THE MODERN 


TAMIL - TAMIL DICTIONARY 


BY 


PIWAN BAHADUR S. BAVANANDAM PILLAI , 1.S.O. , 

F.R.H.S. ( Lond . ) , M.R.A.S. ( Lond . ) 

SHERIFF OF MADRAS , 
CHAIRMAN , BOARD OF STUDIES IN TAMIL , 

UNIVERSITY OF MADRAS , 
FOUNDER OF BAVANANDAM ACADEMY 


AND 


Author and Editor of several Tamil Classics . 


WITH MANY USEFUL APPENDICES 


CONVENIENT FOR READY REFERENCE 


MACMILLAN & CO . , LIMITED 
MADRAS, BOMBAY , CALCUTTA AND LONDON 

1925 


தற்கால 
தமிழ்ச்சொல்லகராதி 


திவான்பஹதூர் ச . பவானந்தம்பிள்ளை அவர்கள் ஐ.எஸ் . ஒ.. 
எப்.ஆர் . எச் . எஸ் . ( லண்டன் ) , எம் . ஆர் . ஏ . எஸ் . ( லண்டன் ) . 

சென்னை நகர் ஷெரீப் , 
சென்னை , சர்வகலாசங்கத்தின் தமிழ்க்கல்விச்சபை அக்கிராசனாதிபதி , 
பேராசிரியர் , நச்சினார்க்கினியர் முதலியோர் உரையுடன் கூடிய 
தொல்காப்பியம் , நக்கீரனார் உரையுடன் கூடிய இறையனா 
ரகப்பொருள் , அமிர்தசாகரனார் இயற்றியதும் விருத்தி 
யுரையுடன் கூடியதுமாகிய யாப்பருங்கலம் , 
விளக்க உரை முதலியவற்றுடன் கூடிய 
பேரகத்தியத்திரட்டு முதலிய 
நூல்களின் பதிப்பாசிரியர் ; 
பவானந்தர் கழக ஸ்தா 
பகர் பதிப்பித்தது . 


மாகமில்லன அண்டு கம்பெனி, லிமிடெட் 
சென்னை , பம்பாய் , கல்கத்தா , லண்டன் 

1925 


PREFACE 


In his learned Dravidian Comparative Grammar the Rev. 
Dr. Caldwell writes that The Tamil language is undoubtedly 
the oldest, richest, and most highly organized of the 
Dravidian languages . 

" The Rev. Dr. Winslow observes that In the sixth or 
seventh century before Christ , at the head of a colony of holy 
ascetics, we find the celebrated Agasthya called the Father 
of Tamil . He is said to have learned it from Skanda , the 
second son of Siva . We are not to suppose that he formed 
the Tamil alphabet. The words 6745, letter , and # 144 , 
book , are original Tamil ; and shew that such existed before 
there were any innovations from Sanskrit , which Agastya 
himself commenced. He formed the first Tamil grammar . 
It contained 12,000 sutras . All is now lost except some 
fragments preserved by Tholkappyan in a grammar which 
bears his own name. Agastya wrote voluminously both in 
Tamil and Sanskrit . 

In another place he writes . It is said that the language of 
the mountaineers of Raja Mahal abounds in terms identified 
with Tamil and Telugu . What is more singular , the names 
by which the ivory , apes , peacocks , conveyed by Solomon s 
ships of Tarshish were known, are the same with those still 
used in Tamil ; seeming to imply that the traders visited 
Ceylon or India , and obtained with these novelties their 
Tamil names Danta, Kapi, and Togai as found in the Hebrew 
Bible . 

· The Tamil is not a vulgar dialect . Before the principal 
basis of the English had a written character, it was a highly 
polished language. Its name signifies sweetness , and it 
is not without its claim to euphonic charms and “ linked 
sweetness . 

· Unlike, several of the vernaculars of India , it is apł, as 
somehave supposed a daughter of the Sanskrit. Its Alpha 
bet differs not only in character but in sound and is more 
herited; , Its grammar, though conformed to the Sanskrit, as 


V1 


far as the genius of the language would allow , is still very 
different. It has no article , no relative pronoun , no dual 
number , no optative inood . It differs in its numerals , in 
many nouns , verbs , and adverbs and in technical terms in 
grammar . In the declension of its nouns , the conjugation of 
its verbs and the arrangement of its sentences , it more 
resembles the Latin . " 


He is 


While nearly all the yernaculars of India have been 
greatly enriched from the Sanskrit , •that wonderful language 
has condescended to borrow even from the Dravidian group , 
of which the Tamil is the oldest , and the principal . 
Dr. Caldwell in his learned Dravidian Comparativé Grammar 
instances 31 words in Sanskrit taken from Dravidian tongues , 
and 25 borrowed by both from soine common source . 
of opinion that the Sanskrit derived its cerebral consonants 
from the Dravidian . 

It is evident that there was an early literature in Tamil 
independent of Sanskrit ; and now , within certain ranges of 
thought , omitting terms of art , science, religion , in a great 
measure , and certain abstract forms , we may write in pure 
Tamil , as in English we may in pure Saxon . In fact the 
nearer we approach the Sen - Tamil the less we need 
Sanskrit . Dr. Caldwell has well said , The Tamil the most 
cultivated , ab - intra , of all the Dravidian idioms, can dispense 
with the Sanskrit altogether , if need be , and not only stand 
alone, but flourish , without its aid . It is certain that 
Tamil could do without Sanskrit much better than English 
without Latin . In many respects , it would have been well , 
if the aboriginal tribes at the South had been left without 
Aryan civilization . Undoubtedly the Brahmins improved 
their dialects , and taught them much of useful art and 
science ; but by bringing them under the influence of the 
Puranic system of idolatry , they shackled their intellects , 
perverted their moral sense , and bound them fast to error 
by the chains of caste . The reason why Tamil is more 
independent of Sanskrit than the Northern languages , and 
even than the other Dravidian tongues , is , that it has not 
been left, live those , principally to the cultivation of the 
Brabdians. The · Kural of Tiruvalluvar, or sacred Pariah 
priest, written perhaps in the ninth century A. D. , and 
containing 1,330 distichs, is regarded as one of the finest 


vii 


productions in the Tamil language ; but its author was a 
Pariah . A reputed sister of his , called Auveiyar , or Matron , 
wrote brief epigrammatic moral verses , of much merit , now 
used in all the Native Schools . The Chintamani a brilliant 
romantic epic of 15,000 lines , was written , probably in the 
tenth century , A.D. by a Jaina ; and the Nannul , a High 
Tamil Grammar of great value , a little later , also by a Jaina . 
The imitation, not translation , of the Ramayana, was 
composed about the eleventh century A.D., by Kamban the 
son of a king and not of the priestly tribe. His production , 
consisting of 12,016 stanzas , in six books , is considered by 
learned Tamilians as superior to the original . 

The Tamil has certainly been greatly enriched from the 
Sanskrit , and has borrowed from it some letters , rather , 
however, as a convenience than necessity . There is no 
reason for rejecting this aid , within proper bounds . By it , 
the language has become copious , as before . It was precise , 
philosophical, and energetic . A native author cf repute, 
well versed in English , as well as his own vernacular , has 
said , adopting the words of Mr. Taylor before mentioned , 

it is one of the most copious, refined , and polished languages 
spoku by man . This Author has added , what may admit 
of doubt, few nations on earth can perhaps boast of so 
many poets as the Tamils. As , however, all their earlier 
literature was in poetry , even Dictionaries and Grammars , 
and works on Medicine , Law , Architecture and Theology , 
the number of poets , so called , must have been great . The 
Chola , Chera , and Pandyan kings of Southern India , especially 
the latter , from the sixth century before Christ , to the four 
teenth century after , were liberal patronizers of the Poets . 
A college of literati , called the Madura Sangam , was long 
in existence . The sunshine of royal favor brought many 
poets into light , if not into life . Their works were mostly 
destroyed by the Mohammedans in the early part of the four 
teenth century . It is not perhaps extravagant to say , that, in 
its poetic form , the Tamil is more polished and exact than the 
Greek , and in both dialects , with its borrowed treasures , 
more copious than the Latin . In its fulness and power it 
more resembles English and German than any other jying 
language . 

* Tamil Plutarch by Mr. Simon Casie Chitty , Preface . 


6 


А 


х 


as இடையூறு , மெய்ப்பை ( --சட்டை ) , அடிபுதையரணம் ( = செருப்பு ) all 
of which are found in Pattupattu ( samo), and as 
கற்பலகை , எழுதுகோல் , நாற்காலி , மண்ணெண்ணெய் , மின்சாரம் which 
have now become current in the language . But many of the 
ideas now claiming expression in our language are so novel 
in character that they cannot be adequately and intelligibly 
expressed by new expressions coined within the mint of 
our language. Further , the spoken dialects , we find , have 
not been at any pains toʻcoin new - words to express these 
new ideas , but have freely borrowed the foreign words . 
This behaviour of the spoken dialects is a clear indication 
of the attitude of our language in respect of borrowing 
foreign words . And now our duty is to recognize this 
attitude of the language and to adopt the method of the 
spoken dialects ; that is to say , we have to admit freely 
these foreign words into the literary language . But we 
have to take care that in the rush for admission we do not 
allow into the language any and every word , but give the 
full rights of citizenship only to those words that have 
been long with us and that have established their claim for 
citizenship by their inevitabe necessity and indispensable 
usefulness in the republic of Tamil letters . To - day , about 
two hundred Urdu words and half as many English words 
await adinission into the Tamil language . A careful analysis 
of a few of these given below will show clearly that all 
of them are highly indispensable to us , and it is not 
possible to carry on any decent conversation or transact 
any daily business without them . Of words relating ( 1 ) to 
Law , we have : -cutcherry , vakecl, jamin , asal , etc. , from 
Urdu sources ; and judge , magistrate, appeal, etc. , from 
English : ( 2 ) relating to Revenue : --- tahsil, muusito, sirkar , 
etc., from Urdu ; and Collector, qclerk , etc. , from English : 
( 3 ) relating to arts and civilization : -rail , ticket, station , 
motor , etc. , from English . 


ALPHABETIC REFORMS 
In this connection , it may be asked : -Does not the 
introduction of foreign words into our language mean also 
the j atroduction of foreign sounds, and consequently the 
introduction of new symbols into the alphabet ? For ex 
ample , if · fiddle or “ funnel is to be borrowed from 
English , we should borrow also the f sound , and as 


xi 


there is no symbol for it in the alphabet , a new one will 
have to be introduced . This opinion , we presume , is based 
on an utter ignorance of the phonological methods adopted 
by languages as regards loan - words . Words, when intro 
duced from one language into another , undergo a peculiar 
modification quite in accordance with the phonological 
principles of the language by which they are borrowed . 
They are reshaped and remodelled by the people who adopt 
them , and are so entirely assimilated to their language that 
they are finally indistinguishable from natives . But if the 
borrowing be of a pedantic kind , and introduced by the 
scholar , the word continues to live in the language only 
as an outcast within inverted commas ; and even that occurs 
only in the written language . If it is to become a perma 
nent member of the language , it has, of necessity , 

to 
undergo the phonological modification described above ; 
and unless and until it has been subjected to this phono 
logical metamorphosis it can never hope to find a permanent 
footing within the fold of the language into which it is 
newly introduced . Take , for example , the word tiddle 
and funnel given above. We who are educated many 
pronounce the f in these words, but the people -- the 
common folk - who have borrowed them say only piddle 
and punal . We may , if we want, introduce a symbol for f 
in our alphabet , but be sure we can never compel the people 
to pronounce the f correctly . Look at the words that English 
has borrowed from our language, and examine if they are 
pronounced by the English as we ourselves pronounce them : 
• Diff is in English rice ; ,10 Framhi is Tanjore GENS 
LostLouis · Coromandal . Why should the English thus 
contract and distort our words ? Have they no letters in 
their alphabet to represent these sounds ? Consider again , 
the words we have borrowed from Sanskrit. We may 
perhaps think that these might be exempt from the opera 
tion of this phonological law , because Sanskrit words have 
for us such holy associations and conjure up in us such 
fascinating religious and moral pictures that we should 
consider it a sacrilege to mutilate them and adopt them in 
any altered form . But what we actually find is that even 
these words have had to pass through the process of 
phonological changes : Sanskrit $ ic XODUST is in Tamil 
கண்ணன் 

அமர்தம் is அமுது கோகிலம் is குயில் . Hence 


xii 


any reform , which does not take into consideration this 
primary principle of phonology concerning loan -words , is 
doomed to fail , or at least is fated to make the language 
artificial and lifeless . We should , therefore , take the loan 
words as we find them used by the people , as they are 
modified in the current of our language wherein their 
pricking points are worn off, their angularities removed , 
and their surface is polished . 


THE DIALECTS 


We wish to answer the question that is constantly put to 
us by some of the men who have a special partiality for 
dialectal forms of a language . They ask : - Why should we 
take so much trouble over a literary dialect and try to bring 
it down from its classic heights to the popular level ? 
Why should we not take a spoken dialect and raise it to 
the dignity of the Standard Speech ? The answer is very 
easy . The Standard Language is in every country the 
Language of the respectable portion of the community , of 
the Court , of the Nobility , of the Parliament and of the 
University . But in a country like India where the verna 
culars are not the language of the rulers, are not the medium 
of instruction in colleges , and are not used by influential 
and fashionable men while lecturing from platforms , or 
when writing to a newspaper , it is the literary dialect - the 
dialect of the poets and of the best prose writers that 
becomes naturally the Standard Language . Again in the 
circumstances described above the vernaculars are found. 
spoken only in provincial dialectal forms and none of them 
command the respect that is generally conceded to the 
literary speech . Thirdly , each dialect has peculiarities of 
its own which are not found in others ; and a Standard 
Speech , it should be noted , is not a regional dialect but is 
one of general currency , and hence should possess only 
those features that are common to all the dialects . Fourthly , 
the spoken dialects are subject to changes more than the 
literary speech ; and a Standard Language that is based on 
a spp,ken dialect is likely to change tuo soon and be defeated 
in the very purpose of its existence. For , a Standard 
Language, though it is also liable to change, is yet more 
conservative than merely spoken dialects, and does not 


xiii 


adopt a change till it is proved to be essential to its welfare 
by the common experience of all the dialects. Hence , for 
the reasons given above and in the peculiar circumstances 
in which our vernaculars are situated , it is not possible to 
elevate spoken dialects to the dignity of a Standard 
Language . 


THE STANDARD SPEECH 


The only course open to us , therefore , is to vitalize , the 
literary form with the essence of life drawn from living 
usage , so that the new graft may combine in itself the 
dignity and correctness of the literary Speech and the power , 
witality and simplicity of the spoken dialects . In short , our 
work is to create a middle style - something between 
the grave stately diction of formal writing and the free and 
easy Speech of every day , a style suited , therefore , for 
addressing a wide circle of readers on a wide variety of 
subjects , unpretentious, admirably clear, dignified but never 
stilted . 

The following resolutions adopted by the Syndicate of the 
University of Madras * were also given effect to as far as 
possible in the appendices to this Dictionary : 
Resolved 


I. ( a ) That the borrowing of foreign words be allowed in 

Tamil 

Firstly , in respect of the names of such things and 
objects as foreign commerce and intercourse have brought to 
the knowledge of the Tamil people ; 

Secondly , in respect of such political institutions 
and , othces and officers as are non - Indian in origin and are 
due to the influence of an extraneous civilization ; 

Thirdly , in respect of all such special terms ás are 
çonnected with religions other than Hinduism ; 

Fourthly, in respect of all such special terms as are 
related to modern science and modern thought , which are 
obviously new to Tamil literature ; 


* Vide report of the Tamil Composition Committee appointed by 
the Syndicate of the University of Madrats of which I was a member . 


XIV 


( 6 ) And that borrowing from foreign source be discou 
raged in all cases where already current words exist in 
the Tamil language to express the intended ideas fairly 
satisfactorily . 

Note . - In this resolution borrowing from Sanskrit is not 
looked upon as borrowing from a foreign source . 

II . ( a ) That , in the matter of writing such borrowed words 
as have not been put into the current phonetic inould of the 
language through the inHuence of popular usage , the 
requisite symbols be borrowed from the Grantha alphabet , it 
being provided that conjunct consonants and the syllabic 
combinations of consonants with vowels are written accord . 
ing to the system adopted in the Tamil alphabet ; 

( 6 ) And that , in the case of foreign words not already 
appropriated by Tamil , it be further recommended that, 
wherever clearness requires accurate transliteration in respect 
of the alphabetic sounds represented by the English letters 
f and z , the symbols u and my, which are very slightly 
modified forms of the Tamil w and the Grantha w may be 
used for the purpose . 

III . That slang and other similar irregular forms of 
expression , which are - either the result of violations of 
accepted rules of grammar or are produced by means of 
contractions or other modifications due to hurry , indifference 
and ignorance , be declared to be unacceptable in dignified 
prose composition . 

Principal weights and measures of the world , signs and 
symbols used in writing and printing , specimen of a corrected 
proof - sheet , showing the application of the above signs and 
various other useful informations form a unique feature of 
this Dictionary which contains more than 30,000 words with 
their meanings. 

The Modern Tamil - Tamil Dictionary may be described as 
a general dictionary of the Tamil Language , literary , 
scientific, technical, and etyinological, occupying a position 
internydiate between a mere school dictionary and a bulky 
lexicon, and forming a handy work of reference for all 
classes of readers. While its vocabulary embraces all 
words likely to be met with by the ordinary inquirer, the 


ll 


XV 


different meanings are given with fulness, and care has 
also been taken to express them with adequate clearness 
and precision . Extensive and varied appendices have been 
added by way of supplementing the information contained 
in the dictionary proper . The new articles naturally com 
prise a large number of scientific and technical terms, many 
of them recently introduced , as well as a variety of other 
words that the spread of education and the multiplication of 
books and periodicals have brought into more or less com 
mon use . The appendices , as has already been stated , add 
to the attractiveness as well as to the value of the work . 
Altogether , The Modern Tamil - Tamil Dictionary may 
claim to be second to no work of reference of similar scope . 


BAVANANDAM ACADEMY, 
NEWTON HOUSE , VEPERY, 
Madras, January , 1925 . 


S. B. P. 


முகவுரை 


இவ்வுலகின்கண் பற்பல மொழிகள் வழங்கப் பெறுகின் 
றன . அவற்றுள் சில ஒலிவடிவினைமட்டும் பெற்றிருக்கின் 
றன . பல ஒலிவடிவோடு வரிவடிவினையும் அடைந்துள்ளன. 
நம் தமிழ் மொழியோ ஒலிவடிவு , வரிவடிவு இரண்டனையும் 
பெற்று நிலவுகின்ற மொழிகளி லொன்று . தமிழ் மொழியின் 
வரலாற்றைக் கூற இரண்டு புராணக் கூற்றுக்கள் உள . அவற் 
றுள் , 

( 1 ) அகத்திய முனிவர் காசியம்பதியிலிருந்த வடமொழி 
வாணரோடு மாறுபட்டு , அமமொழிக்கு இணையான மற்றொன் 
றினை அருளுமாறு முருகக்கடவுளை இரப்ப , அக்கடவுள் , இவ் 
விரப்பு அறிவின் பாலதாகலின் இவற்கருள் செய்தும் எனத் 
திருவுளங்கொண்டு , ஓர் இடத்தைச் சுட்டி , அன்ப , அம் 
மூலைக்கண் உள்ளது ; சென்று கொள்க " எனலும் முனிவரர் 
விரைந்தோடி " தமிழ் ! தமிழ் !! " எனக் கூவி அவ்வோலைச 
சுவடிகளை வாரிக்கொண்டு வெளிப்போந்து , முருகக்கடவுளை 
வணங்கி விடைபெற்று , தமிழ் மொழியை இவ்வுலகின்கண் 
நிலவ வைத்தனர் என்பதொன்று . இதனை அடியில் வருவன 
வற்றால் அறிக 

அகத்தியனார்க்குத் தமிழைச் செவியறிவுறுத்த செந்தமிழ்ப் பாமா 
சாரியனாகிய அறுமுகக்கடவுள் வரைப்பு . " 

(சிவஞான முனிவர் தொல்காப்பியப் பாயிர விருத்தி ) 
அருமறையா கமமங்க மருங்கலைநூ றெரிந்த 
வகத்தியனுக் கோத்துரைக்கு மருட்குருவாங் குருளை 

(சிவஞான சித்தியார் - பரபககம் ) 
பழநித்தலபுராணத்தும் இது கூறப்பட்டுள்ளது . வேறு 
பல ஆதாரங்களுமுள . 

( 2 ) சிவபெருமான் பார்வதியாரைத் திருமணங்கொண்ட 
காலத்து , முனிவர் அனைவோருந் திரண்டு , வடக்கின்கண் 


xvii 


ணுள்ள இமயமலையையடைதலும் , வடதிசை பொறையாற் 
றாது தாழவும் , தென்றிசை பொறையின்றி மேலெழவுங்கண்ட 
பெருமான் அகத்தியரை நோக்கி , நீ விரைந்து சென்று , 
தென்றிசைக்கண்ணுள்ள பொதிகைவரையில் தங்குக " என 
லும் , முனிவர் அவ்வருண் மொழியைச் சிரமேற்கொண்டு , 

, 
எம்பெருமானே ! தமிழ் மொழி தலை சிறந்து விளங்கும் 
அத்திசைக்கண் அடியேன் சென்று வாழ்ந்திருத்தல் எங்க 
னம் " ? என்று விண்ணப்பஞ்செய்து , அம்மொழியைச் சிவ 
பெருமான் அருளப்பெற்று , சந்தனப்பொதியையடைய , பூமி 
சமனுறக்கண்டு மகிழ்ந்து , ஆண்டேவதிந்து , தமிழ் மொழியை 
நன்கு ஆராய்ந்து இலக்கணமும் செய்து வைத்தனர் என்பது 
மற்றொன்று . இதனை அடியில் வருவனவற்றால் அறிக 

நின்றவனை வந்தநெடி யோனடி பணிந்தான் 
அன்றவனு மன்பொடு தழீஇயழுத கண்ணான் 
நன்றுரைசெய் யென்றுபல நல்லுரை பகர்ந்தான் 
என்றுமுள தென்றமி ழியம்பியிசை கொண்டான் . 

( கம்பராமாயணம் - அகத்தியப்படலம் ) 
ஆதரஞ்சேர் குறுமுனியு மெனையொன் றாக்கி 

அருள் செய்தா யருள் செய்த படியே செய்வல் 
ஒதருநதென் பூமிதமிழ்ப் பூமி யென்பார் 

ஒண்டமிழிற் குரியவெலா மடிமைக் கிங்கே 
போதமுற வறிவித்தல் வேண்டு மென்று 

போற்றுங்கா லெழுத்துச்சொற் பொருண்முன் னான 
நீதியுடைச் சூத்திரங்க ளறியும்வண்ணம் 
நெறியின்க ணறிவித்தாய் நேசங் கூர்ந்தே. 

( பழைய திருவிளையாடல் - குறுமுனிக்குத் தமிழுரைத்தது ) 
பண்டொரு போது வெள்ளிப் பனிவரை யிடத்துன் பாங்கர்ப் 
புண்டவழ் குலிசக் கோமான் பூமகன் மாயப் புத்தேள் 
அண்டருஞ் சனக னாதி யருந்தவர் பிறரு மீண்டிக் 
கொண்டன ரிருந்தா ரிந்தக் குவலயம் பொறாது மாதோ. 
தாழ்ந்தது வடகீ ழெல்லை யுயர்ந்தது தென்மேற் கெல்லை 
சூழ்ந்தது கண்டு வானோர் தொழுதுனைப் பரவி யைய 
ஊழ்த்திடு மரவம் பூண்டோ யொருவனின் னொப்பா னங்கே 
வாழ்ந்திட விடுத்தா லிந்த வையநேர் நிற்கு மென்றார் . 


xviii 


பைத்தலைப் புரட்டு முந்நீர்ப் பௌவமுண் டவனே யெம்மை 
யொத்தவ னனையான் வாழ்க்கைக் குரியளா கியவு லோபா 
முத்திரை யிமவான் பெற்ற முகிழ்முலைக் கொடியொப் பாளென் 
றத்திரு முனியை நோக்கி யாயிடை விடுத்தா யன்றே . 


விடைகொடு போவா னொன்றை வேண்டினா னேகுந் தேய்ந் 
தொடை பெறு தமிழ்நா டென்று சொல்லும் வந்த நாட்டின் 
இடைபயின் மனித்த ரெல்லா மின்றமி ழாய்ந்து கேள்வி 
உடையவ ரென்ப கேட்டார்க் குத்தர முரைத்தல் வேண்டும் . 


1 


சித்தமா சகல வந்தச் செந்தமிழியன றன்னை 
அத்தனே யருளிச் செய்தி யென்றன னனையான் றேற 
வைத்தனை முதனூ றன்னை .. 

( பரஞ்சோதி திருவிளையாடல் - கீரனுக் கிலக்கண மு தேசித்த படலம் ) 


பின்வரும் செய்யுட்களும் அகத்திய முனிவர் , திரிபுரமெ 
ரித்த விரிசடைக் கடவுளிடத்துத் தமிழ் கற்றதைக் காட்டும் . 


அவை , 


ஆதியிற் றமிழ்நூ லகத்தியர் குணர்த்திய 
மாதொரு பாகனை வழுத்துதும் 
போதமெய்ஞ் ஞான நிலம்பெறற் பொருட்டே . (சேனாவரையர் ) 


தழற்புரை நிறக்கடவுள் தந்ததமிழ் தந்தான் . (கம்பர் ) 


( 


விடையுகைத்தவன் பாணினிக் கிலக்கண மேனாள் 
வடமொழிக் குரைத் தாங்கியன் மலயமா முனிக்குத் 
திடமுறுத்தியம் மொழிக்கெதி ராக்கிய தென்சொல் 
மடமகட்கரங் கென்பது வழுதிநா டடன்றோ. 

( பரஞ்சோதி முனிவர் - திருவிளையாடல் நாட்டுப் படலம் ) 


வடமொழியைப் பாணினிக்கு வகுத்தருளி யதற்கிணையாத் 
தொடர்புடைய தென்மொழியை யுலகமெலாந் தொழுதேத்துங் 
குடமுனிக்கு வலியுறுத்தார் கொல்லேற்றுப் பாகரெனிற் 
கடல்வரைப்பி னிதன் பெருமை யாவரே கணித்தறிவார் . 

(காஞ்சிப்புராணம்-தழுவக்குழைந்த படலம் ) 


என்பன . 


xix 


சொலா ரணங் 


குமாரர் வரந்தரு 
இக்கூற்றுக்களின் உண்மை எவ்வாறாயினும் தமிழ் மொழி 
அகத்தியனாருக்கு முன்னரே இந்நாட்டின்கண் நின்று நில 
விற்று என்பது பொய்ம்மையாகாது .. 

இது நிற்க , அகத்திய முனிவரே தமிழ் மொழியைப் 
படைத்துத் தந்தனர் என்று கூறி , தமிழெனு மளப்பருஞ் 
சலதி தந்தவன் " எனக் கம்பரும் அகத்தியன் பயந்த செஞ் 

ரணங்கு " எனி வில்லிபுத்தூரர் 
வாரும் கூறியவற்றைப் போன்ற மேற்கோள்களைக் காட் 
டுவர் ஒரு சாரார் . அவர் வடமொழிக்கண்கொண்ட பேரபி 
மானமும் , சரித்திர ஆராய்ச்சியின்மையுமே அதற்குப் போந்த 
காரணங்களாம் . இனி, அவர் கூற்றுப் போலியாமாறு காட்டு 
தும் . அகத்தியனார் வடமொழிவாணரோடு மாறுபட்டு முரு 
கக்கடவுளை வேண்ட , அப்பெருமான் ஒரிடத்தைச் சுட்டி 
அதனை எடுக்க என்றார் என்பவாகலின் , அம்மொழி முன் 
னரே சேமத்தில் இருந்ததென்பதும் , சிவபெருமான் தென் 
றிசையிற் செல்க என்புழி , அகத்தியனார் , ஐய ! ஆண்டு வழங் 
கும் தமிழ் மொழியை அடியேன் சிறிதும் அறியேனே என்றி 
ரந்து , அம்மொழியைச் சிவபெருமான் அருளப்பெற்றனர் 
என்பவாகலின் , அம்மொழி அகத்தியனாருக்கு முன்னரே இந் 
நாட்டின்கண் வழக்காற்றிலிருந்ததென்பதும் வெள்ளிடை மலை 
போல் விளங்குகின்றது . அகத்தியம் முத்தமிழிலக்கணமும் 
அடங்கியது . 

பன்னீராயிரம் சூத்திரங்க ளடங்கிய தென்றால் 
அதன் பெருமையை என்னென்று கூறுவது . அத்துணைப் 
பெரிய இலக்கண நூல் உலகந்தோன்றியது தொடங்கி இது 
காறும் யாதொரு பாஷையிலும் இருந்ததாக அறியக்கூட 
வில்லை . அந்த இலக்கண ரால் இயற்றப்படுவதற்கு முன்னர் , 
இயல் , இசை , நாடகம் என்னும் முத்தமிழ் இலக்கியங்களும் 
எவ்வளவு வளர்ச்சியை அடைந்திருக்கவேண்டும் ! 

இவையனைத்தும் ஒருவாறாக , அகத்தியனாரே தம் இலக் 
கணத்துள் , 

இலக்கியம் இன்றி இலக்கணம் இன்றே 
எள்ளின் றாகில் எண்ணெயும் இன்றே 
எள்ளினின் றெண்ணெய் எடுப்பது போல 
இலக்கி யத்தினின் றெடுபடும் இலக்கணம் " 


XX 


என்றாராகலின் , அகத்தியனா தாம் இலக்கணம் செய்வதன் 
முன்னரே தமிழ்மொழி இந்நிலத்தில் நின்று நிலவியது என் 
பது போதரும் . மற்றும் அகத்தியர் தமிழ்மொழியை அவ 
லோகிதமுனிவர்பாற் கற்றுணர்ந்தாரென்னும் பௌத்தர் கூற் 
றும் இதனை வலியுறுத்தும் . 

அகத்திய முனிவர் தென்னாடுவந்தகாலம் எது என்றதை 
ஆராய்வோம் . வால்மீகிமுனிவ ரியற்றிய இராமாயணத்தில் , 
ஸ்ரீராமன் அரணியவாசம் செய்யப்புகு முன்னரே , அதாவது 
இராம ராவண யுத்தத்திற்கு முன்னரே , அகத்திய முனிவர் 
தென்னாட்டில் இருந்தனர் என்பது சொல்லப்பட்டுள்ளது . 
வால்மீகி இராமாயணத்தை ஆதிகாவியம் என யாவரும் கூறுவர். 
அதாவது இராமாயணம் செய்யப்படுவதற்குமுன் சமஸ்கிருத 
பாஷையில் சுலோகங்களே இருந்ததில்லை என்பதாம் . சுலோ 
கமே இல்லாதிருந்த தென்பதனால் காவியம் இல்லை என்பது 
வெளிப்படை . ஆதலின் வடமொழியில் வால்மீகமுனிவரால் 
" வாங்கரும்பாத நான்கா " வகுக்கப்பட்ட சுலோகமும் காவிய 
மும் ஏற்படுதற்கு முன்னரே அகத்தியர் தமிழ் நாட்டின்கண் 
வந்து தங்கினர் என்பது நன்கு விளங்குகின்றது . கிஷ்கிந்தா 
காண்டம் நாற்பத்தோராவது சர்க்கத்தில் சுக்கிரீவன் சீதா 
பிராட்டியாரைத் தேடிவருமாறு வானரவீரர்களுக்கு உத்தரவு 
கொடுத்தனனெனக் கூறுமிடத்தில் தமிழரசர்களாகிய சேர 
சோழ பாண்டியர்களையும் , தமிழிலக்கணம் வகுத்த அகத்திய 
மாமுனிவர் பொதிகையில் தங்கியதையும் கூறியிருப்பது இங் 
குக் கவனிக்கத்தக்கது . 

இனி , தமிழாசிரியர் பலர் மூன்று தமிழ்ச் சங்கங்கள் 
இருந்தன என்பர் . முதற்சங்கம் 4,440 யாண்டும் , இடைச் 
சங்கம் 3,700 யாண்டும் , கடைச்சங்கம் 1,850 யாண்டும் 
நடைபெற்றன என்பது அவர் கொள்கை , சங்க மிறுதி பெற் 
றதைச் சரித்திர ஆராய்ச்சிக்காரர் இற்றைக்குச் சுமார் 1,700 
யாண்டுகளுக்குமுன் என்பர் . சங்கங்களுக் கிடையிட்ட 
யாண்டு இத்துணை என்பது அறியக்கடவில்லை . இவர் கொள் 
கைப்படி தமிழ்ச்சங்கம் தொடக்கியது இற்றைக்கு 12,000 
வாண்டுகளுக்கு மன்னர் என்ப்பாம் 


xxi 


இனி , அகத்தியர் தமிழ்மொழியை நன்கு பயின்று , அம் 
மொழிக்கு வேண்டிய ஆதரவுகளைப் போதவும் தேடிவைத்த 
னர் என்பது பொய்ம்மையாகாது . ஆயினும் அகத்தியர் காலத் 
துக்கு முன்பு இருந்த இலக்கியம் ஒரு சிறிதும் இக்காலத்தே 
கிடைத்திலது . அகத்தியனாரும் இலக்கணமாத்திரம் செய் 
தருளினர் என்று கேள்விப்படுகின்றோம் . இலக்கியம் யாதும் 
நமக்குக் கிடைத்திலது ... சிற்சில வைத்திய நூல்கள் மட் 
டும் அகத்தியர் பெயரால் வழங்குகின்றன . அவற்றின் 
உண்மை அவற்றைக்காணும் நல்லறிவாளர் அகத்திற்கே புல 
னாகும் . 

அகத்தியரது வரலாறு காலம் முதலியவற்றை வரையறுத் 
துக் கூறும்வகை சிறிதும் இல்லாதொழியினும் , கர்ண பரம் 
பரையாகச் சிற்சில கதைகள் வழங்குகின்றன . அகத்தியர் , 
இமயமலைக்கும் விந்தியமலைக்கும் இடையில் உள்ள ஆரியா 
வர்த்தம் என்னும் தேசத்தில் இருந்தவர் . இவர் விதர்ப்ப 
நாட்டின் மன்னன் மகளாகும் உலோபாமுத்திரை என்பவளை 
மணந்து சித்தன் என்னும் ஒரு மைந்தனைப் பெற்றனர் என்ப . 
இவர் முதற்சங்கத்துப் புலவர்கள் ஐந்நூற்று நாற்பத்தொன்ப 
தின்மரில் ஒருவர் என்பதை இறையனா ரகப்பொருளுரையிற் 
காண்க . 

தலைச்சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் என மூன்று 
சங்கம் இரீஇயினார் பாண்டியர்கள் . அவருள் , தலைச்சங்க 
மிருந்தார் அகத்தியனாருந் திரிபுரமெரித்த விரிசடைக்கடவு 

ளும் , குன்றமெறிந்த முருகவேளும் , முரஞ்சியூர் முடிநாகராய 
ரும் , நிதியின் கிழவனுமென இத்தொடக்கத்தார் ஐஞ்னூற்று 
நாற்பத்தொன்பதின்மர் என்ப . அவருள்ளிட்டு நாலாயிரத்து 
கானூற்று நாற்பத்தொன்பதின்மர் பாடினாரென்ப. அவர்க 
மாற் பாடப்பட்டன எத்துணையோ பரிபாடலும் , முதுநா 
ரையும் , முதுகுருகும் , களரியாவிரையுமென இத்தொடக்கத் 
தன . அவர் நாலாயிரத்து நானூற்று நாற்பதிற்றியாண்டு சங்க 
மிருந்தா ரென்ப . அவர்களைச் சங்கமிரீஇயினார் காய்சினவழுதி 
முதலாகக் கடுங்கோ னீறாக எண்பத்தொன்பதின்ம ரென்ப . 
அவருட் கவியரங்கேறினார் எழுவர் பாண்டியரென்ப . அவர் 


KX11 


சங்கமிருந்து தமிழாராய்ந்தது கடல் கொள்ளப்பட்ட மதுரை 
யென்ப . அவர்க்கு நூல் அகத்திய மென்ப . 

இனி ; இடைச்சங்கமிருந்தார் அகத்தியனாருந் தொல்காப் 
பியனாரும் இருந்தையூர்க் கருங்கோழியும் மோசியும் வெள் 
ளூர்க்காப்பியனும் சிறுபாண்டாங்கனும் திரையன்மாறனும் 
துவரைக்கோமானும் கீரந்தையுமென இத்தொடக்கத்தார் ஐம் 
பத்தொன்பதின்மரென்ப . அவருளளிட்டு மூவாயிரத் தெழு 
நூற்றுவர் பாடினாரென்ப அவர்களாற் பாடப்பட்டன கலி 
யும் குருகும் வெண்டாளியும் வியாழமாலை யகவலுமென இத் 
தொடக்கத்தன என்ப ; அவர்க்கு நூல் அகத்தியமும் தொல் 
காப்பியமும் மாபுராணமும் இசை நுணுக்கமும் பூதபுரா 
ணமு மென இவை ; அவர் மூவாயிரத்தெழுநூற்றியாண்டு 
சங்கமிருந்தாரென்ப ; அவரைச் சங்கமிரீஇயினார் வெண் 
டேர்ச்செழியன் முதலாக முடத்திருமாற னீறாக ஐம்பத் 
தொன்பதின்ம ரென்ப ; அவருட் கவியரங்கேறினார் ஐவர் 
பாண்டிய ரென்ப ; அவர் சங்கமிருந்து தமிழாராய்ந்தது கபாட 
புரத்தென்ப . அக்காலத்துப்போலும் பாண்டியனாட்டைக் 
கடல் கொண்டது . 

இனிக் கடைச்சங்கமிருந்து தமிழாராய்ந்தார் சிறுமேதாவி 
யாரும் சேந்தம்பூதனாரும் அறிவுடையனாரும் பெருங்குன் 
றூர்க்கிழாரும் இளந்திருமாறனாரும் மதுரையாசிரியர் நல்லந்து 
வனாரும் மருதனிளநாகனாரும் கணக்காயனார் மகனார் நக்கீரனாரு 
மென இத்தொடக்கத்தார் நாற்பத்தொன்பதின்மரென்ப. அவ 
ருள்ளிட்டு நானூற்று நாற்பத்தொன்பதின்மர் பாடினாரென்ப , 
அவர்களாற் பாடப்பட்டன நெடுந்தொகை நானூறும் குறுந் 
தொகை நானூறும் நற்றிணை நானூறும் ஐங்குறு நூறும் பதிற் 
றுப்பத்தும் நூற்றைம்பது கவியும் எழுபது பரிபாடலும் கூத் 
தும் வரியும் பேரிசையும் சிற்றிசையுமென்று இத்தொடக்கத் 
தன ; அவர்க்கு நூல் அகத்தியமும் தொல்காப்பியமுமென்ப ; 
அவர் சங்கமிருந்து தமிழாராய்ந்தது ஆயிரத்தெண்ணூற்றைம் 
பதிற்றியாண்டென்ப ; அவர்களைச் சங்கமிரீஇயினார் கடல் 
கொள்ளப்பட்டுப்போந்திருந்த முடத்திருமாறன் முதலாக உக் 
கிரப்பெருவழுதியீறாக நாற்பத்தொன்பதின்மரென்ப ; அவருட் 
கவியரங்கேறினார் மூவர் பாண்டியரென்ப . 


XX111 


அகத்தியனார் பால் வைத்தியம் கற்றுணர்ந்த மாணவர் பல 
ராயினும் , இலக்கணம் கற்றுணர்ந்தவர் பன்னிருவரென்பது 
நன்கு புலப்படுகின்றது . அவர்தாம் --- 
1. தொல்காப்பியர் 

7. துராலிங்கர் 
2. அதங்கோட்டாசான் 8. வையாபிகர் 
3. பனம்பாரனார் 

9. வாய்ப்பியர் 
4. அவிநயனார் 

10. கழாரம்பர் 
5. காக்கைபாடினியார் 1. செம்பூட்சேய் 
6. நற்றத்தனார் 

12. வாமனர் 
என்ற இவராவர் . இப்பன்னிருவரும் சேர்ந்து புறப்பொருட் 
பன்னிருபடலம் என்னும் நூல் ஒன்றினை யாத்தனர் என்று 
கூறுப . அன்றியும் இவருள் , நால்வர் தத்தம் பெயரானே ஒவ் 
வோரிலக்கணநூல் செய்தனர் . அவை , 

1. தொல்காப்பியர் தொல்காப்பியம் 
2. அவிநயனார் 

அவிநயம் 
3. காக்கைபாடினியார் காக்கைபாடினியம் 
4. நற்றத்தனார் 

நற்றத்தம் 


என்பன. 


அகத்தியனார் வடமொழியினும் வல்லவர் என்பது அம் 
மொழியில் அவர் இயற்றிய அஷ்டகம் என்னும் அரிய நூலால் 
இனிது விளங்கும் . அகத்தியர் ஏறக்குறைய இருநூற் 
றைந்து வைத்திய சாத்திரங்கள் இயற்றினரென்பராயினும் இக் 
காலத்தே அவர் பெயரான் வழங்குவன . -- வைத்தியக்கும்மி , 
குணவாகடம் , வைத்தியசாம் , நயனசாரம் , அவிழ்தசாரம் , 
சிந்தூரமஞ்சரி , அமுதகலைக்கியானம் , பஞ்சகாவிய நிகண்டு , 
கன்மகாண்டம் , பூரண 

சூத்திரம் , சங்குசுத்தி முதலிய சில 
வாம் . அகத்தியனார் தம்பெயரானே தமிழ்மொழிக்குப் பன்னீ 
ராயிரம் சூத்திரங்கொண்ட இலக்கணநூல் ஒன்றினைச் செய்த 

அது பேரகத்தியம் , சிற்றகத்தியம் என இருபகுதியா 
யிற்று . 

அகத்தியமுனிவர் மாணவர் பன்னிருவரில் தலைநின்றவ 
ராய தொல்காப்பியர் மீது முனிவர் ஏதோ காரணம்பற்றி 


னர் . 


XXIV 


முனிவுகொண்டு சபித்தார் எனவும் , தொல்காப்பியர் வெகுண்டு 
தமது ஆசிரியர் அரிதினியற்றிய இலக்கண நூல் அழிந்துபட 
வென எதிருறச் சபித்தனர் எனவும் கர்ண பரம்பரையாக ஒரு 
கதை வழங்குகின்றது . அக்காரணம் பற்றியோ வேறு எக்கா 
ரணம் பற்றியோ அந்த அகத்தியம் இறந்து பட்டது . 

உலகின்கண் மாந்தர்கள் பேசுமொழிகள் பலவாயினும் 
அவற்றுள் மாந்தர்களின் அறிவைச் செப்பஞ்செய்து விளக்கி 
உயர்நிலைக்கண் உய்க்குந் திறத்தனவாகிய நுண்பொருள் நூற் 
கள் அமைந்த மொழிகளே அறிஞர்களான் உயர்ந்த மொழிக 
ளெனக் கருதப்படுகின்றன . அங்ஙனங் கருதப்படும் உயர் 
திறத்து மொழிகள் சிலவே . தமிழ்மொழி அவ்வுயர்திற மொழி 
களுள் ஒன்றென்பதை நம்மிந்திய தேயத் தறிஞர்களிலும் மேற் 
றிசைப் புலவர்களிலும் பலர் நன்கு விளக்கிக் கூறியிருக்கின்ற 
னர் . தமிழ் என்னும் சொற்கு இரண்டு பொருள்கள் உண்டு ; 
அவை இனிமை , தனிமை என்பன . தமிழ் என்பது முற் 
பொருளில் குணப்பண்புப்பெயர் , பிற்பொருளிலே தொழிற் 
பண்புப்பெயர் ; இதில் தமி - பகுதி தமியேன் , தமித்து நின் 
றான் என வேறு சொற்களும் இப்பகுதியினடியாக வருதல் 
காண்க . ழ் - பகுதிப்பொருள் விகுதி ; இமிழ் ; குமிழ் என் 
பவை முதலிய சொற்களினும் இவ்விகுதி வருதல் காண்க . 
அவற்றுள் தமிழ் மிகவும் இனியபொழியாதலின் இனிமை 
என்னும் பொருள் பற்றித் தமிழ் என்னும் பெயரெய்திற்று 
என்ப ஒரு சாரார் ; ஒரு சாரார் அது மற்றொருமொழியினின்று 
தோன்றாததாய்த் தனித்தியங்கும் ஆற்றலுடையதாயிருத்தலின் 
தனிமை (தனித்தல் ) என்னும் பொருள் பற்றியே அதற்கு அப் 
பெயர் எய்திற்று என்ப . இவற்றுள் ஏதேனும் ஒரு பொருள் 
பற்றியே முதலில் அப்பெயர் தோன்றியிருக்கும் ; ஆயினும் 
தமிழ்மொழியில் அவ்விருதன்மைகளும் அமைந்திருத்தலின் 
இரட்டுற மொழிதல் என்னும் உத்தியான் அவ்விரு பொருளும் 
பற்றியே அப்பெயர் போந்தது என்றலும் பொருந்துவதேயாம் . 

தமிழ்மொழி தொன்மையினால் உலகிலுள்ள மொழிகளுள் 
முன்னணியில் முதன்மையாக நிற்றற்குரியதென்பது பல 
சிறந்த பண்டிதர்களின் துணிபு . அதன் காலத்தைக் கணக் 
கிடத்தொடங்கினால் , அது ஆதியென்றறிதலாகா ஆதியாகும் 


XXV 


என்று அநேகங் கற்பதிவுகளால் வெளியாகின்றது . அதன் 
தொல்காப்பியம் முதலிய இலக்கணங்களைப்போலவும் , அகப் 
பொருள் புறப்பொருள் முதலிய துறைகளைப் போலவும் , 
வெண்பா முதலிய பாக்களைப் போலவும் வேறெந்தப் பாஷை 
யிலும் இல்லாமையே அதன் சிறப்பிற்கும் பழைமைக்கும் இனி 
மைக்கும் தனிமைக்கும் அடையாளமாகும் . இது பற்றியே ,, 
சமீபகாலத்திருந்த அங்கிலக் கலா நிபுணரான திருவனந்தபுரம் , 
சுந்தரம்பிள்ளை அவர்கள் , 
“ நீராருங் கடல்உடுத்த நிலமடந்தைக் கெழிலொழுகும் 
சீராரும் வதனமெனத் திகழ்பாத கண்டமிதில் 
தக்கசிறு பிறைநுதலும் தரித்தநறுந் திலகமுமே 
தெக்கணமும் அதிற்சிறந்த திரவிடநற் றிருநாடும் 
அத்திலக வாசனைபோல் அனைத்துலகும் இன்பமுற 
எத்திசையும் புகழ்மணக்க இருந்தபெருந் தமிழணங்கே. 
பல்லுயிரும் பலவுலகும் படைத்தளித்துத் துடைக்கினுமோர் 
எல்லையறு பரம்பொருள் முன் இருந்தபடி யிருப்பதுபோல் 
கன்னடமும் களிதெலுங்கும் கவின் மலையா ளமுந்துளுவும் 
உன்னுதரத் துதித்தெழுந்தே ஒன்று பல வாயிடினும் 
ஆரியம்போல் உலகவழக் கழிந்தொழிந்து சிதையாஉன் 

சீரிளமைத் திறம்வியந்து செயல்மறந்து வாழ்த்துதுமே . " 
என்று அதியற்புதமாய் நந்தமிழணங்கை ஆதரவுடன் போற் 
றிப் புகழ்ந்திருக்கிறார்கள். 


ஸ்ரீமான் ராவ் பகதூர் சீனிவாசப்பிள்ளை அவர்கள் தாம் எழுதிய 

தமிழ் வரலாற்றில் அடியில் வருமாறு கூறுகின்றார் : -- 

தமிழ் என்னும் பெயர் தமிழ் மொழியே. தமிழ் என்னும் 
மொழியைச் சிலர் திராவிடம் அல்லது திரமிளம் என்னும் 
வடமொழிச்சிதைவு என்பர் . சிலர் அதை மறுத்துத் தமிழ் 
என்னும் பெயர் அமைந்த வகையைப் பலவாகக்காட்டுவர் 
ழகரத்தை உச்சரித்தறியாத ஆரியர் திராவிடம் அல்லது . திர 
மிளம் என்றதில் நின்றும் தமிழ் என்னும் பெயர் பிறந்த்து 
என்பது சிறிதும் பொருத்தமுடையதாகத் தோன்றவில்லை . 
ஸ்ரீமான் சி . வை . தாமோதரம்பிள்ளை அவர்கள் இதைப்பற்றி 
எழுதியிருப்பது கவனிக்கத்தக்கது . அது தமிழ் என்பது 


xxvi 


தென்மொழிக்குத் தென் சொல்லாகிய பெயரேயாமெனக் 
கொள்க . இதையொழித்துத் திராவிடமென்னும் வடமொழியே 
தமிழ் என்றாய தெனச் சற்றும் ஆலோசனையின்றிக் கூறுவாரு 
முளர் . அவர்தம் ... சாலவும் நன்றாயிருந்தது . தமிழில் தமிழ் 
என்னும் பதம் வராமுன்னர் சமஸ்கிருதத்தில் திராவிடம் 
என்னும் மொழி உளதாகில் அப்பெயர் எப்பொருளை உணர்த் 
திற்றோ ! உலகத்தில் எஞ்ஞான்றும் பெயரா அல்லது பொருளா 
முந்தியது ? பொருளெனில் , அப்பொருள் இருக்கும் இடத்தா , 
அஃதில்லாத பிறிது தேயத்திலா , அதன் பெயர் முன்னர் 
நிகழும் ? இஃதுணராது தமிழ் வழங்கிய இடத்தில் தமிழுக் 
கோர் பெயரிருந்ததில்லை யென்றுஞ் சமஸ்கிருதத்திலிருந்து 
அதற்குப் பெயர் வந்ததென்றுஞ் சொல்வது யார்க்கும் நகை 
விளைக்குமே ! இஃதொன்றோ! யாதொரு தமிழ்மொழியில் 
இரண்டோரெழுததுச் சமஸ்கிருதமொழிக்கொப்ப நிகழுமா 
யின் அஃது சமஸ்கிருதத்தினின்று பிறந்ததெனச் சாதிக்கின் 
றனர் . மேலைத்தேசவாசிகளின் இங்கிலீஷ் முதலிய அந்நிய 
பாஷைகளில் இன்றியமையா வீட்டுச்சொற்களாகித் தந்தை 
தாயரைக் குறிக்கும் பாதர் மதர் என்பனவாதியும் வடமொழி 
அடியாய்ப் பிறந்ததென்பார் . அப்படியாயின் வடமொழியைக் 
காணுமுன் அத்தேசத்தாரெல்லாம் தாய் தந்தையரை அழைத் 
தற்கோர் வீட்டுச்சொல் இல்லாதிருந்தன ரென்றன்றோ முடி 
யும் ? ஆண்டுள்ள பாதர் மதர் ஒப்ப ஈண்டும் பிதா மாதா 
ஆயிற்றெனில் யாது குற்றம் ? தருக்கத்திற் காகதாலிய நியா 
யத்தினுண்மை அறியாமலும் , ஆரிய மொழிக்கும் அதன் 
அயல் நாட்டு மொழிகளுக்கும் உள்ள சம்பந்த சார்புகளின் 
காரணத்தை ஆராயாமலும் இவ்வாறு கழறும் இவர் கற் 
பனைக்கு யாது செய்யலாம் ? இவர் வாய்க்கு விலங்கிட யாரால் 
மூடியும் ! என்பது . " 
கி . மு . 

பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே அரபியரும் 
மேல் நாட்டிலுள்ள பிறஜாதியாரும் தமிழ் நாட்டாரோடு வாணி 
கம் புரிந்து வந்தனரென்பது சரித்திர ஆராய்ச்சியாற் போந்த 
உண்மை . அந்நாடுகளில் அரிசி , மயிற்றோகை முதலிய பல 
பண்டங்களுக்கு இன்னும் தமிழ்ப்பெயரே வழங்கி வருகின் 
றன . பல்லாயிரம் யாண்டுகளுக்கு முன்னிருந்த எகிப்தியர் , 
இறந்தவர் லைக்கெடாக பாம்செய்க வைப்பது வழக்கம் 


xxvii 


வை சில 


அவ்வுடல்களின் மீது அக்காலத்து அணிந்த உயர்ந்த ஆடை 
கள் இந்நாட்டில் நெய்யப்பட்டன. பிற நாட்டார் இந்நாட்டிற்கு 
வந்ததுபோலத் தமிழர்களும் நாவாய்களிற் பிறநாடுகளுக்குப் 
போகும் வழக்கம் உண்டு . சங்கச் செய்யுட்களிற் பெரு 
நீரோச்சுநர் என்று சொல்லியிருப்பது தமிழர் பெருங்கடலைக் 
கடந்து செல்லும் வழக்குடையர் என்பதைக்காட்டும் . மேற் 
சொல்லி பவற்றால் ஆங்கிலம் , பிரஞ்சு, ஜர்மன் முதலிய பிற 
நாட்டுமொழிகளையும் , இந்தியாட்டுப் பிறமொழிகளையும் 
விடத் தமிழ் தொன்மையிற் பின்னிட்டதன்றென்பது விளங் 
கும் . 

சங்கந்தோன்றிய பின்னர் முத்தமிழிலும் இயற்றப்பட்ட 
நூல்களும் செய்யுட்களும் எண்ணிறந்தன . அவற்றில் ஒரு 
பகுதிக்கு இக்காலத்திற் பெயர்மட்டுமே உள . சங்கத்திறுதிக் 
காலத்திற்கு முன்னே தோன்றியன சில உள . 
பேரறிவாளர்களுடைய நன்முயற்சியால் யாவரும் அடையக் 
கூடியனவாக இருக்கின்றன . சங்க நூல்களின் பெருமையை 
இப்புத்தகத்தைப் படிப்போர் ஒரு சிறிதே அறியலாம் . முற் 
றும் எளிதில் உணரும்படி செய்வதைச் சான்றோர் சிலர் மேற் 
கொள்ளவேண்டும் . 

இதுவரையிற் சங்கத்திறுதிக் காலத்திற்கு முற்பட்ட செய்தி 
கூறப்பட்டது . சங்கத்திறுதிக் காலத்திற்குப்பின்னரும் தமிழ் 
மொழியில் இயற்றப்பட்ட நூல்களுக்கும் செய்யுள்களுக்கும் 
அளவில்லை . அவற்றுள்ளும் பல இறந்தன எனினும் , இப் 
பொழுது எஞ்சியிருப்பனவற்றைக்கொண்டும் தமிழ் தொன் 
மையிலும் , சொல்வளத்திலும் , இலக்கண வரம்புடைமையி 
லும் , செய்யுள் வகையிலும் , நாகரிகத்திலும் பிற எம்மொழிக் 
கும் பின்னிடாத உயர்ந்த நிலைமையிலிருக்கின்றது என்று 
கூறுவது மிகையாகாது . இதுபற்றிச் சில ஆங்கில கனவான் 
கள் கூறியிருப்பன வருமாறு : 

டாக்டர் கால்ட்வேல் என்னும் ஐரோப்பிய ஆசிரியரும் , 
தமது திராவிட ஒப்புமுறையிலக்கணத்தில் (Dravidian 
Comparative Grammar ) ‘ தமிழ்மொழி பண்டையது , நலஞ் 
சிறந்தது , உயர்நிலையில் நிற்பது . இதைப்போன்ற திராவிட 
மொழி வேறெதுவும் இன்று என்று தமது முழு ஆராய்ச் 
சியால் உளமுவந்து எழுதுகிறார் . 


XXV111 


டாக்டர் வின்ஸ்லோவும் , கிறிஸ்து பிறப்பதற்கு அறுநூறு 
எழுநூறு வருடங்களுக்கு முந்தியே , தமிழுக்குத் தந்தை 
யென்றுரைக்கும் அகத்தியர் , தமிழ் நாட்டிற்கு வந்து அதை 
வளர்த்தார் . அவர் முற்றத்துறந்து மூதுணர்ந்த முழுமுனிவர். 
ஆதலான் , அதைச் சிவசண்முகரிடத்துக் கற்றுத்தேறினார் என் 
பர் . அவர்தாம் தமிழிற்கு வரிவடிவெழுத்துக்களை அமைத் 
தார் என்று சிலர் எண்ணிச்சொல்வதை நாம் கொள்வதற்கில்லை. 
அவர்க்கு முந்தியே எழுத்து , சுவடி என்கிற காரணப்பெயர்கள் 
தமிழில் இருந்தன என்பது தெள்ளிதின் விளங்குகிறது . 
ஆகையால் அகத்தியர் தாம் தமிழிற்கு வரிவடி வெழுத்துக்களை 
ஏற்படுத்தினார் என்பதை நாம் தள்ளுவதன்றிக் கொள்ளுவதற் 
கிடமில்லை . ஆனால் அவர்தாம் தமிழ்மொழியின் இலக்கணத் 
தைப் புதுக்கிப் ( 12,000 ) பன்னீராயிரஞ் சூத்திரங்களில் 
எழுதிமுடித்து , அதைப் போற்றி வளர்த்தார் என்பதற்குச் சந் 
தேகமில்லை . ஆனால் அச்சூத்திரங்களெல்லாம் இப்போது 
ஒன்றுமின்றி இறந்தன. அவர் மாணவராந் தொல்காப்பியர் 
போற்றின சிற்சிலவற்றை மட்டும் , அவருடைய தொல்காப் 
பியம் என்னும் இலக்கணத்தில் காணலாம் என்கிறார் . இன் 
னும் இந்த வின்ஸ்லோ பாதிரியார் எகிப்தியரசன் சாலோமன் 
நாளில் தெக்கணத்தில் வந்த கப்பல்வியாபார ஏற்றுமதிச் சரக்கு 
களின் பெயர்களாகிய தந்தம் , கபி , தோகையென்பவைகளை 
இங்கிருந்தவர்கள் கொண்டுபோய் இன்னும் வழங்கிவருவதே 
தமிழின் பழமைக்குச் சான்றாகும் , என்கிறார் . இன்னும் 
அவர் , தமிழ் முரட்டுப்பாஷை அன்று ; அருமையாய்த் தெளி 
வடைந்தபாஷை . இங்கிலீஷுக்கு வரிவடிவில் எழுத்து ஏற் 
படுவதற்கு நெடுநாளைக்கு முந்தியே அது தெள்ளித் தெளிந்த 
பாஷையாய்ச் சிறந்திருந்தது . அதன் பெயரே இனிமையென்று 
பொருள் படுவதற்கடையாளமாக அதனிடத்திற் கேட்டாரைத் 
தன் வசமாக்கும் இனிமை பொருந்தியிருக்கிறதென்பதற்கு 
ஐயம் இல்லை . பரதகண்டத்தில் வழங்கும் ஏனைய பாஷைகளைப் 
போலத் தமிழும் சமஸ்கிருதத்திற் பிறந்ததன்று என்று அதனு 
டைய ஓசையமைப்புக்கேற்ற எழுத்தமைப்பாலேயே நன்கு 
தெரிந்து கொள்ளலாம் . அதனுடைய இலக்கண அமைப்பு , 
சமஸ்கிருத இலக்கணத்துக்கு ஒத்திருக்கிறதானாலும் , சமஸ் 
கிருதத்திற்கும் அதற்கும் சற்றேனும் பொருத்தம் இன்று . 


XX1X 


அதற்கு ஒருமை பன்மைதவிரச் சமஸ்கிருதத்திற்குள்ளது 
போல் இருமை என்னும் புதுமையான எண் கிடையாது . 
அதனுடைய பெயர் , வினை , இடை , உரி என்னும் சொற் பாகு 
பாட்டிலும் பெயர்களின் பாகுபாட்டிலும் அவைகளின் வேற் 
றுமை உருபுகளிலும் , அவைகளின் மயக்கத்திலும் , திணை 
பால் இடம் காலம் முதலிய வினை வேறுபாடுகளிலும் அத 
னுடைய சொற்றொடராக்கத்திலும் பிறவற்றிலும் அது சமஸ் 
கிருதத்திற்குச் சற்றேனும் ஒவ்வாது , நன்கமைப்பில் இலத்தின் 
பாஷையோடு சரியாக வைத்தெண்ணும் இயல்பினதாயிருக்கி 
றது , என்கிறார் . இன்னும் ஓர் இடத்தில் பின்னும் அவர் பின் 
வருகிறபடி பேசுகிறார் . 

தமிழ் தன் செய்யுள் அமைப்பிலும் போக்கிலும் கிரேக்க 
பாஷையைவிட எவ்வளவோ விஞ்சித்தெளிந்தும் நிரம்பியும் 
இருக்கிறது . ஆனாலும் , அது , சமஸ்கிருதத்திலிருந்து கொண் 
டுள்ள வார்த்தைகளையுஞ் சேர்த்துப்பார்த்தால் அதனுடைய 
பத நிறைவு இலத்தின் பாஷையைவிட எத்துணையோ ஏற்றமா 
யிருக்கிறது அதனுடைய நிறைவிலும் வல்லமையிலும் 
அதற்கு , அங்கிலமும் ஜெர்மனும் இணையாவ கன்றி , வேறெந்தப் 
பாஷையும் இணையாகாது என்கிறார் 

மிஸ்டர் டெய்லர் என்பவரும் , அது நிறைந்து தெளிந்து , 
ஒழுங்காயுள்ள பாஷைகளில் மிகவுஞ் சிறந்ததொன்றாகும் என் 
பதற்கையமில்லை , என்கிறார் . 

டாக்டர் கால்ட்வேல் என்பாரும் , திராவிடபாஷா அமைப் 
பில் தமிழே நன்கு வளர்ந்து மற்றைப் பாஷைகளுக்குப் பிறப் 
பிடமாயுள்ளது ; சமஸ்கிருதத்தின் உதவிமுழுவதும் இன்றியே 
நன்னிலையில் நடைபெறக்கூடியது என்கிறார் 

டாக்டர் ஜி . யு . போப்பையர் , தமிழ் எந்தப் பாஷைக்கும் 
ழிந்தது அன்று . ஆனாலும் , சிலர் அதை எங்கேயோ அங்கில 
அரசாட்சியின் அநாகரிகமான ஓரிடத்திற்பேசும் பாஷை என 
எண்ணுகிறார்கள் . அன்றியும் அதை நமது அரசாட்சி 
யாரும் கலாசங்கத்தாரும் கொஞ்சமேனும் அருமையறிந்து 
போற்றுகிறதில்லை. ஆகையால் அதிற் பயின்று புலமை நிரம் 
பப் பாடுபடுகிறவர்கள் கடலிற்குளித்து முத்தமெடுக்கப் பாடு 
பட்டுச் சித்தம் திகைப்பவர்போலாகிறார்கள் , என்கிறார் . அன் 
றியும் , அவர் , தமிழ் இலக்கிய இலக்கணங்களைத் தம் சுய 


XXX 


பாஷைபோல வளர்க்க இச்சித்து அவைகளிற் பயின்றார் . 
அதை அவர் உலகிலுள்ள எல்லாப்பாஷைகளினும் ஏற்றமான 
தென எண்ணி அதிக ஊற்றமாக அதற்காக உழைத்து அதைப் 
பெரிதும் மதித்திருந்தார் . ஆகையால் அவர் , தம் பிரேதக்கல் 
வெட்டில் தம்மைச் செந்தமிழ்மாணவன் என்று சிறப்பாகச் 
சித்திரிக்கும்படி கேட்டுக்கொண்டார் . திருவள்ளுவர் குறளைப் 
பற்றி , பேசின போது அவர் , அதற்குச் சமானமான வேறோர் 
இலக்கியம் பூலோகத்தில் எந்தப்பாஷையிலும் இல்லை என்று 
இதயபூர்வமாய் இயம்பினார் . 

இங்கு இதன் சம்பந்தமான முற்கால நிலைமையையும் தற் 
கால நிலைமையையும் தொகுத்துக்கூறுவது பொருத்தமானது . 
முற்காலத்துத் தமிழ்நாடு தமிழரசர்களால் ஆளப்பட்டு வந் 
தது . அவ்வரசர்களும் , நூற்றுக்கணக்கான வள்ளல்களும் , 
பிற தமிழ்மக்களும் தமிழ்ப்புலவர்களைப் போன்போடும் ஆத 
ரித்து வந்தார்கள் . அது தமிழ்மொழி அங்ஙனம் வளர்தற் 
கேதுவாயிற்று . இக்காலத்து ஆட்சியோ ஆங்கிலேயரது . அர 
சாங்க நடவடிக்கைகள் ஆங்கிலத்தில் நடைபெறுகின்றன . 
சட்டசபை , நியாயஸ்தலங்கள் இவற்றிற் பேசப்படுவதும் ஆங் 
கிலமே . சட்டமெல்லாம் ஆங்கிலம் . ஹிந்து தர்மசாஸ்திரங்கள் 
ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுப் பிரமாணமாய்க் காட் 
டப்படுகின்றன . தமிழர் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் காலத் 
தில் ஆங்கிலத்திற் பேசுவதும் , ஒருவருக்கொருவர் ஆங்கிலத் 
தில் எழுதிக்கொள்வதும் சாதாரணமாயிருக்கின்றன . ஆங்கிலம் 
கற்பிக்குங் கல்லூரிகளோ இந்நாட்டில் பல உள்ளன . அங்குச் 
சமஸ்கிருதம் , லத்தீன் , கிரீக் முதலிய இறந்து பட்டமொழிக 
ளுக்குக் காட்டும் சலுகையைத் தமிழ்நாட்டில் தமிழ்மொழிக் 
குக் காட்டாது அதனைத் தாழ்த்திவருகின்றனர் . ஆங்கிலம் 
கற்பிக்கும் கணக்காயருக்கு மாதம் 1,000 . ரூபாய்க்குமேலும் 
சம்பளமாகக் கொடுக்கப்படுகிறது . தமிழ்க் கணக்காயருக்கோ 
அத்தொகையில் , பத்திலொருபங்குக்குங் குறைந்ததொகை சம் 
பளமாகக் கொடுக்கப்படுகிறது . 

இதுவரையில் கூறியவற்றால் தமிழ்மொழி தொன்றுதொட்டு 
மிகமேலான நிலைமையில் இருந்து வந்திருக்கிறது என்பதும் , 
தங்களது அரிய பெரிய சொத்தாகிய தமிழைத் தமிழராய்ப் 
பிறந்த ஒவ்வொருவரும் தமது முதற் கடமையாகப் போற்றி 


XXX1 


தேசிகர் மரபில் 
வரவேண்டும் என்பதும் , பெற்ற அன்னையினும் அன்பிற்குரிய 
அருமைத் தாய்மொழியாம் தமிழைப் போற்றாதவன் தமிழன் 
ஆகான் என்பதும் நன்குவிளங்கும் . சில நூற்றாண்டுகளுக்கு 
முன்னர்ப்பிறந்து இந்நாட்டில் வந்துலவும் ஆங்கிலமாகிய பிற 
மொழியைப் புகழ்ந்து தமது தாய்மொழியினிடத்து அன்பு 
பாராட்டாதவர் பலர் இன்னும் நம் நாட்டில் இருக்கின்றனர் 
என்பதை விசனத்துடன் குறிப்பிடாமலிருக்க முடியவில்லை . 
தமிழபிமானிகள் தமிழின் சிறப்பைப்பற்றிச் 

செய்துள்ள செய்யுட்கள் . 
1. மொழியுளத் தாலறி யாச்சிவ வுணர்வாற் 
றனியியன் மறைமுன் சாவாக் கல்வியாய் 
ஐந்தக் கரத்தி லமையுந் தமிழ்மொழி 
ஒலிவடி வாகி யுலவு மநாதியில் . 
2. அம்மு தற்சிவம் அமைக்குஞ் சேய்க்கும் 
உயிர்கள் ஞானத் துவந்தாங் கொளிர 
உரைத்த தக்கரக் கால மாகும். 
3. மகத்துவ ஞான சித்துவல் லவனாம் 
அகத்தியன் றவத்தா லருந்தமிழ் பெற்றிங் 
கியலிசை நாடகங் களுக்கீ ராறின் 

இயலாய் வகுத்த திலக்கணக் காலம் . 
4. மோனையார் தெய்வத் தமிழ்மொழி நிறீஇய 
சங்கத் தலைவர்கள் தலைமை பூண்டங் 
கறம்வள ரவையில் அரங்கே றியநாள் 
வழுதியர் வளர்த்தது சங்க காலம் . 
5. கொல்லா விரதம் ஆண்ட நலத்தோர் 

அறிவா னிறைந்த வரமாண் புடையோர் 
தமிழின தருமை தனியா யுணர்ந்தோர் 
கருவிநூற் காவியங் கழறும் பெரியோர் 
கால கதியாற் கடைநிலைப் படுவோர் 
தம்வயப் படுவது சமண காலம் . 
6 சித்தெலா நிறைந்து சித்தா யமர்ந்த 
மடாதி , பதிகளா மாண்பமை ஞானியர் 
அளவிற் படுவதவ் வதீன காலம் . 


xxxii 


7. தெய்வ மறையாம் செந்தமிழ்ப் பிதாமொழி 
ஆரிய நங்கையோ டணைந்து கலந்து 
காவிய நடையால் கவிகள் பொழிய 
பொலிவுபெற் றிருப்பது புராண காலம் . 


8. தமிழினை யறியார் சார்பினிற் பட்டுப் 

பெருமை முற்றும் பிறழ்ந்து நோய்பட்டு 
அந்நியர் வசப்பட் டழிந்து பிற்பட் 
டாதா விலாம லாகுங் காலத் 
தறனிகழ் அதம காலம் சென்றபின் 
உன்மதச் செல்வரும் உயர்ஞா னியரும் 
கொல்லா விரதங் கொளுமந் தணரும் 
உலகிற் பரவி யுவந்தாங் கொளிரவும் 
தமிழே சிவமாய்த் தழைத்து வளரவும் 
அற்புதச் சிற்சபை யண்ணல் விளையாட் 
டருளாற் றழைக்கு மதுசத் தியமே . 


9. தமிழ்சிவ மினிமை யெனுந்தனிப் பொருளாம் 
அமிழ்தெனும் அநாதி யியற்கையாய்ப் பன்னிரு 
கலையினை யுடைய கதிரவ னென்னத் 
தலைமையா யமைந்த தனியியற் பிதாமொழி . 


10. சோதியாங் கசட்த பக்கள் தோற்றத்தைக் 

காதிநன் னான்காய்க கணித்துக் காட்டி 
உதாத்த முதலிய வோசையுள் ளனவாய் 
நிதானித் தணிபெற நிலைக்கச் செய்து 
மற்றைய வெழுத்தை யவ்வாறே யியற்றப் 
பெற்றிலா மையினாற் பெரிதுளம் வாடினர் 
இனிய ழகாரம் எமக்கிங் குரித்தெனாக் . 
கனிவொடு காட்டாக் கள்ளமென் சொல்வேம் 
வாதிக ளாகி வழக்குப் பேசும் 
ஆதிச் செயற்கை மொழியதா மாரியஞ் 
சோடச கலையாய்த் துலங்குறு சந்திரன் 
மாடகத் தோங்கு மாதுரு மொழியே. 

. 


( குறிப்பு - சிலர் இவை கழாரம்பர் இயற்றியருளிய பேரிசைச் சூத்திரங்கள் 

என்பர் . அதன் உண்மை இவ்வளவிற்றென்று துணிதற்கில்லேனாயினும் , 
அவையனைத்தும் நம் தமிழ்மொழியின் சிறப்புக்களையும் காலங்களையும் 
வகுத்துக் காட்டலின் அவற்றையும் சேர்த்துள்ளேன் .] 


XXXill 


எழுத்தொடு சொற்பொருள் யாப்பணி யென்னா 
வழுத்துஞ் சுருதிசுரம் வண்ணம் - அழுத்தும் 
தனியொத்துப் பாவம் சாச மிரசம் 
பனிரண் டிலக்கணமாம் பார் . 

( மதிவாணர் வெண்பா) 
மொழிக்குங் கண்ணுதலார் முதற்குரவ ரியல்வாய்ப்ப 
இருமொழியும் வழிப்படுத்தார் முனிவேந்த ரிசைபரப்பும் 
இருமொழியு மான்றவரே தழீஇயினா ரென்றாலிவ் 
விருமொழியு நிகரென்னு மிதற்கைய முளதேயோ. (காஞ்சிப்புராணம் ) 
கண்ணுதற்பெருங் கடவுளுங் கழகமோ டமர்ந்து 
பண்ணுறத்தெரிந் தாய்ந்தவிப் பசுந்தமி ழேனை 
மண்ணிடைச்சில விலக்கண வரம்பிலா மொழிபோ 
லெண்ணிடைப்படக் கிடந்ததா வெண்ணவும் படுமோ. 

( திருவிளையாடற்புராணம் ) 
மறைமுதற் கிளந்த வாயான் , மதிமுகிழ் முடித்த வேணி 
இறைவர்தம் பெயரை நாட்டி இலக்கணம் செய்யப் பெற்றே , 
அறைகடல் வரைப்பிற் பாடை அனைத்தும் வென் றாரியத்தோ ( டு ) 
உறழ்தரு தமிழ்த்தெய் வத்தை உண்ணினைந் தேத்தல் செய்வாம் . 

( சீகாளத்திப்புராணம்) 
வடமொழியைப் பாணினிக்கு வகுத்தருளி , அதற்கிணையாத் 
தொடர்புடைய தென்மொழியை உலகமெலாம் தொழுதேத்தும் 
குடமுனிக்கு வலியுறுத்தார் கொல்லேற்றுப் பாகர் எனில் , 
கடல்வரைப்பின் இதன் பெருமை யாவரே கணித்தறிவார் ! 
தொண்டர் நாதனைத் தூதிடை விடுத்ததும் , முதலை 
உண்ட பாலனை அழைத்ததும் , எலும்பு பெண் ணுருவாக் 
கண்ட தும் , மறைக்கதவினைத் திறந்ததும் , கன்னித் 
தண்ட மிழ்ச்சொலோ ? மறுபுலச் சொற்களோ? சாற்றீர் . 

(காஞ்சிப்புராணம் ) 
யாரறிவார் தமிழருமை என்கின் றேன் என் 
அறியாமை யன்றோ ? மதுரை மூதூர் 
நீரறியும் ; நெருப்பறியும் : அறிவுண் டாக்கி 
நீ அறிவித் தாலறியும் நிலமுந் தானே ! ( மதுரைப் பதிற்றுப்பத் தந்தாதி ) 
விளங்கிழை பகிர்ந்த மெய்யுடை முக்கட் 
காரணன் உரையெனும் ஆரண மொழியோ? 
ஆதிசீர் பரவும் வாதவூர் அண்ணல் 
மலர்வாய்ப் பிறந்த வாசகத் தேனோ? 
யாதோ சிறந்த ( து ) ? என்குவீ ராயின் , 


தி 


Xxxiv 


வேதம் ஓதின் , விழிநீர் பெருக்கி 
நெஞ்சம் நெக்குருகி நிற்பவர்க் காண்கிலேம் ; 
திருவா சகம்இங் ( கு ) ஒருகால் ஓதின் , 
கருங்கல் மனமும் கரைந்துகக் கண்கள் 
தொடுமணற் கேணியின் சுரந்து நீர்பாய 
மெய்ம்மயிர் பொடிப்ப , விதிர்விதிர்ப் பெய்தி , 
அன்பர் ஆகுநர் அன்றி , 
மன்பதை உலகில் , மற்றையர் - இலரே . ( நால்வர் நான்மணிமாலை ) 
1. கடல்குடித்த குடமுனிஉன் கரைகாணக் குருகாடில் 

தொடுகடலை உனக்குவமை சொல்லுவதும் புகழாமே. 
2. ஒருபிழைக்கா அரனார் முன் உரையிழந்து விழிப்பாரேல் 

அரியதுன திலக்கணமென் றறைவதுமற் புதமாமே . 
3. சதுமறைஆ ரியம்வரும்முன் சகம்முழுதும் நினதாயின் 

முதுமொழி நீ அனாதி என மொழிகுவதும் வியப்பாமே 
4. வேகவதிக் ( கு ) எதிர்ஏற விட்டதொரு சிற்றேடு 

காலநதி நினைக்கரவாக் காரணத்தின் அறிகுறியே . 
5. கடை ஊழி வரும் தனிமை கழிக்க அன்றோ அம்பலத்துள் 

உடையார்உன் வாசகத்தில் ஒருபிரதி கருதினதே. 
6. தக்கவழி விரிந்திலகும் சங்கத்தார் சிறு பலகை 

மிக்கநலம் சிறந்தஉன்தன் மெய்ச்சரித வியஞ்சனமே . 
7. வடமொழிதென் மொழி எனவே வந்த இரு விழியவற்றுள் 

கெடுவழக்குத் தொடர்பவரே கிழக்கொடுமேற் ( கு ) உணராரே . 
8. வீறுடைய கலைமகட்கு விழியிரண்டும் மொழியானால் 

கூறுவட மொழிவலமாக் கொள்வர்குண திசை அறியார் . 
9. கலைமகள் தன் பூர்வதிசை காணுங்கால் அவள் விழியுள் 

வலது விழி தென்மொழியா மதியாரோ மதியுடையார். 
10. பத்துப்பாட் டாதி மனம் பற்றினார் பற்றுவரோ 

எத்துணையும் பொருட்கிசையும் இலக்கணமில் கற்பனையே . 
11. வள்ளுவர் செய் , திருக்குறளை மறுவறநன் குணர்ந்தோர்கள் 

உள்ளுவரோ மனுவாதி ஒருகுலத்துக் கொருநீதி . 
12. மனங்கரைத்து மலங்கெடுக்கும் வாசகத்தின் மாண்டோர்கள் 
கனஞ்சடையென் றுருவேற்றிக் கண்மூடிக் கதறுவரோ. 

( மனோன் கணீயம் ) 


XXXV 


ஒரு பாஷை முதலில் கை கால் முதலிய உறுப்புக்களின் 
சைகை யளவிலிருந்து , நாளடைவில் ஒலி வடிவையடையும் . 
அதற்குப்பின்பே , அந்தப் பாஷை விருத்தியடையத்தொடங் 
கும் . மற்றப்பாஷைகளோடு கலந்து உறவாடாத பாஷை 
நாளடைவில் இறந்துபடும் . இதன் விஷயம் விரிக்கிற் பெரு 
கும் . தமிழ்மொழியை ஆராயப்புகுந்தால் , அது தனித்து 
இயங்கும் வன்மையோடு . இலக்கண அமைதி , சொற் பாகு 
பாடு , பொருட் பாகுபாடு , செய்யுட் பாகுபாடு முதலிய யாவும் 
செப்பமாக அமையப் பெற்றிருத்தலால் தமிழ் மொழி தனி 
மொழி என்பதில் ஓர் ஐயப்பாடுமில்லை என்பது பாஷை நற் 
புலவர்கள் கொள்கை . 


ஆரியபாஷையோடொத்து அதிபூர்விகமாயுள்ளதும் , மது 
ரையிலே 

முத 

லிடை கடை யென்னு முச்சங்கத்திலே வளர்க்கப் 
பட்டதும் , வடவேங்கடந் தென்குமரி யென முன் எல்லை கூறப் 
படினும் அவ்வெல்லை கடந்து பற்பல தேசங்களிலுந் தற்காலம் 
பரந்துபேசப்படுவதுமாகிய இன்னபெருமையுடைய இனிய 
தமிழ்ப்பாஷையிலே ஆசிரியரின்றிக் கற்கவிரும்புவோர் நூல் 
களைப் பிரயாசமின்றிக் கற்றற்குக் கருவியாக இருப்பது . 


அகராதி . 


al 


எண்சீர் ஆசிரியவிருத்தம் 
கேட்ட பொருள் யாவுமுட னேகொடுக்கும் யாவர் 

கேட்பினுமொ ரேபடித்தாய்க் கொடுக்குமின்றன் றென்னா 
தீட்டமுற வெப்பொழுதுங் கொடுக்குமித னாலே 

எழில்சாலு நிகண்டதனை யிமையவர்கோ வென்கோ 
வாட்டமற வழங்குகற்ப தருவென்கோ வவையிவ் 

வையத்திற் பெறலரிதா மகராதி பெறலாம் 
நாட்டமொடு கரமுமிலா னிதனையிலா னென்றே 
நவிலுதற்கோ ரையமுண்டோ நானிலத்தீர் நவில்வீர் . 

அறுசீர் ஆசிரியவிருத்தம் 
பத்திரம் தோறு நல்ல பலனளித் திடுத லாலும் 
மித்திரப் புலவர் புந்தி விழைபொரு ளளித்த லாலும் 
எத்திற விபுத ரார்க்கு மெய்ப்பினை யொழித்த லாலும் 
இத்தகை நிகண்டு தன்னை யிமையவர் தருவென் பேமால் . 


xxxvi 


எண்சீர் ஆசிரியவிருத்தம் 
நிருமலமாம் வர்ணவர் ணீதமா யெவரும் 

நினையகமீக் களிகூர நிலவொளிய தாகி 
உருவளரும் விபுதரிடத் தமர்ந்து தலைக் கொம்பின் 

உயர்சுழியி னொருதுகளி லாதுவிழைந் தோர்க்குத் 
திருவளருஞ் சுகமளித்துத் தனைநோக்கு நர்க்குத் . 

திரைகடல்சூழ் நிலவல்யத் தெப்பொருளுந் தாலால் 
குருவளரு நிகண்டதனை போனவர்கோ வென்றே 
குறித்துரைக்கத் தடையென்னே குவலயத்தீர் கூறீர் . 


இத்தகைய சிறப்பினதாகிய இத்தொன்மொழியாம் தென் 
மொழியிற் சதுரகராதி முதலிய பற்பலவகராதிகள் இருப்பினும் 
அவைகளெல்லாம் பெருவாரியாய்ப் பள்ளிப்பிள்ளைகட்கும் 
பிறர்க்கும் எளிதிற்பயன் தருவன அல்ல . அன்றியும் , அவை 
களின் விலை ஏற்றமும் , உருவத்தோற்றமும் எல்லாரும் எளிதிற் 
பெற்று உபயோகிக்க அநுகூலமானவைகளல்ல . ஆகையால் , 
வீணாக விரித்தும் , மிகச்சுருக்கியும் பயனற்றதாக்காமல் , இதனைத் 
தற்காலத் தமிழ் மாணவரும் பிறரும் நயமாக வாங்கி நவீன 
முறையால் உபயோகித்து நலம் அடையுமாறு , நல்லெழுத்திலும் 
நற்காகிதத்திலும் அச்சிட்டிருக்கின்றோம் . 

இன்னும் இம்மொழியில் வந்து வழங்கும் வடசொற்களில் 
இன்றியமையாதவைகளையும் , திசைச்சொற்களில் அரசாங்க 
முறையிலும் , அதிகாரமுறையிலும் , வர்த்தகமுறையிலும் , சாஸ் 
திர சாம்பிரதாய இலௌகீக முறைகளிலும் உள்ள எத்தனையோ 
சொற்களையும் இதிற் . புதுவனவாகச் சேர்த்திருக்கின்றோம் . 
பழையன கழிதலும் புதியன புகுதலும் , வழுவல 

கால வகையி 
னே " என்ற ஆன்றோர் மொழிப்படி அவைகள் தகையாம் 
அன்றி மிகையாகா . 

" அரசனெவ்வழி அவ்வழி குடிகள் " என்ற பழமொழியைப் 
புதுமொழியாக்க , அரசன் எவ்வழி ஆசாரம் அவ்வழி என்று 
ஆக்கிவிடலாம் என்றெண்ணும்படி அநேக நவீன இலௌகீக 
ஆசாரங்கள் பிரவர்த்தித்திருக்கும் இந்நாளில் முன்னாளைய 
வழக்கத்தை அனுசரித்த தமிழகராதியைப் போன்றதொன்றே 
போதாமையை அனுபவத்தில் உணர்ந்த யாம் , இதில் அநுபந் 


4 


xxxvii 


தங்களாக அந்நியபாஷைச் சொற்களை உச்சரிக்கச் சென்னை , 
சர்வகலாசாலையார் அநுமதியுடன் தமிழில் ஏற்பட்ட புது 
எழுத்துகள் இரண்டையும் , ( உ - ம் . ( 1 ) == f ; கா £ = Coffee ; 
வேக்பீல்ட் = Wakefield . ( 2 ) N = 2 ; கெஸட் = Gazette .) 

] 
பஞ்சாங்கப் பெயர்களில் பக்ஷங்களின் பெயரையும் , பஞ்ச 
பக்ஷிகளின் பெயர்களையும் , அவைகளின் தொழில்களையும் , 
வாரசூலையின் வாரநாழிகைகள் பரிகாரங்கள் முதலியவைகளை 
யும் , கிரகணங்கள் , பரதகண்டவாசிகளின் பண்டிகைகள் முகம் 
மதியர் பண்டிகைகள் , உருஸுகள் , கிறிஸ்தவர்களின் முக் 
கிய பண்டிகைகள் , திருநாட்கள் , அச்சுப் பிழைதிருத்தி அச் 
சுக்கூடத்துக் கனுப்புவதற்குவேண்டிய திருத்தக்குறிகள் அவை 
களின் விளக்கங்கள் , இங்கிலிஷ் நாணய வழக்கப் பெயர்கள் , 
பரதகண்ட நாணய வழக்கப்பெயர்கள் , புகைவண்டியில் ஏற் 
றும் சாமான்களின் நிறை அளவின் பெயர்கள் , சென்னை முகத் 
தலளவை பரதகண்டக் காலஅளவைகளின் பெயர்கள் , இங்கி 
லிஷ் காலஅளவைகளின் பெயர்கள் , லீப் வருஷக்குறிப்பு, இங் 
கிலிஷ் நீட்டலளவைப்பெயர்கள் , நிறுத்தலளவைப்பெயர்கள் , 
இங்கிலிஷ் முகத்தலளவைப்பெயர்கள், தானியதவச அளவுப் 
பெயர்கள் , எண்வாய் பாட்டுப்பெயர்கள் , இங்கிலிஷ் நிறுத்தல 
ளவைப்பெயர்கள் ( பொன் , வெள்ளி முதலியன ) இங்கிலிஷ் 
மருந்து நிறுத்தலளவைப்பெயர்கள், இங்கிலிஷ் நீட்டலளவைப் 
பெயர்கள் , இங்கிலிஷ் சதுர அளவைப்பெயர்கள் , வாக்கியங்கள் 
அர்த்தமாவதற் கனு கூலமான அடையாளப்பெயர்கள் முதலிய 
வைகளையும் முறையாகக் கோத்திருக்கின்றோம் 

அன்றியும் அனுபந்தம் . ஒன்றில் , அசல் , அலாதி என்ப 
வைகளைப்போன்ற உருதுபாஷப்பதங்கள் , அலமாரி , கிராம்பு 
போன்ற போர்த்துகேசியச் சொற்கள் , எச்சரிக்கை , வாடிக்கை 
போன்ற தெலுங்கு பதங்கள் , பயங்காளி, விரயம்போன்ற கிரா 
மியச்சொற்கள் , ஏராளம் , தாராளம் முதலிய வழக்கச்சொற்கள் , 
கவர்ன்மெண்ட் , கவர்னர் முதலிய இங்கிலிஷ் பதங்கள் முதலிய 
வைகளையும் ; அனுபந்தம் இரண்டில், அக்ரிமெண்ட் , அங்குஸ் 
தான் முதலிய அன்னிய வியாபாரக்கூட்டுச் சம்பந்தமான 


யான் ஒரு அங்கத்தினனாயிருந்த தமிழ் வியாசக்கமிட்டியார் சென்னை சர்வ 
கலாசங்கத்திற்கு அனுப்பிய ரிப்போர்ட்டைப் பார்க்கவும் , 


Xxxviii 


மொழிகளையும் , அட்டெண்டர் , அத்தாக்ஷி முதலிய துரைத் 
தன சம்பந்தமான மொழிகளையும் , பிற மத சம்பந்தமான 
மொழிகளையும் , நவீன சாஸ்திர சம்பந்தமான மொழிகளையும் , 
இன்னும் பற்பல புதுச்சொற்களையும் ; அனுபந்தம் மூன்றில் 
வருஷங்கள் , மாதங்கள் , வாரங்கள் , இராகுகால நாழிகைகள் ,, 
கிரகங்களின் பெயர்கள் , நகூத்திரங்களின் பெயர்கள் , இலக் 
கினங்களின் பெயர்கள் , திதிகளின் பெயர்கள் , யோகங்கள் , 
கரணங்கள் , மூன்றாம்பிறை , இராசிகளின் பெயர்கள் ஆகிய 
இவைகளைக் குறிக்கும் சொற்களையும் நவீன முறையாக 
யாவரும் நலம் பெறப் புகுத்தி வெளியிட்டிருக்கின்றோம் . 

ஆகையால் , மாணவரும் , மற்றவரும் , அம்மற்றவரிற் கற்ற 
வரும் , கற்பவரும் , 

கற்றோர்கள் தாமுகப்பர் கல்விதனில் ஆசையுள்ளோர் 
பெற்றோ மெனவுகந்து பின்புகற்பர் - மற்றோர்கள் 
மாற்சரியத் தாலிகழின் வந்ததென் னேயிகழ்கை 

ஆச்சரிய மோதான் அவர்க்கு . 
என்றபடி இதை மற்றோர்களாய்க் காணாமல் உவந்து பெற்றோர் 
களாய்க்கொண்டு , இதனுதவியைக் கண்டு களிப்பார்களென நம் 
புகின்றோம் . 

தமிழும் அங்கிலமுங்கலந்த வின்ஸ்லோ முதலிய பிற 
வகராதிகளைப் பெரிதும் தழுவித் தமிழ்க்கு இன்றியமையாதன 
வாகிய சங்கநூற்சொற்களையும் அமைத்து இதை இனிதின் 
முடிக்குமாறு திருவருள் புரிந்த எம்பிரானாகிய குகப்பெருமானை 
எம் மன மொழி மெய்களால் சிந்தித்து வந்தித்துத் தொழுகின் 
றோம் . 

கந்தன் கழலிணை காலையினு மாலையினும் 
எந்தந் தலைக்கணியாம் இங்கு . 


பவானந்தர் கழகம் 
நியூட்டன் அவுஸ் , வேப்பேரி 
சென்னை , ஜனவரி 1925 . 


ச . ப . 


கடவுள் துணை 


தமிழகராதி . 


( பெ ) பெயர் . ( வி ) வினை . ( தொ.பெ ) தொழிற்பெயர் .. 

வை - அ ) வைத்திய அகராதி 


அ 


அகண்டம் - அபின்னம் , 2. மண் 


விளக்கு . 


அ - தமிழ் நெடுங்கணக்கில் முதலெழு அகண்டாகாரம் - அளவுபடாத வடி 

த்து , 2. சுட்டெழுத்து , ( உ.ம். ) அ வம் . 
வன் ; அக்கொற்றன் . 3. அஃறிணைப் அகண்டிதம் - முழுமை . 
பன்மைவிகுதி , ( உ - ம் .) வந்தன , 4. அகதி - திக்கற்றவன் , 2. வறியவன் . 
ஆறாம் வேற்றுமை உருபு , ( உ - ம் .) அகத்தி - ஒரு மரம் . 
தன்கைகள் ( தன் + அ ), 5. சாரியை , அகத்திணை - உள்ளத்தே நிகழ்கின்ற 
( உ - ம் . ) எனக்கு ,( என் + அ + க் + கு ) இன்ப ஒழுக்கம் . 
6. எட்டென்னும் எண்ணின்குறி , அகத்தியம் - அகத்தியனாராற் செய்யப் 
7. ஓா உபசர்க்கம் , ( உ - ம் . ) அஞ்ஞா பட்ட இலக்கணம் , 2. அவசியம் . 
னம் . 

அகத்தியன் - அகஸ்திய முனிவர் . 
அ ஆ - அதிசயவிரக்கக் குறிப்பு . அகந்தை - அகங்காரம் . 
அஃகம் ( பெ ) தானியம் . 

அகப்பட கிடைக்க , 2. வசப்பட , 3 , 
அஃகரம் - வெள்ளெருக்கு . 

சிக்கிக்கொள்ள . 
அஃகான் - ( பெ ) அ , முதலெழுத்து . அகப்பற்று - உள்பற்று . 
அஃகு - ( வி ) குறை, 2. சுருங்கு . அகப்பா - மதிலுண்மேடை , 2. மதில் , 
அஃகுல்லி - பிட்டு , 2. சிற்றுண்டி . 
அஃகேனம் - இது ஆய்தவெழுத்து . அகப்பாட்டு - அகநானூறென்னும் நூல் . 
அத்து - அஃறிணை ஒருமைச் சுட்டு , அகப்பு - ஆழம் . 
அஃறிணை உயர்திணையல்லாதவை . அகப்பேய்ச்சித்தன் - பதினெண் சித்த 
அகங்காரம் - கருவம் , 2. அந்தக் கர் ரில் ஒரு சித்து புருஷன் 
ணங்களில் ஒன்று , 3. நானெனுஞ் அகப்பை சட்டுவம் . 
செருக்கு , 4. பிறவிக்கு மூலம் . அகப்பொருள் - ஓரிலக்கணம் , அது 
அகங்கை உள்ளங்கை . 

உண்ணிகழ்ச்சியான் இன்பத்திற்கு 
அகசியம் - ஆசியம் . 

ரிய எழுதிணையைக்கூறும் , 2. வீட் 
ஆகசு - பொழுது , 2. பகல் , 

டிலுள்ள பொருள் . 
அகடவிகடம் - தட்டு மாற்று , 2. இரண் அகமருடணம் - நீருக்குள்ளே நின்று 
டகம் . 

செபித்துப் பாவத்தைப் போக்கச் 
அகடேபொல்லாங்கு , 2. நடு , 3. வயிறு . செய்யும் ஒரு மந்திர செபம் , . 
அகரிே - பாம்பு . 

அகமுடையான் - வீட்டுக்காகள் , 2 . 
அகணி - தெங்கு பனை முதலியவற்றின் கணவன் , 
உன் நார் , 2 , மருத நிலம் . அகம்- வீடு , 2. மளம் , 8 , யாரும் , 


3. அகழி . 


ஒரு சாதியார் . 


கோவை . 


அகால 

2 

அக்க 
அகம்படிமை -உட்டொண்டு . அகாலம் - பருவமின்மை , 2. பஞ்ச 
அகம்படியார் - உள்வேலைக்காரர், 2 . காலம் . 

அகி - பாம்பு , 2. இரும்பு . 
அகம்பாவம் - உள்செருக்கு , 2. நான் அகிஞ்சனன் - தரித்திரன் . 
என்னும் எண்ணம் . 

அகிருத்தியம் - அக்கிரமம் . 
அகம்பிரமம் - நானே பிரமம் எனல் . அகிதம் - இதமின்மை , 2. பகை , 3 . 
அகம்மியம் - ஓரெண் , 2. அறியக்கூடா ஏலாமை , 4. உரிமையின்மை . 
தது . 

அகிம்சை - கொல்லாமை , பிறவுயிருக் 

, 
அகம்மியை - பொதுமகள் , 

குத் தீங்குசெய்யாமை . 
அகரம் - அ , ஓரெழுத்து , 2. மருதாசிலத் அகிலம் - எல்லாம் , 2. பூமி . 

தூர் , 3. பார்ப்பனச்சேரி , 4. இரசம் . அகிலாண்டம் -- சர்வலோகம் . 
அகராதி - நெடுங்கணக்கிலுள்ளபடி அகர அகிலாண்டவல்லி - பார்வதி . 
முதலிய எழுத்துக்களாலாய சொற் அகில் - ஓர் மரம் , அகில்வாசம் . 

அகிற்கூட்டு - ஏலம் , கருப்பூரம் , எரி 
அகரு - அகில் , 

காசு , சந்தனம், தேன் இவைகளின் 
அகலம் - விரிவு , 2. மார்பு . 

கூட்டு ; கூந்தலுக்கு வாசனையூட்டப் 
அகலவுரை - விரிவுரை , 

டயன்படுவது . 
அகலிகை - கௌதம முனிவர் பத்தினி . அகுணம் - குற்றம் , 2. குணவீனம் , 
அகல் - தகழி , 2. ஒருமரம் , 3. விரிவு . 3. இலட்சணமின்மை . 
அகலுள் - அகலம் , 3. ஊர் , 3. நாடு , அகூபாரம் --ஆமை, 2. கடல் . 
4. பெருமை . 

அசைதல் - ( நொ பெ ) எரிதல் , 2. ஒடி 
அகவல் - மயிற்குரல் , 2. கூத்து , 3. ஆசி த்தல் , 3. தளிர்த்தல் , 4. வருந்தல் . 
ரியப்பா . 

அகைத்தல்- ( நொ. பெ ) அடித்தல் , 2 . 
அகவு-( வி ) அழை , 2. ( வி ) ஆடு . ஒட்டுதல் , 3. முறித்தல் , 4. வருத்தல் . 
அகவை உட்பொருள் , 2. வயது . அகோ - ஓர் அதிசயச்சொல் . 
அகழ-( வி ) தோண்டு . 

அகோசரம் - அறியொணாமை . 
அகழான்- வயலெலி . 

அகோபிலம் - ஒரு விஷ்ணுதலம் . 
அகழி- மதில் சூழ் கிடங்கு . 

அகோரம் - கொடுமை , 2. சிவன் ஐம் 
அகழ் - அகழி , 2. ( வி ) தோண்டு . 

முகத்தொன்று . 
அகளங்கம் - சுத்தம் , 2. சீதாங்க பாஷா அகோராத்திரம் - பகலுமிரவும் . 
ணம் . 

அக்கசாலை -கம்பட்டசாலை , 2. அணி 
அ களம் - மிடா, 2. தாழி , 3. நிட்களம் . கலன் செய்யுமிடம் . 
அகற்று- ( வி ) நீக்கு . 

அக்கடா - ஒய்வு குறிக்கும் ஒர் இடைச் 
அகஸ்மாத்து தற்செயல் . 

சொல் . ( உ - ம் ) இத்தொல்லை ஒழிந் 
அகன்றில் - ஆணன்றில் . 

தால் அக்கடாவென்றிருக்கலாம் . 
அகாதம் - ஆழம் , 2. பொந்து , 3. நீந்து அக்கணம் - அந்த நிமிஷம் . 
புனல் , 4. வஞ்சகம் . 

அக்கதம் - அட்சதை , 2. பங்கப்படா 
அகாதன் - வஞ்சகன் . 

தது . 
அகாத்தியம் - பொல்லாங்கு , 2. உண் அக்கதேவி - சோனைப்புல் . 
ணத்தகாதது . 

அக்கதை - மங்கலவரிசி . 
அகாரம் - அஎன்னும் எழுத்து , 2. வீடு . அக்கபாதன் - நியாய சூத்திரஞ்செய்த 
அகாரணம் - காரணமின்மை , 

கௌதம முனிவன் . 
அகாரியம் -- காரியமல்லாதது . 

அக்கமாலை - உருத்திராக்ஷமாலை . 
அகாலமிருத்து - அனியாய மரணம் . அக்கம் - தானியம் , 2. கயிறு , 8. பக்கம் . 


அக்கு 


அங்கா 


யாகம் 


அக்கம் - கண் , 2. உருத்திராட்சம் . 65,610 குதிரையும் , 21,870 தேரும் , 
அக்கரம் - அழியாதது , 2. எழுத்து , 1,09,350 காலாளும் கொண்ட ஒரு 
3. பிரமம் . 

சேனைத்தொகை . 
அக்கரன் - அழிவில்லாதவன் , 2. கூடஸ் அக்குல்லி உக்காரி , 2. சிற்றுண்டி . 
தன் . 

அக்குள் - கக்கம் . 
அக்கராகாரம் - ஒரு பூண்டு . 

அக்கை - அக்கா, 
அக்கரை - அவசியம். 

அக்கோலம் - தேற்றாங்கொட்டை . 
அக்கன் -கருடன் , 2. குருடன் , 3. நாய் . அக்கௌகிணி - அக்குரோணி . 
அக்கா - தாய் . 

அக்ரமம் - அக்கிரமம் . 
அக்கா - தமக்கை , 2. மூதேவி . அங்கசேட்டை - உடம்பினது சலனம் , 
அக்காரம் - சருக்கரை , 2. சீலை . 

2. கைமெய் காட்டு . 
அக்காரவடிசில் சர்க்கரையன்னம் . அங்கணம் - முற்றம் , 2. சலதாரை , 
அக்காள் - அக்கா . 

3. சேறு , 4. வெண்காரம் . 
அக்கி - கண் , 2. அக்கினி கரப்பன் , அங்கணன் - சிவன் , 2. மகா விட்டுணு , 
3. உஷ்ணம் , 4. அக்கினி . 

3. அருகன் . 

. 
அக்கியாதம் - மறைவு . 

அங்கதம் - தோளணி , 2. பாம்பு , 3 . 
அக்கியானம் - அஞ்ஞானம் . 

பொய் , 4. வசைச்சொல் , 
அக்கிரகண்ணியன் - சபையில் முால் அங்கத்தி - பண்டாரங்களை மரியாதை 
வனாக மதிக்கப்படுபவன் . 

கூப்பிடுந் தாங்களென்னும் 
அக்கிரகாரம் - பார்ப்பனச்சேரி , பொருள் படுகிற ஒருசொல் . 
அக்கிரசம்பாவன - முன்மரியாரை , அங்கநியாசம் - இருதயம் முதலிய 
அக்கிரசன்மன் - அண்ணன் , 2. பிரா உறுப்புகளிலே மந்திரத்தோடு கை 
மணன் . 

யாற்றொடுதல் . 
அக்கிரதாம்பூலம்- முதற்றாம்பூலம் . அங்கபடி - குதிரையங்கவடி . 
அக்கிரமம் -- கொடுமை , 2. ஒழுங்கின் அங்கப்பிரதக்கணம் - தேகத்தால் 

புரண்டு வலமாக வருதல் . 
அக்கிராரம்-அக்கிரகாரம் . 

அங்கம் - அவயவம் , 2. உடல் , 3 . 
அக்கினி - தீ , 2. அக்கினிபகவான் , அடையாளம் , 4. கட்டில் , 5. ஓர் 
3. செங்கொடிவேலி, 

பாஷை , 6. ஒர் தேயம் . 
அக்கினிகாரியம் - ஓமத் தீ வளர்த்தல் . அங்கயற்கண்ணி - மீனாட்சி யம்மை 
அக்கினிகோத்திரம் - யாகமிருபத் யார் . 
தொன்றில் ஒன்று . 

அங்கயோகம் 

எண்வகை யோகத்தி 
அக்கினிட்டோமம் - சோமயாகம் . லொன்று . 
அக்கினித்தம்பம் - நெருப்புச் சுடாமற் அங்கரக்கா - மெய்ச்சட்டை . 
செய்யும் வித்தை. 

அங்கலாய்த்தல் - ( தொ.பெ) துக்கித் 
அக்கினிப்பிரவேசம் - தீயிற்குதித்தல் . தல் , 2. இச்சித்தல் . 
அக்கினிப்பிழம்பு- நெருப்புச் சுவாலை . அங்கவடி- குதிரை ஏறும் படி 
அக்கினி மூலை - தென்கிழக்கு மூலை . 

அங்கனை - பெண் . 

. 
அக்கு - பலகறை , 2. சங்குமணி , 3. உருத் அங்காடி - கடைவீதி . 
திராட்சம் , 4. எருத்துத்திமில் , 5. அங்காத்தல் - ( தொ . பெ ) வாய்திறத் 
எலும்பு . 

தல் , 2. கொட்டாவி விடல் , 
அக்குரூரன் - ஸ்ரீ கிருஷ்ணன் தகப்ப அங்காரகன்- நெருப்பு , 2. செவ்வாய் . 

னோடு பிறந்த ஒரு யாதவன் . அங்காளம்மை - காளி . 
அக்குரோணி - 21,870 யானையும் , அங்காளி - அங்காளம்மை , 


மை . 


அசட் 


கினி . 


டவன் . 


படாமை . 


4 

அசாக் 
அங்கி - சட்டை , 2. கார்த்திகை , 3. அக் அசதி - சிரித்துப்பேசுகை , 2. சடுதி , 3 . 

சோர்வு . 4. ஒளவையாரால் புகழ்ந்து 
அங்கிகரி - ஏற்றுக்கொள் . 

பாடப்பெற்ற ஓர் இடையன் , 
அங்கிகாரம் - ஏற்றுக்கொள்கை. அசதியாடல்- ( தொ. பெ ) மிகுதியாக 
அங்கிசம் - உபநிடதம் முப்பத்திரண்டி சிரித்துப் பேசுதல் . 
னொன்று , 2. கூறு . 

அசத்தன் - வலிவில்லாதவன், 2. உல 
அங்கிதம் - உடற்றழும்பு , 2. பாட்டு கப்பற்றில்லாதவன் . 
டைத்தலைவன் . 

அசத்தி - பலவீனம் . 
அங்கிடுதத்தி - நாடோடி, 2. நிலைகெட் அசத்தியம் - பொய் . 

அசத்து-தீயது , 2. மாயை .. 
அங்கிடுதுடுப்பன் - நாடோடி . அசத்துக்கள் - அற்பர் . 
அங்கிட்டோமம் - அக்கினிஷ்டோமம் . அசந்தர்ப்பம் - சமயமின்மை , 2. சரிப் 
அங்கிரி - கால் . 
அங்கீகாரம் - சம்மதம் . 

அசபம் - அசபா என்னும் ஓர் மந்திரம் . 
அங்கு - அவ்விடம் . 

அசபை -- அசபா . 
அங்குசம் - யானைத்தோட்டி . 

அசப்பியம் - சபையில் ஏற்காதசொல் . 
அங்குசபாணி - விநாயகன் , 2. காளி . அசமந்தம் மலையத்தி , 2. மந்தகுணம் ,, 
அங்குசரோசனம்-( வை - அ ) கூகைநீறு . 3. சம்பந்தமின்மை . 
அங்குட்டம் - பெருவிரல் , 2 , குறளுரு . அசமயம் - ஒவ்வாச் சமயம் , 
அங்குஷ்டான் - தையற்காரர் விரலிலே அசம் - ஆடு, 2. மூவருடநெல், 3. வெங் 
அணியும் கூடு , 

காயம் . 
அங்குரம் - முளை , 2. குப்பைமேனி. அசம்பவம் - அதிசயம் , 2. தருக்க 
அங்குரித்தல் - ( தொ.பெ ) முளைத்தல் . நூலின் முக்குற்றத்திலொன்று , 3. பிற 
அங்குலம் - விரலகலம் () அடி ). 
அங்குலி - விரல் , 2. யானைகீகைநுனி அசம்பாவிதம் - சம்பவிக்கக்கூடாதது . 
3. மோதிரம் . 

அசம்பிரேட்சிதம் -ஆராய்வின்மை . 
அங்குலிகம் - மோதிரம் . 

அசம்மதம் - சம்மதமின்மை . 
அங்கூரம்- தளிர் . 

அசரம் - அசைவில்லாதது . 
அங்கை - உள்ளங்கை . 

அசரீரி - ஆகாசவாணி . 
அங்ஙனம் - அவ்விடம் , 2. அவ்விதம் . அசரை - ஓர் மீன் . 
அசகசாந்தரம் - ஆட்டுக்கும் யானைக் அசர் - தலைச்சுண்டு . 
கும் உள்ள பேதம் . 

அசர்தல் ( தொ.பெ ) அயருதல் . 
அசகம் - மலையாடு , 

அசலம் - அசையாநிலை , 2. மலை . 
அசகாயம் - சகாயமின்மை . 

அசல் - அருகாமை , 2. உயர்ந்தது , 3 . 
அசக்கியம் - இயலாமை , 2. நாகமணல் . முதற்பிரதி . 
அசங்கதம் - இகழ்ச்சி , 2. ஒழுங்கின்மை. அசறு - தலைச்சுண்டு . 
அசங்கியம்- அருவருப்பு . 

அசனம் - சோறு , 2. போசனம் , 3. வே 
அசங்கு - அசை . 

ங்கைமரம் . 
அசங்கை - மதிப்பின்மை , 

அசனி - இடி , 2. வச்சிராயுதம் . 
அசஞ்சலம்- அசைவின்மை . 

அசன் - பிறப்பில்லாதவன் , 2. பிரமன் , 
அசடன் - கீழ்மகன் , 2. சோம்பேறி . அசா - தளர்ச்சி . 
அசடு - கீழ்மை , 2. குற்றம் , 3. உலோ அசாகசம் - பொய் . 

கங்களிற் பேரும் பொருக்கு . அஜாகளம் - ஆட்டின் அதர் . 
அசட்டை -பராமுகம் , 3. மதியாமை . அசாக்கிரதை - விழிப்பின்மை . 


-மை. 


அசை 


5 


அச்சு 


டாமை . 


2. ஒரு 


மை . 


அசாதசத்துரு- தனக்குப் பகைவரில்லா அசைதல் - ( தொ . பெ ) ஆடுதல் , 2 . 
தவன் , 2. தருமபுத்திரன் . 

இருத்தல் , 3. உலாவல் , 4. சோம் 
அசாதாரணம் - சிறப்பு , 2. பொது புதல் , 5. கலங்குதல் . 
வின்மை . 

அசைதன்னியம் - அறிவில்லாதது . 
அசாத்தியம் - இயலாமை , 2. குண அசைத்தல் ( தொ பெ ) ஆட்டல் , 2 . 
மாகாமை .. 

கட்டுதல் , 3. சொல்லுதல் . 
அசாவேரி- ஒரிராகம் . 

அசைபோடல் - ( தொ . பெ ) இரைமீட் 
அசி- வாள் . 

டல் . 
அசிங்கம் - அவலக்ஷணம் . 

அசையாமணி - ஆராய்ச்சி மணி , முக் 
அசிதம் - சிவாகமம் , 2. கருமை . இயமான வேலைகளில் அடிக்கு மணி . 
அசித்து சடம் . 

அசையிடல் - ( தொ . பெ ) அசைபோ 
அசிந்தியம் - ஒரெண் , 2. சிந்தைக்கெட் டல் . 

அசைவு- ( தொ பெ ) ஆட்டம் , 2. சஞ் 
அசிபதம் - தத்துவமசி என்னும் மஹா சலம் , 3. சோர்வு . 

வாக்கியத்தின் மூன்றாம் பதம் . அசோகம் - சோகமின்மை ,, 
அசிரத்தை - சிரத்தையின்மை . 

மரம் , 3. மன்மதன் கனை . 
அசினம் - தோலாசனம் . 

அசோகன் - அருகன் . 
அசீரணம் - செரியாமை , 2. பசியின் அசோகு - அசோகமரம். 

அசோதை - நந்தகோபன் மனைவி . 
அசுசி - சுத்தமின்மை 

--சுத்தமின்மை , 2. அருவருப்பு . அச்சகாரம் - முன்பணம் . 
அசுணமா- கேகயப்புள் . 

அச்சணம் - அக்கணம் , அந்த நிமிஷம் , 
அசுத்தம் - சுத்தமின்மை 

அச்சம் - பயம் , 2. மகளிர் நாற்குணத்தி 
அசுத்தி- அழுக்கு . 

லொன்று , 3. தகடு , 4. இலேசு . 
அசுபதி- அசுவினி. 

அச்சரம் - நாவில் வருமோர் வியாதி . 
அசுபம் - அமங்கலம் . 

அச்சன் - தந்தை , 
அசுப்பு சடுதி . 

அச்சாணி - வண்டி சக்கரத்திற் கிடும் 
அசும்பு - வழுக்கு நிலம் , 2. கிணறு , 3 . கடையாணி . 
பொல்லா நிலம் . 

அச்சாரம் - முன்பணம் . 
அசுரகுரு - சுக்கிரன் . 

அச்சி - ஓர் தேசம் . 
அசுரசந்தி - இரணியவேளை , 2. சாயங் அச்சி நறுவிலி - நறுவிலிமரம் . 

அச்சு - அடையாளம் , 2 , உயிர் , 3 . 
அசுரர் - இராக்கதர் . 

வண்டி யச்சு , 4. கட்டளைக்கருவி , 5 . 
அசுவதாட்டி - குதிரையின் வேகம் . உயிரெழுத்து . 
அசுவத்தம் - அரசமரம் , 2. அத்திமரம் . அச்சுதம் - கெடுதலின்மை . 
அசுவத்தாமன் - துரோணன் மகன் , அச்சுதன் - அழிவில்லாதவன் , 2. மகா 
அசுவமேதம் - ஓர் யாகம் . 
அசுவம் குதிரை. 

அச்சுவதி- அசுவினி . 
அசுவினி - ஒரு நட்சத்திரம் . 

அச்சுவத்தாமா - ஒரு யுத்த வீரன் . 
அசூயை - பொறாமை , 2. அவதூறு . அச்சுவம் - குதிரை . 
அசூர் - சமுகம் . 

அச்சுவினி- அசுவினி . 
அசேஷம் முழுமை . 

அச்சுவினிதேவர் - தேவ மருத்துவர் . 
அசேதனம்- அறிவின்மை . 

அச்சுறல் - ( தொ . பெ ) பயப்படுதல் . 
அசை - அசை நிலை , 2. இசைப்பிரிவு , அச்சுறுத்தல் - ( தொ.பெ ) பயப்படுத் 
3 , செய்யுளுறுப்பி லொன்று . 

தல் . 


காலம் . 


விஷ்ணு . 


அடம் 


6 

அடிப் 
அச்சோ - ஓர் அதிசயச்சொல் , 2. ஒரிரக் அடம்பு - அடம்பங்கொடி . 
கச்சொல் . 

அடர்- செறிவு , 2. தகடு . 
அஞர் - துன்பம் . 

அடர்த்தி - நெருக்கம் . 
அஞ்சம் -- அன்னப்புள். 

அடர்ப்பம் - நெருக்கம் . 
அஞ்சலி - கும்பீடு . 

அடலை - சாம்பல் , 2. போர்க்களம் . 
அஞ்சலிகை - வௌவால் . 

அடல் - வலி , 2. போர் , 3. வெற்றி . 
அஞ்சல்- ( தொ . பெ ) பயப்படுதல் , 2. அடவிடகாடு, 2. சோலை , 3. கூட்டம் . 
தபால் , 

அடாசு - மட்கிச் செத்தது . 
அஞ்சனப்பெட்டி - மை வைத்திருக்கும் அடாணா ஒரிராகம் . 
பெட்டி . 

அடாதது - தகாசது , 
அஞ்சனம் - கண்ணுக்கிடுமை , 2. கறுப் அடார் - புலி முதலியவைகளை அகப் 
பு , 3. இருள் , 4. திசையானைகள் எட் படுத்தும் பொறியாகிய கல்லடார். 
டனுள் மேற்றிசையானை . 

அடாவந்தி - அநியாயம் , 2. துன்பம் . 
அஞ்சனவண்ணன் - திருமால் . அடி - ஆதி , 2. வமிசவழி , 3. செய்யுளி 
அஞ்சனவித்தை - மறைந்த பொருளைக் னோருறுப்பு , 4. கால் , 5. காற்சுவடு , 
காண்பிப்பது . 

6. கீழ் . 
அஞ்சவன - அனுமன் தாய் . 

அடி- ( வி ) வீசு , 2. மோது , 3. கொல்லு . 
அஞ்சாமை - பயப்படாமை . 

அடிகள் - கடவுள் , 2. முனிவர் , 3. குருக் 
அஞ்சிக்கை - பயம் . 

கள் , 
அஞ்சு - ஐந்து . 

அடிகோலல் - ( கொ.பெ ) முயற்சி செய் 
அஞ்சுகம் கிளி 

சல் , 
அஞ்சுதல் - ( தொ.பெ ) பயப்படுதல் . அடிக்கடி - பலமுறை 
அஞ்சுருவாணி - அச்சாணி . 

அடிக்குடி - அடிச்சேரி . 
அஞ்ஞதை - அறியாமை . 

அடிக்குள் -உடனே . 
அஞ்ஞன் - அறிவிலான் . 

அடி சில் - சோறு 
அஞ்ஞாதம் - பிறர் அறியாமை , 2. அடிச்சால் - உழவின் முதற்பால் . 
மறைவு . 

அடிச்சி - அடியாள் . 
அஞ்ஞானம் - ஞானமின்மை . அடிச்சுவடு- காற்சுவடு , 
அடகு - இலைக்கறி , 2. கொதுவை . அடிச்சேரி - சமீபகிராமம் , 
அடக்கம் ஒடுக்கம் , 2. கீழ்ப்படிவு , 3. அடிஞானம் - முக்திக்குரிய ஞானம் . 
பிரேதமடக்குகை . 

அடிதலை - கீழ் போல் , 2. ஆதியந்தம் . 
அடக்கு -கீழ்ப்படுத்து , 2. குறை . அடித்தல் ( தொ பெ ) அறைதல் . 
அடங்கலர் - பகைவர் . 

அடித்தலம் - கீழிடம் , 2. அஸ்திவாரம் . 
அடங்கல் - முழுதும் . 

அடித்தழம்பு- காற்சுவடு , 2. அடிபட்ட 
அடங்குதல் - ( தொ . பெ ) அமைதல் . தழும்பு . 
அடடா- அதிசயக்குறிப்பு . 

அடிநா - நாவினடி. 
அடத்தி - வாசி , ( வட்டமாகக் கழிக்கும் அடிபணிய - (வி ) நமஸ்காரம் செய்ய 

அடி பிடி - சண்டை . 
அடப்பம் - வெற்றிலைப்பை , 2. அம்பட் அடிபெயர்தல் ( தொ.பெ ) விலகுதல் . 
டன் கருவிப்பை . 

அடிப்படுத்தல் - ( தொ.பெ ) கீழ்ப்படுத் 
அடப்பனார் - நெய்தற் றலைவனது பட் தல் . 
டப்பெயர் . 

அடிப்படை - ஆதாரம் . 
அடமானம் - அடைமானம் . 

அடிப்பட்ட சான்றோர் - பரம்பரைப் 
அடம் -சஞ்சாரம் . 

பெரியோர் . 


. 


காசு ). 


அடைகாத்தல் - ( தொ . பெ ) கோழி அட்சரம் எழுத்து . 
அடை 

7 

அட்ட 
அடிப்பந்தி - முதற்பந்தி . 

அடைக்கலாங்குருவி - அடைக்கலக் 
அடிப்பாடு - பழக்கம் , 2. பாதை . குருவி . 
அடிமடி - உள்மடி. 

அடைசுதல் - ( தொ.பெ ) ஒதுங்குதல் , 
அடிமடை - முதல் மடை . 

2. கிட்டுதல் , 3. ஒதுக்குதல் . 
அடிமுடி - வரலாறு , 2. ஆதியந்தம் .. 

அடைச்சுதல் ( தொ.பெ ) செருகுதல் . 
அடிவாரம் - மலைச்சாரல் . 

அடைதல் ( தொ . பெ ) சேருதல் , 2.பெ 
அடி . வானம் - திகாந்தம் . 

றுதல் , 3. கூடுதல் . 
அடிவீழ்தல் - ( தொ.பெ ) வணங்கல் . 

அடைத்தல் - ( தொ. பெ ) சேர்த்தல் , 
அடி வெண்குருத்து- முருந்து . 

2. தடுத்தல் , 3. பூட்டல் , 4. வெளி 
அடிவைத்தல் ( தொ.பெ ) நலையடல் , 

யை மறைத்தல் . 

. 
2. நடக்கத் தொடங்கல் . 
அடுகலம் - சமையல்செய்யும் பாத்திரம் . அடைந்தோர் - உறவோர் . 
அடுகளம் - யுத்தபூமி . 

அடைப்பம் -- அம்பட்டனாயுதவுறை , 2 . 
அடு- ( வி ) தீயிற் பாகமாக்கு , 2. சேர் . 

வெற்றிலைப்பை . 
அடுக்கம் - மலைப்பக்கம் . 

அடைப்பன் - மாடுகள் தொண்டையிற் 
அடுக்கல் - ( தொ.பெ ) ஒன்றன்மேல் 

காணும் ஒர் வியாதி , 

. 
ஒன்று வைத்தல் , 2. குவித்தல் . 

அடைப்பு - மறைப்பு , 2. வேலி. 
அடுக்கல்- ( பெ ) மலை . 

அடைப்பை - வெற்றிலைப்பை , 
அடுக்கவள - சமையல் வீடு . 

அடைமழை- விடாமழை . 
அடுக்கு - வரிசை , 2. அடுக்குச் சொல் , அடைமாங்காய் - மாங்கா யூறுகாய் . 
3. சேர்மானம் . 

அடைமானம் -ாடு , 2. உவமை . 
அடுசிலைக்காரம்- செந்நாயுருவி . 

அடைமொழி -- விசேடண மொழி . 
அடுதல் - ( தொ. பெ ) கொல்லல் , 2. அடைய- (வி ) சேர . 
சமைத்தல் , 3. மேற்கொள்ளல் . 

அடையலர் -- பகைவர். 
அடுத்தல்- ( தொ. பெ ) கிட்டல், 2. சம் அடையாளம் - அறிகுறி , 2. சின்னம் . 
பவித்தல் , 3. சேர்தல் . 

அடைவுடாடு , 2 முறை . 
அடுப்பங்கரை- அடுப்பின்பக்கம் . 

அட்சதை -- மங்கலவரிசி . 
அடுப்பு - சேர்கை, 2. பரணிநாள் , 3. அச் அட்சபாதன் - கௌதம ரிஷி . 
சிம் , 4. தீவாய்ப்பக்கம் . 

அட்சம் -- உருத்திராக்ஷம் , 2. கண் , 
அடை - ஒர் பணிகாரம் , 2. இலை , 3. அட்சய ஒரு வருஷம் . 
கனம் , 4. கொதுவை , 5. அப்பம் , 

அட்சயதூணி- அருச்சுனனம்புக் கூடு . 
அடைகல் - மதகு அடைக்கும் கல் , அட்சயபாத்திரம் 

பிச்சைப் பாத்திரம் . 
2. கம்மப்பட்டடை , 

அட்சரகணிதம் - பீசகணிதம் . 


முதலியவை அடைகிடத்தல் . 

ட்சி- கண் . 
அடைகாய் - வெற்றிலை , பாக்கு . 

அட்சௌகிணி - அக்குரோணி . 
அடைகிடத்தல் - குஞ்சு புறப்பட முட் அட்டகம் -- எட்டின் கூட்டம் , 2. வட 
டையைக் காத்தல் . 

மொழியினோர் பிரபந்தம் . 
அடைகுளம் - வாய்க்கால் இல்லாத அட்டகாசம் - பெருநகை . 
குளம் , 

அட்டவணக்கால் - மடித்தகால . 
அடைக்கலக் குருவி - ஊர்க்குருவி . அட்டமம் - எட்டாவது . 
அடைக்கலம் - சரண்புகல் , 2 , பாது அட்டமி - எட்டார்திதி . 
காவற் கொப்பித்த பொருள் , 3. புக அட்டமூர்த்தி - சிவன் . 

அட்டம் எட்டு , 2 குறுக்கு , 3. பக்கம் . 


லிடம் . 


அணிக 


அண்ட 


அட்டல்- ( தொ . பெ ) நெருப்பிற் காய்ச் அணிகலம் - ஆபரணம் . 
சுதல் , 2. அழித்தல் . 

அணிகம் --சிவிகை. 
அட்டவணை - வரிசைக்குறிப்பு . அணிகலன் - ஆபரணம் . 
அட்டவிஞ்சதி - இருபத்தெட்டு . அணிஞ்சில் -- அழிஞ்சில் , 2. கொடி 
அட்டாக்கரம் -- ஸ்ரீ மகாவிஷ்ணுவைப் வேலி, 3. நொச்சி , 4. முள்ளி . 
பூஜிக்குமோர் மந்திரம் . 

அணிதல் ( தொ.பெ ) அலங்கரித்தல் , 
அட்டாதசம் - பதினெட்டு . 

2. பூணல் , 3. உடுத்தல் . 
அட்டாதுட்டி மிக்க துடுக்குத்த அணிநுணசீத்தா என்னும் மரம் . 
னம் , 

அணிந்தம் - கோபுரவாசலின்மேடை . 
அட்டாலம் - மேல்வீடு . 

அணிந்துரை - பாயிரம் . 
அட்டாலிகை - மேல்வீடு . 

அணிமா- அணுவளவாகச் சுருங்கல் . 
அட்டாவதானம் - ஒரேவேளையிலெட் அணிமை- சமீபம் . 

டுக் காரியத்தைச் சிந்திக்கை , அணியம் - கப்பலின் முற்பக்கம் , 2 . 
அட்டாளை - ஓர் மரம் . 

படைவகுப்பு . 
அட்டி- கடை , 2. அதிமதுரம் . அணியல் - அணிதல் , 2. மாலை . 
அட்டிகை- ஓர்வகைக் கழுத்தணி . அணில் - அணிற்பிள்ளை, 
அட்டிமை--ஓமம் . 

அணிவகுத்தல் ( தொ . பெ ) படைவ 
அட்டியல் - அட்டிகை . 

குத்தல் . 
அட்டில்- மடைப்பள்ளி, 

அணிவிரல் - மோதிரவிரல் . 
அட்டுதல் ( தொ . பெ ) வார்த்தல் . அணு - , 

நுண்மையானது , 2. சிறுமை 
அட்டுப்பு - காய்ச்சிய உப்பு . 

3. ஆன்மா . 
அட்டை - நீர் வாழ்வனவற்றி லொன்று , அணுகலர் - அயலார் , 2. பகைவர் . 

2. செருப்பினடி , 3. காகித அட்டை . அணுகல்-( தொ பெ ) கிட்டல் . 
அட்டோலகம் - ஆடம்பரம் . 

அணுக்கத் தொண்டர் - அந்தரங்க 
அணங்காதேல் -- ( தொ. பெ ) வெறியாடு ( சீடர் ) அடியார் .. 
தல் . 

அணுக்கர் - சினேகர் , 

. 
அணங்கு - தெய்வம் , 2. தெய்வப்பெண் , அணுக்கு - சமீபம் . 
3. அழகு , 4. ஆசை , 5. நோய் , 6. அணுத்துவம் - அணுத் தன்மை . 
கொலை , 7. அச்சம் , 8. தேவர்க்காடும் அணுமை - சமீபம் . 
கூத்து . 

அணுரூபி --கடவுள் , 2. ஆன்மா . 
அணங்குதல்- ( தொ . பெ ) கொல்லுதல் , அணை - வரம்பு , 2. அணைக்கட்டு , 3 . 

2. விரும்புதல் , 3. அஞ்சுதல் . மெத்தை , 4. முட்டு , 5. படுக்கை 
அணங்குதாக்கு - ( தொ.பெ ) காமநெறி அவணகயிறு - பசுவைப் பால் கறக்கக் 
யாகத் தெய்வப்பெண் ( மோகினி ) பி கட்டுங் கயிறு . 
டித்தல் . 

அவணக்கட்டு - வரம்புக்கட்டு . 
அணம் - மேல்வாய் . 

அவணதல் - ( தொ.பெ ) சேர்தல் , 2 . 
அணல் கீழ்வாய் , 2. மிடறு , 3. தாடி . அவிதல் . 
அணவல் - ( தொ . பெ ) நெருங்கல் , 2. அவணதறி - யானை கட்டும் கயிறு . 
இணைதல் . 

அவணயாடை - ஏணைத்துகில் . 
அணாப்பல் ( தொ. பெ ) ஏய்த்தல் . அவணயார் - பகைவர் . 
அணி -- அழகு , 2. ஆபரணம் , 3. கூட் அண்டகம் குப்பைமேனி. 
டம் , 4. அடுக்கு, 5. அலங்காரம் , அண்டகடாகம் - அண்டகோள ஓடு . 
6. படைவகுப்பு . 

அண்டகோசம் - முட்டை வடிவான 
அணிகலச்செப்பு- ஆபரணப் பெட்டி . அண்டம் . 


அண்ணி 


9 


அதன் 


அண்டங்காக்கை -உடல் முழுமையும் அண்ணுதல்- ( தொ.பெ ) அணுகுதல் 
கருநிறமுடைய காகம் . 

2. பொருந்துதல் . 
அண்டசம் - முட்டையிற் செனிக்கும் அண்பல் - மேல்வாய்ப்பல் . 
உயிர்கள் . 

அண்மு - கிட்டு , 
அண்டா -பெரும்பாத்திரம் . 

அண்மை - சமீபம் . 
அண்டபிண்டம் - பிரமாண்டமுந் தேக அதகம் - மருந்து . 
மும் . 

அதக்கு - ( வி ) கசக்கு , 2. இளக்கு , 3. குத் 
அண்டமுகடு - அண்டத்தினுச்சி . ப்பு . 
அண்டம் - முட்டை , 2. உலகம் : 3. அதடம் - செங்குத்து . 
ஆகாயம் , 4. பீசம் . 

அதட்டம் - அரவுயிர்ப்பு , 2. நச்சுப்பல் . 
அண்டரண்டம் - தேவருலகு . அதட்டு - ( வி ) கண்டி , 2. உறுக்கு . 
அண்ட்ரண்டப்பட்சி - ஒரு பெரும் அதப்பியம் -- சபைக்கடாத சொல் . 
பறவை . 

அதமதானம் - கடைப்படுதானம் . 
அண்டர் - தேவர் , 2. இடையர் , 3. அதமம் - கடைத்தரம் . 
பகைவர் . 

அதமன் - தாழ்ந்தவன் . 
அண்டர்பிரான் - மகாவிஷ்ணு,2.சிவன் . அதம் - தாழ்வு , 2. பள்ளம் , 3.பா 

பாதா 
அண்டலர் - பகைவர் . 

ளம் , 4. சங்காரம் . 
அண்டல் - ( தொ . பெ ) நெருங்கல் . அதமர்ணிகன் - வாங்கின கடனைத் தரா 
அண்டவாணர்-தேவதைகள் . 

சவன் . 
அண்டவாதம் - விரைவாதம் . 

அதமாங்கம் கால் , 
அண்டவாயு- ஓர் நோய் . 

அதரம் - கீழுதடு , 2. உதடு . 
அண்டாகாரம் - முட்டைவடிவம் . அதரிகொள்ளுதல் - ( தொ . பெ ) கடா 
அண்டார் - பகைவர் . 
அண்டிகம் - செந்நாய் . 

அதரிதிரித்தல் - ( கொ பெ )கடாவிடுதல் 
அண்டில் - மாடு முதலியவற்றின் கண் அதரித்திரன் -கன்னன் , 2. செல்வன் . 
ணிற்பற்றும் ஒரு பூச்சி . 

அதருமம் - பாவம் . 
அண்டுதல்- ( தொ . பெ ) நெருங்குதல் . அதர் - வழி , 2. புழுதி , 3. ஆட்டின் 
அண்டை - சமீபம் , 2. முட்டு , 8. வர . 

கழுத்தினார். 
ம்பு . 

அதர்கொளல்- ( சொ பெ ) வழிப்பறித் 
அண்ணந்தாள் - கழுத்திற்கும் காலுக் 

எல் , 
கும் பூட்டுங்கயிறு . 

அதர்கோள் - வழிப்பறி . 
அண்ணம் - மேல்வாய் , 2. அண்ணா , அதர்வணம்- நான்காம் வேதம் . 
அண்ணல் - பெருமை , 2. பெருமையிற் அதலகுதலம் - கலகம் . 
சிறந்தோன் , 3. தமையன் , 4 அர அதலம் - கீழேழுலகத்தொன்று . 
சன் , 5. புத்தன் . 

அதவம் - அத்திமரம் . 
அண்ணன் - தமையன் . 

அதவிடம் - அதிவிடயம் ( ஒரு மூலிகை ) 
அண்ணா உண்ணாக்கு . 

அதவு - அத்திமரம் . 
அண்ணாத்தல் - ( தொ . பெ ) அங்காத் அதவுதல் - ( தொ . பெ ) கொல்லுதல் . 
தல் , 2. மேனோக்கல் . 

அதழ் - பூவிதழ் . 
அண்ணாமலை - அருணாசலம் . 

அதளி- அமளி. 
அண்ணவி - உபாத்தியாயன் . 

அதவள் - ஓர் பெரும் பாத்திரம் , 2 . 

, புளி 
அண்ணி- தமையன் மனைவி , 

யதளை , 3. வயல் வெளியிற் கட்டுங் 
அண்ணித்தல் ( தொ . பெ ) பொருந்து காவற் குடிசை . 
தல் , 2. மதுரித்தல் . 

அதள் - தோல் . 


விடுதல் . 


அதிசூ 


10 


அதிமி 


அதறு - பதறு . 

அதிட்டச்செல்லி - இந்திரபாஷாணம் . 
அதனப்பிரசங்கி- அகங்காரி . அதிட்டம் - நல்லனுபோகம் , 2. மிளகு . 
அதனம் - மிகுதி . 

அதிட்டாதா - ஆளுமதிபதி , 
அதன்மம் - அதர்மம் . 

அதிட்டானம் - நிலை , 2. காரியத்திற்குக் 
அதாதா - உலோபி . 

காரணம் , 3. பட்டினம் . 
அதாலத்து - நியாயஸ்தானம் . அதிட்டித்தல்- ( தொ . பெ ) நிலைபடுத் 
அதி - மிகுதிப்பொருளைக் காட்டும் அ தல் , 2. ஆவா கனமாதல் . 
சைச்சொல் . 

அதிட்டேயம் - அதிட்டிக்கப்பட்ட பொ 
அதிகடம் - யானை . 

ஈள் . 
அதிகண்டம் - மரணாவஸ்தை . அதிதலசிலேட்டுமம் - ஒருவகை சிலே 
அதிகப்பிரசங்கம் - மிகுதியாகப் பேசு ட்டும் நோய் . 
கை , 2. தன் மேம்பாட்டுரை , 

அதிதவளம் - மிகு வெண்மை , 
அதிகம் - மிகுதி , 2. பொலிவு , 3. அதிதனு- பொன் . 
மேன்மை , 4. இலாபம் , 5. குருக் அதிதாதா - பெருங்கொடையாளன் . 
கத்தி , 

அதிதாரம் - இலந்தை . 
அதிகரணம் - நிலைக்களம் . 

அதிதி - காசிபப்பிரமாவின் மனைவிகளி 
அதிகன்- மேலானவன் , 2. ஒருவள்ளல் . லொருத்தி , 2. விருந்தாய் வந்தவன் , 
அதிகாசம் - பெருநகை . 

3. பரதேசி , 4 சப்தப் பிதிர்களி 
அதிகாயன் - மிகப் பெருஞ்சரீரமுடைய லொருவர் . 

வன் , 2. இராவணன் மக்களில் ஒரு அதிதிசேவை -விருந்தினரை உபசரித் 
வன் . 

சல் . 
அதிகாரம் - அதிகரித்தல் , 2. தலைமை , அதிதிபூசை - பரதேசிக்கன்னமிடல் . 
3. ஆரம்பம் , 4. நூற்கூறுபாடு , 5. அதிதீவிரம் - மிகக்கடுமை . 
உத்தியோகம் , 6. ஒழுங்கு . அதிதெய்வம் - மேலான தெய்வம் . 
அதிகாரி - அதிபதி , 2. சம்பங்கமுடைய அதிதேசம் - ஒப்புமைகாட்டி யுணர்த் 
வன் , 3. நூல் செய்வித்தோன் , 4. நூல் 
கேட்டற்குரியோன் . 

அதிதேவதை - குலதெய்வம். 
அதிகாலை -விடியற்காலம் , 

அதிநுட்பம் - மிக்க நுண்மை . 
அதிகை - நடு நாட்டிலே உள்ள ஒரு அதிபதி - தலைவன் , 2. அரசன் . 
சிவஸ்தலம் , 

அதிபரீச்சம் - வாலுழுவை யரிசி .. 
அதிக்கிரமம்- அக்கிரமம் . 

அதிபன் - எப்பொருட்கு மிறைவன், 
அதிங்கம்- அதிமதுரம் . 

2. இராசா , 3. எசமான் . 
அதிசயம் - ஆச்சரியம் , 2. புதுமை , 3. அதிபாதகம் - பெரும்பாதகம் .. 

அற்புதம் , 4. ஓரலங்காரம் . அதிபாரகம் - கோவேறு கழுதை . 
அதிசயன் - அருகன் . 

அதிபாரகன் - மிகு நிபுணன் . 
அதிசயித்தல் - அதிசயங்கொள்ளல். அதிபீடிதம் - அதிகமாக விறுக்குதல் . 
அதிசயோத்தி - மிகக்கூறுமோரலங்கா அதிபூச்சியர் - அதிகம் பூசிக்கப்படத் 
ரம் . 

தக்கவர் . 
அதிசரம் - நெட்டுயிர்ப்பு . 

அதிமதுரம் - மிகு இனிமை , 2. ஒரு 
அதிசாக்கிரதை - மிகு விழிப்பு. சரக்கு . 
அதிசாரணம் - மாவிலிங்கு . 

அதிமலம் - மாவிலிங்கைமரம் . 
அதிசாரம் - உஷ்ணபேதி . 

அதிமாமிசம் - கண்னில் வரும் ஒரு 
அதிசீக்கிரம் - மிகுசுறுக்கு . 

வகைத் தசைச் சுரப்பு நோய் , 
அதிசூக்குமம் - மிகுநுண்மை . அதிமிதம் - அளவின் மிக்கது . 


துவது . 


அதீந் 


11 


அத்த 


உவமை 


, 


கட 


அதிமுத்தம் - குருக்கத்தி . 

அதீனம் - உரித்து , 2. சார்பு . 
அதிமுத்தி-சாயுச்சிய முத்தி . 

அது -- ஆரவதனொருமை யுருபு, 2 , 
அதியம் அதிகம் . 

அஃது . 
அதியாமம் - முயற்புல் . 

அதுக்கல் - அடைசுதல் , ( தொ . பெ ) 2 . 
அதிரசம் - ஒரு பண்ணிகாரம் , 2. இர அடித்தல் , 
சம் . 

அதுங்கு -- ஒதுங்கு , 2. குழி . 
அதிரல் - மிகுதூறு . 

அதுலம் --உவமையின்மை , 2. ஒரெண் . 
அதிராகம் - கந்தகம் . 

அதுலன் 

யில்லாதவன் , 
அதிராத்திரம் - யாகமிருபத் தொன்றி 2. கடவுள் . 
னொன்று , 

அதுல்லியம் - ஒப்பின்மை , 
அதிராயம்- அதிசயம் . 

அதெந்து பயப்படாதே எனப்பொருள் 
அதிரிசியம் - தோன்றாமை , 2 . 

படும் 

ஒரு மொழி . 
வுள் , 3. கலைஞானம் . 

அதைத்தல் ( தொ . பெ ) தாக்கிமீளல் , 
அதிருஷ்டம் - பார்வைக்குத் தோன்றா 2. வீங்கல் . 
மை , 2. நல்வினைப் பயன் . 

அதைப்பு - சாக்கிமீளுகை , 2 , வீக்கம் .. 
அதிருப்தி-திருப்தியில்லாமை . அதைரியம் -- தைரியமின்மை . 
அதிரேகம் - மேம்பாடு . 

அதோ - சேய்மைச் சுட்டு , 
அதிர்ப்பு - தாக்கியொலிக்கை , 2. நடுக் அதோகதி- இறங்குகை , 2. பள்ளம் , 
கம் , 3. அச்சம் . 

3. நரகம் . 
அதிலுத்தன் - பிறர் பொருளில் மிக்க அதோமாயை - ஒரு மாயை . 

. 
ஆரையுடை வன் . 

அதோமுகம் - கீழ்முகம் , 2. ஆற்றுநீர்க் 
அதிலோபம் - தன்பொருளைப் பிறர்க்குக் கழிமுகம் . 
கொடுக்க விரும்பாமை . 

அத்தகடகம் -- கைவளை . 
அதிவருணாச்சிரமி - வருனாச்சிரமங் அத்தகம் - ஆமணக்கு, 2. கருஞ்சீர 
களைக் கடந்த ஆத்ம ஞானி . 

கம் . 
அதிவன்னாச்சிரமி - அதிவருணாச்சிராமி . அத்தகிரி சூரியன் அத்தமிக்கு மிட் 
அதிவாசம் --உபவாசத்திற்கு முதனாள் , - மாகக் + . மப்படும் மேற்குமலை . 
2. கிரியை ஆரம்பர் சடங்கினொன்று , அத்தகோரம் - நெல்லி . 
3. மிகுவாசனை . 

அத்தசாமம் - நடுச்சாமம் . 
அதிவிடயம் -- ஒரு மருந்து வஸ்து . அத்தநாரீசன் - தனதுடம்பிற் பாதி 
அதிவிடை - அதிவிடயம். 

பெண்வடிவான சிவன் . 
அதிவிரகன்- மிச்க உபாயமுள்ளவன் . அத்தப்பிரசுரம் - நாலேகால் நாழிகை 
அதிவிருஷ்டி - பெரு மழை . 
அதிவினயம் - அதிகக் கீழ்ப்படிவு . அத்தமண்டபம் - கருப்பக்கிரக மண்ட 
அதிவேகம் -- மிகுகதி 

பம் . 
அதிவேதனம் - மனைவியைவிட வேறொ அத்தமனம் - அஸ்தமிக்கும் காலம் . 
ருத்தியை விவாகம்பண்ணல் , 2. மிகக் அத்தமித்தல் - ( தொ , பெ ) மறைால் , 

2. படுதல் , 3. அற்றுப்போதல் , 
அதீதகாலம்- இறந்தகாலம் . 

அத்தம் -- கை , 2. ஓர் நட்சத்திரம் , 
அதீதம் - எட்டாதது , 2. கடந்தது , அத்தம்- அர்த்தம் . 
3. கடவுளதோர் தன்மை . 

அத்தம் - வழி , 2. அருநெறி , 3. காடு , 
அதீதன் - கடந்தவன் , 2 பாசத்தினின்று 4. கண்ணாடி , 5. குங்கிலியம் 6. அதி 
விடுவிக்கப்பெற்றவன் . 

விடயம் . 
அதீந்திரியம் - புலனுக்கெட்டாதது . அத்தர்- ஓர் வாசனைத் தைலம் . 


கொண்டது . 


கூலி . 


அத்தி 


12 


அநந் 


ரன் . 


அத்தவாளம் - போர்வைச்சீலை, 2 , காடு , அத்தினி- நால்வகைப் பெண்களிலே 
3. உல்லாசம் . 

ஒருத்தி , 2. பெண் யானை 
அத்தனை - அவ்வளவு . 

அத்து - அரைப்பட்டிகை, 2. சிவப்பு , 
அத்தன் - கடவுள் , 2. தகப்பன் , 3. உய 3. செவ்வை , 4. எல்லை . 
ர்ந்தோன் , 4. குரு . 

அத்து-( வி ) இசை , 2. சார் , 3. துணைப் 
அத்தன்மை - அம்மாதிரி . 

பற்று , 4. அடை . 
அத்தாட்சி - திருஷ்டாந்தம் . 

அஸ்து ஆகுக . 
அத்தாணி - அரசிருக்கை . 

அத்துகமானி- அரசு 
அத்தாயம் - கடைச்சற் சக்கரத்தின் மிதி அத்திகம் - ஆமணக்கு . 
தடி . 

அத்துவண- அவ்வளவு, 
அத்தான் - அக்காள் கணவன் , 2. அத் அத்துமம் - ( வை . அ ) அரத்தை . 
தை மகன் . 

அத்துலாக்கி - ( வை . அ ) கருஞ்சீரகம் . 
அத்தி - ஓர் மரம் . 

அத்துவம் - வழி , 2. சிவப்பு . 
அத்தி - யானை , 2. திப்பிலி, 3. எலும்பு , அத் துவாக்காயம் - கருஞ்சீரகம் . 
4. கொலை , 5. கடல் . 

அத்துவாந்தம் - காலை மாலை வெளிச் 
அத்திசுரம் - எலும்பைப்பற்றின சுரம் . சம் . 
அத்திநாத்தி -உண்டு இல்லை. அத்துவானம் - பாழ்ங்காடு . 
அத்திபஞ்சரம் - எலும்புக்கூடு . அத்துவிதம் -- பரமாத்துமாவுஞ் சீவாத் 
அத்திபாரம் - அடிப்படை . 

துமாவு மொன்றென்கை . 
அத்தியட்சன் - மேல் விசாரணைக்கா அத்தூரம் - மரமஞ்சள் . 

அத்தேயம் - களவு செய்ய நினையாமை . 
அத்தியந்தம் - அனந்தம் , 2. ஓரெண் . அத்தை - தலைவி , 2. குருவின் மனைவி , 
அத்தியயம்- அழிவு, 2. குற்றம் .. 

3. தாய் , 4. மாமி , 5. முன்னிலை 
அத்தியயனம் - வேதமோதுகை. 

யசைச்சொல் . 
அத்தியாசம் - ஆரோயம் . 

அத்தோ - அதிசய விரக்கச்சொல் . 
அத்தியாசனம் - ஏகோதிட்ட வூண் . அத்தோதயம் - அருத்தோதயம் , ஒரு 
அத்தியாத் துமிகம் - தன்னால் வருந் விசேட நாள் . 
துன்பம் . 

அநகம் - பாவமின்மை, 
அத்தியாபகன் வேதமோது விப் அநகன் - கடவுள் , 2. பாவமில்லாத 
போன் . 

வன் . 
அத்தியாரோபம் -- விபரீதவுணர்ச்சி . அநங்கம் -- ஆகாயம் , 2. மல்லிகை . 
அத்தியாவசியகம் - மிகுந்த அவசியம் . அநங்கன் - மன்மதன் .. 
அத்தியான்மிகம் - அத்தியாத்துமிகம் . அந்த சதுர்த்தசி - ஸ்ரீ விஷ்ணுவைப் 
அத்திரசத்திரம் - அம்பும் வாளும் . பூசிக்கும் ஒரு விசேஷதினம் . இது 
அத்திரம் - அம்பு , 2. கழுதை , 3. குதி புரட்டாசி மாதத்துச் சுக்கிலபக்கச் 

ரை , 4 , மலை , 5. நிலையின்மை , சதுர்த்தசி திதியில் வரும் . 
அத்திராசம் - பயமின்மை . 

அநந்தசயனம் - சர்ப்பசயனம் , 2. ஒரு 
அத்திரி உலைத்துருத்தி , 2. ஒட்டகம் , விஷ்ணு ஸ்தலம் . 
3. எழுதை , 4. குதிரை, 5. கோவேறு அருந்தசாயி - மகாவிட்டுணு . 
கழுதை, 6. மலை , 7. ஓர் முனிவர் . அருந்தசொரூபி - கடவுள் . 
அத்திரு- அரசமரம் . 

அநந்தம் முடிவில்லாதது . 
அத்திலை செருப்படை . 

அநந்தரம் - பின் . 
அத்தினபுரம்- பாண்டவர்களின் இராஜ அருந்தவிரதம் - வைஷ்ணவர் அனுஷ் 
தானிப் பட்டினம் . 

டிக்கும் ஒரு விரதம் . 


, - 
அநார 

13 

அநுசா 
அநந்தன் - ஆதிசேடன் , 2. கடவுள் , அநாரியர் - மிலேச்சர் . 

3. அருகன் , 4. சிவன் , 5. திருமால் . அநாவிருஷ்டி - மழைக்குறைவு . 
அநந்நியம் - அன்னிய மல்லாதது அநிகம் -- சங்கம் மூன்றுகொண்ட சேகா 
அநபாயம் - அழிவின்மை , 2. குறை அநிக்கிரகம் கட்டுப்பாடின்மை . 

வின்மை , 3. தேய்வின்மை . அநிசம் - நித்தியம் . 
அநபாயன் - அழிவில்லாதவன் , 2.சிவன், அநிச்சை - இச்சையின்மை . 

3. இப்பேர்கொண்ட ஒரு சோழன் . அநிட்டை - உறுதியின்மை. 
அநருகர் - தகுதியற்றவர் . 

அநித்தம்-- நிலையின்மை . 
அநர்த்தம்- பயனின்மை . 

அநித்தியம்- நிலையின்மை . 
அநலம் - அக்கினி , 2. உட்டணம் . அநியாயம் -நீதியின்மை . 
அநலன் - அக்கினி , 2. அட்டவசுகளி அநிருத்தன் - ஸ்ரீ கிருஷ்ணன் பொத்தி 


ரன் . 


| 


அநலி - சூரியன் , 2. நெருப்பு . அநிர்தம்- மாயை . 
அநல் - அக்கினி , 2. உட்டணம் , 3. கொ அநிலம் காற்று . 
டிவேலி, 4. பித்தம் . 

அநிலன் - வாயுதோன். 
அநவத்தானம் - தவறான நிலை . அநீகம் - சேனை . 
அநவரதம்- எப்பொழுதும் . 

அநீகினி - சேனை . 
அநாகதம் - அறியப்படாதது , 2. சொல் அநீச்சுவரன் - கடவுளில்லையென்பவன் . 
லப்படாதது , 3. வெளுக்கப்படார அநீதம் -- ரீதியின்மை . 
தும் புதியது மான சீலை , 4. ஆறாதா அநீதி- நீF 56 56 . 
ரங்களுளொன்று . 

அநு- கதுப்பு . 
அநாகாலம் -பஞ்சகாலம் . 

அநு- ஓர் உபசருக்கம் . 
அநாசாரம் - ஒழுக்கமின்மை. 

அநுகமனம் - தனது நாயகனோடு உடன் 
அநாசாரியன் - ஆசிரியனல்லாதவன் . கட்டையேறுதல் . 
அநாசாரிதம் - சார்பில்லாதது , 2. பற் அநுகம்பம் - கிருபை . 
றுககோடாகாதது . 

அநுகரணம் - ஒப்பாதல் . 
அநாதம் - ஆதரவற்றது , 

அநுகன் -- கணவன் , 2 , பின்தொடர் 
அநாதரட்சகர் - கடவுள் . 

வோன் , 3. வேலைக்காரன் . 
அநாதரம் - மதியாமை . 

அநுகுணம் - தகுதியானது , 2. அநுகூல 
அநாதன் ஆதரவில்லாதவன் . 
அநாதி- கடவுள் , 2. புராதனம் . அநுகூலம் - விக்கினமின்மை , 2. காரிய 
அநாதிமலமுத்தர் - இயல்பாகவே பா 

சித்தி . 
சங்களின் நீங்கினவர் . 

அநுகூலித்தல் -- அநுகூல முடையதா 
அநாதியன் - கடவுள் . 

தல் , 
அநாதை -- திக்கற்றவள் , 2. ஒரு சத்தி . அநுக்கிரகம் - கிருபை , 
அநாத்துமா - ஆத்துமாவல்லாத பதார்த் அநுக்கிரமணி - விஷயவரிசை . 
தம் . 

அநுக்ரஹம் - அநுக்கிரகம் . 
அநாமதேயம் - பெயரில்லாதது . அநுசந்தாநம் - இடையறாது சிந்தித்தல் . 
அநாமயம் - நோயின்மை . 

அநுசந்தித்தல் - ( தொ . பெ ) சிந்தித் 
அநாமயன் - கடவுள் . 

தல் . 
அநாமிகை ஆழிவிரல் . 

அநுசரவண - இசைவு , 2. சார்பு . 
அநாயகம் முதன்மையின்மை . அநுசரி சார்ந்து நட . 
அநாயாசம் - இலகு , 2. சோம்பின்மை . ( அநுசன் - தம்பி . 
அநாரதம்எப்போழ்தும் . 

அநுசாசனம் - கட்டளை 


மானது . 


அநும் 

14 

அந்த 
அநுசிதம் - பொய் , 2. தகுதியின்மை . அநுமதம் - அங்கீகரிப்பு . 
அநுசை-தங்கை . 

அநுமதி - சம்மதி . 
அநுசைவர் -சிவதீக்ஷை பெற்ற க்ஷத்தி அநுமந்தன் - அனுமான் . 
ரியரும் வைசியரும் . 

அநுமானம் - ஒரு பிரமாணம் , 2. சந் 
அநுஞ்ஞை- கட்டளை . 

சேகம் , 
அநுடம் - ஒரு நக்ஷத்திரம் . 

அநுமான் - அஞ்சனை யென்பவளுடைய 
அநுட்டானம் - ஒழுக்கம் , 2. தவம் . குமாரன் . 
அநுட்டித்தல் ( தொ . பெ ) சித்தாந்தப் அநுமேயம் - அநுமானப் பிரமாணத்தா 
படுத்தல் . 

வறியப்பட்டது . 
அநுதாத்தம் - படுத்தலோசை. 

அநுமோதனம் சம்மதம் 
அநுதாபம்--பின் இரங்கல் . 

அநுயோகம் - விசாரணை . 
அநுதினம்- நாடோறும் 

அநுரதம் - ஆசையாயிருத்தல் . 
அநுத்தம் - பொய் . 

அநுரதி - அன்பு , 2. மதிப்பு . 
அநுநயம் -- ஆசாரக்கிரமம் , 2. மரியா அநுராகபோகம் - காமவனுபவம் . 
தை , 3. விண்ணப்பம் . 

அநுராகம் -ஆசை . 
அநுநாசிகம் - மெல்லெழுத்து , அநுரூபம் - ஒத்தவடிவம் . 
அநுநாதம் - எதிரொலி . 

அநுலோமன் - உயர்குலத் தந்தைக்கும் 
அநுபந்தம் - அபிப்பிராயம் , 2. ஒற்று இழிகுலத் தாய்க்கும் பிறந்த பிள்ளை . 
மை , 3. தொடர்ச்சி . 

அநுவசனம் ஒத்தவாக்கியம். 
அநுபந்தித்தல் - ( சொ . பெ ) கூடிப் பந் அநுவதித்தல் - ( தொ. பெ ) முற்கூறிய 
தித்தல் 

பொருளை ஒரு நிமித்தத்தால் பின்னு 
அநுபல்லவி- கீர்த்தனை பின் இரண்டாம் மெடுத்துக் கூறல் . 
உறுப்பு . 

அநுவயித்தல் ( தொ , பெ ) இலக்கண 
அனுபவம் -- தானே கண்டறியும் அறிவு , முறையே ஒரு வாக்கியத்தில் எழு 
2. கைவல்யம் .. 

வாய் பயனிலைகள் தெரியுமாறு சொற் 
அநுபவி - ஞானி . 

களைக் கூட்டிச் சொல்லல் . 
அநுபவித்தல் --( கொ பெ ) துய்த்தல் , அநுவருத்தித்தல்- ( தொ. பெ ) தொடரு 
அநுபாடணம் - சொன்னதைப் பின்னுஞ் 

தல் . 
சொல்லுால் . 

அநுவாகம் - வேதத்தினுட்பிரிவு . 
அநுபாதம் --சரவங்களிலொன்று . 

அநுவாதம் - முன்பு கூறிய பொருளை யா 
அநுபாலனம் பாதுகாத்தல் . 

ரேனுமொரு காரணத்தாற் பின்னும் 
அநுபாவம் - கண்காட்டு 

கண்காட்டு கை காட்டு 
முதலிய அங்க சேட்டைகளினால் அநுவிருத்தி - இசையச் செய்தல் , 2. 
மனக்கருத்தை விளக்குங் குறி , 2. நிச் சேர்ந்திருத்தல் . 
சயம் , 3. திட எண்ணம் . 

அநுவுரு - ஒத்த ரூபம் . 
அநுபாவியம் அனுபவிக்கத்தக்கது . அநேகம் - பல . 
அநுபானம் - மருந்துடன் குடிக்கும் பா அநேகன் - கடவுள் . 
னம் . 

அந்தகம் - ஆமணக்கு , 2. ஒரு சன்னி 
அநுபூதி - தான் கண்டறிந்ததும் பிறர்க் நோய் . 

குச் சொல்ல முடியாததுமான அறிவு . அந்தகன் - நமன் , 2. குருடன் , 3. சனி , 
அநுப்பிராசம் - வழியெதுகை . 

4. சவுக்காரம் . 
அநுமகுண்டம் - சேதுவிலுள்ள ஒரு அந்தகாரம் - இருள் , 2. நரகம் ,, 

புண்ணிய தீர்த்தம் . 
அநுமக்கொடியோன் - அருச்சுனன் . அந்தகாரி - சிவன் . 


கூறல் . 


3. மனவிருள் . 


அந்த கோலம் - - 


மருந்து . 


அந்த 15 

அந்தி 
அந்தகாலம் - மரணகாலம் . 

அந்தரித்தல் ( தொ.பெ ) நிலைகெடல் , 
அந்தகோரம் நெல்லிமரம் . 

2. மனந்தடுமாறல் . 

அந்தரியாகம் - உட்பூசை 
அந்தக்கரணம் - மனம் , 2. புத்தி , அந்தரியாமி - கடவுள் . 
3. ஆங்காரம் , 4. சித்தம் . 

அந்தரியாமித்துவம் 

ஆன்மாவொடு 
அந்தக்கேடு - அழகீனம் . 

கலந்திருந்தல் , 
அந்தணத்துவம் - அந்தணனாந்தன்மை . 

அந்தரீயம் - உள் உடை . 
அந்தணர் வேதத்தின் அந்தத்தை அண அந்தர்க்கதம் - மறைந்திருக்கை 
வுவோர், 2.அழகிய தட்பத்தினை உடை அந்தர்த்தானம் - மறைவிடம் .. 
பவர் , 3. முனிவர் , 4. பிராமணர் . 

அந்தர்ப்புரம் - அந்தப்புரம் . 
அந்தணன் - கடவுள், 2. பிரமன் , 3. அந்தர்முகம் - உண்ணோக்கிய முகம் . 
சிவன் , 4. அருகன் , 5. முனிவன் , அந்தல- முடிவு , 2. சந்திப்பு , 3. மேடு , 
6. பிராமணன் , 7. சனி , 8. வியாழம் . 

4. பேறு . 
அந்தணாளர் - முனிவர் , 2. அரசர்க்குறு அந்தளம் - கவ 

வாம் . 
திச் சுற்றத்தி னொருவர் , 3. பார்ப்பார். 

அந்தளி- தேவர் கோயில் . 
அந்தணநாபி - விஷத்தைப் போக்கும் 

அந்தன் - குருடன் , 2. சனி . 

அந்தாதி - நின்றபாட்டினிறுதியும் வரும் 
அந்ததரம் - சித்தாந்தம் . 
அந்தஸ்து -- நிலை , 2 , ஒழுங்கு . 

பாட்டின் முதலும் ஒன்றாய் வருமோர் 

தொடை . 
அந்தப்புரம் - பெண்களது அறை , 2 . 
மன்னன் தேவி வசிக்குமிடம் . 

அந்தாளி- ஒருவகைப் பண் . 
அந்தம் - அழகு , 2. முடிவு, 3. சாவு , அந்தி - மாலைக்காலம் , 2. முத்தெருக் 
4. கஸ்தூரி , 

கூடுமிடம் , 3. இரா , 4. சூரியாஸ்த 
அந்தரங்கம் -- ஆலோசனை , 2 , இரகசி 

மனத்தில் தோன்றும் செவ்வானம் . 
யம் , 3. ஏகாந்தம் . 

அந்திகம் - அயல் . 
அந்தரச்சிந்து - கற்பாஷாணம் . 

அந்திகாவலன்- மாலை சமயத்தில் தெ 
அந்தரதுந்துபி - ஒரு வாச்சியம் . 

ருக்களில் காவலாக உலாவும் தேவ 
அந்தரத்தாமரை - ஆகாயத்தாமரை. 
அந்தரம் - வெளி , 2. இடை , 3. ஆகா அந்திகை - இபா , 2. பெண் , 3. ஓா 
யம் , 4. தேவர் கோயில் , 5.தனிமை , 

கண்ணோய் , 4. அக்காள் , 5. அடுப்பு . 
6. முடிவு , 7. பேதம் , 8. அளவு , 9. அந்திக்காலம் - சாயந்திரம் . 
காலம் , 10. இருள் , 11. கூட்டம் . அந்திசந்தி - எப்பொழுதும் , 2. காலை 
அந்தரவல்லி - கொல்லன் கோவை . 

மாலை . 
அந்தராயம் -தீமை . 

அந்தித்தல் 

( தொ. பெ ) பொருந்தல் . 
அந்தரி - ஆகாயவாணி , 2. துர்க்கை , 

2. துர்க்கை , அந்திபகல் - இராப்பகல் , 
3. பார்வதி. 

அந்திப்பொழுது மாலைக்காலம் . 
அந்தர் - உள் . 

அந்திமகாலம் - இறுதிக்காலம் . 
அந்தரர் - தேவர் . 

அந்திமந்தாரை- ஒரு பூமரம் . 
அந்தராத்துமா - உயிர்க்குளுயிராயிருப் அந்திமான் - இடையெழு வள்ளல்களி 
பவன் . 

லொருவன் . 
அந்தராளம் - நடு , 2. கர்ப்பகிரகம் , அந்தியகாலம் - மரணகாலம் . 
3. இடைக்காலம் . 

அந்திரக்கொடிச்சி - கெந்தகம் . 
அந்தரான்மா - அந்தராத்துமா . அந்தியம் - மரணம் , 2. முடிவு . 
அந்தரிட்சம் - ஆகாயம் . 

அந்தில் அவ்விடம் , 2. ஓரசைச்சொல் 


தை . 


அபத் 


16 

அபி 
அந்திவண்ணன்-சிவன் . 

அபநயனம் - கடனிறுக்கை , 
அந்து - நெற்பூச்சி . 

அபநோதம் - அகற்றுதல் . 
அந்துகம் -- யானைச்சங்கிலி , 2. கைச் அபமிருத்தியு - சடுதிமரணம் . 
சங்கிலி . 

அபயஹஸ்தம் - பயந்தீரக்காட்டும்கை, 
அந்தோ - அதிசய விரக்கச் சொல் . அபயம் - அச்சமின்மை , 2. ஒலம் , 3 , 
அந்தோர் -- நெல்லிமரம் . 

அடைக்கலம் . 
அந்நலார் - அப்பெண்கள் , 2. அழகிய அபயமிடல் - முறையிடல் . 
பெண்கள் . 

அபயன் - பயமில்லான் , 2. சோழன் . 
அந்நியர் - அயலார் . 

அபரகாத்திரம் - கால் , 2. பின்கால் , 
அந்நியோந்நியம் - ஒற்றுமை . அபரஞ்சி - புடமிட்ட பொன் . 
அப ஓரெதிர்மறை யுபசர்க்கம் . அபரபக்கம் - தேய்பிறை . 
அபகடம் -- அவகடம் . 

அபரபட்சம் - அமரபட்சம் . 
அபகரணம்- தீயொழுககம் . 

அபரம் - பின் , 2. பிணக்கு , 3. மேற்கு , 
அபகரி - கவர் . 

4. நரகம் . 
அபகாரம் - தீங்குசெய்தல், 2.நன்றியற்ற அபராங்கம் ---சரீரத்தின் பிற்பாகம் . 
செய்கை . 

அபராசிதன் - மகாவிஷ்ணு , 2. சிவன் , 
அபகாரி - நன்றிசெட் -வன் , 2. துஷ் அபராணம் -- பின்னேரம் . 
டன் . 

அபராதம் - குற்றம் , 2. பாவம் , 3 . 
அபகீர்த்தி --நீந்ரை . 

சண்டம் . 
அபக்கியாதி - பழி . 

அபராதி - குற்றவாளி . 
அபக்குவம் - பக்குவமின்மை . அபராந்தம் - மேலைத்தேசம் . 
அபசகுனம் - துர்க்குறி . 

அபராங்கம் - மத்தியானத்திற்குப் பிற 
அபசத்தம் - வழூஉமொழி , 2. வீண் குள்ள ஆறு நாழின் 
பேச்சு , 3. அசுபமொழி . 

அபரிச்சின்னம்வகுக்கப்படாமை . 
அபசயம் தோல்வி . 

அபரிமிதம் அளவில்லாமை . 
அபசரணம் - புறப்பாடு . 

அபரியந்தம் - மட்டில்லாமை . 
அபசரிதம் - துன்னடை . 

அபரோட்சம் -- கடவுளைத் தரிசிக்கை . 
அபசவ்வியம் -- வலதுபக்கம் . 

அபலம்- பயனின்மை , 
அபசாரம் குறைவு , 2. துன்னடை . அபவருக்கம் - முத்தி . 
அபசாரி - ஒழுக்கம் தவறினவள் , 2. அபவாதம் - பழிச்சொல் . 
வேசி . 

அபவித்திரம் - புனிதமின்மை . 
அபசித்தாந்தம் - சித்தாந்தத்தின் கேடு . அபாக்கியம் - நிர்ப்பாக்கியம் . 
அபசுமாரம் - காக்காய்வலி, 2. புத்தித் அபாங்கம் - கடைக்கண் . 
தெளிவு நீங்குதல் , 

அபாசம் - விருப்பின்மை . 
அபட்கை - பாம்பின் 
பாம்பின் நச்சுப்பல்லி 

நச்சுப்பல்லி அபாண்டம் - நிந்தை .. 
னொன்று . 

அபாயம் - ஆபத்து , 2. மோசம் , 3. வஞ்ச 
அபட்சம் - பட்சமின்மை . 

கம் . 
அபட்சியம்உண்ணத்தகாதது . அபாரம் - எல்லைப்படாதது , 2. கடவுள் , 
அபதுறு - பழிமொழி , 2. கொள்ளை . அபாவம் இன்மை , 2. நியாய நூலினோ 
அபதேசம் - வஞ்சம் , 2. உபாயம் , ரௗவை . 
3. வேடம் . 

அபானம் - கடுக்காய் , 2. குதம் . 
அபத்தம் - பொய் , 2. மோசம் . அபானன் - தசவாயுவி னொன்று , 
அபத்தியசத்துரு-- நண்டு . 

அபி - கேள்வி , மேன்மை , விருப்பம் 
அபத்தியம்- பத்தியத்தவறு . 

இவற்றைக் காட்டுமோர் உபசர்க்கம் . 


கை . 


அபீட் 


17 


அப்பி 


| 


| 


கை . 


அபிகாதம் - அடித்தல் , 2. வருத்தம் . அபூருவம் -- அருமை . 
அபிகாயம் -- ஒா காசம் . 

அபேட்சித்தல் -- ( கொ . பெ ) மிகவிரும் 
அபிசரன் - தோழன் . 

புதல் . 
அபிசாரம் - மந்திரவிய 

அபேதம் - பேபின்மை . 
அபிசாரி -- வியபிராரி. 

அப்சரசுக்கள் 

தேவருலகத்திலுள்ள 
அபிடேகம் - திருமுழுகா . 

வேசிகள் . 
அபிட்டம் - இரதம் . 

அப்சன் - சந்திரன் , 3. தன் கிரி . 
அபிதானம்- பெயர் . 

அப்தம் - ஆண்டு . 
அபிநயம் -- கூத்து , 2. கைமெய் கட் அப்தி-சமுத்திரம் . 
டல் . 

அப்ப - ஓரதி ! பச் சொல் . 
அபிநயர் - கூத்தர் . 

அப்படி - அவ்வாறு . 
அபிநயித்தல் - ( பொ . பெ ) அபிநயஞ் அப்பட்டா - வட்டத்திருப்பி . 
செய்யல் . 

அப்பணை - உத்தரவு, 2. பிணை , 3. ஆதா 
அபிநவம் -- புதிது . 

ரம் . 
அபிநிவேசம் - தொழிலிற் பிரவேசிக் அப்பத்தாள் - அக்காள் 

அப்பம்- சிற்றுண்டி . 
அபிப்பிராயம் - உட்கருத்து , 2. கோக் அப்பர் -- சைவசமயாசாரிகளி லொருவ 

கம் , 3. மறைபொருள் , 4. எண்ணம் . ராகிய திருநாவுக்கரசு நாயனார் , 2. தர் 
அபிமதம் - சம்மதம் . 

தையர் . 
அபிமந்திரித்தல் ( தொ. பெ ) பிரதிஷ் அப்பல்- ( தொ . பெ ) அப்புதல். 
டை பண்ணல் . 

அப்பளம் - அப்பவருக்கத்தொன்று . 
அபிமான புத்திரன் - ஸ்வீகார புத்தி அப்பளாகாரம் - உறைப்பு முவர்ப்பு 
ரன் . 

முள்ள ஓர் வஸ்து . 
அபிமானம் -- நேசம் , 2. உபாகு - னம் . அப்பன் - தகப்பன் . 
அபிமானித்தல் ( தொ.பெ ) மெயால் , அப்பாட்டன் - முப்பாட்டன் . 

2. கனம் பண்ணல் , 3. மதித்தல் . அப்பால் - அப்புறம் . 
அபிமுகம் -- நேர்முகம் . 

அப்பாவி - பேதை . 
அபியோகம் - போருக்கழைக்கை, 2 , அப்பி அக்காள் . 
போர் , 3. தடை . அப்பியங்கம் - முழுக எண்ணெய் 

பூசு 
அபிரட்சை ரர்வரட்சணம் . 
அபிராமம் - அழகு . 

அப்பியசித்தல்- ( தொ. பெ ) பழகல் . 
அபிராமி - பார்வதி , 2. + ரர்சுவதி . அப்பியந்தம் - தாமதம் . 
அபிருசி -- கீர்த்திப் பிரியம் : 

அப்பியந்தரம் உள்ளிடம் , 2. நாமதம் . 
அபிரூபன் - அறிவுடையோன் , 2 : கா அப்பியாகமம் -- சந்தித்தல் , 2. கொலை , 
மன் , 

3. யுத்தம் . 
அபிலாசம் - விருப்பம் . 

அப்பியாகாரம் - களவு . 
அபிவாதனம் -- பெரியோர்க்குச் செய் அப்பியாசம் - பயிற்சி . 
யும் உபசாரம் . 

அப்பிரகம் - ஒர்வகை லோகக்கல் . 
அபிவியத்தம் - தெளிவு , 2. வெளிப் அப்பிரகாசம் இருள் . 

அப்பிரசித்தம் - பிரபலியமின்மை . 
அபிவிருத்தி - மிகப் பெருகுகை . அப்பிரதக்ஷணம் இடசாரியாகச் 
அபினி , அபின் - ஓர் லாகிரி வஸ்து . சுற்றுகை . 
அபின்னம்ஒற்றுமை . 

அப்பிரதானம் - முக்கியமல்லாதது . 
அபீட்டம் - மிகவிருப்பம் . 

அப்பிரமாணம் - கடவுள் . 


கை . 


படை . 


அமா 


18 


அமிசு 


றை . 


ப 


அப்பிரமேயம் - அளக்கப்படாதது .. அமராடல் - ( தொ . பெ ) போர்புரிதல் . 
அப்பிரமேயன் - கடவுள் . 

அமரார் - பகைவர் . 
அப் பிரயோசனம் -- பயனின்மை . அமராவதி - இந்திரன் நகரம் . 
அப்பிராணி - உயிரில்லாதது , 2. அமரி- அமிழ்து , 2. சிறுநீர் , 3. துர்க்கை , 
ஏழை . 

4. விஷம் . 
அப்பிராமணன் பிராமணனல்லாத அமரிக்கை - அமைவு . 
வன் . 

அமரியம் - குருந்து , 2. செண்பகப்பூ . 
அப்பு -நீர் , 2. கடல் . 

அமரியுப்பு -சிறுநீரிலிருந்தெடுக்குமுப்பு . 
அப்புதல் - ( தொ.பெ ) ஒற்றல் , 2. பூசு அமருதல் ( தொ.பெ ) அடங்குதல் . 
தல் , 8. கௌவல் . 

அம்ருலகம் - தேவலோகம் . 
அப்புது யானையைப் பாகன்தட்டு மோ அமரேசன் - இந்திரன் . 

அமர் - யுத்தம் , 2. வெறி . 
அப்புறப்படல் குறித்த ஸ்தா எ டைம் அமர்க்களம் -- போர்க்களம் , 2. ஆர 
கடந்து போதல் . 

வாரம் . 
அப்புறம் -- அந்தப்பக்கம் , 2. பின்பு . அமர்தல் - ( தொ . பெ ) இளைப்பாறல் , 
அப்பை - அப்பைக்கோலை , 2. சொன் 2. அடங்குதல், 3. பொருந்தல் . 

அமர்த்தல் - ( தொ.பெ ) அமரச்செய் 
அப்பொழது .- 

தல் , 2. ஏற்படுத்தல் . 
அப்போது அக்காலத்தில் அமலகம் - நெல்லி . 
அப்போழ்து - 

அமலம் - அழுக்கின்மை , 2. அழகு . 
அமங்கலம் --மங்கலமின்மை , 

அமலன் - கடவுள் , 2. சிவன் , 3. அரு 
அமங்கலி - 

கன் , 4. மகாவிட்டுணு. 
அமங்கலை 

அமலை - இலக்குமி , 2. உமையாள் . 
அமசடக்கம் - மறைப்பு . 

அமலை - சோறு , 2. ஒலி , 3. மிகுதி . 
அமச்சன் - மந்திரி , 2. வியாழும். அமல் - மிகுதி . 

கூலிகொடாமல் வாங்கும் அமல்தார் - அரசிறை தண்டல்செய்யும் 
வேலை . 

உத்தியோகஸ்தன் . 
அமடு - மடிப்பு . 

அமளி - ஆரவாரம் , 2. மெத்தை , 3 . 
அமட்டு ( வி ) அதட்டு , 2. சிக்குப்படுத் 

து , 3. புரட்டு , 4 மேற்கொள் . அமவள -ஓர் பூடு . 
அமணம் - இருபதினாயிரம் பாக்கு , 2. அமறல் - மிகுதி . 
அம்மணம் . 

அமாத்தியன் - மந்திரி . 
அமணர் - சமணர் . 

அமார் - கப்பற்கயிறு . 
அமண் - சமணமதம் . 

அமார்க்கம் - துன்மார்க்கம் . 
அமண்டம் - ஆமணக்கஞ்செடி . 

அமாவாசி 
அமதி - மதியின்மை . 

அமாவசி 

சூரியனுஞ் சந்திர 
அமயம் - காலம் . 

அமாவாசியை- னுங் கூடுநாள் . 
அமரபக்கம் - பௌர்ணிமைக்குப் பின் அமாவாசை 
கந்திரன் நிற்கும் பக்ஷம் . 

அமானத்து சேமிப்பு . 
அமரம் ஓர் வடமொழி நிகண்டு . அமானி - இராஜ விசாரணைக்குள்ளான 
அமரம் - கண்ணோய் , 2. தோணியின் நிலம் . 

பிற்பக்கம் , 3. ஆயிரங் காலாள்களை அமிசம் - பங்கு , 2. பின்னம் , 8. அதிர் 
யாளுகை . 

ஷ்டம் . 
அமார் - வானோர் . 

அமிசு - சூரியன் , 2. அணு , 3. பிரபை ,. 


விதவை . 


அமஞ்சி 


பள்ளியறை. 


யாமை . 


அமுத் 

19 

அம்ப 
அமிஞ்சி - அமஞ்சி . 

அமுரி சிறுநீர் . 
அமிதம் - அளவின்மை . 

அமுல் களவு . 
அமித்திரன் - பகைவன் . 

அமூர்த்தம் - உருவமில்லது . 
அமிருதம் - அழிபாமை , 2. அமிழ்தம் , அமேத்தியம் - அசுத்தம் . 

3. இனிமை , 4. நீர் , 5. மோக்ஷம் . அமை - மூங்கில் . 
அமிர்தகவல - சந்திரகலை . 

அமைச்சன் - மந்திரி . 
அமிர்தகிரணன் - சந்திரன் . 

அமைச்சு - மந்திரித்தொழில், 2. மந்திரி . 
அமிர்தம் - அமிருதம் . 

அமைதல் - ( தொ . பெ ) பொருந்தல் , 2 . 
அமிர்தவல்லி - சீந்திற்கொடி , 

அடங்குதல் , 3. நிறைதல் , 
அமிர்தன் - கடவுள் . 

அமைதி - அடக்கம் , 2. மாட்சிமை , 
அமில்தார் - அமல்ரார் . 

3. தன்மை , 4. சமயம் , 5. காலம் , 
அமிழ்தல் ( சொ . பெ ) ஆழ்தல் . 

6. வாசஸ்தலம் . 
அமிழ்தம் - தே வருணவு . 

அமைத்தல் - ( தொ . பெ ) சமைத்தல் , 
அமிழ்து - அமிரம், 2. இனிமை . 2. ஏற்படுத்தல் , 3. அடக்கல் , 4 . அ 
அமிழ்த்து- ( வி ) ஆழ்ந்து , 2. அழுது . ழுத்துதல் . 
அமீர் - பிரபு . 

அமைப்பு - ( சொ . பெ ) நியமிப்பு , 2 . 
அமீனா ஒருத்தியோகஸ்தன் . 

விதி . 
அமுக்கடி - மந்தரம் , 2. மூடமாயிருத் அமையம் - ( தொ . பெ ) காலம் , 2. சம 
தல் . 

யம் . 
அமுக்கல் ( தொ . பெ ) அமிழப்பன் அமையாமை ( தொ . பெ ) கீழ்ப்படி 

மணல் . 
அமுக்கனங்கிழங்கு - அவகெந்தி . அமைவடக்கம் - ( தொ.பெ ) அடக்கம் . 
அமுக்கன் - இரகசியத்திற் கருமமுடிப் அமைவு ( தொ . பெ ) அடக்கம் . 
போன் , 2. தந்திரக்காரன் . 

அமோகம் 

- மிகுதி . 
- 

அம் - அழகு , 2. நீர் , 8. மேகம் , 4. ஓர் 

சாரியை , 5. வினையின் விகுதி . 
அமுக்கு- ( வி ) அமிழ்த்து , 2. நெருக்கு . அம்சம் - அன்னப்பறவை , 2. பங்கு . 
அமுங்கல் ( சொ . பெ ) அழுந்தல் , 2. அம்சுமாலி - சூரியன் . 
தாழ்தல் . 

அம்பகம் - கண் , 2. எழுச்சி , 3. உத் 
அமுசம் - சிறுசெருப்படை . 

தரவு , 4. செம்பு . 
அமுசு - ஒட்டறை 

அம்பகன் சீர்பந்த பாஷாணம் . 
அமுதம் - அமிர்தம் . 

அம்படம் புழுக்கொல்லி . 
அமுதகுலர் -இடையர், 2. பெரியோர் . அம்படலம் - அம்மி ,2. இரதம் , 3.ஒடம் , 
அமுதபுட்பம் - சிறுகுறிஞ்சா . 

4. வெளி , 5. வெள்ளி , 6. ஈயம் , 7 . 
அமுதர் - இடையர் , 2. வானோர் . 

மரக்கால் , 
அமுதவல்லி - அமிர்தவல்லி , 2. இல அம்பட்டச்சி 
க்ஷ்மி . 

அம்பட்டத்தி 

நாவிதப்பெண் . 
அமுது - அமுதம் , 2. இனிமை , 8. நீர், அம்பட்டன் - நாவிதன் , 

4. பால் , 5. சோறு , 6. சுவை . அம்பணத்தி - துர்க்கை. 
அமுதுசெய்தல் ( தொ . பெ ) புசித்தல் . அம்பணம் - மரக்கால் , 2. ஆமை , 8 . 
அமுதுபடி - அரிசி . 

சலம் , 4. வாழை , 5. துலாக்கோல் .: 
அமுதூட்டல் ( தொ . பெ ) சோறு அல் அம்பணவர் - பாணர் என்னும் சாதியார் . 
லது பாலுண்பித்தல் . 

அம்பரம் - ஆகாசம் , 2. சீலை , 3. திசை , 
அமுத்தம் - வசநாபி . 

4. கடல் , 5. மஞ்சள் . 


அமுக்குரா அமுக்கனங்கிழங்கு. 


அம்மி 


மரம் . 


அம்பு 

20 
அம்பரை - நிமிளை . 

அம்புயாதம் - தாமரைக் கொடி 
அம்பர் - அவ்விடம் , 2. சோழதேசத்தி அம்புயை இலக்குமி . 
லோரூர் , 3. ஒக்கோலை . 

அம்புராசி- கடல் 
அம்பலக்காரன் - கள்ளச்சாதித் தலை அம்புலி - சந்திரன் . 
வன் , 2. சபையின் தீர்மானம் வெளி அம்புலிப்பருவம் - பிள்ளைக்குச் சந்திர 
பிடுவோன் , 

னைக் காட்டும் பருவம் . 
அம்பலக்கூத்தன் - 

அம்புலிமான் - சந்திரன் . 

சிவன் . 
அம்பலத்தாடி - 

அம்புவாகினி - எலுமிச்சை, 2. பாதிரி , 
அம்பலத்தி - தான்றிக்காய் , 2. தில்லை அம்பு - சகம் . 

அம்பை - வெட்டிவேர் , 2. உமாதேவி , 
அம்பலம் -- சபை , 2. வெளி , 3. சித்திர 

3. தாய் . 
கூடம் . 

அம்போசன் - சந்திரன் . 
அம்பலவிருக்கம் தில்லைமரம் . அம்போதரங்கம் - கலிப்பாவினோ ருறு 
அம்பல் - பழிமொழி , 2. சேந்தன் நாடு , ப்பு . 
3. புறங்கூறல் . 

அம்போதி - கடல் . 
அம்பறாத்தூணி - அம்புக்கூடு . அம்போதி - காற்று , 2. பாட்டினர்த்தம் . 
அம்பா - தாய் , 2. துர்க்கை , 3. பசுக் அம்போருகத்தாள் - இலக்குமி . 
கதறல் . 

அம்போருகம் - தாமரை . 
அம்பாயம் - பிரசவவேதனை , 2. உபாதி . அம்போருகன் - பிரமன் . 
அம்பாரம் குவியல் . 

அம்ம கேளெனல் , 2. ஓரதிசயக் குறிப் 
அம்பாரி - யானைமேற்ற விசு . 

புச் சொல் . 
அம்பாலிகை - பாண்டுவின்றாய் , 2. அம்மகோ - ஓரிரக்கக் குறிப்புச் சொல் . 
துர்க்கை , 3. தருமதேவதை . 

அம்மட்டு - அவ்வளவு . 
அம்பால் தோட்டம் . 

அம்மணம் - நிருவாணம் , 2. : சாரமார்க் 
அம்பாவனம் சரபப்பட்சி . 

கம் . 
அம்பிட தெப்பம் , 2. மரக்கலம் , 3. ஒடம் , அம்மம் - பெண் மார்பு . 

4. இறைகூடை , 5. தாம்பு , 6. மிடா . அம்மனை - அம்மானை, 2. அம்மானைக் 
அம்பிகாபதி - சிவன் , 2. கம்பர்மகன் . . காய் , 3. தாய் . 
அம்பிகை- பார்வதி , 2. தருமதேவதை , அம்மன் - தாய் . 

3. காளி , 4. திருதராட்டிரன் தாய் . அம்மா - தாய் , 2. எசமானி, 3. ஒரதி 
அம்பிகைபாகன் - சிவன் . 

சயக் குறிப்பு , 4. அசைச்சொல், 
அம்பு - அத்திரம் , 2 , எலுமிச்சை , 3. அம்மாச்சி - தாயைப்பெற்ற பாட்டி . 
தளிர் , 4. மூங்கில் , 5. சரகாண்ட அம்மாத்திரம் அவ்வளவு . 
பாஷாணம் , 6. பாதிரி . 

அம்மாய் தாயைப் பெற்றவள் . 
அம்பு - நீர் , 2. மேகம் . 

அம்மாள் - தாய் . 
அம்புக்குதை- அம்பினிற்கு . அம்மானை - ஓர் விளையாட்டு , 2. ஓர் பிர 
அம்புக்கூடு - அம்பு வைத்திருக்குங் பந்தம் . 
கடு .. 

அம்மான் - தாய் மாமன் , 2.அத்தை 
அம்புசம் - இடியேறு , 2. தாமரை . கணவன் , 3. தகப்டன் ,. 
அம்புசாதம் - தாமரை . 

அம்மான்பச்சரிசி - சித்திரப்பாலாவி , 
அம்புதம் - மேகம் , 2. நீர், 3. கோரை . அம்மி - அம்மிக்கல் . 
அம் புதி- 
சமுத்திரம் . 

அம்மியம் - கள் , 2 , காளம் , 3. சிறு 
அம்புயம் - தாமரை , 3. இறைகூடை . 

சின்னம் . 
அம்பயன் - பிரமன் , 

அம்மிரம் - மாமரம் , 


அயனா 


21 


அயோ 


அயன் - பிரமன் , 2. அருகன் , 8. தசர 
அம்மில் கை - பல 
புளியமரம் . 

தன் தந்தை . 
அம்முக்கள்ளன் - வஞ்சகன் . அயா - வருத்தம் . 
அம்மெனல் 

ஒலிக்குறிப்பு . அயாசிதம் - கேளாமற்றரக்கொள்ளும் 
அம்மை - வைசூரி, 2. தாய் , 3. பார்வதி , பிச்சை . 
4. அழகு , 5. வருபிறப்பு , 6. தவப் அயாவுயிர்த்தல்- ( தொ . பெ ) வருத்தம் 
பெண் . 

நீங்கல் . 
அம்மையப்பர்- சிவனார் . 

அயிகம் -ஊமத்தை . 
அம்மையார் கூந்தல் கொடியார் கூந் அயக்கம் - ஐக்கியம் . 
தற்பூண்டு , 

அயிங்கிதை - கொல்லாமை . 
அம்மை வார்த்தல்- வைசூரி காணல் . அயிச்சுவரியம் --ஐசுவரியம் . 
அம்ருதம் - அமிர்தம் . 

அயிணம் - மான்றோல் . 
அயகம் - சிறுகுறிஞ்சா, 2. வசம்பு . அயிரம் - கண்டசருக்கரை . 
அயக்கதை - இருப்புத்தண்டம் . அயிராணி - இந்திராணி , 2. பார்வதி . 
அயக்காந்தம் - ஊசிக்காந்தம் . 

அயிராவணம் - தேவேந்திரன் யானை . 
அயக்கிரீவன் - மகாவிஷ்ணு , 2. ஓரசுரன் . அயிராவதம் - ஜராவதம் . 
அயசு - இரும்பு , 2. எஃகு , 3. வழுக் அயிரி மீன்முள்ளரி கத்தி , 2. நெட்டிப் 
கல் நிலம் . 

புல் . 
அயசுபடில் - வெள்ளீயமணல் . அயிரியம் நெட்டி . 
அயச்சிந்தூரம் - இரும்புச் சிந்தூரம் . அயிரை ஓர் சிறுமீன் , 2. நுண்மணல் . 
அயணம் -1 , செலவு , 2. வழி . அயிர் - நுண்மை , 2. நுண்மணல் , 3 . 
அயநகாலம் - துலாயனத்துக்கும் மேடா சருக்கரை . 
யனத்துக்கும் இடையே நிகழுங் அயிர்ப்பு --( கொ . பெ ) சந்தேகம் . 
காலம் . 

அயிலல் 

- 
அயரும் , 

வழி , 4. வீடு , 5. சரித்திரம் . அயில் - கூர்மை , 2. கைவேல் , 3 . 
அயபற்பம் - இரும்புத்தூள் . 

இரும்பு , 4. கலப்பை , 5. அழகு , 
அயம் - விழா, 2. சேறு , 3. நீர் , 4. குளம் , 6. கோரைப்புல் . 

5. நிலம் , 6. அலரிச்செடி , 7. ஆடு . அயிறல் ( தொ.பெ ) அயிலல் . 
அயர் - வாட்டம் . 

அயினி - சோறு . 
அயர்ச்சி - (தொ.பெ ) மறதி , 2. உணா அயினிநீர் - சோறு கலந்த ஆலத்தி நீர் . 

வழிவு,. 3 சோம்பு , 4. பலவீனம் , 5. அயின்றல் ( தொ.பெ ) உண்டல் . 
வருத்தம் . 

அயின்றாள் - தாய் . 
அயர்தி- ( தொ . பெ ) மறதி . 

அயுக்தம் - தகாதது . 
அயர்வு ( தொ.பெ ) சோர்வு , 2. தளர்வு , அயுக்தி- பிரிவினை 
3. வருத்தம் , 4. அகலம் . 

அயுதம் - பதினாயிரம் . 
அயலவர் - பிறர் 

அயுத்தம் - அயுக்தம் . 
அயலார் - அயலோர் . 

அயுத்தி - அயுக்தி. 
அயல் - அருகிடம் , 2. அன்னியமானது . அயோக்கியதனம் - 
அயவாரிட வசம்பு . 

அயோக்கியதை யோக்கிய வீனம் . 
அயவெள்ளை - அயபற்பம் . 

அயோக்கியம் 
அயறு - அசறு , 2 , புண்வழலை . அயோக்கியன் - துஷ்டன் . 
அயனம் பிறப்பு . 

அயேர்நிசன் - அசாதாரண பிறப்புடை 
அயனாள் - உரோகணிநாள் . 

யவன் . 


அரசி 


22 


அரத 


சாட்சி . 


அய்யவி - ஐயவி . 

அரசிகம் - இரசமின்மை , 2. சுவையில் 
அயோத்தி - சத்தபுரியிலொன்று . 

லாதது . 
அய்யோ - துன்பச்சொல் . 

அரசிகன் -- சுவை அறியாதவன் . 
அர - பாம்பு . 

அரசியல் இராசரீகமுறை . 
அரகர - சிவசிவ எனப் பொருள்படும் அரசிருக்கை - அரசு வீற்றிருக்குமிடம் . 
ஓரடுக்குமொழி . 

அரசிலை - அரசமரத்தினிலை , 2. மிருகங் 
அரக்கம் - நன்னாரி , 

களுக்கிடும் அரசிலைக்குறி . 
அரக்கர் - இராக்கதர் . 

அரசிறை அரசர்க்கரசன் , 2. கப்பம் . 
அரக்கல் ( தொ.பெ ) தேய்த்தல் , 2. அ அரசு - இராசா, 2. ஒரு மரம் , 3. அர 

ரைத்தல் . 
அரக்காம்பல் செவ்வாம்பல் . 

அரசுவா - பட்டத்தியானை . 
அரக்கி - இராக்கதப்பெண் . 

அரட்டர் - குறுநிலமன்னர் , 2. குறும்பர் . 
அரக்கு - சிவப்பு , 2. செம்மெழுகு , 8. அரட்டல் ( தொ.பெ) பயமுறுத்தல் . 
சாதிலிங்கம் . 

அரட்டி - அச்சம் . 
அரக்கு மஞ்சள் - மிகச் சிவந்த மஞ் அரணம் - காவற்காடு , 2. கோட்டை , 
சள் . 

3. மதில் , 4. வேலி , 5. கவசம் , 6 . 
அரக்குமாளிகை - செம்மெழுகாற்செய் கதவு , 7. வேல் , 8 மஞ்சம் , 9. தொடு 
யப்பட்ட மாளிகை . 

தோல் , 
அரங்கம் - நாடகசாலை , 2 , போர்க் அரணி -- கீக்கடைக்கோல் , 2. சூரி 
களம் , 3. சூது முதலியவை பயிலு யன் . 
மிடம் , 4. சதுரச்சாலை, 5. சிலம்பக் அரணி - கவசம் , 2. மதில் , 8. காடு . 
கூடம் , 6. சத்திரம் , 7. சபை , 8. கல் அரணித்தல் - ( தொ . பெ ) காவல்செய் 
விச்சாலை , 9.ஆற்றிடைக்குறை . தல் , 2. சிறப்பித்தல் , 3. முறைத்தல் . 
அரங்கல்- ( தொ . பெ ) அழுந்தல் . 

அரணியம் - காடு 
அரங்கன் - சீரங்கத்தேகோயில் கொண்ட அரணியா- காட்டுக்கருணை . 
ஸ்ரீ மகாவிஷ்ணு . 

அரவண - ஒரு செந்து , 
அரங்கு - இடம் , 2. அறை , 3. நாடக அரண் -- காவல், 2. அழகு , 3. மதில் , 
சாலை , 4 , சபை , 5. சூதாடற்கு வகுத் 4. கடல் , 5. மலை , 6. காடு , 7. கோட் 
தவறை . 
அரங்கேற்று - அரங்கேற்றம் . 

அரண்மனை - மதிலாற்காவல் செய்யப் 
அரங்கேற்றுதல் - தாம் செய்த நூலை பட்ட வீடு , 2. கோட்டை . 

பையிலுள்ள பெரியார்க்குக் காட்டி அரண்யம் - அரணியம் , கடு. 
அதனை உயர்ச்சிப்படுத்த அவரது அரதனம் இரத்தினம் , 2. மிருதபாஷா 
சம்மதம் வாங்கல் . 

ணம் , 3. சிலம்பணி , 4. அகன்மணி . 
அரசச்சின்னம் - இராசரீக அடையா அரதனாகரம் - இரத்தினமிருக்கும் சுரங் 

கம் , 2. கடல் . 
அரசன் - இராசா , 2. வியாழம் , 3. எப் அரதி - வேண்டாமை . 
பொருட்குமிறைவன் , 

அரதேசி (impro . for அகதேசி ) பர 
அரசாட்சி - இராசரீகம் . 
அரசாணிக்கால் - விவாகமண்டபத்தி அரத்தகம் - செம்பஞ்சு. 

லே அரசாணியிலே முருக்குடன் நா அரத்தம் - இரத்தம் , 2. சிவப்பு . 3 . 
ட்டப்படும் அரசங்கொம்பு . 

பவளம் , 4. செம்பரத்தை , 5. செங்கு 
அரசாளல் - அரசுசெய்தல் . 

வளை , 6 கடம்பு , 7. அரக்கு , 8 . 
அரசி- இராசாத்தி , 2. தலைவி . 

பொன் , 9. செம்மை 


டை . 


சன் 


ளம் . 


அரன் 


23 . 


அரிக 


அரரம்- கதவு 


அரத்தனம் - இரத்தினம் . 

அரன்மகன் - முருகன் , 2. விநாயகன் , 
அரத்தன்- செவ்வாய் . 

8. வீரபத்திரன் . 
அரத்துறை - ரு சிவஸ்தலம் . அரன் வெற்பு- கைலைமலை . 
அரந்தை - மனக்கவலை , 2. வருத்தம் . அரன்றோழன் - குபேரன் , 
அரப்பள்ளியான் - மகாவிஷ்ணு . 

அரா - டாம்பு . 
அரப்பு - அரைப்பு . 

அராகம்- ஆசை , 2. ஒரு டண் , 3. அடங் 
அரமகள் -- தெய்வப்டென. 

காமை , 

4. சிவப்பு , 5. பாலையாழ்த 
அரமனை- அரசன் மனை . 

திறம் , 6. பொன் . 
அரமாதர் - தெய்வப்பெண்கள். 

அராதி- த்துரு . 
அரமியம் - அரமனை , 2. வீட்டின்மே அராத்தல் ( தொ.பெ ) தேய்த்தல் . 
ஓலாவும் வெளி, 3 பிரமி என்னும் அராநட்பு- வேண்டா வெறுப்பு . 
செடி . 

அராபதம்- வண்டு , 
அரம் - ஒர் கருவி , 2 கீழறை , 8 பாதா அராமம் -- சோலை , 2. ட பிர் . 
ளம் . 

அராமி கெட்டவள் . 
அரம்பு - குறும்பு , 2.தீமை . 

அராவல் -- ( சொ பெ ) உராஞ்சல் , 2 . 
அரம்பை - வாழை , 2 . 

2. தேவலோக சேய்த்தல் . 
தாசி , 3. ஓமம் .. 

அரானவரி -- கருடன் , 2. கீரி , 3. மயில் . 
அரயன் - அரசன் . 

அராளம் - இருவாட்சி , 2. குங்கிலியம் . 

அரி- சத்திரு, 2. சக்கரம் , 3. பச்சை 
அரலை -- கழலை கட்டி , 2. கடல் , 3 . நிறம் , 4. குதிரை , 5. சிங்கம் , 6. சிங்க 
கோட்டை , 4. மரல் . 

விராசி , 7. சூரியன் , 8. மகாவிஷ்ணு, 
அரவகிரி திருவேங்கடமலை . 

9. நமன் , 10. காற்று , 11. சந்திரன் , 
அரவணை- ( வி ) தழுவிக்கொள் 

12 தேவேந்திரன் , 13 , கிரணம் , 14 . 
அரவணை- ( பெ ) சேஷசயனம் . 

கிளி , 15. குரங்கு , 16. பாம்பு , 17 . 
அரவணையான் - மகாவிஷ்ணு . 

தவளை , 18. நவகண்டத்தொன்று , 19 . 
அரவப்பகை - கருடன் . 

3 , 20 , மரசதம் , 21. நிறம் , 22 . 
அரவமணி- நாகரத்தினம் 

புகை , 23. டகை , 24 கூர்மை , 25 . 
அரவம் - ஒலி , 2. பேரொலி, 3. சிலம்பு . ஆடதப்பொது , 26. பார்வாள் . 
அரவம் - பாம்பு , 2. ஆயிலிய நாள் . அரி அரிட்பிடி , 2. நெற்கதிர் , 3. தேர் , 

, 
அரவன் - சிவன் . 

4. சோலை , 5. பொன் , 6. கண்வரி , 7 . 
அரவாபரணன் - சிவன் . 

வரி , 8. கடல் , 9. வண்டு , 10. செம் 
அரவித்தல் ( தொ . பெ ) ஒலித்தல் . மறியாட்டுக்கடா , 11. பன்றி , 12 . 
அரவிந்தம் - தாமரை . 

உட்டுளைப்பொருள் , 13. மூங்கில் , 14 . 
அரவிந்தலோசனன் - ஸ்ரீ மகாவிஷ்ணு. நெருக்கம் , 15. ஐமைவடிவு , 16 . 
அரவிந்தன் - பிரமன் , 

அடர்பு ,17.மழைத்தூவல் , 18.மாலை , 
அரவிந்தை - இலக்குமி . 

19. சிலம்பின் பருக்கைக்கல் , 20 . 
அரவு - பார்பு . 

சிலம்பு , 21. வலி , 22. மரவயிரம் , 
அரவுயர்த்தோன் - துரியோதனன். 23. கட்டில் , 24. படுக்கை , 25 . 
அரவோன் - பதஞ்சலி முனிவன் , டறை , 26. மலை , 27. கள் , 28. குற் 
அரளி- பீநாறி . 

நம் , 29. விசி . 
அரளு - ( வி ) பிரமி . 

அரிகண்டபுலவர் - காளமேகப்புலவர் . 
அரற்று- ( வி ) அழு , 2. ஒலி , 3. அலறு . அரிகரபுத்திரன் -ஐயரூர் . 
அரன் - சிவன் , 2. எப்பொருட்கு மிறை அரிகண்டம் - தொந்தரை , 2 , ஒரு விரத 
வன் . 

வேடம் . 


அரிபெ 


24 


அருக 


அரிகள் - பகைவர் . 

அரிந்தமன் - வெற்றியாளன் , 2. ஸ்ரீ 
அரிகூடம் - கோபுரவாயில் . 

மகாவிட்டுணு . 
அரிக்கண்சட்டி- அரிசியரிக்கும்சட்டி , அரிபாலுகம் 

தக்கோலம் . 
அரிக்குதல் - ( தொ . பெ ) அரித்துப் அரிப்பு குற்றம் . 

போடுதல் , 2. பேச்சினால் வருத்து அரிப்பன் அரித்துப் பொருள் 
தல் . 

அரிப்பாளன் - தேடுவோன் . 
அரிசயம்- எலுமிச்சை , 2. கொன்ற அரிப்பிரியை - இலக்குமி .. 
அரிசலம் மரம் . 

அரிப்புழக்கல் சோறு . 
அரிசனம் - மஞ்சள் . 
அரிசா- பெருங்குமிழி மரம் . 

அரிமஞ்சரி குப்பைமேனி . 
அரிசி - தண்டுலம் . 

அரிமணல் - நுண்டணல் . 
அரிச்சந்தனம் - ஐந்தருவிலொன்று . 

அரிமணி - மரகதம் . 
அரிச்சந்திரன் - இடையெழு வள்ளலி அரிமந்திரம் - சிங்கம் வாழ் குகை . 
லொருவன் . 

அரிமா - ஆண் சிங்கம் . 
அரிச்சிகன் சந்திரன் . 

அரிமான் - அரிமா . 
அரிச்சுவடி - அரிவரியேடு . 

அரிமுகவம்பி - சிங்கமுக ஒடம் , 
அரிச்சுனம் எருக்கு , 2. மருதமரம் . அரிமுகன் - சிங்கமுகாசுரன் . 
அரிடம் - கடுகுரோகிணி , 2. வேம்பு . அரிய - அருமையான . 
அரிடிகம் -சிற்ப நூலினொன்று . அரியகம் - கொன்றைமரம் , 2. காற்சரி . 
அரிட்டம் - கள் , 2. காக்கை , 8. கேடு , அரியவண - சிங்காதனம் . 
4. சென்மதோஷம் . 5. மோர் , 6. அரியமா - சூரியன் . 
வெள்வெங்காயம் , 7. பிரசவவீடு , 8. அரியம் -- வாச்சியம் . 
முட்டை . 

அரியல் - கள் . 
அரிணம் - மான் , 2. வெண்மை . அரியாசனம் - சிங்காதனம் . 
அரிணம் - பொன் , 2. சிவப்பு , 3. யானை . அரில் குற்றம் , 2. பிணக்கு , 3. பகை , 
அரிணி - வஞ்சிக்கொடி . 

4. சிறு தூறு . 
அரிணை - கள் . 

அரிவரி- எழுத்து வருக்கம் . 
அரிதகி - கடுக்காய்மரம் . 

அரிவாள் - கூன்வாள் . 
அரிதம் - பச்சை , 2. பசுமை , 3. பசும் அரிவாள்மணை - காய் கறிகளை அரியுங் 
புன்னிலம் , 4. திசை . 

கருவி செறிக்கப்பட்ட பலகை . 
அரிதல் ( தொ . பெ ) அறுத்தல் . அரிவாள் மணைப்பூண்டு ஒருவகைப் 
அரிதாளம்பொன்னரிதாரம் . 

பூண்டு . 
அரிதாளம் - நவதாளத்தொன்று . அரிவி - அரிப்பிடி . 
அரிது அருமை , 2. பச்சை . 

அரிவை - பெண்பொது , 2. பதினெட்டு 
அரித்தல் - ( தொ.பெ ) அணில் எலி வயதிற்கு மேற்பட்டு இருபத்தைந்து 
முதலியவை அறுத்தல் . 

வயதிற்கு மேற்படாத பெண் , 3. தெய் 
அரித்திரம் - மஞ்சள் , 2. சுக்கான் . வப்பெண் . 
அரித்திராபம் பொன்னிறம் . 

அரீடம் - கடுகுரோகணி . 
அரித்திரான்னம் - மஞ்சட்சாதம் . அரு - உருவமற்றது , 2. கடவுள் , 3 . 
அரித்தை - துன்பம் , 2. கிலேசம் . அறிவு , 4. அணு . 
அரிநி - சித்தினி . 

அருகசனி - பேரேலம் . 
அரிநூற்பொறி - நகரத்தின் மரிலிலே அருகணி பிரண்டை . 

வைக்கும் பொறிகளுளொன்று . அருகணைத்தல் - ( தொ . பெ ) தழுவல் , 
அரிநெல்லி ஒரு.மரம் , 

அதகந்தர் - அருசமயத்தோர் . 


. 


கறை . 


சிவன் . 


அருண 

25 

அருந் 
அருகம் - தகுதி , 2. பரிசுத்தம் , 3. சமண் அருணகிரியந்தாதி - ஒரு புத்தகம் . 
மதம் . 

அருணமணி - மாணிக்கம் . 
அருகல் ( தொ.பெ ) அணைதல் , 2. கிட்டு அருணம் - மான் , 2. ஆடு , 8. எலுமிச் 
தல் , 3. குறைதல் , 4. சாதல் .. 

சை , 4. ஓர் தேசம் , 5. பொன் , 6 . 
அருகி - கள் . 

யானை . 
அருகியரத்தம் - பூனைக்காலி. 

அருணவம் - கடல் . 
அருகு - சமீபம் , 2. ஓரம் , 3. தீவட்டி . அருணன்- சூரியன் , 2. சூரியனது தேர் 
அருக்கம்- எருக்கு , ? . நீர்க்காக்கை. ப்பாகன் , 3. புதன் . 
அருக்களி-( வி ) பயப்படு , 2. அருவரு . அருணாசலக் கவிராயன் - இராமராட 
அருக்கன் - சூரியன் . 

கஞ் செய்த ஒரு சிறந்த வித்துவான் . 
அருக்காணி- அருமை, 2. அழுத்தம் . அருணாசலம் - திருவண்ணாமலை . 
அருக்கியம் - மந்திரநீரிறைக்கை , 2. பூச அருணினம் - நன்னாரி , 2. திருநாமப் 
னைமுறையுளொன்று . 

பாலை . 
அருக்கு - ( வி ) குறை , 2. சுருக்கு , 3. ஒடு அருவண - அருணாசலம் . 

க்கு , 4. செய்யப் பின்வாங்கு . அருணோதயம்- சூரியோதயம் , 2. வை 
அருங்கலச்செப்பு - மணிக்கலம் பெய்த 

பணிப்பெட்டகம் , 2. ஒரு நூல் . அருத்தசாமம் - சாமத்திற்பாதி . 
அருசி - சுவையின்மை . 

அருத்தநாரீசன் - பாதி பெண்வடிவான 
அருச்சகன் - பூசாரி . 
அருச்சவன -- பூசனை . 

அருத்தபாகை- வேதநூற்பொருள் . 
அருச்சி- ( வி ) பூசி . 

அருத்தம் - கருத்து , 2. பொருள் , 8 . 
அருச்சியம்- வணக்கம் . 

பயன் , 4. பொன் , 5.பாதி , 
அருச்சுனம் - மருதம் , 2. வெண்மை , அருத்தயாமம் - அர்த்தசாமம் . 
3. எருக்கு , 4. பொன் . 

அருத்தராத்திரம் - நடுராத்திரி . 
அருச்சுனன் - விசயன் , 2. கார்த்தவீரி அருத்தல் ( தொ . பெ ) உண்பித்தல் .. 
யன் . 

அருத்தவர்தம் - அபிப்பிராயத்தைக் கூறு 
அருச்சை - பூசை . 

தல் . 
அருஞ்சயன் - சீவகனது தாயின் பாட் அருத்தாங்கீகாரம் - அரைமனம் . 
டன் . 

அருத்தாபத்தி - சொல்லியது கொண்டு 
அருஞ்சிறை கடுஞ்சிறை , 2. நரகம் . சொல்லப்படாத பொருளைப் பெறு 
அருட்குடையோன் - அருகன் , 2. கட தல் . 
வுள் . 

அருத்தி - ஆசை , 2. கூத்து , 3 பாதம் . 
அருட்குறீ - சிவலிங்கம் . - 

அருத்தி - ( வி ) பாதியாக்கு . 
அருட்சத்தி - இரசம் , 2. பராசத்தி : அருத்துதல்- ( தொ . பெ ) உண்பித்தல் . 
அருட்செல்வம் - கடவுள் கடாட்சம் . அருநெல்லி ஒரு மரம் . 
அருட்டம் - கடுகுரோகிணி , 2. மிளகு , அருநெறி- ஒடுங்கியவழி , 2. நரகம் , 3 . 
3. வேம்பு . 

பாலை நிலம் . 
அருட்டு-( வி ) எழுப்பு , 2. தூண்டு . அருந்ததி - வசிஷ்டன் மனைவி , 2. ஒரு 
அருட்பா - கடவுள் அருள் அடைந்தோர் நட்சத்திரம் . 
செய்த பா . 

அருந்ததிகாட்டல் - கற்பில் அருந்ததி 
அருணகிரி- அருணாசலம் , 

போலிருப்பாயென மணப்பெண்ணி 
அருணகிரிநாதர் - திருவண்ணாமலையில் ற்கு அருந்ததி நட்சத்திரத்தைக் காட் 

எழுந்தருளியிருந்த கௌமார பரமா 
சாரிய சுவாமிகள் . 

அருந்தமிழ் - நல்லதமிழ் . 


டல் . 


அருளு 


26 


அரோசி 


அருந்தல் - அருமை . 

அருள் - கிருபை , 2. ஈகை , 3. சத்தி , 
அருந்துதல் - ( தொ . பெ ) உண்ணுதல் , 

4. கட்டளை. 
2. குடித்தல் , 3. அனுபவித்தல் . அருளு- ( வி ) கிருபை செய் , 2.கா, 3.உத் 
அருப்பம் - கொலை , 2. வியாதி , 3. துக்கம் , 

தரவுசெய் . 
4. ஊர் , 5. வழுக்குநிலம் , 6. கள் , அரூபம் - உருவமின்மை, 2. ஆகாயம் . 
7.மோர் , 8. பிட்டு , 9.மா , 10. காடு , அரூபி - உருவிலான் , 2 . கடவுள் , 
11. தொடரி , 12. கோட்டை . 

3. சிவன் , 
அருப்பலம் --அனிச்சமரம் . 

அரூபி - கருப்பூரம் . 
அருப்பு - தயிர் , 2. அரும்பு , 3. கிளைத்தல் , அரேசகண்டு - கருணைக்கிழங்கு . 
4. கொலை , 5. துக்கம் . 

அரேசிகம் - வாழை . 
அருமதாளம் - ஒன்பது தாளத்தொன்று . அரேணுகம் - வால் மிளகு, 2 , கடுக்காய் 

மரவேர் . 
அருமந்த - அரிய மருந்தன்ன . 
அருமருந்தன்ன - அரிய மருந்து போன்ற 

அரை - பாதி , 2. இடை , 3. வயிறு . 

அரைக்கச்சு - அரைக்கச்சை . 
அருமலதி - ஓர் பண் . 

அரைக்காணி-நூற்றறுபதில் ஒரு பா 
அருமறைக் கொடியோன் -- துரோணா 

கம் . 
சாரி , 

அரைக்கால் - எட்டிலொன்று . 
அருமை - அபூர்வம் , 2. மேன்மை , 3 . 

அரைசன்- அரசன் . 
வருத்தம் , 4. சிறப்பு , 5. மேன்மை . 

அரைசில- அம்மி . 
அரும்பல் - ( தொ . பெ ) முளைத்தல் , 2 . 

அரைச்சதங்கை - ஒரிடைபணி . 
முகைத்தல் . 

அரைச்சல்லடம் - அரையினின்று முழ 
அரும்பால - ஒரிராகம் . 

ங்கால் வரை இடும் சல்லடம் . 
அரும்பித்தல் - ( தொ.பெ ) தோன்றுதல் , அரைஞாண் இடுப்பில் கட்டும் கயிறு . 
2. முகிழ்த்தல் . 

அரைத்தல் - ( கொ . பெ ) தேய்த்தல் , 2 . 
அரும்பு - மொட்டு , 2. பொன் முதலியவற் மாவாக்கல் . 
றாற்செய்த வரும்பு , 3. மெல்லிய அரைப்பு - இருப்பைப் பிண்ணாக்கு . 

அரைமா - நாற்பதிலொருபங்கு . 
அரும்பு- (வி ) முனா, 2. முகை , 3 . 

அரைமூடி- 

சிறு பெண்பிள்ளைகள் அரை 
னகைசெய் . 

யிற் கட்டும் தட்டைவடிவான ஓர் 
அரும்பூட்டு தொடர்ச்சியின்மை . 
அருவம் - உருவமின்மை , 2 அருந்தல் , அரையன் - அரசன். 
அருவரு- ( வி ) வெறு . 

அரையாப்பு - அரையிலுண்டாகும் 
அருவருப்பு- ( பெ ) வெறுப்பு . 

( கட்டி , 
அருவாணம் - தாலம் . 

அரையிருள் -- அர்த்தராத்திரி . 
அருவாநாடு - கொடுந்தமிழ் நாட்டி அரைவயிரக்கண் - கம்மாளர் கருவியி 
னொன்று . 

னொன்று . 
அருவி - மலையின்வீழாறு , 2. கழிமுகம் , அரைவாசி - பாதி 
3. தினைத்தாள் . 

அரோ - அசைச்சொல் . 
அருவு- ( வி ) மெல்லெனச்செல் , 2. கிட்டு , அரோசகம் - 
3. கண்கரி , 

அரோசம் அருவருப்பு , 2. பசி 
அருளகம் வெள்ளெருக்கு. 

யின்மை , 3. சீரணியாமை, 
அருளரசி குடசப்பாலை . 

அரோசி 

- ( வி ) அருவரு . 
அருளவம் - அழிஞ்சில் , 

அரோசிகம்-- ஒக்காளம் , 2. அருவ 
அருளுறுதி - வேம்பு. 

அரோசிப்பு ருப்பு . 


மயிர் . 


3. புன் 


ஆபரணம் . 


} 


அலகி 


. 


. 


கிழமை . 


27 

அலஞ் 
அரோரூட்டுமா - ஆள்வுள்ளிக் கிழங் அலகின்மாறு- துடைப்பம். 
கின்மா . 

அலகு - ஆயுதத்தினலகு , 2. ஆயுதப் 
அர்க்கம் - எருக்கஞ்செடி , 2. நீர்க்காகம் , பொது , 3. பறவைமூக்கு , 4. பயிர்க் 

3. பொன் , 4. பளிங்கு , 5. செம்பு . கதிர் , 5. எண் , 6. பலகறை, 7. மகி 
அர்க்கன் - இந்திரன் , 2. ஞாயிற்றுக் மும்விதை , 8 நென் மணி , 9. துடைப் 

பம் , 10. கொடிறு , 11. விசாலம் .. 
அர்க்கியம் - அருக்கியம் . 

அலகுஞ்சம் -- மின்மினி. 
அர்ச்சகன் - பூசைசெய்வோன். அலகை - பிசாசம் , 2. கற்றாழை . 
அர்ச்சனம் - திரவியஞ் சம்பாதித்தல் . அலகைக்கொடியாள் -காளியம்மை . 
அர்ச்சனை - பூசை . 

அலகைத்தேர் - கானல் . 
அர்ச்சிதன் -- பூசிக்கப்படுவோன் . அலகை முலையுண்டோன் - ஸ்ரீ கிருஷ் 
அர்ச்சித்தல் - ( தொ.பெ ) பூசித்தல் . ணன் . 
அர்ஜி - விண்ணப்பம் . 

அலக்கணம் - இலக்கணமின்மை , 2 . 
அர்ச்சியசிஷ்டர் -- பரிசுத்தவான்கள்,. அதிட்டவீனம் . 
அர்ச்சுனம் -- அருச்சுனம் . 

அலக்கண் - துன்பம் . 
அர்ச்சை - கல் , மண் முதலியவற்றாற் அலக்கழித்தல் - ( தொ.பெ ) துன்பப்ப 

செய்யப்பட்ட விக்கிரகம் , 2. மூர்த்தி . நக்கல் . 
அர்த்தசந்திரபாணம் -- பிறை முகங் அலக்கியம்- விசேடக்குறியில்லாதது . 
கொண்ட பாணம் . 

அலக்கைச்சுரம் - கீழ்க்காய் நெல்லி . 
அர்த்தசாமம் -- இரவில் நடு சாமம் , 

அலங்கம் - அரண் , 2. கொத்தளம் . 
அர்த்தநாரீசுரன் - பாதி சரீரம் பெண் 

அலங்கரணம் - அலங்கரிப்பு . 
ணாக இருக்குஞ் சிவபெருமான் . 

அலங்கரி- ( வி ) சிங்காரி 
அர்த்த மண்டபம் -கருப்பக்கிரகமண்ட 

அலங்கல்- ( பெ ) தளிர் , 2. பூமாலை . 
பம் . 

அலங்கல் ( தொ . பெ ) அசைதல் , 2 . 
அர்த்தம் - அருத்தம் . 

ஒளிர்தல், 3. மனங்கலங்கல் . 
அர்த்தாட்சி - பக்கப்பார்வை . 

அலங்காரப் பிரியன் -- ஸ்ரீ மகாவிஷ்ணு . 
அர்த்தா துரம் - பணவாசை . 
அர்த்தாபத்தி- அருத்தாபத்தி . 

அலங்காரம் ... அழகு , 2. சிறப்பு , 3 . 
அர்த்தி - இரவலன் . 

..அணியிலக்கணம் , 4. கலைஞான மறு 
அர்த்தித்தல் - ( தொ . பெ ) இரத்தல் , 2 . 

பத்து நான்கி னொன்று . 
வேண்டுதல் , 

அலங்காரி -- அலங்காரஞ் செய்யப்பெற் 
அர்ப்பணம் - நிவேதிக்கை . 
அர்ப்பிதம் -- கொடுக்கப்பட்டது . 

அலங்கிருதம் - 
அர்ப்பித்தல் - ( தொ . பெ ) நிவேதித்தல் . 
அர்ப்புதம் பத்துக்கோடி . 

அலங்கு - ( வி ) ஒளிசெய் , 2. அசை , 3 . 
அல ( வி ) வருத்தப்படு . 

தத்களி , 4. இரங்கு . 
அலகம் - யானைத்திப்பிலி 

அலங்கை - துளசி . 
அலகரி - 

அலங்கோலம் - கிரமமில்லாமை . 

அலசம் -- சோம்பு . 
அலகிடல் - அலகிடுதல் . 

அலசல் -- சோர்வு , 2. இழைவிலக்கமான 
அலகிடுதல் - ( தொ . பெ ) செய்யுட் கோ வஸ்திரம் , 3. சோம்பல் , 4. சிந்துண்டு 
சையூட்டும் பொருட்டலகிடுதல் , 2 . 

கிடப்பது , 5. பயனற்றவேலை . 
கணக்குப் பார்த்தல் , 3. துடைப்பத் அலசு- ( வி ) கழுவு , 2. தளர் . 
சால் விளக்கல் . 

அலஞ்சரம் - மட்சாடி 


றவள் . 


அலங்காரம் , 


அலகிரி பெருக்கு, 


அலவ 


28 


அலுவீ 


அலத்தகம் செம்பஞ்சு. 


அலாத 


அலட்சியம் - வியப்பின்மை , 2. கன அலவலை 
வீனம் . 

விலக்கமாய் நெய்யப்பட் 

அலவல் - 
அலட்டு - ( வி ) தொந்தரவுசெய் , 2 . 

டது , 2. அற்பகாரியம் . 
பிதற்று . 

அல்வன் - நண்டு , 2.ஆணண்டு, 3. கற் 
அலதரன் -உழவுகாரன் , 2. பலராமன் . கடகவிராசி , 4. சந்திரன் , 5. பூனை . 

அலவாங்கு - கடப்பாரை . 
அலத்தம் 

அலவாட்டு - வழக்கம் . 
அலத்தல் ( தொ.பெ ) துன்பப்படுதல் , அலறல் ( தொ.பெ ) அழுதல் , 2. கத 
2. வறுமைப்படல் . 

றல் , 3. வெடிப்பாயொலித்தல் ,. 
அலத்தி - மின்மினி. 

அலறுதல் ( தொ . பெ ) அலறல் . 
அலந்தம் - மெய்யீறு . 

அலன்றல் - ( தொ . பெ ) சாதல் . 
அலந்தலை - துன்பம் . 

அலாக்கு - தீங்கு . 
அலந்தல் - செங்கத்தாரி . 

அலாதம் - நெருப்புக்கொள்ளி , 2.கரி . 
அலந்தை -துன்பம் , 2. குளம் . அலாதா - 
அலப்படை - கலப்பைப் படை . 

வேறு , 2. தொழிற்படா 

அலாது 
அலப்பல் ( தொ.பெ ) வீண்பேச்சுப்பே தது . 
சல் . 

அலாபம் - நஷ்டம் , 2. தீமை , 3. இடை 
அலப்பன் - வீண்பேச்சுக்காரன் . 

யூறு . 
அலமரல் - ( தொ.பெ ) சுழலல் , 2. கலங் அலாபு - சுரை . 
கல் , 3. பயப்படல் , 4. வருந்தல் . 

அலாயுதம் - கலப்பைப் படை . 
அலமாரி - அவாவுள்ளோன் , 2. ஒரு அலாயுதன் - பலராமன் . 
வகை மரப்பேழை . 

அலாரிதா - அலரிச்செடி . 
அலம் - கலப்பை , 2. நீர் , 3. விரிச்சிக் அலி - பேடி , 2. வயிரமில்லாத மரம் , 3 . 

விராசி , 4. தேளின் கொடுக்கு , 5 . நறுவிலி மரம் , 4. இயமன் , 5. நெ 
தேள் , 6. போதுமென்கை . 

ருப்பு . 
அலம்பல் ( தொ பெ ) கழுவல் , 2 தளம் அலி - பலதேவன் . 
பல் , 3. ஒலித்தல் .. 

அலிகம் - 
அலம்வால் - ( தொ.பெ ) அமைவுண்டா அலீகம் - 

நெற்றி . 
தல் , 3. சுழலுதல் . 

அலிங்கம் - குறிகள் இல்லாதது . 
அலயம் - அழியாமை , 2. உற்பத்தி , 3 அலு- ( வி ) அலைக்கழிவுபடு . 
இலையுண்மை . 

அலுக்குதல் - ( தொ.பெ ) பிலுக்குப்பண் 
அலயன் - அழிவில்லாதவன் . 

| 

ணல் . 
அலாவன்- பிரமன் . 

அலுக்குத்து - ஓர் காதணி . 
அலரி கண்வரி , 2. பூப்பொது , 3. சூரி அலுக்குலைவு- தாறுமாறாதல் . 

யன் , 4. அழகு 5. தேனீ, 6 , ரோவி . அலுசிலும்பல்- ( தொ . பெ ) குழம்பல் , 
அலருதல் ( தொ . பெ ) விரிதல் . அலுத்தசத்தி - பேரருளுடைமை . 
அலரோன் 
- பிரமன் . 

அலுத்தல் - ( தொ . பெ ) சலித்தல் , 2 . 
அலர் - மலர்ந்த பூ , 2. நீர் , 3. பலரறிந்து இளைத்தல் . 

பழிதூற்றுகை , 4. பழிச்சொல் , 5. அலுத்தன் - ஆசையற்றிருப்போன் . 
பமாலை . 

அலுப்பு ( தொ.பெ ) அயர்வு , 2. சலிப்பு . 
அலர்தல் ( தொ.பெ ) விரிதல் , 2. மலர் அலுமாரி- அலமாரி . 
ல் . 

அலுவல் வேலை . 
அலர்மகள் - இலக்குமி . 

அலுவா ஒரு பலகாரம் . 
அலவர் - உழுதொழிலாளர் . 

அலுவீகம் 

வில்வமரம் . 


அல்லா 

29 

அவசா 
அலேகம் - வெள்ளேடு . 

அல்லாரி வெள்ளல்லி. 
அலேகம் - லோகமணல் . 

அல்லார் - தீயோர் . 
அலை - கடற்றிரை , 2. புனற்றிரை , 3. அல்லால் - அல்லாமல் , 
கடல் , 4. கருமணல் . 

அல்லி- ஆம்பல் , 2. அகவிதழ் , 3. பூந்தா 
அலை ( வி ) ஆடு , 2. திரி , 3. சோம்பு , து , 4. காயா , 5. இரா , 6. இளவேர் . 
4. தள்ளாடு , 5. வருந்து . 

அல்லிகம் - பேய்க்கொம்மட்டி. 
அலைக்கழி-(வி ) அலைந்து வருந்தச்செய் . அல்லியம் - இடையரூர், 2. கொட்டி , 
அலைக்கழிவு- ( தொ பெ ) உலைவு . 3 மகாவிஷ்ணுவின் கூத்தினொன்று . 
அவலசடி 

அல்லியன் - தன் குழுவைப் பிரிந்த 
அவலசடை- ) தொந்தரவு . 

யானை . 
அலைசல் - துன்பம் , 2. அலைவு , 3. அல்லியாமரம் படவு வலிக்குந் தண்டு . 
சோம்பு . 

அல்லியான் - பிரமன் . 
அவலசு- ( வி ) நீரிலலைசு .. 

அல்லு- ( வி ) முடை . 
அலைசோலி - அலைக்கழிவு . 

அல்லூரம் - வில்வமரம் . 
அலைச்சல் - தொந்தரவு . 

அல்லை -தாய் . 
அலைதல் - ( தொ . பெ ) அலையல் , 2. அல்லை - ஓர் கொடி , 2. முன்னிலை 
வருந்துதல் . 

யொருமைக்குறிப்பு வினைமுற்று . 
அவலத்தல் - ( தொ. பெ ) அலையச்செய் அவ நிச்சயம் , நிறைவு , வெறுப்பு , சுத் 
தல் , 2. அசைத்தல் , 3. வருத்துதல் . 

தம் , அப்பால் முதலிய பொருள்களை 

யுணர்த்தும் ஓர் உபசர்க்கம் . 
அவலத்துவம் - மிகுதி . 

அவகடம் தாறுமாறு , 2. வஞ்சகம் . 
அவலப்ப - ( வி ) வருத்த . 

அவகதவாய் - கீழ்க்காய் நெல்லி . 
அலைப்பு - ( பெ ) வருத்தம் . 

அவகாசம் - சமயம் , 2. இடம் . 
அலைமகள் - இலக்குமி , 

அவகாசம்- திராணி . 
அலைவாய் - கடல் , 2. திருச்செந்தூர் . 

அவகிருத்தியம் - துர்ச்செய்கை . 
அவலவு - அசைவு , 2 , வருத்தம் . 

அவகீர்ணி - ஸ்திரீ சங்கமஞ் செய்தலால் 
அலோசி- பசளை . 

பிரமசரிய நெறி தவறினவன் . 
அலோமி- பொற்றலைக்கையாந்தகரை . அவகீர்த்தி - நிந்தை . 
அல் - வடமொழியினொற்றெழுத்து . 

அவகுணம் - தீக்குணம் . 
அல் - இரா , 2. இருள் , 3. மதில் . 

அவகேசி - பூத்துங் காயாதமரம் . 
அல்கலும் - நாடோறும் . 

அவக்கிரசம் -காடி. 
அல்கல் - இரா, 2. நாள் , 3. தரித்திரம் . அவக்குறி கெட்டகுறி . 
அல்குதல் ( தொ . பெ ) குறைதல் , 2 , 

அவசகுனம் - துர்ச்சகுனம் . 
தங்கல் , 

அவசங்கை - அழகின்மை , 2. சாமர்த் 
அல்லகண்டம்- துன்பம் . 

தியம் . 
அல்லகம் . கோவணம் . 

அவசம்- பரவசம் . 
அல்லகாத்திரி - தணிகைமலை . அவசரம் --சமயம் , 2. விரைவு , 3. அவ 
அல்லது அல்லாமற் போனால் . 

சியம் . 
அல்லம் - இஞ்சி . 

அவசர்ப்பிணி உலகம் 

வாழ்நாள் 
அல்லவை - ஒழிந்தன . 

போக முதலியவற்றால் தேய்பிறை 
அல்லற்படல் - துன்பப்படல் . 

போலச் சுருங்குங் காலம் . 
அல்லா - மகமதியர் கடவுள் . 

அவசாயம் - நிச்சயம் , 2.முடிவு 
அல்லாத்தல் - ( தொ.பெ ) அலமரல் . அவசாரம் - பிரயோசனமின்மை , 2 . 
அல்லாந்து - துன்பமுற்று . 

வேசித்தனம் . 


அவத் 


30 


அவமா 


| 


ணம் . 


. 


! 


. 


! 


அவந்தரை குழப்டம் , 2. சேதம் . 


அவசானம் - எல்லை , 2. முடிவு , 3. மர அவத்தைப்பிரயோகம் - கலைஞானம் 

அறுபத்துநான்கினொன்று . 
அவசியம் - அவசரம் , 2. நிச்சயம் . 

அவநதன் - குனிந்தவன் , 2. தலைகவிழ்க் 
அவச்சின்னம் பிரிவு , 

தவன் . 
அவச்சேதனம் - பகுத்தறிதல் . அவநம்பிக்கை - நம்பிக்கையின்மை . 
அவடி - குழாய் , 2. களை , 3. திரைச்சீலை . அவநாசி - ஒர் சிவஸ்தலம் . 
அவணம்- அமணம் , 

அவநி - பூமி . 
அவணன்- திண்ணியன் , 2. புகழுடை அவநிகேள்வன்- மகாவிஷ்ணு. 
யோன் . 

அவநிபன்- 
அவணி -- நன்மை . 

அவநிபாரகன் 
அவண் - அவ்விடம் . 

அவநிபாலகன் 

அரசன் . 
அவதரணிகை- முகவுரை . 

அவநிபாலன் 
அவதரம் -- சமயம் , 2. தறுவாய் . அவநியாயம் - 
அவதரி- ( வி ) தங்கு , 2. பிற . 

அவநீதம்- நீதியின்மை 
அவதாதம்- வெண்மை . 

அவநீதி 
அவதாரணம் - மண்வெட்டி , 

அவநுதி உண்மையை மறுத்துப் பிறி 
அவதாரம் - பிரிக்கை . 

சொன்றாக உரைப்பது . 
அவதாரம் -- பிறப்பு . 

| அவநெறி-- பாவவழி . 
அவதாரிகை - முகவுரை . 
அவதானம் - கிரகித்தல் , 2. சாதுரியர் , அபந்தரை - 
3. நிதானம் , 4. ஞாபகம் . 

அவந்தி -- உஜ்ஜயினி ( இது சத்தபுரியி 
அவதானம் பண்ணல் - நினைத்தல் . 

னொன்று ), 2. அக்காள் , 3. காடித் 
அவதானித்தல் - ( தொ . பெ ) நினைத் தண்ணீர். 
தல் . 

அவந்திகன் - அவந்தி தேசத்தரசன் . 
அவதி - தவனை , 2. எல்லை . 

அவந்திகை - அவந்தி , 2. கிளி . 
அவதி - ஆபத்து , 2. வருத்தம் . அவந்திசோமம் - காடி . 
அவதிப்படல்- (கொ.பெ.) வருத்தப்ப அவபத்தியம் இச்சாபத்தியம் . 
டல் . 

அவபாசகம் -- ஒளியுடையது , 2. பரப் 
அவதிகத்தம் - கடனுரை . 

பிரமம் . 
அவதிக்காரகம் -நீக்கப்பொருளைக் காட் அவபிருதம் - வேள்விமுடிவிற் செய்யும் 
6 முருபுடைப் பெயர் , 

ஸ்நானம் . 
அவதிஞானம் - முற்பிறட்பை அறியு அவப்பிரஞ்சம் - இழிசனர்மொழி . 
மறிவு . 

அவப்பொழ்து - வீண்பொழுது . 
அவதும்பரம் - அத்திப்பழம் . 

அவமதி - நிந்தனை . 
அவதூதம் - முழுத்துறவு . 

அவமதிச்சிரிப்பு - நிந்தனைச் சிரிப்பு . 

அவமதித்தல் - ( தொ . பெ ) இகழ்வாக 
அவதூதி 

மதித்தல் . 
அவதூறு - நிந்தை , 2. பிறர்பழிகூறல் . அவமதிப்பு - நிந்தனை .. 
அவத்தம் - பொய் . 

அவமரணம்- அகாலமரணம் . 
அவத்தன் - பிரயோசனமில்லாதவன் . அவமரியாதை - மரியாதைத்தவறு . 
அவத்து பொருளல்லாதது . 

அவமாக்கல் -வீணக்கல் . 
அவத்துறை தீயவழி 

அவமானம்- 

மானவீனம் . 
அவத்தை நிலை , 2. மரணவுபாதி , 3. அவமானித்தல் - ( தொ.பெ ) அவமா 
வேதனை . 

னப்படுத்தல் .. 


| 


அவதாதன் முற்றத்துறந்தவன் . 


அவலோ 


31 


அவிக் 


அவமிருத்து - துன்மரணம் , 2. கேது அவலோகிதன் - அறியப்பட்டவன் . 
வின் மகன் . 

அவல் - ஓர் சிற்றுணவு , 2. பள்ளம் , 
அவம் - வீண் . 

3. குளம் . 
அவம்போதல் -வீணாகப்போதல் . அவவாதம் - வீண்பேச்சு . 
அவயங்காத்தல் - அடைகாத்தல். அவவிசுவாசம் - பொய் விசுவாசம் . 
அவயமிடல் - அபயமிடல் , 

அவவு - அவா . 
அவயம் - இலாமிச்சு , 2. அடை , அவளிகை -திரைச்சீலை . 
அவயவம் - உறுப்பு , 2. உடல் . 

அவவளதுவளை - கஈம்பவுணவு . 
அவயவி - உடல் , 2. உறுப்பி . 

அவள் - அப்பெண் . 
அவயோகம்- துர்ச்சம்பவம் . 

அவற்கம் - கஞ்சி . 
அவரகாத்திரம்கால் . 

அவனதம் - ( தொ . பெ ) தனிதல் , 2 . 
அவரசன் - தம்பி . 

தலைகவிழ்தல் . 
அவரசை - தங்கை . 

அவனாசி- ஓர் சிவஸ்தலம் . 
அவராகம் - இச்சையின்மை . 

அவனி - பூமி . 
அவரி- அவுரி . 

அவனிகேள்வன்- மகாவிஷ்ணு . 
அவரை- அவரைக்கொடி . 

அவனிபதி 
அவரோகணம் - இறங்குதல் , 2. விழுது . அவனிபன் 
அவரோகம் - இறங்குதல் , 2. சுவர்க்கம் , அவனிபாரகன்- அரசன் . 
3 , விழுது . 

அவனிபாலகன் 
அவரோதம் - அரண்மனை , 2. த -ை- , அவனிபாலன் - 
3. வேலி . 

அவன் - உயர்திணை ஆண்பாலொருமைப் 
அவரோதனம் - உள்மாளிகை , 2. தடை- படர்க்கையிடத்துச் சுட்டுப்பெயர் . 
அவரோபணம் - இறக்குதல் , 2. அத்த அவா-ஆசைப்பெருக்கம் . 

மித்தல் , 3. வேரோடு பிடுங்கல் . 
அவர் - அவர்கள் . 

தெற்கு . 
அவர்ணியம் - வர்ணித்துச் சொல்லப் அவாச்சியம் சொல்லால் வெளிப்படுத் 
படுவதல்லாதது . 

தாத்து . 
அவலச்சுவை - ஒன்பது சுவைகளுள் , அவாந்தரம் - வெறுவெளி, 2. மத்தி , 
ஒன்று , 

3. உதவியின்மை , 4. அழிவு . 
அவலட்சணம் - அழகின்மை, 2. ஒழுங் அவாய்நிலை 

அவாய்நிலை - அருத்தம் பூர்த்தியாகா 
கின்மை . 

மல் எஞ்சி நிற்பது . 
அவலம் - பலவீனம் , 2. துன்பம் , 3 . 
சோர்வு , 4. அவலச்சுவை . 

அவாவுதல் - ( தொ.பெ ) பேராசை கொள் 
அவலம்பம் - புகலிடம் , 2. ஊன்று 

ளுதல் , 2. விரும்புதல் , 3 இறங்குதல் . 
கோல் . 

அவி - தேவருணவு , 2. நெய் , 3. சோறு . 
அவலம்பித்தல் - ( தொ . பெ ) சார்ந்து அவி- ( வினை ) வேகு , 2. தணி , 3. அழி , 4. 
நிற்றல் . 

புழுங்கு , 5. வெதும்பு , 6 , வருந்து , 
அவலன் - உடற்குற்றமுடையவன் . 

அவிகசம் - குவிந்தது . 
அவலி-( வி ) வருந்து , 2. புலம்பு . 

அவிகற்பம் - சந்தேகமின்மை . 
அவலேகனம் - நக்குகை . 

அவிகாரம் - விகாரமின்மை , 2. எழு 
அவலேசம் - அற்பம் , 2. அவமானம் . 

வாய் . 
அவலை - காடு , 2 , கடுப்பு . 

அவிகாரன் 

கடவுள் , 
அவலோகம் 

பார்வை . 
அவலோகனம்- 

அவிக்கினம் - விக்கினமின்மை . 


அவாசி 


- 


C 


அவிர் 32 

அவைய 
அவிசாரம் - விசாரமின்மை , 2. கவலை அவிர்- ( வி ) பிரகாசி , 2. பீறு 
யின்மை . 

அவிர்ப்பாகம் - அவிப்பாகம் . 
அவிசாரி அபிசாரி . 

அவிவாதம் - இசைவு. 
அவிசு --தேவருணவு , 2. வெறுஞ்சோறு . அவிவேகம் - விவேகமின்மை . 
அவிசுவாசம் - அவபக்தி , 

அவிவேகி - அறிவில்லாதவன் . 
அவிச்சின்னம் - பிரிக்கப்படாமை . அவிழ் - சோறு . 
அவிச்சை - அஞ்ஞானம் . 

அவிழ்தல் - ( தொ.பெ) . கட்டவிழ்தல் , 
அவிஞ்சை- அவித்தை . 

2. நெகிழ்தல் , 3. மலர்தல் . 
அவிஞ்சை- அஞ்ஞானம் . 

அவிழ்த்தல்-( தொ. பெ ) கட்டு நீக்கல் 
அவிடி - திரைச்சீலை . 

2.அலர்த்தல் . 
அவிட்டம் - ஓர் நட்சத்திரம் . அவிழ்தம் - அவுடதம் . 
அவிதா - உதவிசெய் எனப்பொருள் அவுக்கவுக்கெனல் - ஒலிக்குறிப்பு , 2 . 

படும் ஒரு வடமொழி இடைச்சொல் . விரைதல் . 
அவிதி- கிரமமின்மை , 2. வருத்தம் . அவுசு - சுத்தம் . 
அவித்துவையல் - பச்சடி . 

அவுசுக்காரன் - உடுப்பிலதிக ஆசை 
அவித் துருமம் - இலுப்பைமரம் . 

யுள்ளவன் . 
அவித்தை - அஞ்ஞானம் , இது , பஞ்ச அவுஷதம் - 

ஔடதம் , 

அவுடதம் - 
அவிநயம் - 
விநயமின்மை . 

அவுணன் - மாவலி , 2. அசுரன் . 
அபிநயம் 

அவுதா - யானைமேற்றவிசு . 
அவிநாசி - அழியாமை , 2. ஒர் சிவ அவுத்திரிதீட்சை - சயிக்கைசெய்தும் 
ஸ்தலம் . 

தரையிலெழுதியும் காட்டுமோ ருப் 
அவிநாபாவம் - விட்டகலாது உடன் தேசம் . 
நிகழும் தன்மை . 

அவுபலபாஷாணம் - ஓர்வகைப் பாஷா 
அவிநாபூதம் - நீக்கமின்றியிருத்தல் . ணம் . 
அவிநாபூதை- விட்டுப் பிரியாதிருக்கின் அவுரி - நீலிப்பூண்டு . 
றவள் . 

அவுழதம் 
அவிபாகம் - பிரிக்கப்படாதது . 

மருந்து . 

அவுழ்தம் - 
அவிப்பாகம் - தேவருணவு . 

அவுறுதம் - பித்தாதிக்கம் , 2. கிரந்தி . 
அவிமுக்தம் - 
காசிக்கருகிலுள்ள ஓர் 

ஓர் அவேட்டிதம் - சுற்றிக்கொள்ளப்படா 
அவிமுக்தி 
புண்ணிய பூமி . 

தது . 
அவிமுத்தி - 

அவேதம் - மறதி . 
அவியல் ( தொ . பெ ) அவித்தது , 2. ஒர் அவேத்தியம் - அறியப்படாதது , 2. பசுக் 
கறி 3. புழுக்கம் , 4. வெப்பம் , 
5. வாய்ப்புண் . 

அவேத்தியன் - அறியப்படாதவன் . 
அவிரதம் - எப்பொழுதும். 

அவை - அஃறிணைப் பன்மைச் சுட்டுப் 
அவிரளம் - நெகிழ்ச்சியின்மை . 

பெயர் , 2. சபை , 3. கூட்டம் , 4 . 
அவிரி- அவரி . 

புலவர் , 5. அம்பலம் . 
அவிருகம் - அதிவிடயம் . 

அவைத்தல் - ( தொ.பெ ) நெரித்தல் , 2 . 
அவிருத்தம்- விரோதமின்மை . நெல் முதலிய குற்றல் , 3. வெட்டு 
அவிரோதம் மாறுபாடின்மை . 

தல் . 
அவிரோதவுந்தியார் - சாந்தலிங்கசாமி அவைப்பு குற்றப்பட்ட அரிசி . 

கள் செய்த நூல்களிலொன்று , அவையடக்கம் - சபை முன் தன்னைத் 
அவிர் பிசகாசம் , 2. புல்று . 

தாழ்த்திக் காட்டல் , 


கன்று . 


அழல் 


33 


அழுங் 


அழலைத் த ) 


அவையடக்கு - அவையடக்கம் . 

அழலாடி 

சிவன் . 
அவையம்திரள் . 
அவையல் - குற்றலரிசி , 2. திரட்சி . அழல்- ( வி ) எரி , 2. கோபி . 
அவையல்கிளவி - அவைக்கண்ணுரைக் அழல் - ( பெ .) நெருப்பு , 2. உட்டணம் , 
கத் தகாதசொல் . 

3. கேட்டை , 4. செவ்வாய் , 5. நரகம் , 
அவையாவரிசி- கொழியலரிசி . 6. எரிவு , 7. கோபம் , 8. கொதிப்பு , 
அவையிற்றுக்குள் - அவற்றுள் . 9. சுரச்சூடு , 10. விடத்தெரிவு . 
அவைராக்கியம் - வைராக்கியமின்மை. அழல்வண்ணன் - சிவபெருமான் . 
அவ் - அவை . 

அழற்காய் - மிளகு . 
அவ்யக்தம் - அவ்வியத்தம் . 

அழற்சி - கோபம் , 2. அழுக்காறு . 
அவ்யாப்தி - அவ்வியாத்தி . 

அழற்றுதல் - ( தொ . பெ ) எரிதல் , 2 . 
அவ்வயின் - அவ்விடம் . 

சுடுதல் . - 
அவ்வளவு - அம்மட்டு . 

அழனம் - தீ , 2. பிணம் . 
அவ்வாய் - அழகிய இடம் . 

அழன் - பிணம் , 
அவ்வாறு - அவ்விதம் . 

அழி-( வி ) கெடு , 2. தவறு . 
அவ்விதழ் - அழகிய இதழ் . 

அழிகட்டு - பொய்ச்சீட்டு , 2. வீண்போ 
அவ்வித்தல் - ( தொ.பெ ) பொறாமை க்கு , 3. தடை , 4. மாற்று . 
கொள்ளுதல் . 

அழிச்சாட்டியம் - அலைவு . 
அவ்வியஞ்சனம் - அடையாளமற்றது . அழிஞ்சில் செம்மரம் . 
அவ்வியத்தம் - விளங்கக் காணப்படா அழிதகன் - தகுதிகெட்டவன் . 
தது , 2. ஒரு பெரிய எண் . 

அழிதகை - தகுதிக்கேடு . 
அவ்வியத்தன் - கடவுள் . 

அழிதலை - தலையோடு . 
அவ்வியம் - மனக்கோட்டம் , 2. அழுக் அழிதூ - அலி . 

அழிம்பு- புரட்டு , 2. கேடு . 
அவ்வியம் -- தேவர்க்கிடப்படுவது , அழிவு-கேடு , 2. குற்றம் , 3. தோல்வி . 
அவ்வியயம் - அழியாதது , 2. இடை அழ-(வி ) இரங்கு , 2. புலம்பு , 3. சிணு 
மொழி . 

பங்கு , 4. கத்து . 
அவ்வியயன் - அழிவில்லாதவன் . அழுகண்ணி- ஒரு பூடு . 
அவ்வியாத்தி- எங்குமிருத்தலின்மை . அழகல் - அழுகினது . 
அவ்வுதல் ( தொ.பெ ) அவாவி விழுதல் . அழகுணி - அழுபிள்ளை, 2. ஒருகரப்பன் . 
அவ்வை - தாய் , 2. தவப்பெண் , 8. அழக்கம் - கவலை .. 
ஒளவையார் . 

அழக்கறுத்தல்- ( தொ . பெ ) பொறுமை 
அழகர் - மகாவிஷ்ணு , 2. வெள்ளெருக்கு . கொள்ளல் . 
அழகாரம் - சித்திரமாகப் பேசுகை , 2. அழக்காறு - பொறாமை , 2. பொய் . 

வீண்புகழ்ச்சியாகப் பேசுகை . அழக்கு - மாசு , 2. பொறாமை , 3. மலம் , 
அழகியவாணன் - ஓர் நெல் . 
அழகு - வனப்பு , 2. ஒழுங்கு .. 

அழங்காமை - ( தொ . பெ ) அலையாமை , 
அழகு - ( வை .அ ) சருக்கரை . 

2. இரங்காமை , 
அழகுதுரைப்பெண் - இந்திர பாஷா 4. சோம்பாமை , 5. வருத்தப்படா 

ணம் . 
அழத்தியன் - பெருங்காயம் . அழங்கு- ( வி ) வருந்து , 2. துன்பப்படு , 
அழம் பிணம் . 

3. அழு , 4. இரங்கு , 5. அழுந்து , 
அழலவன் - ஆதித்தன் , 2. செவ்வாய் , 6.ஒளிமழுங்கு , 7. அஞ்சு , 8. சோம்பு , 
3. அக்கினிதேவன் . 

9. தாமதி . 


காறு . 


4. ஆமை . 


3. கெடாமை , 


மை , 


அளகை 


34 


அளிக 


அழந்தை- ஒரூர். 


அழங்குப்பிடி- நெகிழாது பிடித்தல் . அளக்கர் - உப்பளம் , 2. கடல் , 3. கார்த் 
அழங்குவித்தல் ( தொ . பெ ) துயருறச் திகைநாள் , 4. பூமி , 5. நீள்வழி , 6 . 
செய்தல் . 

குழைசேறு . 
அழத்தக்காரன் - இறுக்கமுடையவன் , அளத்தியர் - உப்பமைப்போர் பெண் 
2 , அடக்கமானவன் . 

கள் . 
அழத்தம் இறுக்கம் , 2. கடினம் , 3. பிடி அளத்துநிலம் -களர்நிலம் . 
மானம் , 4. பதிப்பு , 5. அடக்கம் , 6. அளத்துப் பச்சை - மருக்கொழுந்துச் 
உறுதி , 7. மிக்க கவனம் , 8. லோபம் . சக்களத்தி . 
அழுத்து-( வி ) அழுந்தச்செய் , 2. உரப்பு , அளந்திடல் ( தொ.பெ ) அளத்தல . 
3. பதி , 4. கருத்திலிருத்து . 

அளபு - அளவு , 2. அளபெடை . 
அழந்து - ( பெ ) நீராழம் , 2. வெற்றிலை அளபெடை- எழுத்துக்கள் தத்தம்மாத் 
நடும் வரம்பு . 

திரையின் நீண்டொலித்தல் . 
அளப்பம்- அளக்கை , 2 , ஊழ் , 3 . 

அளப்பு - அலப்பு . 
அழப்பு - சோறு . 

அளப்பளத்தல் - ( தொ . பெ ) பிதற் 
அழப்புகம் தேவலோகம் . 

றல் . 
அழவம் - பரப்பு , 3. நாடு , 3 கடல் , அளமரல் ( தொ . பெ ) அலமரல் . 
4. வழுக்குநிலம் , 5. துருக்கம் , 6. அளம் - உப்பளம் , 2. நெய்தனிலம் , 
பெருமை , 7. நடுக்கம் , 8. முரசு , 9. 3. கூர்மை , 4. நெருக்கம் . 
போர்க்களம் , 10. அப்பவருக்கம் , அளவடி - நாற்சீரான் வருமடி 
11 , அழுக்குநிலம் . 

அளவர் -- உப்பமைப்போர் . 
அழைக்கை- ( தொ . பெ ) கூவுகை . அளவல் - ( தொ . பெ ) எட்டுதல , 2 . 
அழைத்தல் - ( தொ , பெ ) கூப்பிடுதல் , கலத்தல் . 
2. வரச்செய்தல் . 

அளவளாதல் 

- 
அழைப்பு - ( தொ . பெ ) விளிக்கை . 

( தொ.பெ ) ஐக்க 
அளவளாவல் - 

மாயிருத்தல் . 
அள - ( வி ) அளவுசெய் , 2. பங்கிடு , அளவளாவுதல் - 
3. எட்டு . 

அளவன் - சோரபாஷாணம் . 
அளகத்தி- அளகமுடையவள் . அளவு - பிரமாணம் , 2. வரையறை . 

அளவை - அளவு , 2. ஓர் நூல் , 3. தன் 


அளகபாரம் கூந்தற்பாகம் . 


மை . 


} 


அளகம் - மயிர்ச்சுருள் , 2. பெண்மயிர் . அளறு - குழைசேறு , 2. நரகம் . 
அளகம் - நீர் , 2. பன்றிமுள் . 

அளறுதல் - ( தொ.பெ.) சிதறிவெடித் 
அளகளப்பு -ஐக்கம் . 

தல் , 2. பிளத்தல் , 3. தொனித்தல் . 
அளகாதிபதி 

அளாய - கலந்த , 
அளகாதிபன் - குபேரன் . அளாவு - ( வி ) ஊடாடு , 2. கல , 3. தாவு , 
அளகாபதி 

4. தடவு , 5. துழாலியாற்று . 
அளகாபுரி - குபேரனுடைய நகரம் . அளி- வண்டு , 2. மது . 
அளகு - கூகை, கோழி , மயில் இவற்றின் அளி- கொடை , 2. அருள் , 3. குளிர்ச்சி , 

பெண் , 2. அன்னப்பெடை , 3. சேவல் , 4. தேன் , 5. மதுரம் , 6. காய் , 7 . 
4. கார்த்திகைநாள் . 

எளிமை , 8. கிராதி . 
அளகேசன் குபேரன் . 

அளி- ( வி ) கா , 2. ஈ , 3. கையளி, 4 , 
அளகை குபேரன் நகர் , 2. எட்டிற்கு ஈனு , 5. பத்திரப்படுத்து , 6 , பக்கிடு , 
மேலும் பத்திற்குக் கீழுமான வயது 7. செருக்கு . 
டைய பெண் . 

அளிகம் நெற்றி , 2 .. 


அறகே 


35 


அறிவா 


( 


அள்ளு 


அளிதல் - ( தொ.பெ) உருகுதல் , அறப்புறம் - அறச்சாலை . 

2. குழைதல் , 3. கனிதல் , அறம் - தருமம் , 2. யமன் , 3. நீதி , 4 
அளித்தல் ( தொ.பெ ) இரட்சிக்கை , 

புண்ணியம் . 
2. அருளுகை . 

அறல் - நீர் , 2. புனற்றிரை , 3. கரு 
அளிந்தம் - கோபுரவாயிற்றிண்ணை , 2 . மணல் , 4. சிறுதூறு , 5. நாசம் . 
வீட்டின் வெளிச்சாலை . 

அறவர்- தருமநெறியோர் , 2. துற 
அளியர் - எளியோர் , 2. அருளுடை அறவோர் வோர் , 3. முனிவர் . 
யோர் . 

அறவன் - புத்தன் , 2. புண்ணியன் . 
அளுக்கு- ( வி ) பயமுறுத்து . 

அறவாழி - தருமசக்கரம் . 
அளுங்கு - ( வி ) அழுங்கு . 

அறவாழியந்தணன் - ஸ்ரீ மகாவிஷ்ணு , 
அவள - வளை , 2. மலைக்குகை , 3. புற்று , 2. அருகன், 3. அரன் . 
4. இடம் , 5. மோர் , 6. வெண் அறவை-பிரயோசனமற்றது . 
ணெய் , 7. தயிர் . 

அறவள - தொந்தரை , 2. ஓர் நோய் . 
அவள் - ( வி ) கல , 2. வருடு , 3. பூசிக் அறனோம்படை - தருமம் போதிக்கு 

கொள் , 4. தொட்டழுக்காக்கு . மிடம் . 
அவள இ - கலந்து . 

அறன் - அறம் . 
அள் - காது , 2 , கன்னம் , 3. கூர் அறன்கடை --பாவம் . 

மை , 4. பற்றிரும்பு , 5. அறா- நீங்கா . 
நெருக்கம் , 6. ஓர் நோய் . 

அறி- ( வி ) உணர் . 
அள்ளாத்தி- ஓர் மீன் . 

அறிகுறி - அடையாளம் . 
அள்வழம்பு - காதுக்குறும்பி . 

அறிக்கை - விளம்பரம் . 
அள்ளல் - அள்ளுதல் , 2. சேறு , 3. நர அறிக்கை பண்ணல் 
கம் . 

அறிக்கையிடல் 

வெளியிடல் . 
அள்ளு- அளவுகூலித்தானியம் . அறிஞன் - அறிவுடையோன் , 2. புலவன் , 
அள்ளுகொள்ளை - பெருங்கொள்ளை . 3. முனிவன் , 4. புதன் , 5. புத்தன் . 
அள்ளை - பிசாசம் . 

அறிதுயில் யோக நித்திரை . 
அற முற்ற , 2. மிக 

அறிப்பலம் - திப்பிலி. 
அறக்கடவுள் - யமன் . 

அறிமடம் -- தெரிந்தும் தெரியாதுபோ 
அறக்கற்பு - மறந்தவிர் கற்பு . 

லிருத்தல் . 
அறக்காடு - சுடுகாடு . 

அறிமுகம் -பழக்கம் . 
அறக்குளாமீன்- சூரைமீன் . அறிவான் - அருகன் . 
அறக்கொடி - பார்வதி . 

அறிவர் - அறிஞர் , 2. கம்மாளர் . 
அறக்கொடிபாகன் - சிவன் . 

அறிவர்சிறப்பு - கடவுள் பூசை . 
அறங்கடை - பாவம் , 

அறிவழி -கள் , 2. பிசாசம் . 
அறச்சாலை - தருமசத்திரம் . 

அறிவறை - அறிவில்லான் , 2. அறிவில் 
அறச்செல்வி-தருமதேவதை. 

லாத்தன்மை . 
அறத்தின்மைந்தன்-தருமபுத்திரன் . ( அறிவனாள் - உத்திரட்டாதி . 
அறத்துறுப்பு - அறத்தினது அங்கம். அறிவன் - அறிவுடையோன் , 2. கம்மா 

அவை : -1. ஐயப்படாமை , 2. விருப் ளன் , 3. புதன் , 4. உத்திரட்டாதி 
பின்மை , 3 , வெறுப்பின்மை , 4. மய நாள் , 5. செவ்வாய் , 6. கடவுள் , 

மின்மை , 5. பழியை நீக்கல் , 6 . 7. அருகன் . ஸ்ரீ மகாவிஷ்ணு , 9 . 
ழிந்தோரை நிறுத்தல் , 7 .. அறம் சிவன் , 
விளக்கல் , 8. பேரன்புடைமை. 

. அறிவாளன் 
அறநெறி - தருமவழி . 

அறிவாளி 

புத்திசாலி . 


! 


அறுவை 


36 


அனக 


தல் . 


. 


அறிவிலி - அறிவில்லாதவன் , 2. அறி அறை ( பெ ) எழுத்தினோசை , 2. சொல் , 
வில்லாதவள் . 

3. பாறை , 4. மலையுச்சி , 5. அறை 
அறிவீனம் - அறியாவை 
ரமை . 

வீடு , 6. பெட்டியறை , 7. அரங்கு , 
அறிவு ஞானம் , 2. புத்தி , 3. உணர்வு , 8. தேன்கூட்டினறை , 9. திரைச் 

4. பொறியுணர்வு , 5. போதனை . சீலை , 10. முழைஞ்சு. 
அறிவுகொளுத்தல் போதித்தல் . அறை- ( வி ) அடி , 2. ஒலி . 
அறு - ( வி ) அறு , 2. அழி . 

அறைகுறை - பூர்த்தியின்மை . 
அறுகரிசி - அக்ஷதை . 

அறைகூவல் - ( தொ . பெ ) போருக் 
அறுகழி - நீரற்ற கழி . 

கழைத்தல் . 
அறுகால் வண்டு . 

அறைசெய்தல் - அறுத்து துண்டமாக் 
அறுகீரை - அறைக்கீரை . 

குதல் . 
அறுகு - ஓர் புல் , 2. சிங்கம் , 3. யாளி , அறைபோதல் - ( தொ . பெ ) கீழறுத் 

4. யானை . 
அறுகுணன் - கடவுள் . 

அறையுண்ணல் - ( தொ.பெ ) அடிக் 
அறுகுறை - கவந்தம் . 

கப்படுதல் , 2. அறுக்கப்படுதல் 
அறுகை - அறுகம்புல் . 

அற்கம் - திரவியம் , 2. விலை . 
அறுசுவை - ஆறுவித வுருசி . அவை : --- அற்கல் ( பெ ) அறிவு . 
உவர்ப்பு , கார்ப்பு , கைப்பு , தித்திப்பு , அற்கல்- ( வி ) நிலைபெறுதல் . 
துவர்ப்பு , புளிப்பு என்பன . 

அற்பணம் - காணிக்கை செலுத்துகை , 
அறுதலி - மங்கலிய மிழந்தவள் . அற்பத்தனம் - இழிவு. 
அறுதி - முடிவு , 2. விக்கிரயச் சீட்டு , அற்பபுத்தி - புத்தியீனம் . 
3. இல்லாமை . 

அற்பம் - சிறுமை , 2 இழிவு , 3. இலேசு , 
அறுதியிடல் நிச்சயித்தல் . 

4. நாய் . 
அறுதொழிலோர் - பிராமணர் .. அற்பன் - நீசன் , 2. கீழ்மகன் . 
-7 

அற்பரம் - மக்கட் படுக்கை . 
- தற்சமயம் 

அற்பருத்தம் - வாழை . 
அறுபதம் - ஆறுகால் , 2 , வண்டு , 
அறுபான் - அறுபது . 
அறுபொருள் - ஐயமற்ற பொருள் . அற்பிதம் - காணிக்கையாகக் கொடுக் 
அறுப்பு - அரிகை , 2. அறுத்த துண்டு , 

கப்பட்டது . 
3. தாலியறுக்கை, 4. அறுவாய் , அற்பு -- அன்பு . 
5.ஆட்சேபிக்கை. 

அற்புதமூர்த்தி - கடவுள் . 
அறுப்புக்காலம் - அரிவி வெட்டுங் அற்புதம் - அதிசயம் , 2. ஒரெண் , 3 , 
காலம் . 

அழகு , 4. ஞானம் . 
அறுமணை - அரிவாள்மனை . 

அற்புதன் - கடவுள் . 
அறுமீன் - கார்த்திகை நட்சத்திரம் . அற்புத்தளை - நேசபந்தம் . 
அறுமீன் காதலன் 

அற்றம் -சமயம் , 2. சோர்வு, 3. மறை 
குமரன் . 

வு , 4. அழிவு , 5. மெலிவு , 6. உண் 
அறும்பு பஞ்சம் , 2. அஷ்டத்தனம் . மை , 7. அச்சம் . 
அறுவடை - நெல் முதலியன் அறுத்தல் . அற்றவர் - தரித்திரர் . 
அறுவாய் - அறுத்த இடம் , 2. கார்த்தி அற்றார் - தரித்திரர் , 2. முனிவர்.. 
கை நட்சத்திரம் . 

அற்று - அத்தன்மைத்து , 2. சாரியை . 
அறுவை - ஆடை , 2. சித்திரை நட்சத் அற்றை அன்றைத்தினம் , 2. அற்பம் . 
திரம் . 

அனகம்பாவமின்மை . 


அற்பாயுசு- அற்ப வயது . 


அனுமன் காதலன் 


அனாவி 


37 


அனுப 


தன் . 


அனகன் - கடவுள் , 2. அருகன் . 
அனங்கம்- மல்லிகை,2. இருவாட்சி, அனிச்சை- அருப்பலாம் 
3. உடலின்மை , 

அனிச்சை இச்சையின்மை . 
அனங்கன் - மன்மதன் . 

அனிட்டம் - விரும்பப்படாத தன்மை . 
அனதிகாரி உரிமையில்லாதவன் , அனிலம் - காற்று , 2. பிறப்பு . 
அனத்தம் - நாசம் . 

அனிலன் - வாயுபகவான் , 2. அட்ட 
அனந்தசயனம் - சர்ப்ப யனம் 2. ஒரு வசுக்களி லொருவன் , 3. ஓரிராக்க 
விஷ்ணுஸ்தலம் . 

தன் . 
அனந்தம் - அளவின்மை , 2. ஆகாயம் , அனீகம் 
3. பத்துக்கோடி கோடாகோடி , 4. அனீகினி 

சேனை , 2. அக்குரோணி . 
கோளக பாஷாணம் . 

அனீசு - பெருஞ்சீரகம் . 
அனந்தரம் --பிரிவின்மை , 2. நிதம் , 3. அனு கதுப்பு, 2. தொடர்ச்சி . 3. மோ 
மேல் . 

னை , 4 , சமம் . 
அனந்தர் - மயக்கம் , 2. நித்திரை , அனுகரணம்ஒன்றுபோற் செய்கை . 

3. பித்து , 4. மயிற்சூட்டு , 5. பருத்தி , அனுகூலம் - விக்கின மின்மை , 2. காரிய 
அனந்தலோசனன் - கடவுள் , 2. புத் சித்தி . 

அனுக்கம் - சோம்பல் , 2. பயம் , 3 . 
அனந்தல் நித்திரை , 2. மதம் . 

வருத்தம் , 4. கேடு . 
அனந்தன் - கடவுள் , 2. மகாவிஷ்ணு , அனுக்கல் - ( தொ . பெ ) கெடுத்தல் , 
3. அருகன் , 4. பலதேவன், 5. அட்ட 2. வாட்டுதல் , 
நாகத்தொன்று , 6. சிவன் , 7. ஆதி அனுக்கிரகம் கிருபை . 
சேடன் , 8. புத்தன் . 

அனுக்கிரக மணிகை - பொருளட்ட 
அனலம் - நெருப்பு, 2. உட்டணம் , வணை . 

3. சிவாகமமிருபத் தெட்டினொன்று . அனுக்கை உத்தரவு . 
அனலன்- அக்கினிதேவன் , 2. அஷ் அனுங்கு- ( வி ) வருந்து , 2 , புலம்பு , 3 . 
டவசுக்களில் ஒருவன் . 

மிணுமிணு . 
அனலி - சூரியன் . 

அனுசந்தானம் - ஆராய்வு. 
அனலு - ( வி ) வெம்மையுறு , 2. எரி . 

அனுசரணம் - உபசாரம் , 2 , இணக்கம் . 
அனல் -உட்டணம் , 2. தீ , 3. உயிர்வே அனுசன் - தம்பி . 
தனையினொன்று . 

அனுசிதம் - தகுதியின்மை , 2. அசுத் 
அனவரதம்- எப்பொழுதும் .. 
தம் , 3. பொய் . 
அனற்ற சட , 2. எரிக்க . 

அனுடம் - ஓர் நட்சத்திரம் . 
அனாகதம் - ஆறாதாரத்தொன்று . அனுட்டணம் - சோம்பு , 2. வெப்ப 
அனாசாரம் -- ஒழுக்கமின்மை, 2. உப மின்மை ,. 

சாரமின்மை , 3. சுத்தமின்மை . அனுட்டானம் -- தகுதி , 2. துவக்கம் , 
அனாதரம் - அலட்சியம் , 2 , சகாயமின் 3. நிலைநிறுத்தல் . 

அனுதாத்தம் - படுத்தலோசை , 2. வே 
அனாதரவு - அலட்சியம் , 2 , உகவியின் தஸ்வரத்தினொன்று . 

அனுதினம் தினமும் . 
அனாதி - ஆதியின்மை , 2. கடவுள் , 3. அனுத்தம் பொய் . 
மகாவிஷ்ணு , 4. சிவன் . 

அனுபமம் ஒப்பின்மை . 
அனாரதம் - எப்பொழுதும் . 

அனுபமை மேன்மை , 2. தென்மேற்றி 
அனாவிருட்டி- மழைக்குறைவு . சை யானையின் பெண்யானை , 3. ஒப் 
அனாவிலன் - சுக்கிரன் . 

பின்மை . 


மை . 


மை . 


1 


அன்ன 

38 

ஆகரு 
அனுபானம் -- மருந்திற் சேர்த்துண்பது . அன்னன் - அத்தன்மையன் .. 
அனுபூதி - பிரமாணங்களைக் கொண்ட அன்னிய புட்டம்குயில், 
றிந்த அறிவு. 

அன்னியம் வேறு , 2. புறத்தேயத்தே 
அனுமதி - சம்மதி , 2. கட்டளை . 

யுள்ளது , 3. வித்தியாசமான வருக் 
அனுமந்தன் - 

கம் , 4. குயில் . 
அனுமன் ஆஞ்சனேயன் . 

அன்னியன் பிறன் . 
அனுமானித்தல் ( தொ . பெ ) ஐயப்படு அன்னியோன்னியம் - ஐக்கியம் . 

தல் , 2 , குதிரை கனைத்தல் . அன்னுவயம் - தொடர்ச்சி , 2. வமிசம் . 
அனுமேயம்ஓரள வை . 

அன்னுவாதேயம் - கணவன் வழியார் 
அனுராகம் காமம் , 

சொடுத்த நன்கொடை . 
அனுவழி - புதன் . 

அன்னை - தாய் , 2 , அக்காள் , 
அனூரு - முடவன் , 2. சூரியன் றேர்ப் அன்னோ அதிசயச்சொல் , 2. இரக்கச் 
பாகன் . 

சொல் . 
அனூரு- புதன் . 

அன்னோன் - அத்தன்மையன் . 
அனேகம் -- பல , 

அன்னோன்றி - பலமற்றவன் . 
அவன - ஓர்மீன் , 2. தாய் . 
அவனக்கியம் - ஐக்கியமின்மை . 
அனைத்து - அத்தன்மையது ; 2. அவ் ஆ - இரண்டா முயிரெழுத்து , 2. ஆக 
வளவு . 

என்பதின் தொகுத்தல் , 3. பசுப்பொ 
அவனத்தும் எல்லாம் . 

து , 4. இரக்கச்சொல் , 5. ஆறு என்ப 
அவனய - அன்ன . 

தின் கடைக்குறை , 6. ஆச்சாமரம் ,, 
அன் - ஓர் சாரியை , 2. ஆண்பாற்படர்க் 7. பெண் எருமை , 8. பெண் பசு . 
கையொருமை விகுதி , 3. தன்மை ஆஅ- அதிசயவிரக்கச்சொல் . 
யொருமை விகுதி , 4. பெயர் விகுதி , ஆக - முழுவதும், 2 , உவமையுருபு . 
அன்பன் - தோழன் , 2. கணவன் . ஆகஸ்மீகம் - தற்செயல் , 2. எதிர்பாரா 
அன்பு- நேசம் , 2. தயை , 3 . 
அன்மை - அல்லாமை . 

ஆகடியம் - பரிகாசம் , 2. அனியாயம் . 
அன்றாடம்தினம் தினம் . 

ஆகண்டலன் - இந்திரன் . 
அன்றி - அல்லாது . 

ஆகந்துகம் - மத்தியில் வந்தது . 
அன்றில் ஓர் புள் , 2. மூலநாள் .. ஆகமப்பிரமாணம் - மூவளவையி 
அன்றினர் - பகைவர் . 

னொன்று , அது உபதேசகலை , தந்திர 
அன்று - அந்நாள் , 2. அல்ல , 3. கலை , மந்திரகலை எனப்படும் . 
அசைச்சொல் , 

ஆகமமலைவு - ஆகமவிதிக்கு முரண் 
அன்றேல் - அல்லதேல் . 

ஆகம் மார்பு , 2. உடல் , 3. மனம் . 
அன்னசத்திரம் - அன்னசாலை ஆகமம் - மரப்பொது . 
அன்னசாரம் - கஞ்சி , 

ஆகமனம் வந்துசேரல் . 
அன்னசுத்தி- நெய் 

ஆகம்பிதம் நடுக்கம் . 
அன்னதாழை - அன்னாசி . 

ஆகரம் உறைவிடம் , 2. வீடு , 
அன்னப்பால் -கஞ்சி . 

ஆகரம் சாலாங்க பாஷாணம் . 
அன்னிப்பிராசனம்- சோறூட்டல. ஆகரி 

ஓரிராகம் . 
அன்னம்- 
சோறு , 

ஆகருடணம் இழுக்கை,2 அழை 
அன்னம் ஒரு பறவை . 
அன்னம்பாறல் ( தொ. பேர் புலம்பல் . இக்குடணை - திருடிக் கொன்டு . 
அன்னவம் கடல் . 

ஆகருஷீ- ( வி ) இழு , 2 , அழை 


சை 


மை . 


. 


ஆகுலி 


39 

ஆக்கை 
ஆகவம் - போர், 2 , வில் , 

ஆகுலித்தல் - ( தொ , பெ ) துன்புறல் , 
ஆகவம் சீலை . 

2. அழல் . 
ஆகவனீயம் - வேதாக்கினி மூன்றில் ஆகுவாகனன் - விநாயகன் . 
ஒன்று . 

ஆகுளி -சிறுபறை . 
ஆகற்பம் - அதிகப்படுத்தல் , 2. அலங்கா ஆகுனிவாதம் - ஓர் வாதநோய் . 
ரம் , 3.நோய் 

ஆகூழ் - நல்ல அதிர்ஷ்டம் . 
ஆகன்னம் - காதுபரியந்தம் . 

ஆகேடகம் - வேட்டை . 
ஆகு - ( வி ) சம்பவி , 2. முடி , 3. உண் ஆகோள் - பசுக்கவர்தல் . 
டாகு , 4. தகுதியாகு . 

ஆக்கம் - ஆகுதல் , 2. இலக்குமி , 3 . 
ஆகா - வியப்பிடைச்சொல் , 2. எதிர் இலாபம் , 4. செல்வம் , 5. பெருக் 
மறைப் படர்க்கைப் பலவின்பால் கம் , 6. கொடிப்படை . 
வினைமுற்று , 

ஆக்கல் - ( தொ. பெ ) சமைத்தல் , 2 . 
ஆகா - ஓர் கந்தருவன் . 

செய்தல் , 3. படைத்தல் , 
ஆகாக்களங்கு - மிருதாரசிங்கி. ஆக்கிநேயம் - தென்கீழ்த்திசை , 2. பதி 
ஆகாங்கிசை அவாய்நிலை , 2. மிகு 

னெண்புராணத்தொன்று . 
ஆகாங்கிஷை - விருப்பு . ஆக்கியம் - நாமம் . 
ஆகாசகமனம் ஆகாயத்தே செல்லு ஆக்கியாபி- ( வி ) கட்டளையிடு . 
தல் . 

ஆக்கியானம் - கட்டுக்கதை . 
ஆகாசகருடன் -- கொல்லன் கோவை . ஆக்கியோன் - செய்தோன் . 
ஆகாசத்தாமரை - அந்தரத்தாமரை , 2. ஆக்கிரகம் - வலிமை , 2. மாவுக்கிரம் . 
பொய் . 

ஆக்கிரகாயணி -- மிருகசீரிடம் . 
ஆகாசப்பொய் - பெரும் பொய் . ஆக்கிரகி- ( வி ) வலிமை காட்டு , 2. பல 
ஆகாசம் - பஞ்சபூதத்தொன்று , 2 . 

வந்தமாயெடு . 
ஆகாயம்- வான் , 3. வெளி . ஆக்கிரந்திதம் - குதிரையின் விரைவு 
ஆகாசவாணி 

ஆக்கிரமம் - மேலெழுச்சி . 
ஆகாத்தியம் - எதிரிடை . 

ஆக்கிரமி - ( வி ) சினத்து வீரங்கொண் 
ஆகாமியம் - அதிக்கிரமம் , 2. வரும் டெழும்பு . 
கருமம் . 

ஆக்கிரயணம் - யாகமிருபத்தொன்றி 
ஆகாரம் - ஓரெழுத்து , 2. வடிவம் , 3 . னொன்று . 

உணவு , 4. நெய் , 5. உடல் , 6. வீடு . ஆக்கிராணம் - மணத்தல் , 2 , மூக்கு , 
ஆகாரி-உயிர் , 2. பூனை . 

3. மூக்கிற்போடு மோர் மருந்துப் 
ஆகிரா - ஓர் பட்டணம் . 

பொடி , 
ஆகிருதி - வடிவு . 

ஆக்கிராணித்தல் ( தொ . பெ ) மணத் 
ஆகிருநனந்தம்- புன்குமரம் . 

தல் . 
ஆகு- கொப்பூழ் , 2. சாமரம் . ஆக்கினாசக்கரம்- ஆணை , 2. செங்கோன் 
ஆகு- பெருச்சாளி , 2. எலி . 

முறைமை . 
ஆகுதி - ஓமாக்கினியி னெய்முதலியவற் ஆக்கினை - கட்டளை , 2. தண்டனை , 3 . 
றைப் பெய்தல் . 

சோதனாதண்டனை . 
ஆகுபுகு - பூனை . 

ஆக்குரோசம் - னுதல் , 
ஆதலம் கலக்கம் , 2 , வியாகுலம் , 8. 

3. கடுங்கோ 
ஒலி , 4 , ஆரவாரம் . 

ஆக்குவயம் - 
ஆதலி- 
ஆவிரை , 

ஆக்கை உ 


நடை 


. 


ஆகாயவாணி அசரீரிவாக்கு . 


ஆசாசி 


ஆசிர 


கை . 


ஆசமனீயம் -- மந்திரத்தாலுட் கொள்ளு 
ஆசானுவாகு- முழந்தாளளவு நீண்ட 

40 
ஆக்கையிலி - மன்மதன் . 

ஆசாடம் 

ஆடிமாதம் , 2. பூராட 
ஆங்க- ஓரசைச்சொல் . 

ஆஷாடம் உத்திராட நட்சத்தி 
ஆங்காரம் - அகங்காரம் . 

ரங்கள் , 3. பொதியமலை , 4. முருக்க 
ஆங்காரி - ( வி ) கருவங்கொள் . 

மரம் . 
ஆங்காரித்தல் - ( தொ . பெ ) கருவங் ஆஷாடபூதி - மோசக்காரன் . 
கொள்ளல் , 

ஆசாட்டம் - தெளிவற்ற தோற்றம் . 
ஆங்காலம் - நற்காலம் 

ஆசாபங்கம் - நம்பி ஏமாறல் . 
ஆங்கிரசம் - தருமநூல் பதினெட்டில் ஆசாபந்தம் - சிலம்பிநூல் , 2. நம்பிக் 

ஒன்று . 
ஆங்கிரசன் சத்தவிருடிகளி லொரு ஆசாமி - ஆள். 

ஆசாபாசம் - ஆசை மயக்கம் . 
ஆங்கிரன் - 

வன் . 
ஆங்கிரா - 

ஆசாரக்கள்ளன் - முகத்துதி செப்ப 
ஆங்கிரம் உபபுராணத்தொன்று . வன் , 2. மாயக்காரன் . 
ஆங்கீரச - ஓர் வருஷம் . 

| ஆசாரபோசன்- பெருந்தேகி . 
ஆங்கு - அவ்விடம் , 2. உ . வமையுருபி ஆசாரம் - அனுட்டானம் , 2. சுத்தம் , 
டைச்சொல் . 

3. ஒழுக்கம் , 4. உபசாரம் , 5. நெறி , 
ஆங்ஙனம் -- அத்தன்மை , 2 . 
அத்தன்மை , 2. அவ்வி 

6. பிரதிஷ்டை பண்ணுகை , 7. அர 
டம் . 

சிருக்கை , 8 , சீலை , 9. பெருமழை . 
ஆசக்தி - 

ஆசாரவாசல் - தலைவாசல் , 2. வெளி 

வாசல் . 
ஆசாத்தி - 
ஆசங்கை - சந்தேகம் , 2. பயம் . 

ஆசாரி- குரு , 2. ஒழுக்கமுள்ளவன் . 
ஆசங்கித்தல் - ( கொ . பெ ) சந்தேகங் ஆசாரி - கம்மாளனது பட்டப்பேர். 
கொள்ளல் . 

ஆசாரியபிஷேகம்- சைவ தீக்ஷை 
ஆசாரியாபிடேகம் 

வகைகளில் 
ஆசட்சு - கண் . 

உயர்ந்தது . 
ஆசந்தி - பாடை .. 

ஆசாரியன் - குரு, 2 , உபாத்தியாயன் , 
ஆசமனம் - மந்திரத்தா னீர்வாயிற் 

3. துரோணாசாரியன் , 
கொள்கை . 

ஆசானுபாகு . 
நீர் . 

கையுடையோன் . 
ஆசமி- ( வி ) குடி , 2. விழுங்கு , 3. மக் ஆசான் - குரு, 2. உபாத்தியாயன் , 3 . 

பாலையாழ்த்திறம் , 4. வியாழம் , 5 . 
திரத்தா னீரை யுட்கொள் . 

சுக்கிரன் , 6. அருகன் , 7. குமரன் . 
ஆசம் - சிரிப்பு . 

8. மூத்தோன் . 
ஆசயம் -உறைவிடம் , 2. கருப்பம் . 

ஆசி வாழ்த்து . 
ஆசரணம்- அனுட்டானம் , 2. வழக் ஆசிகூறு- ( வி ) ஆசீர்வதி . 
ஆசரவண் 

ஆசிக்கல் - காகச்சிலை. 
ஆசரி- (வி ) அனுசரி , 2. வணங்கு , 3. ஆசிடை - வாழ்த்து , 2. சீலை , 3. கூட் 
உபசரணைசெய் , 4. அனுட்டி . 

டம் , 
ஆசர் - ஆயத்தம் . 

ஆசிதையன் - நாவிதன் . 
ஆசவம் - மது . 

ஆசியம் - அவமதிச்சிரிப்பு , 2. முகம் . 
ஆசறுதி - முடிவு . 

ஆசிரமம் - பன்னசாலை ( முனிவரிருப் 
ஆசனம் பீடம் , 2. இருப்பு . 
ஆசனன் --சுக்கிரன் . 

ஆசிரயம் - புகலிடம் , 2. கொள் 
ஆசாசிசீந்தில் .. 

கொம்பு . 


. 


( 


கம் . 


பிடம் ). 


ஆடவை 


0 


ளவரை . 


ஆசீர்வாதம் ஆசிமொழி. 


ஆசோதை 

41 
ஆசிரயி - ( வி ) அனுட்டி , 2. கைக் ஆசௌசம் - 
கொள் . 

அசுத்தம் , 2. சூதகம் . 

. 

ஆசவுசம்- 
ஆசிரிதம் - ஆசிரயமானது . 

ஆச்சந்திரகாலம் - சந்திரனுள்ள மட்டும் . 
ஆசிரிதன் - பற்றுகிறவன் . 

ஆச்சந்திரார்க்கம் - சூரிய சந்திராளுள் 
ஆசிரியம்- 

அகவற்பா . 
ஆசிரியப்பா- 

ஆச்சரியம் - அதிசயம் . 
ஆசிரிய வசனம் - குருவாக்கியம் . ஆச்சல் - பாய்ச்சல் , 2. அசைத்தல் . 
ஆசிரியன் - குரு , 2. உபாத்தியாயன் , ஆச்சா - ஓர் மரம் . 
3 . 

படைக்கலம் பயிற்றுவோன் . ஆச்சாட்டு -சிற்றீரம் . 
4. சாத்திரங் கற்பிப்போன் . ஆச்சி - தாய் , 2. பாட்டி . 
ஆசினி - ாரப்பலா , 2 . ஆகாயம் , ஆச்சிபூச்சி- ஓர் விளையாட்டு . 
மரவயிரம் , 4. மரவுரி . 

ஆச்சியம் - நெய் . 
ஆசீயம் - கருஞ்சீரகம் . 

ஆச்சிரமம் - முனிவ ரிருப்பிடம் . 
ஆசீர்வசனம் - 

ஆச்சிரயம் - பாதுகாப்பு . 

ஆச்சு - ஆயிற்று . 
ஆசீர்வதி- (வி ) வாழ்த்து . 

ஆஸ்தானம் - கூட்டம் , 2. இராசசபை . 
ஆசீவகப்பள்ளி - சமண முனிவர் மடம் . ஆஸ்தி- ஸ்திதி . 
ஆசீவகர் - சமண்முனிவர். 

ஆஸ்பதம் - புகலிடம் , 2. சத்து . 
ஆசு 

தகப்பன் . 
விற் 
ஆசு - குற்றம் , 2.அற்பம் , 3. கவசம் , ஆஞ்சனேயன் - அனுமான் . 
4. நூலிழைக்கும் கருவிகளிலொன்று , ஆஞ்சான் - கப்பற்கயிறு , 2.ககயிறு , 
5. இலக்கு , 6. ஓர்வித பாஷாணம் . 3. சிறியதனிக்கொப்பு . 
ஆசுகம் - காறு , 2. அம்பு , 3. பறவைப் ஆஞ்சி . அசைவு, 2. சோம்பு , 3. கூரது , 
பொது . 

4. ஏலம் . 
-- காற்று , வாயுதேவன். அஞ்சில் - சங்கஞ்செடி . 
ஆசுகி - பறவைப்பொது . 

ஆஞ்ஞா (வி ) கட்டளையிடு. 
ஆசுமணை- நூல் சுற்றுங்கருவி . ஆஞ்ஞை- ஆணை , 2 ஆறாதாரத்தொன்று . 
ஆசுரம்- அசுரமணம் . 

ஆடகத்தி --குங்கும பாஷாணம் . 
ஆசுரம் - அசுரமணம் , அது , தலைமகட் ஆடகம் - பொன் , 2 , நால்வகைப்பொன் 
குப் பொன் சூட்டிச் சுற்றத்தார்க்கும் களுள் ஒன்று , 3 துவரை . 
பொன் வேண்டுவன கொடுத்துக் ஆடகி -- துவரைச்செடி , 
கொள்ளும் மணம் . 

ஆடகூடம் - செப்பு மலை . 
ஆசுரவைத்தியம் - இரணவைத்தியம் . ஆடம் - படி , ( ஓரளவு . ) 
ஆசுவயம் - விரைவு. 

ஆடம்பரம் - ஒட்டோலகம் , (இடம்பம் ). 
ஆசுவலாயனன் -- ஒரு முனிவன் . ஆடலை - பூவில்லாமரம் , ( பூவிளா). 
ஆசுவலாயனீயம் -உபநிடத முப்பத்தி ஆடல் - ( பெ ) கூத்து , 2. வெற்றி , 13 . 
ரண்டினொன்று . 

வீரம் , 
ஆசுவினம் - 

ஆடல் ( கொ.பெ ) அசைதல் , 2. விளை 
ஆசுவீசம் - 

யாடல் , 3. குளித்தல் , 4. செய்யல் , 
ஆசூசம் - அசுத்தி , 2. சூதகம் . 

5. சொல்லல் . 
ஆசை - விருப்பம் , 2 இச்சை , 3. திசை , ஆடவர் - ஆண்மக்கள் , 2. இேையார். 
4. பொன் . 

ஆடவை - மிதுனவிராசி , 2 : நிருத்த 
ஆசோதை - இளைப்பாறுகை . 


ஆசுகன் 


ஐப்பசிமாதம் . 


ஆணவ 


42 


ஆதரி 


வை . 


ஆடாதோடை - ஓர் செடி . 

ஆணி - கீலகம் , 2. உரையாணி , 3 . 
ஆடி - கர்க்கடகமாதம் , 2. உத்திராட எழுத்தாணி . 
நாள் , 8 , கண்ணாடி . 

ஆணித்தங்கம் - உயர்ந்த பொன் , . 
ஆடிக்கரு - கர்ப்போடகமேகம் . ஆணித்தரம் - முதற்றாம் , 2 , நல்ல 
ஆடு - அசம் , 2. மேடவிராசி , 8.வெற்றி . முத்து , 3. உறுதி . 
ஆடுதின்னாப்பால - புழுக்கொல்லி, ஆணிப்பூ - கண்வியாதி , 
ஆடுதுறை ஒரூர் . 

ஆணிவேர் - உச்சிவேர் . 
ஆடுஉ - ஆண்மகன் . 

ஆணி -- மேன்மை , 2 , காலிலுண்டாகு 
ஆடை - ஏடு , 2. சீலை , 3. நேத்திரப் பட மாணி , 3. உரலாணி .. 
லம் , 4. சித்திரை நாள் , 5 , பனங்கிழங் ஆணு - இனிமை , 2 , நன்மை , 
கினுட்டோல் . 

ஆவண - சத்தியம் , 2 , வீண்சபதம் , 3 . 
ஆடையொட்டி - பேய்ப்புல் , 2. சீலைப் மெய் , 4. ஆக்கினை , 6. அடையாளம் , 
பேன் . 

6. வெற்றி , 7. சான்றோர் கட்டளை. 
ஆட்காட்டி - சுட்டுவிரல் , 2. ஒரு பற ஆவணச்சக்கரம் -- செங்கோல் . 

ஆவணவழி நிற்றல்- அரசன் கட்டளைப் 
ஆட்கொல்லி - ஆளை கொல்வது , 2 . 

ஆளைக் கொல்வது , 2.படி நடத்தல் . 
பணம் . 

ஆண் - ஆண்பாற்பொது , 2. ஆண்மகன் , 
ஆட்கொள்ளுதல் - ( தொ . பெ ) அடி 3. தலைமை . 
மை கொள்ளல் . 

ஆண்டகை - அரசன் , 2. சிறந்தோன் . 
ஆட்சி- ஆளுகை , 2. உரிமை , 3. பழக் ஆண்டகைமை - வீரம் . 
கம் . 

ஆண்டலை கோழி . 
ஆட்சேபம் - தூஷணை , 2. குற்றம் , ஆண்டி - பண்டாரம் . 
3. ஓரலங்காரம் , 4. சங்கை , 5. நிரா ஆண்டு - வருடம் , 2. அவ்விடம் . 
கரணம் . 

ஆண்டையர் - மனிதர் . 
ஆட்சேபி- ( வி ) நிராகரி . 

ஆண்மை - ஆண்தன்மை , 2. மனமுயற் 
ஆட்டம் - அசைவு, 2. விளையாட்டு , 3 . சி , 3. ஆளுந்தன்மை , 4. தைரியம் . 
தன்மை , 4. முயற்சி . 

ஆண்வழி - தந்தைவழி . 
ஆட்டாம்புழக்கை - ஆட்டின் மலம் . ஆதங்கம் - ஆபத்து , 2. பறையினோசை . 
ஆட்டி - தலைவி , 2. பெண் . 

ஆததாயி - கொல்ல வொருப்பட்டு நிற் 
ஆட்டு - ( பெ ) கூத்து , 2. அலைப்பு, கிறவன் . 
3. வல்லமை , 

ஆதபத்திரம் - குடை , 2. வெண்குடை . 
ஆட்டை - வருடம் . 
ஆட்டுக்கல் - அமுத பாஷாணத்தி ஆதவம் - வெயில், 2.ஒகரி , 8.குடை . 
னொன்று , 2. அரைக்குங்கல் . 

ஆதபன் 
டுக்கிடை - ஆட்டுப்பட்டி . 

ஆதவன் - 
ஆட்டைத்திதி - தலைத்திவசம் . ஆதம் - ஆதரவு , 2. கூந்தற்பனை . 
ஆணம் 
குழம்பு , 2.அன்பு , 3. கொள் ஆதம் பேதி - செப்பு நெருஞ்சில . 
கலம் . 

ஆதரம் - ஆசை , 2 , அன்பு , 8. ஊர், 4 . 
ஆணர் - பாடகர் , 2. நன்மை , 3. வள 

சிலம்பு . 
மை . 

ஆதரம் கேழ்வு . 
ஆணவமலம் மூலமலம் , அஃது ஆதரவு- உதவி , 2. அன்பு , 3. தேற்ற 

உடம்பை யானென்றிருக்கை. ரவு , 4. ஆதாரம் . 
ஆணவம் - கருவம் , 3. 

ஆணவமலம் , ஆதரி ( வி )உதவிசெய், 2. அசைடர் , 
3. கோளக பாஷாணம் . 

3. தேற்றாவுபண் , 4. ஆசரி . 


ஆதபம் 


சூரியன், 2. பார்ப்பான் . 


. 


சாரம் . 


க 


ணம் . 


ஆதித் 

43 

ஆத்தா 
ஆதரிசம் கண்ணாடி , 2. உரை , 3. கை ஆதித்தியம் - அதிதிகட்குச் செய்யும் உப 

யெழுத்துப் பிரதிமூலம் . 
ஆதரிசனம் கண்ணாடி . 

ஆதித்தியன் -- சூரியன் . 
ஆதல் - கல்விநூல் , 2. கூத்து , 3. தரிச ஆதிபத்தியம் - அதிகாரம் , 2. சுதந்திரம் . 
னம் , 4. நுணுக்கம் . 

ஆதிபன் - அரசன் , 2.எசமானன் . 
ஆதளை - ஆமணக்கு . 

ஆதிபகவன் - கடவுள் . 
ஆதவளமாதளை - வருத்தம் . 

ஆதிபௌதிகம் - உடம்பு வழிய 
ஆதனம் - நீளுதல் , 2. ஆசனம் , 3. சீலை . வருந்துன்பம் . 
ஆதன் -உயிர் , 2. பேதை , 3. குரு , 4. ஆதிமூலம்- மகாவிஷ்ணு , 2. முதற்கார 

அருகன் . 
ஆதாயம் - இலாபம் , 2. நன்மை . ஆதியதிவஞ்சம் - போகபூமி . 
ஆதாரம் - ஆதரவு, 2. உடல் , 3. மழை , ஆதியந்தம் - அடிமுடி . 

4. அத்திபாரம் , 5. தானம் . ஆதியுகம் - கிருதயுகம் . 
ஆதாளி - பேரொலி, 2 , படாடோபம் , ஆதிரம் --நெய். 
3. கலக்கடி , 

ஆதிரவிச்சிலை - செங்கழுநீர்க்கல் . 
ஆதாளிமன்னன் - கரடி. 

ஆதிரன் - பெரியோன் . 
ஆதானம் - ஏற்றுக்கொள்ளுதல் ,, 2. ஆதிரை -திருவாதிரைநாள் . 
ஸ்தாபனம் பெறுதல் . 

ஆதிவராகன் - மகாவிஷ்ணு . 
ஆதி - மூலம் , 2 , முதன்மை , 3. கட ஆதிவாரம் -- ஞாயிற்றுக்கிழமை. 
வுள் , 4. இறைவன் , 5. எசமான் , 6. ஆதிவிந்து -- நிலப்பாஷாணம் . 
சூரியன் , 7.நேரோடுகை , 8. பழமை , ஆதிவிராகன் -- சோரபாஷாணம் . 
9. சிவன் , 10. மகாவிட்டுணு , 11.பிர ஆதிவிராட்டியன் - சூத பாஷாணம் , 
மன் , 12. அருகன் , 13. புத்தன் , 14 , 2 , சோரபாஷாணம் . 
ஆதிதாளம் , 15. மண்டலமாயோடு ஆதீண்டு குற்றி - ஆவுரிஞ்சுதறி . 

ஆதீனம் - சுதந்திரம் . 
ஆதிகவி - வால்மீகி , 

ஆது - ஆறனுருபு , 2. தெப்பம் , 3. யானை 
ஆதிகாரணம் - முதற்காரணம் . 

யைப் பாகர் அதட்டுமோசை . 
திகேசவன் - மகாவிஷ்ணு . 

ஆதுபம் - பேராசை . 
ஆதிக்கம் - உயர்ச்சி , 2. உரிமை , 3. ஆதுரன் - நோயுள்ளோன் , 2. ஆசையும் 
முதன்மை . 

றோன் . 
ஆதிக்கல் நாதம் - அன்னபேதி . ஆதுலன்- தரித்திரன் . 
ஆதிக்குரு - பூநீறு . 

ஆதுவம் - கள் . 
ஆதிசாரம் - சிற்பநூல் வகையினொன்று . ஆதெரிசம் -கண்ணாடி . 
ஆதிசேடன் - பூமியைத் தாங்கிக்கொண் ஆதேசம் - எழுத்துத்திரிபு , 2. ஆதாயம் . 
டிருக்கிறது எனக்கூறும் அனந்தன் ஆதேயம் - சுமக்கப்பட்டது , 2. ஆதாயம் . 
என்கிற பாம்பு . 

தொண்டை - ஓர் கொடி . 
உண்ட சேடம் . 

ஆதோரணர் - யானைப்பாகர் . 
- 

ஆத்தன் - சங்காத்தி , 2. முதல்வன் , 3 . 
ஆதிதேயன் - தேவன் , 2. விருந்தினரை கடவுள் , 4. அருகன் . 
உபசரிப்போன் , 

ஆத்தா - சீத்தா. 
ஆதிதைவிகம் தெய்வத்தால் வருந்துன் ஆத்தாடியுள்ளான் ஒரு குருவி . 
பம் . 

ஆத்தாள் - தாய் , 2. பார்வதி, 
ஆதித்தம் காவிக்கல் , 2. துருசு . ஆத்தானமண்டபம் - கொலுமண்டபம் , 
ஆதித்தன் - சூரியன் . 

2. தருமசபை கூடுமிடம் , 


கை . 


ஆந்தி 


44 


ஆமா 


ஒரு நூல் . 


ஆத்தானம் - இராசசபை , 2. நியாயஸ் ஆந்தை - ஓர் பறவை . 
தலம் , 3. கோபுரவாயில் . 

ஆந்தோளி - ஓரிராகம் , 2. ஓர்வகைச் 
ஆத்தி -ஓர் மரம் . 

சிவிகை , 
ஆத்திகன் - கடவுள் உண்டென்கிறவன் . ஆபகம் 
ஆத்திசூடி- சிவன் , 2. ஒளவை செய்த ஆபகை - 

ஆபச்சைவன் - அஷ்ட வசுக்களி லொ 
ஆத்தியன் - சிவன் . 

ருவன் . 
ஆத்திரதம் -இஞ்சி . 

ஆபணம் - கடை . 
ஆத்திரம்- அவசரம், 2. கோபவிரைவு . ஆபுணியம்- கடைவீதி , 2. கடைச் 
ஆத்திரேயன் - சந்திரன் , 2. தத்தாத்தி ஆடயணீயம்- சரக்கு . 
ரேயமுனி. 

ஆபதம் - ஆபத்து . 
ஆத்துமசன் - மகன் . 

ஆபதோத்தாரணன் - ஆபத்தை நீக்கு 
ஆத்தும் புத்தர் - பூனைக்காலி . 

வோன் . 
ஆத்துமம்- சீவாத்துமா, 2. சீவ ஆபத்சன்னியாசம் - மரிக்குங்காற்பெ 
ஆத்துமா செந்து . 

றுந்துறவு . 
ஆத்துமார்த்தம் - தற்பிரயோசனம் , 2. ஆபத்தம்பம் - ஓர் தருமநூல் . 

ஆத்மா உய்தற்கு ஏதுவானது . ஆபத்து உபத்திரவம் , 2. வியாகுலம் . 
ஆத்தை - தாய் , 2. அதிசய விரக்கச் ஆபரணம் - அணிகலம் , 2. சீலை . 
சொல் , 

ஆபாசம் -- கெடுதல் , 2. போலி நியா 
ஆத்மீகம் ஆத்ம சம்பந்தம் . 

யம் . 
ஆநநம் - முகம். 

ஆபாடம் - பாயிரம் . 
ஆநந்த - ஒரு வருடம் . 

ஆபாதசூடம் - 

உச்சி தொடங்கி 
ஆநந்தக்களிப்பு - பக்திமான்கள் ஆனந் ஆபாதமத்தகம் - யுள்ளங்கால் 
தத்தாற் பாடும் பாடல் . 

வரைக்கும் . 
ஆநந்தபரவசம் - ஆனந்தத்தில் மூழ்கித் ஆபானம் - மதுக்கடை . 
தன்னை மறக்கும் நிலை . 

ஆபீரம் இடையர் சேரி . 
ஆநந்தபாஷ்பம் - சந்தோஷத்தினால் ஆபீனம்- பசுவின் மடி, 2. சிற்பர்வீதி . 
உண்டாகுங் கண்ணீர் , 

ஆபோசனம் - விழுங்குகை. 
ஆநந்தபைரவி - ஒர் இராகம் , ஆப்தம் -ஆண்டு , 2. நேசம் . 
ஆநந்தமயம் - தன்வசமற்றிருத்தல் . ஆப்தன் - நேசன் . 
ஆநந்தமயன் - கடவுள் . 

ஆப்பம்- ஒர்வகைப் பலகாரம் . 
ஆநந்தம் - சந்தோடம் , 2. பேரின்பம் , ஆப்பி -- பசுச்சாணி . 
3. சாக்காடு . 

ஆப்பு - மரம் பிளக்குங் கருவி . 
ஆநந்தவல்லி - உமாதேவி . 

ஆமகணம் - சீதக்கட்டு . 
ஆநந்தவாதி- கௌரிபாஷாணம் . ஆமசிராத்தம் - பாகஞ் செய்யப்படாத 
ஆநாயம் - வலை , 2. வாயுக் கண்ணறை. பதார்த்தங்களைப் பிராமணனுக்குக் 
ஆநிரை - பசுக்கூட்டம். 

கொடுக்கை . 
நிலன் - அனுமான் , 2. வீமன் . ஆமணக்கு ஏரண்டம் . 
ஆநிலை - பசுக்கொட்டில் , 

ஆமம் - பாகஞ் செய்யப்பட்டிராபை ), 
ஆநெய் - பசுநெய் . 

2. ஓர் நோய் . 
ஆந்தரம் - தெலுங்குபாஷை . 

ஆமயம் - நோய் . 
ஆந்தனையும் - ஆமளவும் . 

ஆமரி - வார்த்தை . 
ஆந்திரன் - தெலுங்கன் . 

ஆமலகம் நெல்லி , 2. பளிங்கு . 
ஆந்திரிகம் - குடர். 

ஆமா - காட்டா . 


ஆயோக 


பகவான் . 


ஆமிலிகை- ப்பு , 2. புளிய ஆயர்பாடி - இடையரூர் . 
ஆயத் 

45 
ஆமாகோளா- கடுக்காய்ப்பூ . ஆயமானம் - உயிர்நிலை, 2. இரகசியம் , 
ஆமாசயம் - இரைக்குடர் . 

ஆயம் - ஆதாயம் , 2. சுங்கம் , 3. கவறு , 
ஆமாத்தியர் - மந்திரிகள் , 2. வைத் 4. சூதாடுந்தாயம் , 5. மாதர்கூட்டம் , 
ஆமாத்திரர் தியர் . 

6. தோழி , 7. தாய் , 8. நாணி , 9. மல் 
ஆமிரம் - மாமரம் , 2. புளிப்பு . 

லரி , 10. நீளம் . 
ஆமிலம் - 
மரம் . 

ஆயல் - ( தொ.பெ ) ஆய்தல் . 
ஆமுகம் - ஆரம்பம் . 

ஆயனம் --வருடம் . 
ஆமூலாக்கிரம் - வோ தொடங்கி இனி ஆயன் - இடை 

-- இடையன், 2. ஸ்ரீ கிருஷ்ணா 
மட்டும் . 
ஆமை- கூர்மம் . 

ஆயாசம் - இளைப்பு , 2. மனவருத்தம் , 
ஆமோதம் - நற்கந்தம் , 2. மிகுமகிழ்ச்சி . 3. துக்கம் . 
ஆமோதித்தல் – ( தொ. பெ ) மகிழ்தல் , ஆயாள் - செவிலித்தாய் , 2. பாட்டி . 
2. உடன்படல் . 

ஆயானம் -- இயற்கைக்குணம் . 
ஆம் -நீர் , 2.நரம் . 

ஆயி- தாய் . 
ஆம்பல் - அல்லி, 2. மூங்கில் , 3 , ஒரி 
சைக்குழல் , 4. ஊதிடுகொம்பு , 

ஆயிடை - அவ்வேளையில் , 2. அவ்வி 
, 

டம் , 
5. யானை , 6. கள் , 7. பண் , 8. சந் 
திரன் , 9. துன்பம் , 10. ஒரெண் , 

ஆயிரக்காலி -மரவட்டை , 2. துடைப் 

பம் . 
11. துதி , 12. ஒழுங்கு .. 
ஆம்பி- காளான் ,2. ஒலி , 3. இறை ஆயிரங்கதிரோன்- 

ஆயிரங்கண்ணன் - இந்திரன் . 
ஆம்பிகேயன் -- 

திரிதராட்டிரன் , 2. சப் ஆயிரங்கிரணன்- சூரியன் . 
பிரமணியன் . 

ஆயிரநாமன் - மகாவிட்டுணு . 
ஆம்பியம்- ( வை . அ ) இரசம் . 

ஆயிலியம் - ஆயிலிய நாள் . 
ஆம்பிரம் - புளிப்பு , 2. புளிமா , 3. மா 

ஆயில் ஓர் மரம் . 
மரம் . 

ஆயிழை - விசேஷ ஆபரணம் , 2.பெண் 
ஆம்பிலம் - புளிப்பு , 2. புளியமர 

3. அரிவாணுனி . 
3. கள் . 

ஆயின்மேனி- பச்சைக்கல் . 
ஆம்பு - ( வை . அ ) காய்ஞ்சொறி . 

ஆயு 
ஆம்புலம் - 

ஆயுஷியம் 
தசை 

வாழ்நாள் . 
ஆம்பூறு 

ஆயுள் 
ஆயக்கட்டு- ஒரு மாகாணத்திலுள்ள ஆயுசு 
பூமியின் முழு விஸ்தீரணம் , 2. மோ ஆயுகாரகன் -சனி. 
சடியான பேச்சு . 

ஆயுட்டானம் - பிறந்தகாலத்தில் சந்திர 
ஆயக்கசுரம் - முறைக்காய்ச்சல் . னிருந்த இடத்திற் கெட்டாமிடம் . 
ஆயக்கல் காரக்கல் . 

ஆயுட்டோமம் - தீர்க்காயுப் பெறுதற் 
ஆயக்கால் குத்துக்கால் , 2. தாங்குகால் . 

குச் செய்யும் ஓமம் . 
ஆயக்கோல் -சிவிகைக்கொம்பு தாங்கு ஆயுதம் - படைக்கலம் , 2. கருவி , 3 . கூத் 
கால் . 

துப்பயிலிடம் . 
ஆயதம் - நீளம் . 

ஆயுருவேதம் - உபவேதத்தி லொன் 
ஆயத்தம் எத்தனம் . 

ஆயுள்வேதம்- று , 2. வைத்தியம் , 
ஆயத்துக்கருத்தன் - அஞ்சன பாஷா ஆயுள்வேதியர் - வைத்தியர். 

ஆயோகம் - அர்ச்சனை . 


கூடை . 


மரம் , 


ணம் . 


46 


ஆரிய 


ஆயோதனம் போர் 

, 2. சேவை 


பூண்டு , 


ஆரகூடம்- பித்தளை. 


ஆரகூலம் - 


ஆயோதம் 

தனமரம் , 6. கடம்பு , 7. கோடக 

சாலை , 8. அஞ்சனபாஷாணம் . 
ஆய் - வருத்தம் ,2. நுட்பம் , 3. தாய் , ஆரம்ப சூரன் - வீம்பு பேசுவோன் . 

4. முன்னிலை யொருமை விகுதி . ஆரம்பம் - தொடக்கம் , 2. முயற்சி , 
ஆய்க்குடி - இடைச்சேரி . 

3. பேரொலி . 
ஆய்ச்சல் - முறை . 

ஆரம்பி ( வி ) தொடங்கு , 2. ஒலி . 
ஆய்ச்சி - இடைச்சி , 2. தாய் . ஆரலம் - பகை . 
ஆய்தம் - மூன்று புள்ளி வடிவினதாகிய ஆரல் - ஆரல் மீன் , 2 . ஓர் 
ஒரெழுத்து . 

3. செருப்பு , 4. செவ்வாய் , 5 , கார்த் 
ஆய்தல் - ( தொ.பெ ) ஆராய்தல் , 2. தேர் திகைநாள் , 6. மதில் . 

தல் , 3. பறித்தல் , 4. பிரித்தெடுத்தல் . ஆரவம்- ஒலி . 
ஆய்ந்தோர் - புலவர் , அறிவுடையார் . 

ஆரவாரம் பேரொலி . 
ஆய்ப்பாடி- ஆயர்பாடி . 

ஆரவாரம் - ஆடம்பரம் . 
ஆய்மதி - நுண்ணிய அறிவு. 

ஆரவாரி- ( வி ) மிக்கவொலி . 
ஆய்வு - ஆராய்ச்சி . 

ஆராகவரியம் - அரசு . 
ஆர - நிறைய . 

ஆராட்டு - தாலாட்டு . 
ஆரகம் -ாயுமெண் . 

ஆராதனை - பூசனை , 2. வணக்கம் . 
ஆரகம் - இரத்தம் . 

ஆராதி- (வி ) பூசி . 
ஆராதூரி - ஊதாரிக்குணம் , 2. துஷ்டத் 

தனம் , 3. அழிப்பாளி 
ஆரகோரம் - கொன்றை . 

ஆராத்தியர்-- வீரசைவப் பார்ப் 
ஆரக்கம்- ( வை . அ ) அகில் . 

ஆராத்திரியர்- பார் . 
ஆரக்குவதம் 
கொன்றைமரம் . 

ஆராத்திரவியம் - அரசர் பொக்கசம் . ! 
ஆர்க்குவதம்- 

ஆராத்திரிகம் - ஆலாத்தி விளக்கு . 
ஆரணம்- வேதம் , 2. வேதத்தின் ஞான ஆராப்பத்தியம் கடும்பத்தியம் , 2. அற் 
பாகை , 3. செய்யுட் குரியவோர் மங் பம் . 
கலமொழி . 

ஆராமம் - சோலை , 2. பூந்தோட்டம். 
ஆரணவாணர் - பிராமணர், 2. முனிவர் . ஆராய்- ( வி ) சோதி , 2. தேடு . 
ஆரணன் - மகாவிஷ்ணு , 2. பிரமன் , ஆராய்ச்சி - சோதனை , 2. தலையாரி . 

3. சிவன் , 4. பார்ப்பான் . ஆராய்ச்சிமணி - நியாயம் வேண்டு 
ஆரணி - பார்வதி , 2. காளி . 

வோர்க்காக அரண்மனை வாசலிற் 
காடு , 

கட்டிய அசையாமணி . 
ஆரண்ணியம் 

ஆராய்வு- விசாரிப்பு , 2. நுண்ணறிவு . 
ஆரதம் - சுத்தபோசனம் . 

ஆரால் - ஆரல்மீன் . 
ஆரதி - சோடச உபசாரத்தொன்று , 2. ஆரி - சோழன் , 2. மேன்மை . 
ஆலாத்தி , 

ஆரி - துர்க்கை , 2. பார்வதி .. 
ஆரம்- முத்து , 2. முத்துமாலை , 3.கீழ் ஆரிடம்- - இருஷி சம்பந்தமானது , 
வாயிலக்கம் , 4.பதக்கம் , 5. பூமால்ை , ஆரிஷம்- . 2. அஷ்டமணத்தி 
6. மாதரணி வடம், 7 , இரத்தின லொன்று , 3. வேதம் , 4 , கல்வி , 
வடம் , 8. ஆபரணம் , 9. புகுமுத 5. ஆகமம் , 6. பூசை , 7. வழுக்கு 
லியவற்றின் கழுத்துவரி , 10. பித் நிலம் . 
தளை , 11. காளிதம் . 

ஆரிடர் - சமணர் , 2. இருடிகள் . 
ஆரம் - ஆட்டதர் , 3. ஒர்பாணம் . ஆரிதம் ஒரு தரும நூல் . 

8. நந்தனவனம் , 4. ஆத்தி, 5. சக் ஆரியப்பாவை ஓர் பாவைக்கூத்து . 


} 


ஆரணியம் - 


ஆர் 


47 


ஆலம் 


அ 


ca 


ஆர்த்திரை- திருவாதிரை நாள் . 


ஆரியப்பூமாலை காத்தவராயன் ஆர்தல்- ( தொ , பெ ) நிறைதல் , 2 , தங் 

மனைவி , 2. அடங்காப் பெண் . கல் , 3. பொருந்தல் , 4. சாப்பிடல், 
ஆரியம் - விந்தியமலைக்கும் இமயமலைக் 5. வினைப்பயனுகரல் . 
கும் இடையிலுள்ள தேயம் , 2. அழகு , ஆர்க்க - நிறைக்க , 2. கட்ட , 3 . 

3. சமஸ்கிருதம் , 4. பண்டம் . ணிய , 4. பொருந்த , 5. ஊட்ட , 
ஆரியவராடி - ஓர் பண் 

6. பொர , 7. ஒலிக்க . 
ஆரியவேளாகொல்லி கொல்லித் ஆர்கதி- திப்பிலி 
திறத்தினொன்று ( ஓர் பண் ). 

ஆர்கலி - கடல் . 
ஆரியன் - அறிவுடையோன் , 2. குரு , ஆர்க்கம் இரத்தம் , 2. இலாபம் . 

3. புலவன் , 4. மேலவன் , 5. வைத் ஆர்க்கு - ஓர் மீன் . 
தியன் , 6. மிலேச்சன் , 7. ஐயனார் , ஆர்க்கை - கட்டு , 2. வாரடை . 
8. சூரியன் , 9. தொம்பன் . 

ஆர்ச்சனம்- 
ஆரியாவர்த்தம் - இமயமலைக்கும் விந்த ஆர்ச்சனை - சம்பாத்தியம் . 

மலைக்கும் நடுவிலுள்ள தேசம் . ஆர்ச்சிதம்- ) 
ஆரியை - பார்வதி , 2. துர்க்கை, 3.காளி. ஆர்ஷம் -- ஆரிடம் .. 
ஆரு- நண்டு, 2. பன்றி , 3. கரகம் . ஆர்துபம் - அரத்தை . 
ஆருகதம் - சமண் சமயம் . 

ஆர்த்தபம் - மகளிர்தீட்டு . 
ஆருகதம் - நாவன்மரம் . 

ஆர்த்தர் - துயருறுவோர் , 2. சான் 
ஆருணி - உபனிடதத்தினொன்று . 

றோர் . 
ஆருத்திரை - 

ஆர்த்தி - துன்பம் , 2. அனுபவம் , 

3. அகோரசத்தி , 4. விற்குரை. 
ஆருபதம் - பித்தளை . 

ஆர்த்திகை- துன்பம் , 
ஆருப்பியம் - வங்கமணல் . 

ஆர்த்திரகம் -இஞ்சி . 
ஆருவம் - நீர் . 

ஆர்பதம் வண்டு , 2. நிழல் . 
ஆருடம் ஏறுதல், 2. முன்னறிவிக்கை . ஆர்ப்பாவம்- ஆரவாரம் . 
ஆரூபம் - ஒவ்வாமை , 2. நீங்காமை . ஆர்ப்பரி- (வி ) ஆரவாரி , 2 , கர்ச்சி . 
ஆரை - நீராரை , 2. மதில் , 3. புற்பாய் . ஆர்ப்பு - கட்டு , 2. சிரிப்பு , 3. போர் , 
ஆரோகணம் எழுச்சி , 2. ஏறுகை , 3. - 4. பேரொலி. 
கற்படி , 4. தாழ்வாரம் . 

ஆர்மை - கூர்மை , 2. மதில் , 
ஆரோகணித்தல் ( தொ . பெ ) எழும் ஆர்வம் விருப்பம் , 2. அன்பு , 3. ஒலி , 
புதல் , 2. ஏறுதல் . 

4. நரகம் , 5. சீலை . 
ஆரோக்கியம் சௌக்கியம் , 2. வருத்த ஆர்வலன்- அன்புடையான் , 2. சினே 
மின்மை , 3. சுகம் . 

கிதன் , 3. கணவன் . 
ஆரோபணம் ஏற்றுகை . 

ஆர்வு - விருப்பம் , 2. உண்டல் , 3 . 
ஆரோபம் - ஒன்றை மற்றொன்றாயறிகை. நிறைவு . 
ஆரோபி- ( வி ) சார்த்து , 2. பொய் ஆலகண்டன் - சிவன் . 
யாய்க் குற்றஞ்சாற்று . 

ஆலகாலம் விடம் . 
ஆரோபிதம் - ஆரோபிக்கப்பட்டது , 2. ஆலங்கட்டி - கல்மழை . 
கற்பிதம் . 

ஆலங்காடு - ஒரு சிவஸ்தலம் . 
ஆர் - யார் , 2. நிறைவு , 3. கூர்மை , ஆலசியம் -- சோம்பல் , 2. தாமதம் . 
4. சோதி , 5. ஐந்துருவாணி , 6. ஆத் ஆலத்தி - ஆரதி . 
திமரம் , 7. வண்டியிலை, 8. பாகு , ஆலம் - நீர் , 2. மழை , 3. மலர்ந்தபூ , 
9. நுண்மை , 10. கொன்றை. 11 . 4. மழு , 5. ஆலமரம் , 6. ஈயம் , 
பூமி , 12. வண்டியகவாய் . 

7. பாம்பினஞ்சு, 8. அம்புக்கூடு. 


ஆலோசி 


48 


ஆவாக 


ஆலம்பம் - பற்றுக்கோடு , 2. அடைக ஆலோலம் - சலனம் , 2. புள்ளோச் 
கலம் , 3. இலம்பம் . 

சுகை , 3. நீரொலி . 
ஆலயம் - தங்குமிடம் , 2. கோயில் , 3. பிர ஆலோலிதம் - பிரியம் . 
மாலயம் , 4 வீடு , 5. யானைக்கூடம் . 

ஆலோன் - சந்திரன் . 
ஆலலம் கூறை . 

ஆல் - அசைச்சொல் , 2. மூன்றாம் வேற் 
ஆலவட்டம் - கால்செய்வட்டம் , 2 . றுமை யுருபு , 3. ஆலமரம் . 
விசிறி . 

ஆல்வாட்டு - உலர்ச்சி . 
ஆலவாலம் - மரத்தடியிற் பாத்தி , 2. ஆல்வாட்டு- ( வி ) சிறிது காயச்செய் . 
வயல் , 3. சிறுபாக்தி . 

ஆல்வு - அகலமானது . 
ஆலவாய் - மதுரைநகர் , 2. பாம்பு . ஆவசியகம் - அவசரம் . 
ஆலா- ஓர் பட்சி . 

ஆவட் ட - ஒரு பூண்டு . 
ஆலாங்கட்டி -- மழை ககட்டி, ஆவணம் - கடை , 2. கடைவீதி , 3. புனர் 
ஆலாசியம் - மதுரை. 

பூசம் , 4. முறிச்சீட்டு , 5. உரிமை , 
ஆலாதம் - நெருப்புக்கொள்ளி . 

6. அடையாளம் , 7. தேர்மொட்டுப் 
ஆலாத்தி நீராஞ்சனம் . 

பொருந்திய பீடம் . 
ஆலாபம் - 
சம்பாஷணை , 

ஆவணி - ஓர் மாசம் , 2. அவிட்ட நாள் . 
ஆலாபனம் 

ஆவணீயம் - கடைவீதி . 
ஆலாபி- ( வி ) சுருதி கூட்டு , 2. ஃபசு . 

. 

ஆவது - ஆகுவது . 
ஆலாலம் - நஞ்சு , 2. வெளவால் . ஆவத்து - துன்பம் . 
ஆலாவர்த்தம் -- ஆலவட்டம் . 

ஆவநாழி - அம்புக்கூடு . 
ஆலானம் - யானை கட்டுந்தறி , 2. கயிறு . ஆவம் - அம்புக்கூடு , 2. நாணி , 3. குங் 

3. யானைகட்டுங் கயிறு , 4. கட்டுகை . 
ஆலி - மழைத்துளி, 2. மழை , 3. ஆவயின் - அவ்விடம் .. 
ஆலாங்கட்டி , 4. காற்று , 5. கள் , 6. ஆவரணம் - மறைப்பு , 2. கோட்டை , 
அமுதம் . 

3. மதில் , 4. சீலை , 5 , கேடகம் . 
ஆலி- தோழி , 2. : தள் , 3. தொ ஆவரி - அம்பு . 
டர்ச்சி , 4. வரம்பு . 

ஆவரை - ஆவாரை , 2. நிலவாகை 
ஆலி - ( வி ) களி . 

பூண்டு , 
ஆலிங்கனம் - தழுவுகை . 

ஆவர்த்தம் - சத்தமுகிலினொன்று . 
ஆலீடம் - அம்பெய்வோர்க்குரிய நிலை ஆவலம் வாயாலார்த்தல் , 2. கொல்லை . 
நான்கினொன்று 

ஆவலாதி - தூற்றுதல் . 
ஆலு -நீர்க்குடம் . 
ஆலு - ( வி ) ஆடு , 2. ஒலி , 3. நிறை . 
ஆலேகனம் -- எழுதுகை 

ஆவலி- ( வி ) ஆசைப்படு , 2. புலம்பு . 
ஆலேகனி - எழுத்தாணி . 

8. கொட்டாவி விடு , 
ஆலை கரும்பாலை , 2. கள் , 3. உபத் ஆவலாதி - தூற்றுதல் . 
திரவம் . 

ஆவல் - காதல் , 2. பேராசை , 8. அவா , 
ஆவலமாலை - அலைச்சல் . 

4. வளைவு . 
ஆலோகம் பார்வை , 2. பிரவை , ஆவலர் -உற்றா, 2. கணவர் . 
ஆலோகனம் 3. முகமன் . 

ஆவறி - அவா. 
ஆலோகன் - தெளிந்தவன் . 

ஆவா - இரக்கக் குறிப்பு , 2. அதிசயக் 
ஆலோசனை - காட்சி , 2. யோசனை குறிப்பு . 
3. சிந்திப்பு , 4. புத்தி 

ஆவாகனம் - ஸ்தாபனம் . 
ஆலோசி-( வி ) யோசி , 2. சிந்தி ,. ஆவாகி- (வி ) ஸ்தாபி . 


கும மரம் , 


ஆவலி ஒழுங்கு. 


ஆழாக் 


49 


ஆமுதா 


வாகை . 


. 


ஆவாசம் - வீடு , 

ஆழி வட்டம் , 2. சக்கரம் , 3. மோதிரம் , 
ஆவாபனம் - நெய்பவர்தறி ,2. ஆசுமணை . 4. தேருருளை , 5. வண்டி , 6.கடல் , 7 . 
ஆவாரை - ஆவிரஞ் செடி , 2. நில கரைப்பொது , 8. யானைக்கை நுனி . 

ஆழிவித்து - முத்து . 
ஆவாலம் - வௌவால் , 

ஆழிவிரல் மோதிரவிரல் . 
ஆவாலம் - மரத்தினடியிற் கோலிய ஆழிவிரை - ஓர் பூடு . 
பாத்தி . 

ஆழிவெம்முரசோன் - மன்மதன். 
ஆவி உயிர் , 2. உயிரெழுத்து , 3. சுவா ஆழ்தல் - ( தொ . பெ ) அழுந்தல் , 2 . 
சம் , 4. நீரிலெழுமாவி , 5. புகை , ஆழதல் -1 தாழ்தல் . 
6. வாசனை , 7. குளம் , 8. பிட்டு , ஆழ்த்து- ( வி ) தாழ்த்து , 2. கட்டு .. 
9. அரூபி . 

ஆழ்வார் - கருடன் , 2.ஸ்ரீ விஷ்ணுபக்தர் , 
ஆவிடையார் - ஆவுடையார் . 

3. சடகோபர் . 
ஆவிதம் - திருகூசி . 

ஆளகம் - சுரைக்கொடி , 
ஆவித்தல் - ( தொ.பெ ) கொட்டாவி ஆளரி - நரசிங்கமூர்த்தி 
விடுதல் , 2. புகைத்தல் , 3. பெருமூச் ஆளன் - எசமான் . 
செறிதல் . 

ஆளாதல் - புருஷத்தன்மை அடைதல் . 
ஆவிபத்தம் - பேராமுட்டி 

ஆளானம் - கலப்பை , 2. யானை கட் 
ஆவியம் - உயிர் , 2.சரீரம் . ஆளாநம்- டுந்தறி , 3. கட்டுத்தறி . 
ஆவியர் - வேடர் , 2. வேளாளர் .. ஆளி - சிங்கம் , 2. ஆள்வோன் , 3. சிங்க 
ஆவிரம் - இடைச்சேரி . 

விராசி , 4. யாளி , 5. ஆளிவிதை , 
ஆவிருதி - மறைப்பு , 2. ஆணவமலம் . 

. 

6. செய்கரை , 7. கரைப்பொது , 
ஆவிருத்தி - முறை, 2. பரிவிருத்தி 8. சிப்பி . 
ஆவிரை - ஓர் செடி . 

ஆளியூர்தி - காளி, 2.துர்க்கை . 
ஆவிர்ப்பவித்தல்- ( தொ . பெ ) உண்டா ஆளிவிரை - ஒரு விரை, 

. 
தல் , 2. தோற்றுதல் . 

ஆளுகை - ஆட்சி , 2.ஆளுந்தன்மை . 
ஆவிலம்- கலங்கனீர் , 

ஆளோல - அடிமைச் சீட்டு , 
ஆவுடையார் - சத்திரூபமாகிய பீடம் .. ஆள் - ஆண்மகன் , 2. தலைவன் , 3. அடி 
ஆவுதி - ஆகுதி , 

மை , 4. கூலியாள் , 5. தொண்டன் , 
ஆவுரிஞ்சி .ஆ உராய்தற்காக நட்டதறி . 6. பெண்பாற்படர்க்கை யொருமை 
ஆவெனல் ( தொ.பெ ) வாய் திறத்தல் . விகுதி . 
ஆவேசம் - ஆவி , 2.சன்னதம் , 3. மருள் . ஆள்வணங்கி - அரசமரம் , 2. தொட் 
ஆவேசனம் - சித்திரக்காரர் வீதி , 2 . 
இரவி மண்டலம் . 

ஆள்வள்ளி - மலைச்சக்கரவள்ளி . 
ஆவேசித்தல் - ( தொ . பெ ) உட்புகு ஆள்வினை - முயற்சி , 2. உற்சாகம் , 
தல் , 

3. பணிவிடை , 
ஆவேட்டன் - யாகத்தி லுபதேசஞ் ஆறகோரம் கொன்றை . 
சொல்லுவோன் , 

ஆறதீகம் - கல்நார் . 
ஆவேலம் - தம்பலம் . 

ஆறலைத்தல் - ( தொ.பெ ) வழிபறித் 
ஆவேலி - தொழுவம் . 
ஆவோ- அதிசய விரக்கச்சொல் . 

ஆறாட்டம் - நோயுற்றோர் கலக்கம் . 
ஆழம் - குட்டம் , 2. ஆழ்ந்தகருத்து , ஆறாதாரம் சடாதாரம் . அவை மூலா 
3. அறிதற்கரியது . 

தாரம் , சுவாதிட்டானம் , மணிபூரகம் , 
ஆழல் 
கறையாள் . 

அனாகதம் , விசுத்தி , ஆஞ்ஞை என் 
ஆழாக்கு - அரைக்காற்படி. 

பனவாம் . 


டால் வாடி . 


தல் . 


ஆனக 


50 


ஆனைக் 


கொட்டும் பறை . 


ஆனம் - கள் . 


ஆறாதூறு - பழி தூற்றல் . 

ஆனகம் - போர்ப்பறை , 2. மேளம் , 
ஆறு - ஓரெண் , 2. ஒழுக்கம் , 3. வழி , 3. தம்பட்டம் , 4. முழங்குமுகில் , 
4. நதி . 

5. காதினுட் சவ்வு . 
ஆறுகாடு - ஓர் ஊர் 

ஆனத்தேர் - விடத்தேர்ச்செடி . 
ஆறுதல் ( தொ . பெ ) இளைப்பாறல், 2. ஆனந்த - ஓர் வருடம் , 
ஆறியிருத்தல் , 3. ஒய்தல் , 4. சூடு ஆனந்தபரவசம்-ஆனந்தத்தி லழுந்தித 
தணிதல் , 

தன்னை மறத்தல் . 
ஆறுமுகன் - குமரக் கடவுள் . ஆனந்தபாஷ்பம் 

ஆனந்தக்கண் 
ஆறெழத்து - குமரக் கடவுள் மந்தி ணீர் . 
ரம் . 

ஆனந்தபைரவி - ஒரிராகம், 
ஆறெறிபறை - வழிபறிக்கும்போது ஆனந்தம் - அரத்தை, 2. பாக்குற்றங் 

களினோர் வகை , 3. சந்தோஷம் . 
ஆற்பதம் - சாரம் . 

ஆனந்தவல்லி - பார்வதி . 
ஆற்ற மிகுதியாய் . 

ஆனந்தவாதி- கௌரிபாஷாணம் . 
ஆற்றலுடைமை - வலியுடைமை . ஆனந்தன் - அருகன் , 2. கடவுள் , 3 . 
ஆற்றல் - வலிமை , 2. முயற்சி , 3. மி களிப்புடையோன் , 4. சிவன் . 

குதி , 4. ஞானம் , 5. நிலையுடைமை . ஆனந்தி - ( வி ) பெருமகிழ்ச்சியும் 
ஆற்றல் - ( தொ . பெ ) சகித்தல் , 2. ஆனந்தை - பார்வதி.. 

தணித்தல் . 
ஆற்றாமை - சகிக்கக் கூடாமை , 2. செய் ஆனயம் - கொண்டுவருகை , 2. உ 
யமாட்டாமை . 

ஆனயனம் 

பநயனம் . 
ஆற்றார் - தரித்திரர் , 2.பகைவர் , 3 தோற் ஆனனம் முகம் . 
றோர் . 

ஆனா - கெடாத , 2. நீங்காத . 
ஆற்றிடைக்குறை - ஆற்றுக்கிடையே ஆனாமை- நீங்காமை , 2. உத்திராடம் . 
உயர்ந்த திடர் . 

ஆனாயர் - அறுபத்து மூன்று நாயன்மா 
ஆற்றின் வித்து - கர்ப்பூரசிலாசத்து . 

ரில் ஒருவர் . 
ஆற்றுக்காலாட்டி - உழத்தி , 2. மருத ஆனி - ஓர் மாதம் , 2. கேட்டை , 3 . 
நிலப் பெண் . 

மூலம் , 4 உத்திராடம் , 5. பொருந்த 
ஆற்றுக்கால் - ஆற்றிலிருந்துபாயும் நதி , 6. வெட்டுக் (தருத்து . 
வாய்க்கால் , 

ஆனி- கேடு . 
ஆற்றுணா கட்டுச்சோறு . 

ஆனியம் - நாள் , 2. பருவம் , 3. பொழு 
ஆற்று நெட்டி - நீர்ச்சுண்டி . 

து , 4. மூலநாள் . 
ஆற்றுப்படுத்தல் - ( தொ , பெ ) வழிப்ப ஆனிரை- பசுக்கூட்டம் . 
டுத்தல் , 2. சன்மார்க்கத்திலுட்படுத் ஆனிலன் - அனுமான் , 2. வீமன் . 
தல் . 

ஆனிலை - பசுக்கொட்டில் . 
ஆற்றுப்படை ஒரு பிரபந்தம் , 2. வழி ஆனு இனிமை , 2. நன்மை. 
ப்படுத்தல் . 

ஆனெய் - பசுவினெய் . 
ஆற்றுமடை - ஆற்றுக்காலின் மடை . ஆனேறு - எருது . 
ஆற்றுவரி - இசைப்பா வகையுளொன் ஆவன - யானை , 2. அத்திமரம் . 

ஆனைக்கரப்பன் - அக்கியென்னும் ஒரு 
ஆற்றொழக்கு - ஆற்று நீரோட்டம் . வகை நோய் . 
ஆனக துந்துபி வசுதேவன் , 2. போர்ப் ஆவனக்கால் - வாதக்கால் , 2. தண் 
* பன்ற . 

ணீர்க்குழாய் . 
ஆனகம் - தேவதரு ... 

ஆவனக்கூடம் யானை கட்டுமிடம் . . 


• ஒருவகை நெல் . 


. 


இகழ் 51 

இங்கு 
ஆவனக்கொம்பன் - ஆனைவாழை , 2. இகழ்ச்சி - நிந்தை , 2. இழிவு , 3. மறதி , 
. 

இகழ்தல் - ( தொ.பெ ) நிந்தித்தல் . 
ஆவனத்திசை வடக்கு . 

இகழ்வு --நிந்தை . 
ஆனைத்தீ - பெரும்பசியைத் தரும் ஒரு இகளி- இடி . 
நோய் . 

இது - ( வி ) புறங்காட்டச்செய் , 2. ஈ , 
ஆவனத்தோட்டி - அங்குசம் . 

3. எறி , 4. கொல் , 5. துடை , 6 , 
ஆவனப்பந்தி - ஆனைக்கூட்டம் . 

தாண்டு , 7. அழை , 8. வீழ்த்து , 9 . 
ஆனைப்பேன் -- கத்தரிச் செடியிலுண் வருத்து , 10. தாழ்து , 11. குழை , 
டாகுமோர் பூச்சி . 

12. மறி . 
ஆவனமுகவன்- விநாயகன் , 2. கஜ இகுடி -- ஆதொண்டை . 
ஆவனமுகன் முகாசுரன் . இகுப்பம் - திரட்சி . 
-ஆவனயூர்தி - இந்திரன் , 2 ஐயன் . 

இகும் - அசைச்சொல் , ( உ.ம் ) காண்டிகு 
ஆன் -- பசுப்பொது , 2 , பெண்பசு , 3 . மல்லமோ கொண்க ? 
பெண்மரை . 

இகுவள் -தோழி , 2. சுற்றம் , 3. நட்பு 
ஆன்மதரிசன - ஆத்தும் நிலையறிதல் . இகுள் - இடி, 2. கார்த்திகைநாள் , 3 . 
ஆன்மா ஆத்துமா . 

ஆரல் மீன் . 
ஆன்ற - விசாலமான , 2. மாட்சிமைப் இகைத்தல் - ( தொ.பெ ) கொடுத்தல் 
பட்ட . 

2 , நடத்தல் . 
ஆன்றல் - அகலம் , 2 , மாட்சிமை, 3. இக்கட்டு - இடுக்கண் , 2. தடை .. 
மிகுதி . 

இக்கணம் - இந்த க்ஷணம் . 
ஆன்றவர்- 

இக்கன் - மன்மதன் . 
ஆன்றார் -- சான்றோர் . 

இக்கிடைஞ்சல் - இடுக்கண் . 
ஆன்றோர் - 

இக்கிரி - ஓர் முட்செடி . 
இ 

இக்கு - கரும்பு , 2.கள் . 

இக்குவாகு - சூரியவமிசத்து ஓரரசன் , 
இ - ஓர் குற்றெழுத்து , 2. ஒரு சுட்டெ 2. பேய்ச்சுரை . 
ழுத்து . 

இக்குவில்லி - மன்மதன் . 
இஃது இது . 

இக்கெனல் விரைவுக் குறிப்பு . 
இக - முன்னிலை அசைச்சொல் . இக்கோ- அதிசய விரக்கச்சொல் . 
இகத்தல் - வா . பெ ) கடத்தல் , 2. இங்கண் - இவ்விடம் . 
மீறல் , 3. போதல் . 

இங்கிசை கொலை . 
இகந்துபடல் ( தொ . பெ ) தவறுபடல் , இங்கிதம் - குறிப்பு , 2. இனிமை , 3 . 
2. முற்கூறிய விதியைக் கடத்தல் . 

நினைவு . 
இகபரம் - இம்மை மறுமை . 

இங்கிரி - கஸ்தூரி . 
இகம் இவ்விடம் , 2. இப்பிறவி , 3. இங்கு - பெருங்காயம் . 
இம்மை . 

இங்கு - இங்கே . 
இகரம் மூன்று முயிர் , 2. சந்தம் . இங்குசுக்காண்டான் - நீர்முள்ளி , 2 . 
இகல - ஒருவமை யுருபு . 

நெருஞ்சில் . 
இகலு- (வி ) பகை , 2. எதிர் , 3. பொரு, இங்குமம் - ( வை . அ ) பெருங் 
4. வாக்கு வாதஞ்செய் . 

இங்குளி- 

காயம் . 
இகலன் - கிழநரி , 2. பகைவன் . இங்குதாரி- பேரோகனை . 
இகல் பகை, 2. போர் , 3. வலி . இங்குதாழி - பீதரோகணி , 2 , புறநாட் 
இகழ் - நிந்தை . 

டுப்பூண்டு, 
இகழ் (விட நிந்தி . 

இங்குராமம் பெருங்காயம் , 


இவ்வாறு, 2. இவ்வி 

இச்சியால்- இத்திமரம் . 


ச்சா 52 

டமா 
இங்குலிகம் - சாதிலிங்கம் , 2. சிவப்பு . இச்சாபத்தியம் - கடுகு, நல்லெண்ணெய் 
இங்ஙனம் - 

நீக்கிச் சாப்பிடுதல் . 
இங்ஙன் 

தம் . 
இசகு பிசகு 
இசக்குப் பிசக்கு- குழப்பம் , 

இச்சித்தல் ( தொ . பெ ) காதலித்தல் . 
இசங்கு சங்கஞ்செடி . 

இச்சியல் - கடுகுரோகணி . 
இசலு- ( வி ) வாதாடு , 

இச்சை - விருப்பம் , 2. மிகுவிருப்பம் , 
இசிதல் - ( தொ . பெ ) இழுபடுதல் , 2 . 3. துரிச்சை , 4 , இஷ்டம் , 5. அஞ் 
நீளுதல் . 

ஞானம் , 6. பொய் , 7. உறுதிச்சொல் . 
இசித்தல்- ( தொ . பெ ) இழுத்தல் , 2. இஞ்சாகம் - இறால் . 
ஒடித்தல் . 

இஞ்சி - இஞ்சிக் கிழங்கு , 2. மதில் , 3 , 
இசிப்பு - இணுங்குகை , 2. சிரிப்பு , 3 . 

வாவி , 4. கேடகம் . 
இசிவு - நரம்புச்சுருக்கு . 

இஞ்சித்தேறு -இஞ்சித்துண்டு. 
இசின் - இறந்தகால விடைநிலை . ( உ - ம் . ) இஞ்சு - ( வி ) இறுகு , 2. சுவறு . 
என்றிசினோர் . 

இடகலை - சந்திரகலை . 
இசுதாரு- கடம்பமரம் . 

இடக்க- ( வி ) தோண்ட , 2. பிளக்க , 3 , 
இசை - ஒலி , 2. புகழ் , 3. சொல் , 4 . 

விரிந்து நிற்க . 
மிடற்றாற் பிறக்கு மிசை , 5. நரம் இடக்கரடக்கல்- இழிந்த சொற்களை 
பிற் பிறக்குமிசை , 6. இசைப்பாட்டு , இடக்கரடக்கு- , மறைத்துக் கூறல் . 

. 
7. சங்கீதம் , 8. புகழ் , 9. முத்தமிழி இடக்கர்- மறைத்த வார்த்தை ,2. தூர்த் 
னொன்று . 

தர் , 3. குடம் , 4. நெருக்கம் . 
இசைகேடு -- சுரபேதம் , 2. அவகீர்த்தி 

இடக்கன் -- தாறுமாறு செய்வோன் . 

இடக்கியம் - தேர்க்கொடி . 
3. ஒத்துக்கொள்ளாமை . 

இடக்கு - சேஷ்டை , 2. இழிசொல் , 
இசைதல் - ( தொ.பெ ) இணைதல் , 2 . 
பொருந்தல் , 3. உடன்படல் , 4. சரிப் இடக்கை - ஓர் தேயம் , 2. ஓர் வாச்சி 

3. முருட்டுத்தனம் , 4. குதர்க்கம் . 
படல் . 

யம் . 
இசைத்தமிழ் - சங்கீதத் தமிழ் . இடங்கணம் - வெண்காரம் . 
இசைத்தல் - ( தொ . பெ ) இணக்குதல் , இடங்கம் -உளி. 
2. ஒலித்தல், 3. பாடல் , 4. பேசுதல் , இடங்கர் - முதலை , 2. தூர்த்தர் , 3. நீர்ச் 
5 பொருந்தப் பண்ணுதல் . 

சால் , 4. சிறுவழி . 
இசைநுணுக்கம் - ஒரு இசைத்தமிழ் இடங்கழி 
நூல் . 

- 

. 
இசைப்பு -இணக்கம் , 2. சொல்லுகை . இடங்கழியர் - காமுகர் , 2. தூர்த்தர் . 
இசைப்புள் - குயில் , 2. அன்றில் . இடங்கரம் - மகளிர் சூதகம் . 
இசைமடந்தை - சரச்சுவதி . 

இடங்காரம் மத்தளத்தினிடப்புறம் . 
இசைமுடி -7 சிலந்தி நாயகமென்கிற இடங்கேடு- தரித்திரம் . 
இசைமூடி -1 செடி . 

இடசாரி - இடது பக்கமாகச் சுற்றுதல் . 
இசைவல்லோர் - சங்கீத வித்துவான் இடந்தலைப்பாடு - இடத்தைச்சேர்தல் . 
கள் , 2. கந்தருவர் . 

இடபம் - எருது , 2. வென் கொடி, 3 . 
இசைவாணர் - லெசவல்லோர் . இடபயிராசி , 4. மேற்றிசைப்பாலன் 
இசைவு - இணக்கம் , 2. சம்மரி . 

குறி , 
இச்சகம்-முகஸ்துரி , 

டேபாருடன் - சிவன் . 
இச்சாசத்தி பஞ்சசத்ரியிருெருசத்தி , இடமாரம் ஓர் பெரும் பறை .. 


13 


இடித் 


53 


இடைக 


று . 


இடம் - ஸ்தானம் , 2. ஆதாரம் , 3. வீடு , லல் , 7. துடித்தல் , 8. உதைத்தல் ,, 

4. அகலம் , 5. ஏது , 6. பெருமை , 9. ஒலித்தல் . 
• 7 . இடது பக்கம் , 8. மூவிடம், இடித்துரை - உறுதிச்சொல் . 
9. செல்வம் , 10. ஆகாயம் , 11 விசா இடிமரம் - உலக்கை 
லம் . 

இடிம்பன் - ஓர் அரக்கன் . 
இடம்பம்- ஆடம்பரம் . 

. 

இடிம்பு அவமதிப்பு . 
இடம்பல் - விலகல் . 

இடியப்பம் - சிற்றுண்டி வகையி லொன் 
இடம்பாடு - விசாலும் , 2. செல்வம் . 
இடம்புரி சங்கு , 2. இடம்புரிச் சங்கு , இடு- ( வி ) தரி , 2. வை , 3.7 , 4. எறி , 
3. ஓர் பூடு , 4. இடப்பக்கமாக முறுக் 5. விதி , 6. சொரி , 
கிய கயிறு . 

இடுகாடு - சுடுகாடு . 
இடர் - துன்பம் . 

இடுகு - ( வி ) சுருங்கு , 2. ஒடுங்கு . 
இடலம் -- விசாலம் . 

இடுகு- ( பெ ) ஒடுக்கம் . 
இடவகம் - மாம்பிசின் , 2. பனம்பிசின் . இடுகை-ாகை , 2. கொடை , 
இடவன் - மண்ணாங்கட்டி , 2. பிளக் இடுக்கண் - துன்பம் . 
கப்பட்டது . 

இடுக்கி- குறடு , 2. உலோபி . 
இடவை - வழி . 

இடுக்கு கொடுக்கு , 2 சந்து , 3. துன் 
இடறு - தடை , 2.ஆபத்து . 

பம் . 
இடறு - ( வி ) பெயர் , 2. தடு . 

இடுக்கு - ( வி ) நெருக்கு , 2. இடுக்கிப்பிடி , 
இடன் - இடம் . 

3. குறடு முதலியவற்றா லிடுக்கு . 
இடா - இறை கூடை , 2. ஓராயுதம் . இடுக்குமுடுக்கு -- முட்டுச்சந்து , 2. சய் 
இடாகினி - காளியேவல் செய்வோள் . 

கடம் 
இடாகு - புள்ளி . 

இடுப்பு இடை . 
இடாசு - ( வி ) நெருக்கு , 2. மேற்கொள் , இடும்பன் - குமரனேவல் செய்வோன் , 
3. அவமதி . 

2. ஓரிரக்கன் . 
இடாப்பு - அட்டவணை . 
இடாப்பு-(வி) காலை யகலப்பண்ணி நில் , இடும்பி இடும்பன் தங்கை , 2. செருக் 

குடையவள் , 
இடாம்பீகன் - இடம்பன் . 

இடும்பு - அகந்தை , 2. சேட்டை , 3. அவ 
இடார் - இறைகூடை , 2. எலி முதலி 

மதிப்பு , 4. கொடுமை . 
யன பிடிக்கும் பொறி 

இடும்பை - துன்பம் , 2. தீமை , 3. அச் 
இடி - தாக்குகை , 2. அசனி , 3 . ஒலி , சம் , 4. வறுமை , 5. விகாரமெட்டி 
4. இடித்தமா, 5. . சிற்றுண்டி , லொன்று . 
6. சுண்ணம், 7. மயிர்ச்சாந்து , 8.உ இடுமருந்து ஒருவரைத் தன் வசமாக்கு 
றுதிச்சொல் , 9. துடிப்பு , 10. இந்தி 

மருந்து , 

இடுலி - பெண்ணாமை . 
இடிகரை - அழிந்த கரை . 

இடுவந்தி - அபாண்டம் , 2. அநீதி , 3 . 
இடிக்கொடியோன் - இந்திரன் . நெருக்கிடை . 
இடிஞ்சில் - அகல் . 

இடை - நடு , 2. மருங்குல் , 3. இடைச் 
இடிதல் ( தொ.பெ ) உடைதல் , 2. சரி சொல் , 4. நடுநேரம் 5.இடம் , 6. ஏழ 

தல் , 8. நொறுங்கல் , 4. ஒடிதல் . னுருபு , 7. பக்கம் , 8. யானை , 9. சம் 
இடித்தல் ( தொ.பெ ) தூளாக்கல் , 2 . யம் , 10. பௌரனை , 11. அளவை 
தாக்கல் , 3. முட்டல் , 4. இடியிடித் யிலொன்று , 12. தசநாடியிலொன்று . 
தல் , 5. தகர்த்தல் , 6. உறுதிசொல் இடைகலை சந்திரகலை . 


ரன் கொடி 


இஷ்ட 


54 


இணைப் 


கு நிறை . 


. 


(2.. 


இடைக்கச்சு - அரைக்கச்சை . இட்டலி - ஓர் சிற்றுண்டி . 
இடைக்காடன் - பதினெண் சித்தரி இட்டளம் - துன்பம் , 2. தளர்வு . 
லொருவன் . 

இட்டறுதி - முட்டு , 2 , 7 றுமை . 
இடைக்கிடை- நடுநடுவே , 3. நிறைக் இட்டி -ாட்டி . 

இட்டி 

யாகம் . 
இடைக்கொள்ளை - நடுக்கொள்ளை, 2 , இஷ்டி- 

கொள்ளை நோயான் வருமழிவு. இட்டிகை - செங்கல் , 2. இடுக்குவழி , 
இடைச்சனி - பூர நாள் . 

3. கட்டு மெழுகு : 
இடைச்சன் - இரண்டாம் பேறு . இட்டிடை - சிறுமை , 2. தரித்திரம் , 
இடைச்சேரி - இடையரூர் . 

3. கடைச்சற் கருவியினோ ருறுப்பு . 
இடைஞ்சல் இடுக்கு , 2. நெருக்கம் , இட்டிலிடஞ்சல் - துன்பப்படுகை, 
3. உபத்திரவம் , 4. தடை . 

2. வறுமை . 
இடைதல்- ( சொ . பெ ) பின்னிடல் , 2. இட்டு 

விருப்பம் . 
ஒதுங்கல் , 3. தாழல் . 

இஷ்டு- 
இடைப்போகம் - இடையிற் புன்செய்ப் இட்டு - ஓரசைச்சொல் , 2 , சிறிது ,. 
பயிர்விளைவு . 

இட்டுறுதி- கண்டிகம் . 
இடைமுள் - இடைப்பரு, 2. ஒரு கரப் இட்டேற்றம் -- கொடுமை , 2. முழுப் 
பன் . 

பொய் , 
இடையன்கால்வெள்ளி - ஓர் விண் இட்டோடு- பிரிவு .. 
மீன் , 

இட்டோட்டு -- அலைக்கழிவு 
இடையாந்தரம் - நடு . 

இணக்கம்- உடன்பாடு , 2. பொருத்தம் . 
இடையூறு -- இடர் . 

3. திருத்தம் . 
இடைவள்ளல் - இரக்கக்கொடுப்போர் . இணக்கு- ( வி ) உடன்படுத்து . 
இடைவிடாமல் - ஓயாமல் . 

இணக்கோலை -உடம்படிக்கைப் பத 
இடைவெட்டுப்பேச்சு - நிந்தனை . திரம் , 
இடைவெளி - நடுவெளி , 

இணங்கலர் -- பகைவர் . 
இடோலி - ஒர் வகைச் சிவிகை . இணங்கு -- பிசாசம் . 
இடோல் - ஓர் பறை . 

இணங்கு- ( வி ) உடன்படு , 
இட்டகாமியம்- இச்சித்த பொருளை இணங்கன் - வெடியுப்பு . 
இஷ்டகாமியம்- நினைத்தபடி பெறு இணர் - பூங்கொத்து , 2. பூமலர் , 3. பூந் 
தல் . 

தாது , 4. கிச்சிலிமரம் . 
இட்டசித்தி - காரிய மனுகூலமாதல் , இணாட்டு - மீன்செவுள் , 2. ஓலைத்துண்டு . 
2. அழகர் மலையிலுள்ள ஒரு பொய் இணாப்பு - ஏய்ப்பு . 

இணாப்பு - ( வி ) ஏய் . 
இட்டடை 

இணி - கண்ணாறு , 2. எலலை , 3. ஏணி , 
துன்பம் . 
இட்டிடை 

இணுக்கு - வளார் , 2. கைப்பிடியளவி 
இட்டதேவதை - தான் வழிபடு தெய் னுக் ககப்பட்டது , 3. இரண்டோ 
வம் . 

லைகளினிடைவெளி , 4. கிளை முத 
இட்டபோகம் - விரும்பினபடி அனுப லியவைகளி னிடைச்சந்து . 

இணுங்கு ( வி ) இசி . 
இட்டம்- பிரியம் , 2. விருப்பம் , 3. இணை - இசைவு , 2. ஒப்பு ,, 8. துணை , 
இஷ்டம்- அன்பு , 4. அடிமை 4. துணைவன் , 5. இச்சை , 6. கூர் 
விடுதலை , 5. கிரக நிலையாலாகும் தல் . 
பலா பலன் , 6. அருவம் . 

இணைப்பு - இசைப்பு , 2. சேர்ப்பு . 


கை . 


விக்கை , 


இந்த 


55 


இந்து 


கே வா . 


இதணம்- காவற்பான் , 2. பாண் 


இணைவிழைச்சு கற்பில்லாமை, இந்தா - இதை வாங்கிக்கொள் , 2. இங் 

2. காமம் . 
இணைவு - ஒன்றிப்பு . 

இந்தி - பூனை . 
இண்டர் - இடையர் . 

இந்திகோபம் - ( வை . அ ) ாயம் . 
இண்டை -ாகைக்கொடி , 2. தாமரை , இந்தியம் - இந்திரியம் . 
3. முல்லை , 4 , மாலை . 

இந்திரகம் - சங்க மண்டபம் . 
. 

இந்திரகாளியம் - யாமளேந்திர முனி 
இதண்- 

வர் செய்த இசை நூல் . 
இதமியம் - இன்பம், 

இந்திரகீலம் - மந்தரமலை. 
இதம் - இன்பமானது , 2. நனமை , 3. இந்திரகோபம் - தம்பலப்பூச்சி . 

இனிமை , 4. உரிமை , 5. சொல் . இந்திரசாலம் - இல்லாததை உள்ளது 
இதயம் - இருதயம் . 

போலக் காட்டும் கண்கட்டி வித்தை . 
இதரம் -- அன்னியம், 2. ஈனம் , 3 , இந்திரசித்து - இராவணன் மகன் . 
தீங்கு , 4. பாதரசம் . 

இந்திரதனு - வானவில். 
இதலை - கொப்பூழ் . 

இந்திரதிசை கிழக்கு . 
இதல் - கவுதாரி , 2. காடை 

இந்திரநீலம் -- நீலரத்தினம் 
இதவு - இதம் . 

இந்திரபம் - வெட்பாலை . 
இதழி - கொன்றை . 

இந்திரபதம் - சொர்க்கம் . 
இதழ் - பூவிதழ் , 2. உதடு , 3. கண்ணி இந்திரபுரி - அமராவதி . 
மை , 4. பனையேடு , 5. வகிர்ந்த இந்திர புரோகிதன் - வியாழன் . 
வோலை , 6. கதவினிலை , 7. பாளை , இந்திரப்பிரத்தம் - பாண்டவர் நகரம் . 
8. இலை . 

இந்திரம் - இந்திரியம் , 2. நவகண்டத் 
இதழ்விள்ள- ( வி ) மலர , 2. வாய்திறக்க , 

தொன்று , 3. மேன்மை . 
3. பேச . 

இந்திரவல்லி - கொத்தான் , 2 . 
இதள் - இரசம் . 

பிரண்டை , 
இதி- பிசாசம் , 2. உறுதி . 

இந்திரவாசம் - நெய்தல் . 
இதிகாசம் - கலைஞான மறுபத்து நான்கி இந்திரவில் - வானவில். 
னொன்று , 2 , பழங்கதை . 

இந்திரன் - வாசவன் , 2 , மிருகசீரிடம் . 
இதியாசம் உதாரணம் . 

இந்திரன்மைந்தன் - அருச்சுனன் ,, 
இது - சுட்டுச்சொல் . 

2. சயந்தன் . 
இதை- காராமணி , 2. புதுக்கொல்லை , இந்திராணி- இந்திரன் மனைவி . 

3. மரக்கலப்பாய் , 4. கலப்பை . இந்திரியகோசரம் - இந்திரியத்துக்கு 
இத்தி - கல்லாலமரம் . 

விஷயமாகுகை. 
இத்திநடையம் - நத்தை . 

இந்திரியநிக்கிரகம் - ஐம்புலனைத் தன் 
இத்தியாதி - இது முதலானவை . 

வசமாக்குதல் . 
இத்து - காவட்டம்புல் . 

இந்திரிய நுகர்ச்சி - ஐம்புலனுகர்ச்சி . 
இத்துரு- ஈயமணல் . 

இந்திரியம் - தாது , 2. பொறி . 
இத்தை - முன்னிலை யசைச்சொல் . இந்திரை - இலக்குமி , 2. அரிதாரம் . 
இந்த ஒரு சுட்டுச்சொல் .. 

இந்தீவரம் -- கரு நெய்தல் , 2. கருங் 
இந்தம் - புளியமரம் . 

குவளை . 
இந்தளம்- தூபக்கால் , 2. ஓர் பண் . இந்து - சந்திரன் , 2. பச்சைக்கர்ப்பூரம் , 
இந்தனம் - விறகு , 2. நறும்புகை , 8 . 3. கரடி , 4. கரி , 5. கௌரிபாஷா 
மேல் , 4. சுவாலை . 

ணம் , 6. சிந்து நதி . 


வானவர் . 


. 


இமிழ் 

56 

இயம் 
இந்து காந்தம் - சந்திரகாந்தக் கல் . இமிழ்த்தல் - ( தொ.பெ ) ஒலித்தல் , 2 . 
இந்துசேகரன் - சிவன் . 

கட்டல் , 3. கொப்பளித்தல் . 
இந்துஸ்தானி - ஓர் பாடை . 

இமை - கண்ணிமை , 2. கண்ணிமைப் 
இந்துதேசம் - சிந்துதேசம் . 

பொழுது , 3. அற்பம் , 4. கரடி , 
இந்துப்பு ஒரு மருந்துச் சரக்கு . 

5. மயில் , 
இந்துரவி கூட்டம் - அமாவாசியை . இமைகொட்டல் - இமைத்தல் . 
இந்துரேகை - சந்திரன் கலை . 

இமையவர் - 
- 

இமையோர் 
பெருங்காயம் . 
இந்துளி - 

இம்பர் - இவ்விடம் , 2. இவ்வுலகம் . 
இந்துளம் - கடம்பமரம் . 

இம்பூறல் - சாயவேர். 
இந்துலோகம் வெள்ளி, 

இம்மடி - யானை . 
இந்துள் - நெல்லி . 

இம்மி - ஓரெண் , 2. நுண்மை , 3. பொன் 
இந்தோளம் - ஓரிராகம் , 2. ஊசல் . மை , 4. புலம் , 5. மத்தங்காய்ப் புல் 
இந்நாள் - இன்று . 

லரிசி . 
இபங்கம் - புளிமா . 

இம்மெனல் - அனுகரணவோசை , 2 , வி 
இபம் - யானை . 

ரைவுக் குறிப்பு . 
இபம் - மரக்கொம்பு . 

இம்மை இப்பிறப்பு . 
இபவ - விபவ ( ஓர் வருடம் . ) 

இயக்கம் - பெருமை , 2. பிரகாசம் , 3 . 
இப்படி - இவ்வாறு . 

வடதினச . 
இப்பந்தி - பலவீனன் , 2. பேடி , 3. உ இயக்கர் கோமான்- 
லோபி , 4. வகை தெரியாதவன் . 

இயக்கன் - 

குபேரன் . 
இப்பர் - வைசியர் பொது , 2. தனவைசி இயக்கி- தருமதேவதை. 
யார் , 3. கோவைசியர் . 

இயக்கு- ( வி ) செலுத்து , 2. பழக்கு , 
இப்பால் இந்தப்பக்கம் , 2. இனி 3. நடத்து , 4. இயங்குவி . 
மேல் . 

இயங்கு ஓர் முட்செடி . 
இப்பி - சிப்பி , 2. சங்கு . 

இயங்கு- ( வி ) அசை, 2. நட , 3. உலாவு , 
இப்போது இப்பொழுது . 

4. ஒளிரெய் , 5. தங்கு .. 
இமகரன் - சந்திரன் . 

இயங்குதிணை - அரைவுள்ளது . 
இமகிரி 

இயசுரு - இரண்டாம் வேதம் . 
இமாசலம்- இமயமலை . 

இயத்தினம் - முயற்சி , 2. ஆயத்தம் ,, 
இமாலயம் 

3. கருவி . 
இமம் - சீதளம் , 2. உதைந்த பணி, 3. இயந்திரம் - சூத்திரம் , 2. சக்கரம் , 3 . 
பொன் . 

மதிலுறுப்பு ; 4. தேர் , 5. ஆலை . 
இமயகிரி - 

இயந்தை - மருதயாழ்த்திறம் . 
இமயமலை . 
இமயம் - 

இயமகணம் - 
இமயவல்லி - பார்வதி . 

இயமகிங்கரர் 

நமன்றூதர் . 
இமலம் - மரமஞ்சள் . 

இயமதூதர் 
இமிசை- வருத்தம் , 2. கொலை . இயமபடர் 
இமிர்தல் - ( தொ.பெ ) ஒலித்தல் , 2. இயமம் - அட்டாங்கயோகத்தொன்று . 
மொய்த்தல் . 

இயமானன் - யாகஞ் செய்விப்போன் 
இமில் - எருத்துத்திமில் . 

2. யசமானன் , 3. உயிர் . 
இமிழ் ஒலி , 2. இனிமை , 8. பறை . இயமான் -- எசமான் . 
இமிழ்தல் - ( தொ.பெ) ஒலித்தல் , 2. இயம் ஒலி , 3. வாச்சியம் , 8. சொல் , 
இனித்தல் . 


4. ஈ . 


இயை 


57 


இரஞ 


* 


கை . 


வரை . 


இயம்பு- (வி ) சொல் , 2. வாச்சிய முழங் இர - ( வி ) பிச்சை கேள் , 2. வேண்டிக் 
த , . 

கொள் . 
இயல் -குணம் , 2. ஒழுக்கம் , 3. ஒழுங் இரகசியம் - மறைவு, 2. அந்தரங்கம் . 
கு , 4 , சாயல் , 5. இசை , 6. இயற் இரகிதம் - நீங்கிநிற்கை .. 
றமிழ் , 7. ஒத்து , 8. விதி 

இரகு - ஸ்ரீராம னிரண்டாம் பாட்டன் . 
இயல் - ( வி ) பொருந்து , 2 , இசை , 

2. இசை , இரகுநாதன் - ஸ்ரீராமன் . 
3. நட , 4. ஆகு . 

இரகுவமிசம் - இரகுவின் சந்ததியார் , 
இயல்பு - குணம் , 2. ஒழுக்கம் , 3 . 

முறை , 

2 , காளிதாசன் செய்த ஒரு காப்பி 
4. தன்மை , 5. நேர்மை , 6. இயற 

யம் . 

இரக்கம் - கிருபை , 2. மனவுருக்கம் 
இயல்பூதி- வில்வம் , 2. நாய்வேளை . 3. துன்பம் , 4. ஒலி . 
இயவம் - நெல் , 2. ஓர் தானியம் , இரங்கு- ( வி ) பரிதபி , 2. துன்பப்படு , 
இயவர் - கீழ்மக்கள் , 2. சண்டாளர் , 3. அழு , 4. ஒலி . 
3. தோற்கருவியாளர் . 

இரங்கல் - அழுதல் , 2. அகப்பொருட் 
இயவனர் -- சோனகர் , 2. கம்மாளர் , 3 . 

டுறையினொன்று . 
சித்திரக்காரர் . 

இரசகற்பூரம் - ஒரு மருந்து . 

இரசகன் - வண்ணான் . 
இயவு - வழி , 2. ஊர் , 3. காடு , 
இயவுள் - புகழாளன் . 

இரசகுளிகை -- இரும்பைப் பொன் 
இயவை - வழி , 2 , தோரைநெல் , 3. து 

னாக்கு மருந்து . 
இரசதம் - 
இரசிதம் - 

வெள்ளி . 
இயறல் - முத்தி , 2. போதல் . 

இரசதாளி- கப்பல் வாழை . 
இயற்கை - சுபாவம் , 2. திராணி , 3. வழக் 
கம் , 4.தன்மை . 

இரசம் - சுவை , 2. இனிமை , 3. சாறு , 
இயற்பகைநாயனார் - அறுபத்து மூன்று 

4. பாதரசம் , 5. சத்த தாதுவினொ 

ன்று , 6. மிளகு நீர் . 
நாயன்மாரு ளொருவர் .. 

இரசலிங்கம் - சாதிலிங்கம் . 
இயற்றி - முயற்சி . 

ரசவாதி - இரும்பைப் பொன்னாக்கு 
இயற்று - பாத்திரம் . 

வோன் . 
இயற்றுதல் - ( தொ . பெ ) செய்தல் , 2 . 

இரசனம் -- சுவை , 2. ஒலி , 3. பல் , 
நடத்தல் , 3. விதித்தல் . 

4. ஒர் பொறி . 
இயனம் - கள்ளிறக்குவோன் கருவிபெய் இரசனி - இராத்திரி , 2. நீலம் , 3. மஞ் 
புட்டில் . 

சள் , 4. பயின் . 
இயாகம் கொன்றை , 2. யாகம் . 

இரசனை - சுவை , 2 , நாக்கு , 3. சாறு . 
இயாதம் - தோட்டியால் யானையைச் இரசாதலம்- கீழேழுலகினொன்று . 

செலுத்துகை , 2. யானைத் தோட்டி இரசாயனம் - ஒர் மருந்து , 2. இரச 
யின் பிடர் . 

வாதம் . 
இயுசாவியம் -- கொன்றை . 

இரசிகம் - குதிரை, 2. தூர்த்ததனம் . 
இயை - இசைப்பு . 

இரசிகன் - தூர்த்தன் . 
இயைதல் - பொருந்தல் , 

இரசிகை- தூர்த்தி . 
இயைத்தல் பொருத்தல் . 

இரச்சை 
இயைபு - இசைவு , 2. பொருத்தம்; இரச்சு 

யிறு . 
8. செய்யுள் வனப்பினொன்று .. இரஞ்சகம் - பற்றுவாய் மருந்து . 
இயைவு- பொருத்தம் , 

இரஞ்சகம் - அன்பு . 
இயைமே- ( வை . -1) வாழை . 

இரஞ்சிதம் - பிரியம் . 


/ 


இரச்சு கயியா . 


இரணி 


58 


மீட்பு . 


இரட்சகம் - 

இரணியநேரம் இரணியன் கொலை 
இரட்சணியம் 

யுண்ட வேளை , அது மாலை நேரம் . 
இரட்சவண 

இரணியம் - பொன் . 
இரட்சை - 

இரணியன் - இரணியகசிபன் . 
இரட்சாபந்தனம் - காப்புக் கட்டல் இரண்டகம் - துரோகம் . 
2. அட்சரவியந்திரம் . 

இரண்டு - உபயம் , 2 , புரளித்தனம் . 
இரட்சித்தல்- ( தொ , பெ ) காத்தல் , 2. இரண்டுபடுதல் - வேறுபடுதல் , 2. ஒற் 
மீட்குதல் . 

றுமையின்றாதல் , 3. ஐயுறுதல் . 
இரட்சிப்பு - காப்பாற்றுகை. 

இரதுகம் - இத்திமரம் . 
இரட்டியர் - வைசியர் . 

இரத சாரதி - தேர்ப்பாகன் . 
இரட்டு - ஓர் சாதி , 2. ஒலி , 3. இருமட இரதபதம் - புறா . 

ங்கு , 4. இரண்டென்னேவல் . இரதபந்தம் ஒருவகைச் சித்திரகவி . 
இரட்டுதல்- ( தொ. பெ ) இரட்டித்தல் , இரதம் - தேர் , 2. பல் , 3. இரசம் , 4 . 
2. ஒலித்தல் , 3. வீசுதல் . 

இனிமை , 
இரட்டுமி - ஓர் வாத்தியம் . 

இரதம் - அரைஞாண் , 2. மாமரம் ,, 
இரட்டை - இரண்டொன்றானது , 2 . 

3. பாதரசம் . 
மிதுனராசி . 

இரதனம் - பல் , 2. அரைஞாண் , 3 . 

கிண்கிணி . 
இரட்டைக்கிளவி - ஒலிக் குறிப்பில் 
வரு மிரட்டை மொழி . 

இரதன் - கண் , 2. கிளி . 
இரட்டையர் - இரட்டைப் போகப் இரதி - காமம் , 2. விருப்பம் , 3. மன் 

மதன் மனைவி , 4. பெண் யானை . 
பிறந்து சிறப்படைந்த கவிராயர் 
இருவர் . 

இரதி - இலந்தை மரம் , 2. காந்தள் , 

3. பித்தளை . 
இரணகளம் - போர்க்களம் . 
இரண்கெம்பீரம் - யுத்தத்தில் ஆரவாரித் இரத்தசாகம் - செங்கீரை 

இரத்தமாரணம் - காவிக்கல் , 

இரத்தம் - சிவப்பு , 2. உதிரம் , 3. பவளம் . 
இரணசூரன் - வீரன் . 
இரண தூரியம் - போர்ப்பறை. 

இரத்தல்- ( தொ . பெ ) வேண்டுதல் , 2 . 

பிச்சைகேட்டல் . 
இரண்பாதகம் கொலை , 2. நம்பிக்கைத் 

இரத்தாட்சி - அறுபது வருடத்தொன்று . 
துரோகம் . 

இரத்தி- இத்தி , 2. இலந்தை . 
இரணபேரி 

இரத்திரி - இத்தி . 
இரணபேரிகை - 
இரணம் - உப்பளம் , 2. உணவு , 3. இரத்தினக்கம்பளி 

இரத்தினக்கம்பளம்- சித்திரக்கம் 

பளம் . 
கடன் . 

இரத்தினச்சுருக்கம் - ஒரு வைத்திய 
இரணம் - போர் , 2 , பகை , 3 , புண் . நூல் , 2. புகழேந்திசெய்த உறுப்புவ 
இரணரங்கம் - போர்க்களம் , 2. யானைக் 

மை நூல் . 
கொம்பினடு . 

இரத்தினம் - மாமணி . 
இரணவீரன் - யுத்தவீரன் . 

இரத்தினாகரம் - கடல் . 
இரணவைத்தியம் - சத்திரவைத்தி இரத்தினி - பிடிமுழம் , 2. முன்கைப் 
யம் . 

பேரெலும்பு . 
இரணியகசிபன் - நரசிங்க மூர்த்தியி இரத்தோற்பலம் செங்குவளை 

னாற் சங்கரிக்கப்பட்ட ஓர் அசுரன் . இரஸ்து - சேனையினுணாவகை. 
இரணியகருப்பன் - பிரமன் . இரந்திரம் - துவாரம் , 2. சென்மலக் 
இரணியதானம் - சுவர்ணதானம் . கினம் . 


தல் . 


| 


இராக 


.59 


இராசி 


இன்புறச் செய்கை . 


இரம்மியம் - திருப்தி 


. 


இரந்துண்ணி 

இராகவன் - இரகுவம்சத்திற் பிறந்த 
யாசகன் . 
இரப்பாளன் - 

வன் , 2. ஸ்ரீ இராமன் . 
இரப்பு - கரித்திரம் , 2. பிச்சை . இராகவி - பெருநெருஞ்சில் . 
இரமணம் - 

இராகவிண்ணாடகம் - கொன்றை . 
இரமணியம் 

இராகி - கேழ்வரகு . 
இரமணன் - நாயகன் . 

இராகு - கரும்பாம்பு . 
இரமி-( வி ) சந்தோஷி . 

இராகு - கோமேதகம் . 
இரமியம் 

. 

இராக்கதம் - பெண்ணும் அவளது 

பெற்றோரும் சம்மதியாதிருக்க, 
இரமை - இலக்குமி , 2. செல்வம் . 

தானே பலாத்காரத்திற் செய்யுமணம் 
இரம்பக்சல் - குருந்தக்கல் . 

- 

அரக்கர் . 
கம் . 

இராக்கதிர் - சந்திரன் . 
இரம்பிவம் - மிளகு . 

இராக்கினி - அரசி . 
இரம்பை - இரம்பம் , 2. கஸ்துரி மிரு 

இராசசம் - 
கம் , 3. தேவதாசிகளிலொருத்தி . 

ணத்திலொன்று . 
இரம்மியம் - பூரண சந்தோஷம் . 
இரலை - கலைமான் , 2. புல்வாய் , 3 . 

இராசசூயம் - ஏகசக்கராதிபதி செய் 
சுவினி , 4. ஊதிடுகொம்பு . 

யும் ஒர் யாகம் . 
இரவணம் குயில் , 2. வெண்கலம் , 

இராசதானம்- 

அர 

ரசன் வாழுநகரம் - 
3. பரிகாசம் பண்ணுதல் , 4. ஒட்ட 

இராசதானி- 

இராசத்துவம் -- அரசியல் . 
கம் . 
இரவல் - மீண்டும் தருவதாகக் கொள் இராசநோக்காடு - பிரசவவேதனை . 

சபயம் . 
பொருள் , 2. மீண்டுந் தருவதாகக் இராசபஞ்சகம் - இராச 

இராசபட்டம் -- இராசாதிகாரம் . 
கொள்கை . 
இரவி - சூரியன் , 2. மூக்கின் வலத் இராசபாட்டை - இராசமார்க்கம் . 
துவாரம் , 3. மலை . 

இராசபிளவை முதுகிலுண்டாகும் 
இரவிகாந்தம் - சூரியகாந்தக்கல் . 
இரவிகுலம்- சூரியவமிசம். 

இராசமண்டலம் - அரசர் கூட்டம் . 
இரவிக்கை - முலைக்கச்சு . 

இராசமாநாகம் - கருவழலைப்பாம்பு . 
இரவிநாள் - இரேவதிநாள் . 

இராசராசன் 

சக்கரவர்த்தி , 
இரவிமது- ( வை . அ ) வெள்ளி. 
இரவு - இராத்திரி . 

இராசராசேஸ்வரி- துர்க்கை , 2. பார் 
இரவுத்திரம் - இரௌத்திரம் . 

வதி . 
இரவுரவம் - ஓர் நரகம் , 2. இருபத் இராசரிகம் - அரசாட்சி . 
தெட்டாகமத்திலொன்று . 

இராசவள்ளி - ஓர் வள்ளிக்கொடி , 
இரவை - அணு, 2. துப்பாக்கியிலிடு இராசவாகனம் சிவிகை. 
மீயச்சன்னம் , 3. வச்சிரம் , 4. சொற் இராசன் - அரசன் , 2. சந்திரன் . 
பம் . 

இராசவிருட்சம் - கொன்றைமரம் . 
இரளி - கொன்றை . 

இராசாக்கினை - அரசனாணை , 2. இராச 
இரா - இரவு . 

தண்டம் . 
இராகமெடுக்க - இராகமாலாபிக்க , இராசாளி- ஒரு பறவை . 
இராகம் - ஆசை, 2. மோகம் , 3. நிறம் , இராசி - ஒரை, 2. கூட்டம் , 3. குவியல் , 
4 , சிவப்பு , 5. இன்னிசை . 

4. ஒழுங்கு . 


ஒரு சிலந்தி , 


இராசாதிராசன் - 


. 


இராம 


60 


இருசு 


2. ஒரை . 


இராசி - இணக்கம் , 2. மத்தியானம் . இராமாநுசன் - இலக்குவன் , 2. வைஷ் 
இராசிக்காரன் - அதிர்ஷ்டசாலி. ணவ சமயாசாரியரி லொருவர் . 
இராசிப்பொருத்தம் மணப் பொருத் இராமாயணம் - ஸ்ரீராமபிரான் சரித் 

தம் பத்தினொன்று , 2. இராசிப்பலன் . திரம் . 
இராசி மண்டலம் இராசி வட்டம் , இராயசம் - சம்பிரதித்தொழில். 

இராயணி - அரசி . 
இராசியம் - இரகசியம் , 2. மறைபொருள் . இராயன் - அரசன் . 
இராசிலம் - நீர்ப்பாம்பு , 2. சாரைப் இராவடம் - அசோகு , 2 , அராவு 
பாம்பு . 

தொழில். 

|| 
இராசீவம் தாமரைமலர் . 

இதாவடி - ஏலம் , 
இராச்சியபாரம் - இராச்சியப் பொ இராவணம் விளக்கு . 
றுப்பு . 

இராவணன் - இலங்கை வேந்தன் . 
இராச்சியம்- அரசாளுமிடம் , 2. நாடு , இராவணன் மீசை - ஒர் புல் . 

3. அரசாளுகை , 4. உலகு . இராவணாத்தம் - ஒரு வீணை . 
இராடம் -- ஓர் தேயம் , 2. கழுரை , 3. இராவணி - இந்திரசித்து . 
பெருங்கா பம் . 

இராவிரேகு - குழந்தைகளணியி 
இராட்சசன் - இராக்கதன் . 

லொன்று , 2 , அரசிலைச் சுட்டி , 
இராட்சத - ஓர் வருடம் . 

3. அரைமூடி . 
இராட்டினம் - நூனூற்கு மியந்திரம் . இராவு- ( வி ) அராவு . 
இராட்டினவூஞ்சல் -- இராட்டினம் இராவுத்தன் - குதிரைச் சேவகன் . 
போற் சுற்று மூஞ்சல் . 

இரிகம் - இருதயம் , 2. இரத்தாசயம் . 
இராட்டு -- அரசன் . 

இரிசல் - இரிதல் . 
இராணம் - இலை , 2. மயிற்றோகை. இரிசியா - பூனைக்காலி, 
இராணி - அரசி . 

இரிஞர் - பகைவர். 
இராணுவம் - சேனை . 

இரிதல் - ( தொ. பெ ) கெடுதல் , 
இராதம் - கடைக்கொள்ளி. 

2. தோற்றோடல் , 3. சாய்தல் , 
இராதை - ஸ்ரீ கிருட்டிணன் மனைவி ,, 

4. அஞ்சுதல் . 
2. விசாகம் , 3. மின் , 

. 

இரித்தல்- ( தொ . பெ ) பயப்படுத்துதல் , 
இராத்திரி -- இரா . 

2. அழித்தல் , 3. முறியடித்தல் . 
இராந்து - இடுப்பு 

இரிப்பு - முறியடிக்கை . 
இராமகலி - ஒரிராகம் . 

இரியல் - நல்லாடை . 
இராமக்கம் - ஓர் வைசூசூரி , 

இரீதி - பித்தளை , 2. முறைமை , 
இராமக்கிரியை - ஓர் இராகம் . இரீதிகவுளம் - ஓரிராகம் . 
இராமடம் - பெருங்காயம் . 

இரு பெரிய , 2 , இரண்டு ,. 
இராமதூதன் - அனுமான் . இருகால் - அரை , 2. இருமுறை, 

, 
இராம நவமி - சித்திரையில் சுக்கில 

3. இரண்டு தாள் . 
பக்ஷத்தே வரும் நவமிதிதி . இருக்கு - முதல் வேதம் , 2. வேதம் , 
இராமபத்திரன் - தசரத ராமன் . 

3. மந்திரம் . 
இராமபாணம் புத்தகங்களை யரிக்கும் இருக்கை - ஆசனம் , 2. குடியிருப்பு , 

பூச்சி , 2. ஸ்ரீ இராமனம்பு , 3. ஒரௌ 3. ஊர்ப்பொது , 4. வீடு . 
டதம் . 

இருசமய விளக்கம் ஒரு நூல் . 
இராமம்- அழகு . 

இருசி - இருதுவாகுந் தன்மையில்லாப் 
இராமன் - ஸ்ரீ விஷ்ணு மூர்த்தியின் பெண் , 2. ஓர் பெண் பிசாசு . 
ஏழாவ தவதாரம் . 

இருசு - செவ்வை . 


ஒருஷ்- முனிவன் . 


. 


இருப் 

61 

இரேக் 
இருசு - பண்டியுளிரும்பு , 2. மூங்கில் . இருப்பு -இருக்கை , 2.இருக்குந்தன்மை , 
இருடி - ஆந்தை . 

3. மீந்திருப்பவை . 
இருடி 

இருப்புக்காய் வேள்ை - ஒரு செடி . 

இருப்பு நெஞ்சு - இரக்கமில்லாத நெஞ்சு . 
இருடிகேசன் - மகாவிட்டுணு . இருப்புப்பாரை -- குழிதோண்டுங் கருவி . 
இருட்சி இருள் , 2. மயக்கம் . இருப்பை இலுப்பை . 
இருட்டு - இருள் , 2. அறியாமை இருமல் - கக்கல் ( ஒரு நோய் .) 
இருட்டுதல் - இருளடைதல் . 

இருமுது குரவர் - 

தாய் தந்தையர் . 
இருட்பிழம்பு - இருளின் திரள் . 

இருமுது மக்கள் - 
இருணம் - கடன் , 2. கழிக்கப்படு இருமை - பெருமை , 2. மகில ம , 
மெண் , 3. உவர்த்தரை . 

3. துக்கம் . 
இருணிலம் - நரகம் . 

இரும்பிலி --ஓரூர் , 2. ஓர் செடி . 
இருண்மை இருளுடைமை. 

இரும்பு - கரும்பொன், 2. ஆயூசப் 
இருதயம் - உள்ளம் , 2. உயிர்நிலை , பொது . 
3. மனம் , 4. கருத்துரை . 

இரும்புளி - ஓர் மரம் . 
இருதலைக்கொள்ளி - இருதலையுந் தீப் இரும்பை - பாம்பு , 2. குடம் . 
பற்றிய கொள்ளி . 

இருவல் நொருவல் இடிந்தும் இடியா 
இருதலை மாணிக்கம் - ஒரு மந்திரம் . 

தது . 
இருதிணை - உயர்திணை அஃறிணை . இருவாச்சி- கருமுகைச் செடி . 
இருது இரண்டுமாத பருவம் , 2. மக இருவி - தினைத்தாள் , 2. ஒரு நாபி . 
ளிர் முதற்பூப்பு , 3. கடவுளின் முத் இருவிக் காந்தகம் - ஓர் நச்சு மூலிகை . 
தொழில் . 

இருவினை - நல்வினை தீவினை . 
இருதுசாந்தி - ஒரு சடங்கு , 2. சோபன இருவேலி - வெட்டிவேர் . 
கலியாணம் . 

இருளன் - ரு பிசாசம் , 2. மலையின் 
இருத்தி - சித்தி , 2. மேன்மை . 

வாழும் ஓர் காதியான் . 
இருத்து -- அஸ்தக்கிரியை , 

இருளி - வெட்கம் , 2. பன்றி , 3. கருஞ் 
இருத்துதல் - ( தொ.பெ ) உட்காரச் சீரகம் , 4. இந்து லாகுந் தன்மையில் 
செய்யல் , 2. தாமதிக்கச் செய்யல் , 

லாப் பெண் . 
3. அழுத்தல் , 4. நிலைபெறச் செய் இருளை - நாணம். 
தல் , 5. இருத்திக்கொள்ளல் . இருள் - அந்தகாரம் , 2. கறுப்பு , 3. உன் 
இருத்தை - இருபத்து நாலு நிமிஷங் மத்தம் , 4. யானை , 5. நரகம் . 
கொண்ட ஒரு நாழிகை, 2. நாழிகை இருள்வலி - சூரியன் . 
வட்டில் , 3. சேங்கொட்டை , இருள்- ( வி ) அந்தகாரமாகு , 2. மங்கு , 
இருநா -உடும்பு , 2. பாம்பு . 

3. ஒளி மழுங்கு , 4. மருளு . 
இருநிதிக்கிழவன் - குபேரன் . இரெட்டி -- ஒர் சாதி . 
இருந்து - 

இரெப்பை - கண்மடல் . 
- 

இரேகி -- ( வி ) ஒன்றுபடு , 2. ஐக்கமா 
இருபஃது - இருபது . 

யிரு. 
இருபிறப்பாளர் பிராமணர், இரேகுத்தி - ஒரிராகம் . 
இருபிறப்பு - சந்திரன் , 2. சிறகு , 3. பல் , இரேகை வரி , 2. கைகால் முதலியவற் 
4. முட்டையிற் பிறப்பன . 

றினிரேகை , 3. எழுத்து , 4. சந்திர 
இருப்பவல் - ஓர் யூண்டு . 

ரேகை , 5. சித்திராகிரு , 6 . 
இருப்பிடம் - ஆசனம் , 2. இருக்குமி இரேக்கு - பூவிதழ் , 2. ஓர் வகைச் 
டம் . 

சல்லா, 3. பொற்றகள் . 


டை 


கரி . 


6. இறை . 


இலகி 


62 


இலங் 


ன் 


துவது . 


இரேசகம் - பேதிமருந்து , 2 , பிராணா இலகு - இலேசு , 2. நுண்மை , 3. கால 
யாமம் . 

தாப்பிரமாணத்தி லொன்று , 4. , கணி 
இரேசனம் - பேதி . 

வு , 5. குற்றெழுத்து . 
இரேசன்-வெள்ளைப்பூண்டு . 

இலகு - ( வி ) ஒளிசெய் . 
இரேசி - ( வி ) நாசியினொரு தொளை பாற் இலகுசம் - ஈரப்பலா. 
சுவாசம் விடு . 

இலதத்துவம் - இலேசாகுநல . 
இரேசிதம்- குதிரை வட்டமாயோடல். இலக்கணச் சிதைவு - தவறாய் வழக 
இரேசுதல் - ( வை . அ ) அசீரணம் . 

தம் சொல் . 
இரேணு - அணு . 

இலக்கணம் அடையாளம் , 2. இயல் 
இரேணுகம் ஓர் மருந்து . 

4 , 3. அராதாரண தருமம் , 4. உறுப் 
இரேபதம் - தரும சாத்திரத்தி லொன் 

புகள் , 5. சிறப்பு , 6 , இலக்கியத்தி 
இரேவதம்- று , 2. கண்டம் . 

எமைதி . 
இரேயம் -கள் , 

இலக்கணச் சுழி -- குதிரையின் அங் 
இரேவதம் - இரேவதிநாள் . 

கத்திலும் நற்சுழி . 
இரேவதன் பலதேவன் மாமன் . 

இலக்கணி - இலக்கண மறிந்தவன் . 
இரேவதி -- கடைநார் , 2. பலதேவ 

இலக்கணை - உரியபொருளை விட்டு 
மனைவி . 

அப்பொருளின் - ம்பந்தியை யுணர்த் 
இரேவு - இறங்குதுறை, 2. ஆபத்து 
றை . 

இலக்கம் - துலக்கம் , 2. குறிப்பு, 
இரை - பறவை முதலியவற்றி னுமனவு ,, 

3. இலட் ம் . 
2. தூண்டிலிரை, 3 . 

- னவு, இலக்கர் - சீலை , 2. கதை. 
4. உண்டது . 

இலக்காரம் - சீலை . 
இரை- ( வி ) ஒலி , 2. இரையென்னேவல் , 

இலக்கியம் - குறி , 2. உதாரணம் , 3 . 
3. வீங்கு . 
இரைகொள்ளி - பெருந் தீனியாள் , 
பெருந் தீனியாள் , இலக்கினம்-இராசிகளினு தயம் , 2 . 

சான்றோர் செய்யுள். 
2. இரைப்பெட்டி . 
இரைச்சல் - ஆரவாரம் . 2. ஒலி . 

முகூர்த்தம் . 
இரைப்பு - இரைச்சல் , 2. ஓர் நோய் . 

இலக்கு - குறி , 2. எதிரி , 3. அசாதா 
இரைமீட்குதல் - ( தொ . பெ ) அசை 

ரண தருமம் , 4. குறிப்பு , 5. எண் 
போடுதல் , 

ணம் , 6 , எது , 7. சமயம் . 

ஸ்ரீ 
சோனகர் . 

இலட்சுமணன் யோன் . 
இரெளத்திரம் பெருங்கோபம் . இலக்குமண்- சாரச பட்சியின் பேடு 
இரௌத்திரி - ஓர் வருடம் . 

- 
- 

திருமகள் 
மங்களி லொன்று . 

இலக்குவன் - இலட்சுமணன் . 
இலகடம் - யானைமேற்ற விசு . 

இலங்கம் - எறும்பு , 2 , கூட்டம் , 
இலகம் - ஊமத்தை . 

3. மூடம் . 

. 
இலகரி - வெறி , 2. மகிழ்ச்சி , 3. மது , இலங்கர் - நங்கூரம் . 
இலகிரி- 4 . 

இலங்கனம் - உணவொழிககை , 2. தா 
இலகாம் 

ண்டுகை , 3. விதி கடக்கை . 
கடிவாளம் . 
இலகான் . 

இலங்கிசார் - அலைக்கழிவு. 
இலகிமா - ஒரு சித்தி . ( அது கனமின் இலங்கு -குளம் 
மையாகுகை ) 

இலங்கு - ( வி ) ஒளிசெய் . 


ஒரு நூல் . 


இலம் 


அ 


திரம் . 


இலம்பனம்- தாங்குவது , 2. மாலை , இலாகன் --ஓர் மீன் . 

63 

இலாச 
இலங்கை ஆற்றிடைக்குறை , 2. இலயம் - சாவு , 2. அடங்குகை, 3. ஒளி 

இலங்காபுரி , 3. இராவணனரண் . ப்பு , 4. கரைவு , 5. கூத்தின் விகற்பம் . 
இலங்கோடு - கீழுடை . 

இலயி - ( வி ) ஒன்று , 2. ஒடுங்கு, 3 . அழி . 
இலசுனம் - வெள்ளைப்பூண்டு, 2. மணி இலயை - தாளப்பிரமாணம்பத்தி 
யின் குற்றத்திலொன்று . 

லொன்று . 
இலச்சினை - குறி , 2. முத்திரைமோ இல்லாடம் - நெற்றி . 
திரம் . 

இலலிதம் - அழகு , 2. மாதுரியம் . 
இலச்சை - வெட்கம் , 2. கூச்சம் , இலலிதை - இராகம் முப்பத்திரண்டி 

3. அவமதிப்பு , 4. தொந்தரவு . லொன்று , 2. பார்வதி . 
இலஞ்சம் - பரிதானம் 

இலவங்கம் - ஒர் வாசனை மரம் ( கராம் 
இலஞ்சி- குளம் , 2. ஏரி , 3. கொப்பூழ் , 

, பு . ) 
4. மகிழமரம், 5. புன்கு , 6. குணம் , இலவசம் -- விலையின்றிப் பெறுவது . 

7. சாரைப்பாம்பு , 8. மதில் . இலவண பஞ்சாட்சரம் - ஓர் மாந்தி 
இலட்சணம் - குறி , 2. பார்வை , 3 . ரிக நூல் , 2. ஓர் மந்திரம் . 
ழகு . 

இலவணம் - உப்பு , 2. உவர்ப்பு . 
இலட்சம் - நூறாயிரம் . 

இலவணவித்தை - ஒரு தந்திரவித்தை . 
இலட்சியம் - குறி , 2. எதிர் , 3. மதிப்பு . இலவந்திகை - தண்ணீரிறைக்கு மியந் 
இலட்சுமணம் - தாளி ( ஒர் மரம் ) . 
இலட்சுமணன் - சீராமபிரான் தம்பி . இலவம் - 

இலவம் பஞ்சு மரம் . 
2. அப்பவருக் 
கம் , 3. இலட்டு . 

இலவம் - என் 

கணப்பொழுது , 
இலவண - அரசமரம் . 

2. சொற்பம் , 3. ஏழுதீவுகளிலொன் 
இலண்டம் - யானையிலத்தி . 

று , 4. பூசை. 
இலண்டு - முருட்டுத்தனம் . 

இலவலேசம் - மிகச் சிறிது . 
இலதை - படர்கொடி. 

இலவன் .- ஸ்ரீ இராமனுடைய மூத்த 
இலத்தி - குதிரை முதலிய வற்றினி மைந்தன் . 
லத்தி , 

இலலிதம்- ( அழகு , 2 , மாதுரியம் , 
இலந்தை - ஓர் மரம் , 2 , குளம். இலளிதம் 3. சரசம் , 4 , உப 
இலபனம் - வாய் , 

சாரம் , 5. சிவாகமமிருபத் தெட்டி 
இலபி - ( வி ) கைகூடு , 2. நேரிடு . லொன்று , 6. ஒரிராக விகற்பம் . 
இலப்தம் - பாசிதம் , 2. கிடைத்தது . இலளிதை - பார்வதி . 
இலம்பகம் - அத்தியாயம் , 2. மாலை , இலாகரி - 

. 3. நுதலணிமாலை . 
இலம்படை - இடுக்கண் , 2. தரித்தி இலாகவம் - 

சாமர்த்தியம் . 

இலாகு 
இலம்பம் 

3. ககோளத்திற் கூறு இலாகை - விதம் . 
மோர் பாகையளவு, 4. நிறு திட்டம் , இலாக்கிரி -- செம்மெழுகு . 
இலம்பாடி- ஓர் சாதி . 

இலாக்கை -ார் . 
இலம்பாடு - தரித்திரம் , 2. இன்மை . 

இலாங்கலி - தென்னமரம் , 2. செங்கார் 
இலம்பிகை- அண்ணாக்கு . 

தள் , 3. கார்த்திகைப்பூ , 4. கலப்பை . 
இலம்பிதம் --தொங்குகை, 2 , உயர்ச்சி . இலாங்கூலம் - வால் . 
இலம்பை - இடுக்கண் , 2. துயரமான இலாசடி 
நிலை . 

இலாசடை 


இலாகிரி வெறி , 2. மன்ன . 


1 


வருத்தம் . 


இலேக 


64 


இவர் 


லேகினி - எழுத்தாணி . 


இலாச்சம் - ஓர் தானிய அளவை , இலேகனி 

2. ஓர் நில அளவை . 
இலாஞ்சனம்- அடையாளம் , 2.முத் இலேகை - எழுத்து , 2. சித்திரம் . 
இலாஞ்சனை திரை , 3. பெயர் , இலேகியம் - நக்குகை , 2. பாகாகக் 
4. கீர்த்தி , 

கிண்டிய மருந்து . 
இலாஞ்சி - ஏலம் . 

இலேசம் - நொய்மை , 2. இலே சு . 
இலாடம் - தேசமைம்பத்தாறிலொன் 3. காலவிரைவு , 4. ஓரணி . 
று , 2. நெற்றி .. 

இலேசு - நொய்மை, 2. கனமின்மை , 
இலாடம் - குதிரைக்குளம்பி விணைக்கு 3 எளிது , 4. பலவீனம் , 5. விதப்புக் 
மிரும்பு , 2. புளியமரம் . 

கிளவி . 
இலாடன் பருத்தி - ஓர் செடி . இலேசுணம் - அரிதாரம் . 
இலாபம் - ஆதாயம் . 
இலாபாதேவி - கொடுக்கல் 

- 
இலாவாதேவி - கல் . 

இலேபம் - வால்மிளகு . 
இலாமச்சை- விழல் . ( ஒரு வாச இலேபனம் - பூசுமருந்து , 

2. வாச 
இலாமிச்சை னைப்புல் .) 

னைத் தைலம் . 
இலாயம் குதிரைச்சாலை . 

இலேம்புகம் --நிலக்கடம்பு . 
இலாலனம் - 

இலை - அடை , 2. உலோபத்தனம் . 
நயஞ்செய்கை . 
இலாலவன - 

3. வெற்றிலை . 
இலாலி - ஓர் வாழ்த்து , 2. மங்களப் இலைக்கறி- கீரை , 
பாடல் , 

இலைங்கம் - இலிங்கபுராணம் . 
இலாவணம் - பெயர்ப் பதிப்பு . இலெயான்-1 . 
இலாவணியம் - அழகு . 

இலௌகீகம் - உலகசம்பந்தம் . 
இலாவிருதம் - நவகண்டத் தொ இல் -- இடம் , 2. வீடு , 3. இல்வாழ்க் 
இளாவிருதம் - 

கை , 4. இராசி , 5. மனைவி , 6. ஏழ 
இலிகி - எழுதுகை , 2. எழுத்து , னுருபு , 7. இல்லை . 
இலிகிதம் - எழுதிய புத்தகம் , 2. கலை இல்லக்கிழத்தி - மனைவி . 

இல்லம் - தேற்றான்மரம் , 2. வீடு , 
இலிகுசம் - எலுமிச்சமரம் . 

இல்லவள் - மனைவி . 
இலிங்கம் - அடையாளம் , 2 , சிவலிங் இல்லவன் - கணவன் . 
கம் , 3. சாதிலிங்கம் . 

இல்லறம் - இல்லத்தில் மனையாளோடு 
இலிங்கி- ஒரு சைவ சந்நியாசி . 

கூடி வாழுகை . 
இலிபி - எழுத்து , 2. விதி .. 

இல்லாத்தனம் - வறுமை . 
இலிர் - ( வி ) தளிர் , 2. சிலிர் . 

இல்லாமை - தரித்திரம் . 
இலீக்கை - நமடு . 

இல்லார் - தரித்திரர் . 
இலீலை - விளையாட்டு , 2. சரசம் , இல்லாள்- மனைவி . 
3. மகளிர் மோகவிளையாட்டு , 4. பா இல்லான்- தரித்திரன் . 
வனை காட்டுகை , 5. பரிகாசம் , இல்லி - சில்லி . 
6. புணர்ச்சி . 

இவக்காண் - இங்கே , 2. இந்நேரமள 
இலுதை - அணில் . 

வும் . 
இலுப்பைட இருப்பைமரம் . 

இவண் - இவ்விடம் . 
இலேககன் - எழுரவோன் . 

இவர் ( வி ) ஏறு , 9. எழும்பு , 3. விரும் 
இலேகர் - தேவர் . 

பு , 4. செல் , 5. நடத்து , 6. பேரா 
இலேகனம் எழுத்து . 

சைகொள் . 


ன்று . 


ஞானம் . 


இழைவா 


65 


இளவெ 


கும் கண் . 


இவவு - இழிவு . 

இளகு- ( வி ) தணி , 2. நெகிழ் , 3. கரை , 
இவறு- ( வி ) ஆசைகூர் , 2. உலோபஞ் 

4. தளர் . 
செய் , 3. மற . 

இளக்கம் - இளகிய தன்மை . 
இவுளி - குதிரை . 

இளக்கரி - ( வி ) தளர் , 2. தாழ் , 3. எளி 
இழ- ( வி ) இழந்துபோ. 

மையாகு , 4. அஞ்சு . 
இழவு - நஷ்டம் , 2. மரணம் . 

இளக்காரம் - இளக்கம் . 
இழவுவிழ - சாவுநேரிட . 

இளக்கு- ( வி ) இளகச்செய் . 
இழி - (வி ) இறங்கு ,2 இழிவுபடு , 3. தாழ் . இளங்கதிர் - பயிரினிளங்கதிர் ,2. இளங் 
இழிகடை - மிகவிழிந்தது . 

கிரணம் , 3. உதையாதித்தன் , 
இழிகண் -- எப்பொழுதும் பீளை நீர் ஒழு இளங்கலையன் - ஓர் நெல் . 

இளங்கன்று - சிறுகன்று , 2. மரக்கன்று . 
இழிசனர் - கீழ்மக்கள் . 

இளங்கார் - கார்நெல் . 
இழிசொல் -பழிச்சொல் , 2. பொய்மொ இளங்கால் - வெற்றிலை யிளங்கொடி . 

ழி , 3. கடுஞ்சொல் , 4. பயனில்சொல் . இளங்குரல் - சிறுகுரல் , 2. பயிரிளங் 
இழிஞர் - சண்டாளர் . 

கதிர் . 
இழிதகவு- இழிவு , 2. எளிமை . இளங்கொடி -சிறுகொடி, 2. பசுவினஞ் 
இழிதிணை- அஃறிணை . 

சுக்கொடி , 3. பெண் . 
இழிபு - தாழ்வு , 2. பள்ளம் . 

இளங்கோக்கள் - வைசியர் . 
இழிவு - தாழ்வு , 2. நிந்தை , 3. குறைவு , இளசு - முதிராதது . 

4. பள்ளம், 5. கேடு , 6. குற்றம் . இளஞ்சூல் - பயிரி னிளங்கரு , 2.முதி 
இழ- ( வி ) £ ர் , 2. பின்வாங்கு , 3. வச ராப்பிண்டம் . 
மாக்கு , 4. உறிஞ்சு . 

இளநீர் -- இளந்தேங்காய் , 2. மணியி 
இழக்கம்-தளர்வு , 2. தாமதம் , 3. ானம் , 

னிள நிறம் . 
இழக்கல் - வழுக்குநிலம் . 

இளநெஞ்சன் -- கோழை மனதுடைய 
இழக்கு - ஈனம் , 2. தளர்தல் , 3. தவறு , வன் , 2..இளகின மனதுடையவன் . 
4 , மறதி , 5. தாழ்வு , 6. நிந்தை , இளந்தலை .-- இளமைப்பருவம் , 2 , எளி 
7. பொய் , 
இழுது- நெய் , 2. தித்திப்பு , 3. நிணம் . இளந்தாரி - வாலிபன் . 
இழுதை - அறிவில்லான் , 2. பேய் , இளந்தை - இளவயதுடையது . 
3. பொய் 

இளந்தோயல் - உறைந்துவருந் தயிர், 
இழபறி - தொந்தரை , 

இளப்பம் திடமின்மை , 
இழப்பாட்டம் - தாமதம் . 

இளம்பதம் - இளமை , 2. இளம்பாகம் , 
இழுமு தித்திப்பு . 

3. உருகுபதம் , 4. வேகாப்பதம் , 
இழமெனல் - சீர்மை , 2. இனிமை , 5. நெல் முதலியவற்றின் காய்ச்சற் 
3 . அனுகரணவோசை . 

குறைவு . 
இழுவை ஓர் முட்செடி . 

இளம்பாடு - இளமையிற் படும்பாதி , 
இழை - நூல், 2. கையிற் கட்டுங் காப்பு , 2. இளம்பதம் . 
3. ஆபரணம் , 4. எண் வனப்பினொ இளம்பிடி சிறிய பெண்யானை , 
ன்று . 

2. பெண் . 
இழை - ( வி ) உரிஞ்சு , 2. பினை , இளவரசு - இராசகுமாரன் , 2. பட்டத் 

துக்குரிய பிள்ளை . 
இழைப்புடவை - நல்லாடை . இளவல் - தம்பி , 2. இளைஞன் , 3. முதி 
இழைப்புளி சீவுளி. 

ராதது . 
இழைவாங்கி - இழையூசி . 

இளவெயில் காலைவெயில் . 


மை . 


3. உட்குழை . 


இறங் 


66 


இறுமா 


இவளநோர் - சிறுவர் , 2. தம்பியர் 


இளவேனில் - சித்திரை வைகாசியின் இறங்கர் - குடம் . 
பருவம் . 

இறங்கு - ( வி ) சரி , 2. தாழவிறங்கு , 3 . 
இளி - இகழ்ச்சி , 2. இகழ்ச்சிக்குறிப்பு , அமிழ் .. 
3. சிரிப்பு , 4. அவமதிச்சிரிப்பு , 5. இறங்குபொழது - சாயங்காலம் . 
யாழிலோர் நரம்பு , 6. இணக்கம் , இறடி - கருந்தினை . 
இளி- ( வி ) பல்லிளி , 2. களகளவெனச் இறப்பு - சாவு , 2. அழிகை , 3. செல்லு 
சிரி , 3. பரிகாசஞ் செய் , 4. அவமதி . 

. கை , 4. மிகுதி , 5. கடக்கை, 6. கெடு 
இளிப்பு - பல்லிளிக்கை , 2. இழிவு , கை , 7. வீட்டிறப்பு . 
இளிவு- 3. நிந்தை . 

இறலி - இத்திமரம் , 2. சத்ததீவினொன்று . 
இளை - தலைக்காவல் , 2. காவற்காடு , இறல் - கிளிஞ்சில் . 

3. வேலி , 4. மேகம் , 5. இளமை , இறவானம் - தாழ்வாரம் . 
6 , புதனுடைய மனைவி 

இறவு - இறால் . 
இவள் - ( வி ) தொய் , 2. மெலி , 3. தளர் , இறவுளர் - குறிஞ்சி நிலமாக்கள் . 
4. சக்தி குறை , 5. வளங்குறை , 6. இறவை - ஏணி , 2. இறைகூடை , 3. வி 
தோல்வியாகு . 

ரற் புட்டில் , 
. 

இறா - இறால் . 

இறாஞ்சு - பட்சியறை . 
இவளப்பம் சொற்பம் , 2. தீமை . இறாட்டணம் - இராட்டினம் . 
இவளப்பாறு மண்டபம் - வசந்த மண்- இறாட்டுப்பிராட்டு - சச்சரவு . 
பம் . 

இறாத்தல் - ஓர் நிறையளவு , 2. மீனாயத் 
இவளப்பு மெலிவு . 

துறை . 
இவளமை - பாலியம் , 

இறாத்து வருத்தமுறக் கட்டிய குண்டு . 
இளையவன் - தம்பி , 2. இளைஞன் , இறால் - ஓர் மீன் , 2. எருது , 3. இடப் 
இவளயோன்- ) 3. முருகன், 4. இ விராசி , 4. கார்த்திகை நாள் , 5. தேன் 
லட்சுமணன் . 

கூடு . 

இறுகக்கட்டு- ( வி ) அழுந்தக்கட்டு . 
தங்கை , 2. இலக்குமி . இறுகங்கியான் - கரிசிலாங்கண்ணிச் 
இளையான்குடிமாற நாயனார் - அறு செடி . 

பத்து மூன்று நாயன்மாரி லொருவர். இறுகினகை - ஈயாத கை , 
இற ( வி ) சா , 2. அழி , 3. செல் , 4.அதி இறுக்கம் - அழுத்தம் , 2. ஒடுக்கம் , 
கரி , 5. கட . 

3. கை யழுத்தம் , 4 , நெருக்கம் . 
இறகர் - 

இறுக்கர் - பாலைநில மாக்கள் . 
இறகு பறவை பிறகு , 2. சிறகு , இறுக்கு-(வி ) அழுந்தக்கட்டு , 2. உறை 

யச்செய் , 3. உடுத்து , 4. உறுத்து , . 
இறக்கம் இறங்குகை , 2. சரிவு , 3. இ ஒடுக்கு . 
றங்குதுறை , 4. அம்மை முதலிய இறுங்கு - காக்காச் சோளம் . 
விறக்கம் , 5. மிருகங்கள் செல்வழி . இறுதி - எல்லை, 2. சாவு , 3. முடிவு .. 
இறக்கல் - ( தொ . பெ ) தாழ்த்தல் , 2. இறுத்தல் - ( தொ.பெ ) ஒடித்தல் , 2 . 
தைல முதலியன வடித்தல் . 

கடன் செலுத்தல் , 3. சொல்லுதல் , 4 . 
இறக்குதல் - ( தொ.பெ ) கீழ்ப்படுத்தல் , வெட்டல் . 

2. தாழ்த்தல் , 8. தைல முதலியன இறுப்பு - குடியிறை , 2. கடன் செலுத் 
f வடித்தல் , 

துகை. 
இறங்கமட்டான் 

ஓர் வகை செல் . இறுமாப்பு மிகுமகிழ்ச்சி , 2. ஏமாப்பு , 
இறங்குமட்டான் - 

8. நிமிர்க்சி . 


இவளயன் - 


8. சிறை . 


இற்றை 


67 


ஈகம் 


மை . 


( 


யாமை . 


றும்பல் - அதிசயம் . 

இனம் - சுற்றம் , 2. குலம் , 3. சம்பக் 
இறும்பு - குறுங்காடு , 2. தூறு , 3. சிறு தம் , 4. கூட்டம் , 5. திரள் , 6. அர 
மலை , 4. மலை , 5. தாமரைப்பூ , சர்க் குறுதிச் சுற்றம் , 
6. வண்டு , 7. காந்தட்பூண்டு .. இனன் - சூரியன் , 2. அரசன் . 
இறும்பூது - அற்புதம் , 2 சிறு தூறு , இனாம் - பயனோக்காத வீகை . 
3. மலை , 4 , தாமரைப்பூ .. 

இனி- இப்பொழுது , 2. பின்பு . 
இறுவரை - முடிவு . 

இனித்தல்- ( தொ.பெ ) தித்தித்தல் , 2.செ 
இறுவாய் - முடிவு 

விக்கினிதாதல் , 3. இனிய நட்பாதல் . 
இறை - பெருமை , 2. கடவுள் , 3.அர இனிப்பு - இனி 
சன் , 4. உயர்ந்தோன் , 5. மூத்தோன் , இனிமை- இனிப்பு . 
6. கடன் , 7 : விடை , 8. வீட்டிறட்பு , இன்கண்- இன்பம் , 
9. இறகு , 10. உயர்ச்சி , 11 சலை , இன்பம்- அகமகிழ்ச்சி , 2 இனிமை , 
12. சிவன் , 13. பிரமன் , 14 , மகா இன்பு - 3. நவரசத்திலொன்று . 
விட்டுணு , 15. சிறுமை , 16. காலவி இன்பூறல் - சாயவேர். 
ரைவு , 17 , வருத்தம் , 18. ஊழித்தீ , இன்மை இல்லாமை , 2 , வறுமை . 
19. நோய் , 20. குடிபிறை , 21 கை இன்றி இல்லாமல் . 
யிறை , 22 இறைக்கட்டு . 

இன்றியமையாமை - இல்லாமல் முடி 
இறைகூடை - நீரிறைக்குங் கூடை . 
இறைக்கள்ளன்- - கையிறையில்வரு இன்று - இல்லை , 2. ஓரசைச்சொல், 
இறைப்பிளவை - 

மோர் புண் . 3. இந்தநாள் . 
இறைச்சி - மாமிசம் . 

இன்ன - இத்தன் மை பான , 2. உவமை 
- 

யுருபு . 
-- சத்துருக்கள் 

இன்னம்- 
இறைஞ்சு -- (வி ) குனி , 2. வணங்கு . 
இறைபுரி - ( வி ) அரசாட்சி செய் . 

இன்னல் - தீமை , 2. துன்பம் . 
இறைமகள் - அரசன் மகள் . 

இன்னா-வெறுப்பு , 2.தீமை , 3. துன் 
இறைமரம் - இறைவை மரம் , 2. ஏற்ற • பம் , 4. இகழ்ச்சி , 5. கீழ்மையான . 

மரம் , 3. நீரிறைக்கு மரப்பத்தல் . இன்னாங்கு - துன்பம் . 
இறைமாட்சி - அரசியல். 

இன்னாது - தீது . 
இறைமை - தலைமை ,2.தெய்வத்தன்மை . இன்னாமை - இனியவாகாமை , 2 , துய 
இறையவுன் 
கடவுள் 

ரம் , 3. தீமை . 
இறையோன் 

இன்னார் - வகைவர் . 
இறையனார் சலைச்சங்கப் புலவரு இன்னியம் - இன்பமான வாத்தியம் . 
ளொருவர் . 

இன்னே - இத்தன்மையாய் , 2. இப் 
இறைவன் - கடவுள் , 2. சிவன் , 3. பிர 

பொழுது , 
மன் , 4. அரசன் , 5. தலைவன் , 6. தந் இன்னோசை - இனியவோசை. 
தை , 7. குரு , 8. மூத்தோன் . 

ஈ 
இறைவன் வேம்பு - சிவனார் வேம்பு . 
இறைவை - இறைகூடை , 2 , ஏணி . ஈ- நான்கா முயிரெழுத்து , 2. ஈயென 
இற்புலி - பூனை , 

னும் பறவை , 3. தேனீ, 4. வண்டு , 
இற்று- இத்தன்மைத்து , 2. சாரியை . 5. முன்னிலை யசைச்சொல். 
இற்றுப்போதல் - ( தொ.பெ ) அழுகிப் ஈ ( வி ) கொடு , 2. பகிர்ந்து கொடு , 

போதல் , 2. முரிந்துபோதல் , 3. அளி , 4. சொரி . 
இற்றை இன்று . 

ஈகம் - சந்தனமரம் . 

--nao in + 


இன்னும் இனிமேலும், 


1 


ஈஷிகை 

68 

ஈருள் 
ஈகை - இண்டங்கொடி , 2. கொடை , ஈடு -- பிரதி , 2. ஒப்பு , 3 கைம்மாறு , 
3. பொன் , 4. மேகம் , 

4. அடகு , 5. பெருமை , 6. தகுதி , 
ஈங்கம் - சந்தன மரம் . 

7. வலி, 8. நேராகுகை , 9. குழைவு . 
ஈங்கிசை இமிசை , 2. கொலை , 3. ஈடுகட்டு - ( வி ) பிணை கொடு , 2. நடு 
ஈங்கிஷை- வருத்தம் , 4. நிந்தை ,. செய் . 
ஈங்கு - இவ்விடம் , 2 இண்டங்கொடி . ஈடுபாடு - நயநஷ்டம் , 2. ஒப்பு . 
ஈங்கை - இண்டங்கொடி . 

ஈடேறுதல் ( தொ . பெ ) கடைத்தேறு 
ஈசதேசாத்தி பெருமருந்து . 

தல் , 2. வாழ்வடைதல் . 
ஈசத்துவம் - அட்டசித்தியினொன்று . ஈடேற்றம் - பேரின்பவாழ்வு , 2. உய்வு 
ஈசல் சீழ்க்கை , 2 செட்டைக் கறை 

: 3 , கன்னிகை யீடேற்றம் . 
யான் . 

ஈட்டம் - கூட்டம் , 2. திரள் , 3. தேட் 
ஈசனாள் - திருவாதிரை நாள் 

டம் . 
ஈசன் -- கடவுள் , 2. சிவன் , 3. அரசன் , ஈட்டி - குந்தம் . 

4. மூத்தோன் , 5. குரு , 6. மகாவிட் ஈட்டு- ( வி ) சம்பாதி , 2. கூட்டு . 
வணு , 7. பிரமன் , 8. எப்பொருட்கு ஈண்டு -- இவ்விடம் , 2. இந்தப்பிரகா 
மிறைவன் , 9. கௌரிபாஷாணம் . ரம் , 3. சீக்கிரம் , 4. புலித்தொடக்கிக் 
ஈசன்மைந்தன் - முருகன் , 2. விநாய 

செடி . 
கன் , 3. வீரபத்திரன் . 

ஈண்டு- ( வி ) கூடு , 2. நெருங்கு , 3. நிறை , 
ஈசன்றார் - கொன்றைமாலை . 

ஈண்டை - இவ்விடம் . 
ஈசானம் வடகீழ்த்திசை , 2. சிவ ஈந்து -ாச்சமரம் . 
ஈசானியம்- , னைம்முகத்தொன்று . ஈப்புலிடாயைக் கொல்லும் பூச்சி 
ஈசானன் 

கடவுள் , 2. சிவன் , ஈமம்- சுடுகாடு , 2. விறகு . 
ஈசானியன்- ) 3. வடகீழ்த்திசைப் ஈம் --சுடுகாடு . 
பாலகன் . 

ஈயக்குழவி - நீலபாஷானம் , 
ஈசுரமூலி - பெரு மருந்துக்கொடி ஈயம் - பஞ்சலோகத்தொன்று , 2 , மிரு 

தாரசிங்கி . 
ஈசுவரன்- 

ஈயல் -ாசல் , 2. தம்பலப் பூச்சி . 
ஈச்சுரன் கடவுள் , 2. சிவன் 

ஈயவரி --பெருமருந்து . 
ஈச்சுவரன் 

ஈயுவன்- இராவணன் . 
ஈசெல் - சிறகுள்ள கறையான் , 

ஈயை -- இஞ்சி 
ஏர்க்கால் . 

ஈரங்கொல்லியர் - வண்ணார். 

ஈரப்பற்று - ஈரக்கசிவு , 2. சம்பத்து , 
ஈச்சுர - ஓர் வருடம் . 

. 3. நன்றி . 
ஈச்சுரம் - சிவதத்துவ மைந்தினொன்று , ஈரம் - நனைவு , 2. குளிர்ச்சி , 3. அன்பு , 
அஃது : ஞானங்குன்றிக் கிரியை யுயர் 4. தயவு , 5. அறிவு , 6. பகுதி , 7 . 

பண்பு , 8. அழகு , 9. குங்குமம் . 
ஈஞ்சு 

ஈரல் - ஈருள் . 
ஈச்சமரம் 

மரம் 
ஈந்து 

ஈரவுள்ளி -ாரவெண்காயம் , 
ஈஞ்சை - கொலை , 2 ; நிந்தை . ஈரற்கருகுதல் - மிகவும் பயப்படுதல், 
ஈஷண் , விருப்பம் , 2. புத்திரன் ஈரி - கந்தை, 2. ஏழாங்காய் விளையாட் 

மனைவி பொன் இவற் டினோருறுப்பு , 8. பலாக்காய்த்தும்பு 
தில் விருப்புறுகை. 

ஈரித்தல் ( தொ . பெ ) ஈரமாதல் , 
ஈடிகை தூரிகை 

ஈரிப்பு - குளிர்மை , 
ஈருள்ளி - ஈரவெங்காயம் . 


. 


ஈசுரன் 


ஈசை 


கால் 


ஈடை 


ந்தது . 


ஈடவண- 


ஈஷகை- அரிகை 


உகப் 


69 


உக்கி 


உகள்- (வி) குதி, 2. பாய் , 3. க 


ஈறிலான்- கடவுள். 


ஈர் - மயிரிற் பற்றுமீர் , 2. முன்னிலைப் உகப்பு - உயர்ச்சி . 
பன்மை விகுதி , 

உகம் - யுகம் , 2. முடிவு , 3. இரண்டு ,. 
ஈர் - ( வி ) இழு , 2. அறு , 3. பிள , உகம் - பூமி , 2. பாம்பு , 3 : நாள் 
4 , உரி , 

உகரம் - ஐந்தாமுயிர் . 
ஈர்க்கில் - அம்பினிறகு . 

உகளம் - இரண்டு , 2. இஷ்டம் . 
ஈர்க்கு -- ஒலையீர்க்கு , 2. பற்குத்துங் உகளி- ( வி ) குதி , 2. பாய் . 

குச்சு , 3. அம்பினிற்கு . 
ஈர்க்குச்சம்பா - ஒருவகை நெல் . 

உகள் 

. 
ஈர்ந்தமிழ்- தண்டமிழ் 

உகா -- உகாமரம் . 
ஈர்வடம் - பனையீர்க்குக் கயிறு . உகாதி -- அருகள் . 
ஈழக்குலச்சான்றார் - சாணார் , 2. ஏ உகிரம்- இலாமிச்சம்புல் . 
திை நாயனார் .. 

உகிர் -- நகம் . 
ஈழம் -- பொன் , 2. உலோகக்கட்டி , உகுணம் - முகட்டுப்பூச்சி . 

3. சிங்களதேசம் , 4. கள் . உகுதல் - ( தொ பெ ) உதிரல் , 2. சிந்தல் , 
ஈழை - காசநோய் , 2 கோழை . 3. சொரியல் , 4 கழலல் . 
ஈள - கோழை . 

உகுத்தல் - ( தொ . பெ ) சிந்தல் , 2 . 
ஈறல்- துக்கம் , 2. செருக்கம், 

உதிர்த்தல் , 3. விடுத்தல் . 

உகைதல் ( தெ . பெ ) செல்லுதல் , 
ஈறிலி கடவுள் . 

உகைத்தல் - ( தொ . பெ ) செலுத்தல் , 
ஈறு - முடிவு , 2. மரணம் , 33. பல்லீறு , 2. அம்பு முதலியவற்றை விடல் , 3 . 
4. உப்பளம். 

எழுப்பல் . 
ஈனம் - குறைபாடு , 2. அங்கவீனம் , உக்கம் - ஆலவட்டம் , 2. இடபம் , 
3. இழிவு, 4. கேடு , 

3. மருங்கு , 4. கோழி , 5. தீ , 6. பசு , 
ஈனனம் - வெள்ளி 

7. பந்து . 
ஈனாயம் -நிந்தை . 

உக்கலை - மருங்கின் பக்கம் . 
ஈனை - இலை நரம்பு , 2. சித்திரக்குறிப்பு , உக்கல் - பக்கம் . 
3. ஓர் வியாதி , 

உக்களம் - இராக்காவல் , 2. தலைக்கா 
ஈன்றவள் - தாய் . 

வல் , 3. பாளயஞ்சூழ் கழி . 
ஈன்றவன் - பிதா . 

உக்கா - கஞ்சா முதலிய புகைகுடிக்குங் 
ஈன்றாள் - தாய் . 

கருவி . 
ஈன்றான் - பிதா . 

உக்காரம் -- சத்திபண்ணுகை , 2. தொ 

னுப்போடுதல் . 
உ 

உக்காரி பிட்டு , 
உ - ஒருயிரெழுத்து , 2. சுட்டெழுத்து உக்கிடர் - சிலந்திப்பூச்சி . 
ளொன்று , ( உ - ம் . ) உக்கொற்றன் , உக்கிரகந்தம் - வெள்ளுள்ளி, 2. பெ 
3. இரண்டென்னுமெண்ணின் குறி , உக்கிரகந்தி- , ருங்காயம் , 3. வச 
4. ஓர் வினையெச்ச விகுதி , 5. சிவன் . ம்பு ; 4. வேம்பு , 5. கரும்பு . 
உஃது ஒன்றன் படர்க்கைச் சுட்டுப் உக்கிரசர்மன் - ஒரு பாண்டியன் . 
பெயர். 

உக்கிரசேனன் கஞ்சனு டைய 
உக - மகிழ , 2. மகிழ்வோடு கொள்ள , பிதா . 
3. விரும்ப , 4. திருப்தியடைய . 

உக்கிரமம் மூர்க்கம் . 
உகந்தது பிரியுமானது , 2. அங்கீகரிக் உக்கிரம் - கொடுமை, 2. கோபம் , 
கும்படியான வஸ்து . 

3. மூம்முரம் , 4. மூர்க்கம் , 5. தலைக் 
உகப்பிரளயம் - யுகமுடிவு . 

காவல் .. 


. 


உச்ச 


70 


உடம் 


. 


, 


உசாதேவிட , சூரியன் மவிை . 


- 


உக்கிராணம் --பண்டகசாலை . 

உச்சரிப்பு - 

உச்சரிக்கை , 2. மந் 
உக்கிருஷ்டம் 

மேன்மை , 2. உச்சாரணம் - 

திரோச்சாரணை . 
உக்கிருட்டம் - மிகுதி . உச்சாரவண - 
உக்கு - ( வி ) இற்றுப்போ , 2. பயப்படு . உச்சலம் - மனம் . 
உக்குளான் - சருகுமுயல் . 

உச்சவம் - உற்சவம் . 
உங்கரித்தல் - ( தொ . பெ ) உங்காரஞ் உச்சாகம் - உற்சாகம் . 
செய்தல் . 

உச்சாடனம் அகற்றுகை , 2. பேய் 
உங்காரம் உம்மென வெகுள் கை , 

முதலியவைகளை ஏவுகை, 3. கலை 
2. அதட்டுகை, 3. வண்டினொலி . 

ஞான மறுபத்து நான்கினொன்று . 

உச்சாணி - உச்சி . 
உங்கை - உன்றங்கை . 

உச்சாரம் -உயர்ச்சி . 
உசரம் - உயரம் . 

உச்சி - உச்சந்தலை , 2. தலை , 3. தலைக்கு 
உசரு 

நேரிடம் , 4. நடுப்பகல் , 5. நுனி , 
உசர் 

6.மயிர்முடி , 7. ஆண்மயிர் , 8. நாய் , 
உசற்காலம் - வைகறை . 

உச்சிக்கிழான் - சூரியன் . 
உசனம் - உபபுராணம் , 2. தருடி நூல் . ! உச்சிக்கொம்பன் உச்சியிற் கொம் 
உசனன்- சுக்கிரன் . 

புள்ளமாடு , 2. காண்டாமிருகம் . 
சூரியன் மனைவி . 

உச்சிஷ்டம் - 

எச்சில். 

உச்சிட்டம் - 
உசார் - விழிப்பு . 

உச்சிதம் - அரியது , 2.நெருஞ்சில் , ( ஒரு . 
உசாவு - ( வி ) ஆராய் , 2. எண் , 3. யோ முட்பூண்டு ). 3. உசிதம் , 4. கொடை 
சனை கேள் . 

உச்சிரதம் - பிரண்டைக்சொடி, 
உசி - விருப்பம் , 2. கூர்மை , 

உச்சிரயம் உயரம் , 2. முக்கோணத் 
உசிதம் - தகுதி , 2. உத்தமம் . 

தினிறுதிட்டவரி . 
உசிரம் - செவ்வியாம் , 2. இடபம் , 3. உச்சினிமாகாளி ஓர் பட்டணம் . 
கிரணம் . 

உச்சு - ( வி ) கழற்காய் முதலியவை 
உசிரம் - 

யெறி , 2. வெல் , 3. பிறர் பொருளைக் 
இலாமிச்சை வேர் . 
உசீரம் 
உசிலம் - 

உச்சைச்சிரவம் - இந்திரன் குதிரை, 
உசிலை- சீக்கிரிமரம் . 

உஞற்று - ( வி ) முயற்சி செய் , 2. வழக் 
உசில் - 
உசு -உளு. 

உஞ்சட்டை - மெலிவு. 
உசுப்பு - ( வி ) எழுப்பு . 

உஞ்சல் -ஊஞ்சல் . 
உசும்பு- ( வி ) அசை . 

உஞ்சு - நாயைக் கூப்பிடு மொலிக்குறி , 
உசுவாசம் சுவாசமுள்ளே யிழுத்தல் . உஞ்சை - அவந்திநகரம் . 
உச்சட்டம் - இலக்கு , 2. நேர் . உடக்கு --திருகாணிச் சுரையினுட்சுற்று , 
உ.ச்சந்தம் - தணிவு,. 2. விலையுயர்ச்சி . உடங்கு - கூடிநிற்கை . 
உச்சம் - உயர்ச்சி , 2. தலைக்கு நேரி உடசம் - பன்னசாலை . 
டம் , 3. வல்லிசை , 4. நுனி , 5. கிரக உடந்தை - கூட்டுறவு , 2. சேர் 
வுச்சம் , 

உடப்பு தொரட்டு முன் மரம் . 
உச்சயனி 

உடம்படல் ( தொ . பெ ) உடன்படல. 
உச்சயினி 

உடம்படுமெய் இரண்டுயிர்களை யொற் 
உச்சரி- ( வி ) உரை 

றுமைப்படுத்து மெய்யெழுத்து . 


கவர் . 


கோது . 


ஓர் நகரம் . 


உட்க 


71 


உண்டி 


உடம்பிடி - வேலாயுதம் , 

உட்கல் - ( தொ.பெ) அச்சக்குறிப்புக் 
உடம்பு உடல் , 2. உயிர்க்கிருப்பிடம் , சாட்டல் , 2. நாணுதல் . 
3. மெய்யெழுத்து . 

உட்காரல் ( தொ . பெ ) உட்காருதல், 
உடம்பைட கலங்கனீர் . 

உட்குதல் - ( தொ . பெ ) அஞ்சுதல் , 3 . 
உடலம் உடம்பு . 

நாணுதல் , 3. மடிதல் . 
உடலு- , ( வி ) கோபத்தோடு போர் உஷ்ணம்- 
உடல் செய் , 2 சினக்குறிப்புக் உட்டணம் 

வெப்பம் . 
காட்டு , 

உஷ்ணாதிக்கம் - அதிக வெப்பம் . 
உடல் - சரீரம், 2. மெய்யெழுத்து , உட்படுத்தல் - ( தொ . பெ ) அகப்படுத் 
3. பொன் . 

தல் , 2. உள்ளாகச் செய்தல் , 
உடறல் - ( தொ.பெ ) உடலல் , 2. சினத் உட்பொருள் உட் கருத்து 
தல் , 

உணக்கு - ( வி ) உலர்த்து , 2. வருத்து . 
உடற்குறை தலையற்ற உடல் , 

உணங்கு - ( வி ) வருந்து , 2. வாடு 
உடற்றல் - ( தொ . பெ ) போர் செய்யல் , 
2. வருத்தல் , 3. துரத்தல் , 4. சிதறவடி 

உணத்து ( வி ) உலர்த்து .. 
த்தல் , அழித்தல், 6. பிரயோகித்தல் , உணர்-( வி ) அறி, 2. பகுத்தறி , 3. நினை , 

4. பரிசித்தறி , 5. கற்றறி , 6. ஊட 
உடனாளி - கூட்டாளி . 
உடனிகழ்ச்சி - ஒருங்கு சம்பவித்தல் . 

றீர் , 7. தெளி . 

உணர்ச்சி உணர்வு . 
உடன்படிக்கை - சம்மதிப் பத்திரம் . 
உடன் பிறப்பு - கூடப்பிறக்கை . 

உணர்த்தல்- ( தொ . பெ ) ஊடறீர்த்தல், 
உடன்றல் - ( தொ . பெ ) பொருதல் . 

2. துயிலெழுப்புதல் , 3. அறிவித்தல் 
உடு - ஆடு , 2. விண்மீன், 3. அம்பு , உணர்ந்தோர் - அறிவுடையோர் . 
4. அம்பினிறகு, 5. அம்புத்தலை , 6. உணர்வு - உணர்கை, 2. தெளிவு , 
ஓடக்கோல் , 7. அகழி , 8. சீக்கிரிமரம் . 3. ஊடலுந் துயிலுநீங்கல் , 4. கற்று 
உடுக்கு இடை சுருங்குப்பறை. 

ணர்கை , 5. புலன் , 6. நீங்கல் . 
உடுக்கை - சீலை , 2. உடுத்தல் , 3 ஒர் உணவு ஆகாரம் . 
கட்பறை . 

உணா போசனம் , 2. சோறு . 
உபேதி - மரமஞ்சள் , 2. சந்திரன் . உணி - ஒரு செந்து , 
உடுபம் தெப்பம் . 

உண்-( வி ) அருந்து , 2. புசி , 3. அலுப் 
உடுப்பை சீக்கிரிமரம் , 2 , மத்துவாசா வி , 4. விழுங்கு . 
உடும்பு - இரண்டுநாக்குள்ள ஓர் செந்து , உண்கலன் 

, 
உடுவை - அகழி . 

உண்டாகு- ( வி ) தோன்று , 2 , கருஷண் 
உடை - குடைவேல் , 2.செல்வம், 3. சீலை . டாகு , 3. முளை , 4. செல்வமுண்டாகு . 
உடைகுளம் - பூராடநாள் . 

உண்டாக்கு - ( வி ) படை , 2. விளைவி , 
உரிமை , 2. உரியவை , 3. உண்டுபண்ணு , 4. விருத்திக்கப் 
3. ஆபரணம் , 4. செல்வம் . 
உடையவன் - உரிமைக்காரன் 

உண்டி - உணவு , 2. சோறு , 3. இரை , 
உடையார் - ஒரு ஜாதியின் பட்டப்பேர் 4. பறவை விலங்கிவற்றினுணவு . 
உடையார்பாளையம் - ஒரூர் . உண்டி - உண்டியற் சீட்டு ; 2 . 
உடைவு கேடு , 2. தளர்வு . 

உண்டிகை - 

பொக்கசப் பெட்டி . 
உட்கட்டு - அந்தப்புரம் , 2. மாதர் கழுத் உண்டியல் - உண்டிச் சீட்டு, 2. பொக் 
திற்கட்டும் ஒரு மணிவடம் 

கிஷம் , 3. கோயிற்குக் கொடுக்கும் 
உட்கரணம்அந்தக்கரணம் : 

பணம் . 


உண்கலம் - போசன பாத்திரம் . 


உடைமை 


பண்ணு . 


உதவ 


12 


உதும் 


காற் பெண் 


. 


உதாசினம் நிந்தை 


உண்டுகம் - பெருவாகை மரம் . உதவி - சகாயம் , 2. ஈகை , 3. உபகாரம் .. 
உண்டை - உருண்டை , 2. குளிகை , உதவு - ( வி ) கொடு , 2. சகாயமாயிரு, 
3. சிற்றுண்டி , 4. உண்டை நூல் , 3. தகுதியாயிரு. 
5. படைவகுப்பு ,. 

உதள் - ஆடு , 2. வெள்ளாட்டுக்கடா , 
உண்ணா உண்ணாக்கு . 

3. மேடவிராசி . 
உண்ணி- ஓர் செந்து , 2. பாலுண்ணி . உதறு - ( வி ) உதறிப்போடு , 2. விதிர், 
உண்மை -- உள்ளது , 2. இயல்பு, 3. தள்ளிவிடு , 4 நீக்கு , 5. நடுங்கு . 
3. யதார்த்தம் , 4. மெய் , 5. சத்தி உதறுகாலி - உதறுகாற்பசு , 2. உதறு! 
யம் , 6. ஊழ் , 7. அறிவு . 

. 
உதகம் - நீர் , 2. மழை , 3. மழைத் உதர்கரி-(வி ) உதாரணங்காட்டி விள 
துளி, 4. பூமி . 

க்கு . 
உதகவன் - நெருப்பு . 

உதாசனம் - 
உதகு - புன்கமரம் . 
உதக்கு - வடக்கு . 
உதடு - இதழ் , 2. பானை முதலியவற் 

உதாசனன் - அக்கினி, 2. அக்கினி 

தேவன் , 3. கண்குத்திப் பாம்பு . 
றின் விளிம்பு , 3. வெட்டுவாய் . 

உதாசனி- ( வி ) இகழ் . 
உதணம் - மொட்டம்பு . 
உததி --கடல் . 

உதாத்தம் எடுத்தலோசை , 2. ஓரலங் 

காரம் . 
உதபாரம் - முகில் . 
உதபானம் - கிணறு . 

உதாரணம்-திருட்டாந்தம் , 2. துணைக் 
உதப்பி - தெறிக்குமெச்சில் , 2. பரல் , 

காரணம் , 3. எதிர் நியாயம் . 
3. சீரணிக்காத இரை . 

உதாரத்துவம் கொடுக்குங்குணம். 
உதப்பு - (வி ) கடிந்துகொள் , 2. இக . 

உதாரம் 

- கொடை , 2 , தாராளம் , 
உதம் -நீர் . 

3 மேட்டிமை , 4. குறிப்பிற்றோன் 
உதம்பு - ( வி ) கடிந்துகொள் , 2 . 

றிய பொருள். 
முறுத்து . 

உதாரன்- கொடையாளி , 2. பேச் 
உதயகாலம் - 

உதாரி - 

சுத்தீரமுள்ளவன் . 
உதயகாலை 

உதாவணி - கண்டங்காலிச்செடி. 
உதயகிரி - சூரியன் உதிப்பதாகக் கரு 

உதானம் 

தசவாயுலிலொன்று . 
தப்படும் மலை . 

உதானன் - 
உதயம் - கிரகத்தோற்றம் , 2. உதிக்கும் உதி - உலைத்துருத்தி , 2. ஒதியமரம் . 
காலம் , 3. பிறப்பு , 4. உதயகிரி , உதி- ( வி ) பிற , 2. உதயமாகு , 3 . அவ 
5. உதயவிராசி , 6. சீர்பேறு . 

தரி , 4 , காலந்தொடங்கு . 
உதயன் - சூரியன் . 

உதிட்டிரன் - தருமராசன் . 
உதயாத்தமனம் - உதயமும் , அஸ்த உதியம்பூர் - ஓரூர் . 
மநமும் . 

உதியன் - சேரன் , 2. பாண்டியன் . 
உதரகோமதம் - பாலடைப்பூண்டு உதிரம் - இரத்தம் . 
உதரபந்தனம் - அரைப்பட்டிகை உதிர் - முத்தக்காசு . 
உதரம் - வயிறு , 2. கருப்பன் , 3. கீழ் உதிர்- ( வி )சொரி , 2. அசைக்கப்பட்டு 
வயிறு . 

திர் , 3. பிதிர் , 4. சிந்து , 5. சா . 
உதரவணி கண்டங்கத்தரிச்செடி, 

உதிர்வு உதிர்கை , 2. உகுகை 

உது உஃது . 
--உதராவி மரமஞ்சள் , 

உதும்பரம் - அத்திமரம் , 2 , செம்பு 
உதவகன் - நெருப்பு . 

3. வாயிற்படி , 4. எருக்கஞ்செடி . 


2. பய 


உதரவாணி 


00 / D .. 


செலுத்து , 4. நியாயங்காட்டு , 5.உத் உத்தூளிதுர் ( விபூதி குழையாது 
உத்தா 73 

உந்தி 
உதை- ( வி ) தாக்கிமீள் , 2. பிரயோகி , உத்தாபனி - விசி நரம்பு . 
3. காலாலுதை . 

உத்தாமணி- வேலிப்பருத்தி 
உதைசுவர் - முட்டுச்சுவர். 

உத்தாரணம் - நிலை நிறுத்துகை 
உதைப்பு - உதைக்கை , 2. தாக்குகை, உத்தாரம் - மறுமொழி , 2. உத்தரவு , 
3. பயம் , 

3. கட்டளை , 
உத்தண்டமணி- பொன்மணி யா உத்தானபாதன் - ஒரிராசன் , 
உத்தண்டால் லாப கழுத்தா உத்தானம் -- அடுப்பு , 2 உயிர்த்தெழு 
பரணம் . 

கை , 3. இசைப்பு , 4 , ஊழித்தீ, 
உத்தண்டம் - உக்கிரம் , 2. வீரம் , 5. புடைப்பு . 
3. மகத்துவம் , 4. துணிவு , 5. வலி உத்தானி - தசை நரம்பு . 

உத்தி - இசைவு , 2. சந்திரவுத்தி , 3. அ 
உத்தமசத்து - அவுடலபாஷாணம். றிவு , 4. திருவுறுப்பு , 5. தேமல் , 
உத்தமதாளி --வேலிப்பருத்தி , 

6. பாம்பின் படப்பொறி , 7. பேச்சு , 
உத்தமபரி - கொத்துமல்லிப்பூண்டு , 2 . 8. செல்லம் , 9. அபின் . 
சிரேஷ்ட குதிரை. 

உத்திட்டம் குறிக்கப்பட்டது . 
உத்தமபலம் - முந்திரிகைப்பழம் உத்தியம்- யாகமிருபத்தொன்றி 
உத்தமம் - நன்மை , 2. மேன்மை , உக்தியம்-- , னொன்று . 
உத்தமன் -சற்குணன் , 2. பெரியவன் , உத்தியாபனம் - நோன்பு முடிக்கை 
3. மூன்றாமனு. 

உத்தியானம் 
உத்தமாங்கம் -- தலை. 
உத்தமி - நல்லவள் , 2. பார்வதி .. உத்தியுத்தர் - சகள நிட்களர் . 
உத்தமோத்தமம் - மிகு நன்மை . உத்தியோகம் - உள்ள மிகுதி , 2. முயற் 
உத்தரகோசமங்கை - ஒரு சிவஸ்தலம் . 

. 

சி , 3. தொழில். 
உத்தரணி - பஞ்சபாத்திரக் கரண்டி. உத்திரட்டாதி - ஓர் நட்சத்திரம் . 
உத்தரம் - எதிர்மொழி , 2 வடக்கு , 3. உத்திரம்- சூரியநாள் , 2. விட்டம் . 
ஊழித்தீ , 4. உயர்ச்சி . 

உத்திராசாடம் 
. 

ஒரு நட்சத்திரம் . 
உத்தரவாதி - பிரதிவாதி . 

உத்திராபன்னி -- சணல் , ( ஒரு செடி ). 
உத்தரவு- விடுதலை , 2. கட்டளை , 3. வி உத்திரி பருத்திச்செடி , 2. அருச்சனை . 
டை , 4. தேவோத்தரவு . 

உத்திரேகம் - ஆரம்டம் , 2. மிகுதி . 
உத்தராசங்கம் - உத்தரீயம் . 

உத்துங்கம் --உயர்ச்சி , 2. மேன்மை . 
உத்தராடம் ஒரு நக்ஷத்திரம் . உத்துவாகனம்- இரண்டுதரம் உழுகை , 
உத்தராயணம் - சூரியன் வடதிசையா 

2. விவாகம் . 
கச் சஞ்சரிக்குங் காலம் . 

உத்துவாகிதமுகம் - அண்ணாந்து டார்க் 
உத்தரி - குதிரை , 
உத்தரி- ( வி ) ஈடுசெய் , 2. சகி , 3. கடன் உத்தூளனம்- 

- 
தரவாதஞ்செய் , 6. அழுந்து , உத்தேசம் - நோக்கம் , 2. மதிப்பு , 
உத்தரியம்- 

3. போதப்பிரகார மூன்றினொன்று . 
உத்தரீயம் - -ஏகாசம் .. 

உத்தேசி - ( வி ) தீர்மானி , 2. கருது . 
உத்தளம் - உத்தூளிதம் . 

உத்பிரேட்சை தற்குறிப்பேற்றம் . 
உத்தாபம் - மிகுவெப்பம் , 2. தவிப்பு . உந்தரம் - வழி . 

உந்தி - கொப்பூழ் , 2. நதி , 3. கடல் , 
உத்தாபலம் - இசங்கு, ( ஓர் செம் ) 4. நீர்ச்சுழி , 5. தேருருள் , 6. மகளீர் 


உத்தியானவனம்- , ஆக்தோட்டம், 


கை . 


} uar 


13. முயற்சி . 


உபதே 


74 


. 


கை . 


விளையாட்டினொன்று , 7. நடு , 8. உபதேசி - போதகன் . 
உயர்ச்சி , 9. யாழினுறுப்பு , 10. உபதை - காணிக்கை. 
பரப்பு , 11. ஆன்கூடம் . 

உபத்தம் 

- 
உந்து 
2. கச்சோலம் . 

உபத்தாயம் - உபாயம் . 
உந்து- ( வி ) தள்ளு, 2. அம்பு முதலிய உபத்திரவம் - வேதனை , 2. கொடுமை . 

செலுத்து , 3. செலுத்து , 4. எழும்பு . உபநயம் 
உந்துரு - பெருச்சாளி. 

பூணூற் கலியாணம் . 

உபநயனம் 
உந்தை - உன்றந்தை . 

உபநயனம் - மூக்குக் கண்ணாடி 
உப - ஒருபசர்க்கம் . 

உபநளகம் - முன்காற் சிற்றெலும்பு . 
உபகதை - கிளைக்கதை , 

உபநாகம் - 

இரணத்திற்கிடு மருந்து 
உபகந்தம் - வாசனை . 

உபநாயம் - 
உபகரணம் - துணைக்கருவி , 2. எக்தி உபநாகனம்- அபிஷேகம் . 

னங்கள் , 3. அரசசின்னம் , உபநிடதம் - வேதநுட்பம் . 
உபகரி --( வி ) உதவு , 2. உபகாரஞ்செய் , உபநிட்கிரமணம் - பிறந்த நான்கா 

3. தயைசெய் , 4 , உபசாரஞ்செய் . மாதம் பிள்ளைக்குச் சந்திரனைக் காண் 
உபகாரம் - சகாயம் , 2. உதவி , 3. ஆத பிக்கை , 
ரிப்பு , 4. ஈகை . 

உபநியாசம் - சொல்லியவைகட்கு 
உபகிருதம் -- 

விடைகூற அவை : களை யுட்கொள்ளு 
உபகிருதி 

உரவுகை . 
உபகுல்லம் - சுக்கு . 

உபபலம் - உதவித்துணை , 2. உதவி , 
உபகேசி - பார்ப்பதி . 

உபபாதகம் - மகாபாதகம் . 
உபக்சிரமணிகை - முகவுரை . 

உபபுராணம் பதினெண் புராணங்களி 
உபசங்காரம் - அழிக்கை, 2. ஆட்சே லிருந்தெடுத்துச் சொல்லப்பட்ட பதி 
பம் , 3. விலக்கு கல் . 

னெண் சார்ப்புப் புராணங்கள் . 
உபசத்தி - ஐக்கம் , 2. உதவி , 3. ஈகை. உபமலம் - மனமாசு . 
உபசமனம்- அமைவு . 

உபமானம் - உவமிக்கும் பொருள் . 
உபசரவண - உபசாரம் . 

* உபமிதி - ஒப்பு . 
உபசருக்கம் - வடமொழி முதனிலை உபமேயம் உவமிக்கப்படும்பொருள் 
உபசர்க்கம் - 

உபமை - உவமை. 
உபசாந்தம்- அமைவு , 2. தயை , 3. உபயமம் விவாகம் . 
உபசாந்தி விருப்பு வெறுப்பின் உபயம் - இரண்டு , 2. கோயிற்காணிக் 

கை , 3. உபகாரம் . 
உபசாபம்- வேறுபாடு , 2. துரோகம் . உபயவாதிகள் - இருதிறத்தாரையுஞ் 
உபசாரம் - மரியாதை , 2 , வாழ்த்து , 3 சார்ந்து நிற்போர் . 
வழிபாடு 

உபயோகம் - பிரயோசனம் , 2. உதவி . 
உபசுந்தன் ஒரிராக்கதன் . 

உபரசம் - கடனுரை , 2. இழிந்த சுவை . 
உபசுரதன் 

உபரசன் - தம்பி . 
உபதாமநநாடி - சுவாசக்குழல் நாடி , உபரதி - மூன்றாஞ் சாதன மாறிலொ 
உபதானம் - தலையணை , 2. அஸ்திவாரம் . ன்று , (வெறுத்துத்தள்ளுதல் ). 
உபதி - தேருருள், 2. அச்சம் , 3. கை . உபராகம் கிரகணம் . 
உபதேசம் - போதகம் , 2. புத்தி , 3. சம் உபராசன் - இளவரசன் . 
யாசார வுபதேசம் . 4. மந்திரோப் உபரி - மேல் , 2. அதிகம் , 8. ஒருமீன் . 
தேசம் . 

உபலம் கல் , 2. றெகல் .. 


யடை . 


மை . 


. 


( 


உப்ப 


75 


உம் 


கை . 


பீடம் . 


ர 


உபலாளனம் - தூய்தாக்குகை . உப்பரவர் - குளமுதலிய வகழ்வோர் . 
உபலேபனம் - கோமயத்தால் மெழுகு உப்பிலி - இண்டங்கொடி , 2. ஈர்கொல் 

லிக்கொடி , 
உபலோத்திரம் - விளார் பிசின் . உப்பு - லவணம் , 2.உவர்ப்பு , 3. கடல் 
உபவம் - சீந்திற்கொடி , 

4. இனிமை , 5. மகளிர் விளையாட்டு , 
உபவனம் - நந்தனவனம் , 

6. அராகம் , 7. விளையாட்டு மணற் 
உபவாசம் - உணவொழிக்கை, 2. ஓம் குவியல் , 

உப்பு- ( வி ) வீங்கு , 2. பொங்கு . 
உபவீதம் -பூணூல் . 

ப்புக்கண்டம் -உப்புச் சேர்த்துக் காம 
உபவேசனம் - உட்காருகை , 2. மலங் வைத்த இறைச்சித்துண்டம் . 
கழிக்கை, 

உப்புக்குத்தி - ஓர் பட்சி . 
உபாகமம் - சார்பாகமம் . 

உப்புசம் - வயிற்றுவீக்கம் . 
உபாகருமம் - வேதமோதற்குமுன் செய் உப்புப்பூக்க- ( வி ) உப்புமலர , 2. சரீரத 
யுஞ் சடங்கு . 

திலுப்புப் படம் . 
உபாகிதை - விண்வீழுங்கொள்ளி. உப்புவாணிகர் - உமணர் . 
உபாக்கியானம் - இதிகாசம், 

உப்பை - ஒாவை சகோதரிகளிலொரு 
உபாங்கம் - மார்க்கத்துக்குரிய குறி , . த்தி 
2. சார்பான வறுப்பு . 

உமணத்தி - உப்புவிற்றிடு மகள். 
உபாசனம் வில்வித்தை . 

உமணர் - உப்பமைப்போர் . 
உபாசவன - ஆராதனை . 

உமம் - இறங்குதுறை 
) 

. 
உபாதானம் - முதற்காரணம் , 2. அரி உமிரி-- ஒரு பூடு , 2. நத்தை , 
சிப்பிச்சை , 3. அன்னதானம் , 4. ஐம் உமலகம் - அரிதாரம் . 
புலனடக்குகை , 

உமலோத்திரம் - விளாம்பிசின் 
உபாதி - வாதை , 2. வியாதி , 3. வருத் உமல் - ஓலைப்பை . 
தம் . 

உமற்கடம் - தருப்பைப்புல் . 
உபாதி- ( வி ) உபத்திரவஞ் செய் . உமாகடம் - சணற்கொத்து 
உபாத்தி 

- சணல் . 
உபாத்தியாயன் . ரோகிதன் . 

உமாபட்சி- ஓர்வகைப்பட்சி . 
உபாந்தியம் - கடைக்கண் , 2. சற்றயல் . உமாபதி - சிவன் . 
உபாயம் - சூழ்ச்சி , 2. தந்திரம் , 3. அர உமி - தானியங்களினுமி . 
சர்க்குரிய உபாயம் அவை :- சாமம் , உமிக்கரப்பான் - குழந்தைகட்கு வருஞ் 
பேதம் , தானம் , தண்டம் , 4. சொற் சிரங்கு , 
பம் . 

உமிதல்- ( தொ . பெ ) கப்பல் , 2. உறிஞ் 
உபானம் - கோபுரத்தினடிச் சித் சுதல் , 3. கொப்பளித்தல் . 
உயானவரி 
- திரவரை . 

உமித்தல் - ( தொ . பெ ) பதராக்குதல் , 
உபுக்கு- ( வி ) பெருகு . 

2. அழித்தல் . 
உபேட்சை - அலட்சியம் . 

உமிழ்- ( வி ) கொப்பளி, 2. உமி , 3. சத் 
உபேந்திரன் - மகாவிட்டுணு . 

தியெடு , 4. சொரி . 
உபோதம் - பேய்ப்பசளைக் கீரை . உமிழ்வு --உமிழ்நீர், 2. துப்புகை. 
உப்பக்கம் முதுகு . 

உமை - பார்ப்பதி . 
உப்பங்கழி உப்புக்கழி . 

உமையவள் - ( பார்ப்பதி , 2. சவுக்கா 
உப்பசம் சுவாசகாசம் .. 

உமையாள் ரம் , 8. S றகு . 
உப்ப்ட்டி- அரிக்கட்டு . 

உம் ஓரிடைச்சொல் , 


உயிரோ 


16 


| 


3. ஈனு . 


உம்பரான் - காமதேனு , 2. உயர்ர் உயிர் - சீவன் , 2. காற்று , 3. உயிரெழு 
தோன் . 

த்து , 4. ஓரறி வுயிர் முதலிய சீவராசி . 
உம்பர் - மேல் , 2. ஆகாயம் , 3. உயர்ச்சி , உயிர்தருமருந்து மிருத சஞ்சீவினி. 

4 , வானோர் , 5. பார்ப்பார் . உயிர்த்தானம்- உயிர்நிலை. 
உம்பல் - யானை , 2 , விலங்கினாண் , 3. ஆ உயிர்த் துவண - ஆபத்திற் சகாயஞ்செய் 

ட்டுக்கடா, 4. ஆண் யானை , 5. எரு பவன் , 2. பிராணசிநேகன் , 3. மனைவி , 
து , 6 , எருமைக்கடா, 7. எழுச்சி , 4 , கணவன் , 5. கடவுள் . 
8. வலிமை , 9. கோத்திரம் , 10. மு உயிர்த் துவணவி - மனைவி , 2. உயிர்த் 
றைமை . 

தோழி , 3. சரச்சுவதி , 
உம்பளம் -- இராசாவினாற் கிடைத்த உயிர்த்தெழுதல்- ( தொ . பெ ) மரித்தவ 
வெகுமதி . 

னுயிர்பெற்றெழுதல். 
உம்பி --உன்றம்பி , 

உயிர்த்தோழன் - பிராணசிநேகன். 
உம்பிளிக்கை - மானியம் . 

உயிர்நிலை - உடல் , 2 உயிர்த்தானம் . 
உம்மாண்டி - வெருட்டுஞ்சொல் . உயிர்ப்பழி -- உயிர்க்கொலை , 2. பிரம 
உம்மை - கழிபிறப்பு , 2. வருபிறப்பு , கத்தி , 
3. ஓர் இடைச்சொல் , 

உயிர்ப்பு - ( வி ) மூச்செறி , 2. வீசு , 
உயக்கம்வருத்தம், 
உயக்கு - ( வி ) வருத்து . 

உயிர்ப்பு - உயிர்க்கை , 2. சுவாசம் , 3 . 
உயங்கு - ( வி ) வருந்து . 

காற்று , 4. சுகந்தம் , 
உயத்தி - வெள்ளைப்பாஷாணம். உயில் - மரணசாஸனம் , 
உயரம் - உயர்ச்சி , 2. உச்சம் , 33. மிகுதி . உயிறு -- இலாமிச்சம்புல் , 
உயர் - குன்றிச்செடி . 

உய் -- ( வி ) சீவி , 2. உயிர்வாழ் , 3 , டே 
உயர் -- (வி ) வளர் , 2. மேலெழு , 3. இறு று , 4 , தப்பு . 
மாப்புறு , 4. மேன்மையுறு , 5. உன் உய்தி - ஈடேற்றம் . 
னதப்படு , 

உய்த்தல் - ( தொ . பெ ) செலுத்துதல் , 2 . 
உயர்த்து ( வி ) உயரச்செய் , 2. அதிகப் வாகன மூர்தல் , 3. காரியத்தை முடித் 
படுத்து , 3. மேலாக்கு , 4 , கனப்படு தல் , 4. நடத்தல் , 5. அமிழ்த்தல் , 
த்து , 5. உபசரி , 6. எழுப்பு , 7. மே 6. சேர்த்தல் , 7. அனுபவித்தல் . 
லெடு , 8. பெருமைப்படுத்து , 

. உய்த்துணரல் - ( வி ) ஆராய்ந்தறிதல் . 
உயர்நிலம் - மேடு , 2. தேவலோகம் , உய்ப்பு -உய்க்கை. 
3. உப்பரிகை . 

உய்மணல் - கருமணல் . 
உயர் நிலை - சுவர்க்கலோகம் , 2. மேன் உய்யக்கொண்டான் - எருமை முல்லை , 
மாடம் . 

2. கொய்யாமரம் . 
உயர்ந்தோர் - சான்றோர் , 2. உயர்குலத் உய்யானம்- பூந்தோட்டம், 2 . 

தோர், 3. வானோர் , 4. பார்ப்பார். உய்யானனம்- சோலை , 8. சிங்கார 
உயர்பு- உயர்ச்சி , 2. மேன்மை , 3 . வனம் , 
உயர்வு- விர்த்தி , 

உரகம்- 
உயல் - உயிர்வாழ்தல் , 

உரங்கமம்- பாம்பு . 
உயவர் - வருந்தினர் , 

உரங்கம் 
உயவல் 

உரகர் --நாகர் , 2. சமணர் . 
வருத்தம் . 
உயவு 

உரகாதிபன் 

. 
உயவை - காக்கண 

. உரகேந்திரன் 
உயா - வருத்தம் . 

உரகா ரி - கருடன் . 
உயிரோம்பல்- ( வி ) உயிர்காத்தல், உரசு - ( வி ) உரிஞ்சு . 


. 


உரடி- உரப்பு. 


மை . 


உரவு - வலி, 


வை . 


17 

உருத் 
உரண்டம் - காக்கை . 

னதம் , 10. பருமை 

, 

11. நிறம் , 
உரந்தை - துன்பம் . 

12. அட்டை , 13. உள் , 14 , வியாதி , 
உரபடி- 7 

15. கோபம் , 16. வெப்பம் , 17. கரு . 

உரு- அதிகமான , 2. பெரிய , 8. நீண்ட , 
உரப்பு - ( வி ) அதட்டு , 2 , துரத்து , 4. விலையுயர்ந்த 
3. உரத்தொலி 

உருகம் - பிறப்பு . 
உரப்பு - அதட்டுகை, 2. வலி , 3. திண் உருகு - ( வி ) கரை , 2. இரங்கு , 3 

மனங்கரை . 
உரம் 2. ஊக்கம் , 3. மார்பு , உருக்கம் -- இரக்கம் , 2 அன்பு , 3 . உரு 
4. ஞானம் , 5. வேகம் , 6. வயிரம் , 

குகை . 
7. திண்மை , 8. மதில் , 

உருக்கு - ( வி ) தீயிற்கரை , 2 , வாட்டு , 
உரம்போடு --( வி ) எருப்போடு , 2. உர 

3. வருத்து , 
ப்பி . 

உருக்கு - எஃகு . 
உரல் - நென்முதலிய குற்று முரல் , உருக்குமணி - ஸ்ரீ கிருஷ்ணன்தேவி . 
2 , இடியப்பவுரல் . 

உருக்குமம் - பொன் . 

உருசி - சுவை , 2. சந்தவின்பம் , 3. இன் 
உரவு நீர் - உவர் நீர் , 2. பலந்த சமுத்திரம் . பம் , 4. மிகுசுவை . 
உரவோர் - அறிஞர் , 2. மூத்தோர் . உருசி- ( வி ) அனுபவி , 2. சுவைபார் . 
உரறல் - பெருங்கோபங்கொள்ளல். உருசிகரம் -- மதுரம் , 2. இனிப்புள்ள 
உரற்று - ( வி ) ஒலி . 
உரன் - வலி , 2. ஊக்கம் , 3. அறிவு . உருசி காட்டு - ( வி ) இனிப்புக்காட்டு , 
உராய் - ( வி ) உடலுரிஞ்சு , 2. உரிஞ்சு . 

ஆசைபதங்காட்டு 
உராய்ஞ்சல் ( வி ) உரைதல் . உருசிதட்டு- ( வி ) சுவைதோன்ற 
உரி- அரைப்படி, 2. தோல் , 3. கொத்து உருசு- திருஷ்டாந்தம் 
மல்லி , 4. உரிமை . 

உருசுப்படுத்து - ( வி ) மெய்ப்பி 
உரி- (வி ) களை , 2. கழற்று . 

உருசை -உருசி , 
உரிசை - சுவை . 

உருட்சி -- திரட்சி 
உரிஞ- ( வி ) உராய் , 2. தேய் , 3. அரை . உருட்டு - புரட்டு , 2. திரட்சி , 3. வெ 
உரித்து - உரியது , 2. கடமை , 3.பட்சம் . 

ருட்டு , 
உரிமை - உரியதன்மை , 2. சுதந்திரம் , உருண்டை - உண்டை , 2. திரட்சி . 

3. இனம் , 4. கடமை , 5. சிநேகம் , உருத்தல் - ( தொ . பெ ) கோபித்தல் , 2 . 
6. இஷ்டம் , 7. மனைவி . 

சினக்குறிப்புக் காட்டுதல் , 3. மிகுதி 
உரிமைக்கஞ்சி சாகுந்தறுவாயில் வார் 4. முளைத்தல் , 5. வெளிப்படுதல் , 

க்குங்கஞ்சி , 2. சாவீட்டிற் சுற்றத் 6. தோற்றுதல் , 7. கன்மம் விளைதல் 
தார்க்கு வார்க்குங் கஞ்சி . 

உருத்திதம் - உரியபொருள் , 2. தொழி 
உரிமை செய் - கடமைசெய் , 2. கரு லிலாபம் , 3 , வட்டி , 4 , வளர்தல் , 
மாதிசெய் , 

உருத்திரகணிகை - தேவதாசி . 
உரியர் - உடையவர்கள் , 2. சுதந் உருத்திரம் - பெருங்கோபம் , 2 . 
உரியார்- திரர் , 3. சம்பந்த மு ரசத்திலொன்று , 3. மஞ்சள் . 
உரியோர் - 

டையார் , 4. அறிஞர் . உருத்திரசடை - சிவதுளசிப்பூண்டு . 
உரிவை தோல் , 2. மரவுரி ,. 

உருத்திரபஞ்சமம் ஓர் பண் . 
உரு - வடிவு , 2. அழகு , 3. உடல் , உருத்திரபூமி மயானம் . 

4. தோற்றம் , 5.விக்கிரகம் , 6.கப்பல் , உருத்திரரோகம் - மாரடைப்பு. 
1. உருப்படி , 8. செபத்தினுரு, 9. சன் உருத்திரன் - சிவன், 


2 


78 


வரு 


உருமேறு- இடி 


உரு இடி, 2 , 


உருவகவணி 


உருளி 

உரோகி 
உருத்திராக்கம் 

உருத்திராட்ச உருளு - ( வி ) புரள் , 2. திரன் , 3. அழி . 
உருத்திராட்சம் 
உருத்திரோற்காரி ஒரு வருஷம் . 

உருவள உருண்டை , 2. தேருருள் , 
உருநாட்டு சித்திரம் , 2 , விக்கிரகம் , 

3. வெள்ளைப்பாஷாணம் . 
உருபு - வடிவம் , 2. வேற்றுமையுரு 

உருவள்-தேருருள் , 2. உரோகணி , 
முதலிய இடைச்சொல் . 

உருள் 3. பண்டி , 4. வட்டம் . 
உருப்பசி - தேவதாசிகளிலொருத்தி , 

உருடம் - இடுகுறி , 2. பிரசித்தம் . 
உருப்பம் -உஷ்ணம் ,2.மிகுதி , 3. கோபம் 

உருடி - இடுகுறி , 2. பிரசித்தமானது . 
உருப்பிரமம் - ஆட்டுக்கொம்பு . 

உருபகம் - உரூபகதாளம் , 2. உரூபக 
உருமம் - உஷ்ணம் , 2. மத்தியானம் . 
உருமவேவள- மத்தியானம் . 

உருபகாரம் - திருஷ்டாந்தம் , 
உருமலைவாரி - உலோகமானால் . 

உரூபதன்மாத்திரை - பஞ்சதன் மாத் 
உருமிளை - யமன் மனைவி . 

திரையி லொன்று . 
உருமு - இடி . 

உருபம் - வடிவம், 2. விக்கிரகம் , 3 . 

அழகு , 4. நிறம் , 5. நிலை , 6. சாயை . 
இடி , 2. அச்சம் . 

உருபாய் - வெள்ளி நாணயம் . 
உரும்பரம் - செம்பு , 2. பெருங்காயம் உருபி- ( வி ) மெய்ப்பி . 
3. சர்ப்பம் . 

உரூபிகரம் -உரூபிகரிக்கை. 
உருவகம் உவமான உவமேயங் உருப்பியம் - அழகுள்ளது , 2. வெள்ளி , 

3. வெள்ளிநகை , 

4. பொன்னகை , 
களை யொற்றுமைப் 
படக் கூறுகை . 

உரை -- பேச்சு , 2. மொழி , 3 வியாக் 
உருவகி- ( வி ) உருவகப்படுத்து . 

கியானம் , 4 , பொன் , 5. சொற்பயன் , 
உருவங்காட்டி - கண்ணாடி 

6. ஒலி , 7. உயர்ச்சி , 8. வேதமொழி , 
உருவசி - உருப்பசி . 

9. விடை , 10 , துணிவு , 11 , ஆசிரிய 
உருவம் - வடிவம், 2. அழகு , 3. சொரூ 

வசனம் . 
பம் , 4. உடல் , 5. நிறம் . 

உரை- ( வி ) தேய் , 2. மாற்றறியவுரை , 
உருவல் - ஓர் காதணி . 

3. பேசு , 4. ஒலி . 
உருவாணி மெலிந்தவுடல் . 

உரைசு 
உருவாரம் வெள்ளரி . 

உரைஞ்சு 
உருவி - நாயுருவிச்செடி , 2. புல்லுருவி உரைப்பு - தேய்ப்பு , 2. உரைக்கை , 
( ஒரு பூடு ), 3. முள்ளி ( ஒரு செடி . ) 

3. சொல்லுகை . 
உருவு - அச்சம் , 2. வடிவம் . 

உரொக்கம்- கையிருப்புப் பணம் . 
உருவு - ( வி )வாள் முதலியவற்றையுருவு , உரொட்டி - உறட்டி 
2. தழை முதலியவுருவு , 3. சுளுக்கு உரோக்கம் -சிவனடிபாதம் . 
முதலியவற்றிற்கு உருவு, 4. கயிற் உரோகணி - உரோகணிநாள் , 2. பல 
றை யுருவு , 5. ஊடுருவு . 

தேவன் தாய் , 
உருவுதடம் - சுருக்குக்கயிறு . உரோகதி - நாய் . 
உருவுடம்பு - தூலசரீரம். 

உரோகம் - வியாதி , 2. பூவரும் பு , 
உருவுள்ளூ- கொள்ளுப்பூண்டு . 

3. ஏறுகை . 
உருவெட்ட ( வி ) வடிவெடு. 

உரோகிணி - உரோகணிகாள் , 2. பல 
உருளி - யாக்கையின் மூட்டு , 2. தே ராமன் தாய் , 3. கடுகுரோகணி , 4. பீத 
கரும் , 3. உரோகிணிகாள் , 4. வட் ரோகணி , 5. ரேக்காய் , 6. ஒன்பா 
டம் . 

| ஆண்டுப் பெண் . 


( வி ) சேய் , 2. உரை . 


உலம 


79 


உலைத் 


உலகாய் , 2. வாடு . 


உரோங்கல் - உலக்கை . 

உலம் --நிரண்டகல் , 2. கற்றிரள், 
உரோசம் - மானம் , 

உலம்பல் ( தொ.பெ ) ஒலித்தல் . 
உரோசல் ( தொ . பெ ) உரைஞ்சல் . 
உரோசனி - கடுகு . 

உலர் - 
உரோசவன - கோரோசனை , 2 , செந்தா உலவம் - உலோபம் . 
மரை , 3. கடுகு . 

உலவாக்கிழி - எடுக்க வெடுக்கப் பொ 
உரோசி-( வி )நாணு , 2. சுவரணை கொள் . ருள் குறையாக் கிழிக்கட்டு , 
உரோணி உரோகணி நாள் . உலவு - ( வி ) உலாவு , 2. கூசிக்குறை 
உரோதனம் - அழுகை. 

உலவை - காற்று , 2. மரக்கொம்பு , 
உரோமசன் - உரோமரிஷி . 

3. தழை , 4. முல்லை நிலக்கான்யாறு , 
உரோமம் - மயிர்ப்பரப்பு . 

5. விறகு , 6. ஊர் , 7. விலங்கின் 
உரோமாஞ்சலி 

கொம்பு , 8. குடி , 9. வள்ளிக்கொடி , 
உரோமாஞ்சிதம் - 

குதுகலிப்பு . 10 , குலம் , 11 , மரப்பொந்து , 12. ஓ 
உலகசயன் -- புத்தன் 

டைமரம் , 13. கிலுகிலுப்பைச்செடி 

உலா - சாரிவருதல் , 2. நேரிசைக் கலி 
உலகநடை 

உலகொழுக்கம் , வெண்பாலாய ஓர் பிரபந்தம் . 
உலகவழக்கம் 

2. உலகாசாரம் , உலிற்கள் வெண்கலம் 
உலக வழக்கு - 
உலகநாதன் - கடவுள் , 2. பிரமன் . 

உலு-பதர் . 
உலகநீதி - நன்னெறி , 2. உலக நடை , 

உலுக்கு - ( வி ) அசை , 2. குலுக்கு .. 

உலுத்தம் - உலோபம் . 
3. இயல்பான நீதி , 4. தேசவியற்கை 
நீதி , 5. ஓர் நூல் . 

உலுத்தன் - உலோபி , 2. வாங்கின கட 

னைக் கொடாதவன் . 
உலகநேத்திரன் - சூரியன் . 

உலுத்து ( வி ) உதிர் . 
உலகமாதா - சரச்சுவதி , 2. இலக்குமி , 

உலுப்பை - கோயில் முதலியவற்றிற் 
3. பார்வதி , 

கனுப்புங் காணிக்கை , 2. பெரியவர்க் 
உலகமுண்டோன் - ஸ்ரீ மகாவிஷ்ணு . 

களிக்கு மூண்பண்டம் , 3. அடைந் 
உலகம் - உலோகம் , 2. பூமி , 3. நாடு , 

தோர்க்களிக்கு மூண்பண்டம் . 
உலகு- 4. திசை , 5 , உலகத்தார் , 
சிருட் 

. 
டிப் பொருள்கள் , 9. உலோகானு உலூகம் - ஆந்தை, 2. ஒருவகைப் பரி .. 
பவம் , 10. உலகத்தன்மை , 11. மங் உலூகலம் - உரல் , 2. குங்குலியம் . 
கலச் சொற்களினொன்று . 

உலூதை- சிலந்திப்பூச்சி . 
உலகாயிதம் - அறு சமயங்களிலொன்று . உலை கொல்லனுலை , 2. நெருப்புள்ள 
உலகியல் - உலக நடை . 

வடுப்பு , 3. பாகஞ்செய்யவைக்கு 
உலகுலம் திப்பிலி , 

நீருலை . 
உலக்கை -உரோங்கல் , 2.திருவோணம் , உலைக்களம்கொல்லனுலையிடம் . 
உலக்கைப்பாட்டு - வள்ளைப்பாட்டு , உலைசல் ( தொ . பெ ) கெடுதல் . 
உலங்கு கொசுகு . 

உலைச்சல்- அலைவு . 
உலண்டு பட்டு நூலை யுண்டாக்கும் உலைதல் - ( தொ.பெ ) அலைதல் , 2 . 
கோற்புழு . 

அழிதல் , 3. சீரழிதல் , 4. நிலைகுலை 
உலத்தல் ( தொ.பெ ) அழிதல் , 2. சா தல் , 5. பலங்குறைதல் , 6. மனக் 
தல் . 

கலங்கல் . 
உலப்பு - கோ , 2. முடிவு . 

உலத்தல் - ( தொ.பெ ) அலைத்தல் , 2 . 
உலமசு - ( வி ) அஞ்சு , 9. துன்புறு . கலைத்தல் , 8. கெடுத்தல் , 4. சீரழித் 


சி 


உல் 


80 


உவளி 


தல் , 5. முறியடித்தல் , 6. மனதைக் உல்லேகம் - உச்சரிப்பு , 2. ஓரலங்கா 
கலக்கல் , 7. ஆஸ்தியைக் கெடுத்தல் . ரம் . 
உலையிற் பிணந்தின்னி- மாமிசபேதி . உல்லோசம் - மேற்கட்டி 
உலைவு - அச்சம் , 2. அழிவு , 3. கெடுதி , உல்லோலம் - கடற்பெருந்திரை 

4. நடுக்கம் , 5. நிலையின்மை , 6. தரித் உவ ( வி ) விரும்பு , 2. மகிழ் , 3. இன்ப 
திரம் . 

மாயிரு . 
உலொங்கு- ( வி ) கீழ்மைப்பட்டிரு. உவகுலம் - திரிபலை 
உலொடலொடெனல்- ) ஓர் வகை உவகை - களிப்பு , 2. பிரியம் . 
உலொட லொடென்று யொலிக் உவக்காண் - அப்பொழுது , 2. அவ்வி 
கூப்பிடல் - 

குறிப்பு . டம் , 
உலொடுக்கு - வெறுமை , 2. ஒலிக்குறி உவச்சர் - சோனகர் , 2. ஒச்சர் . 
ப்பு . 

உவட்டி- ( வி ) அருவரு, 2. குமட்டு , 
உலொட்டி -- வெறிதரும் வஸ்து , 2. கள் உவட்டிற்கூர்மை - மாமிசபேதி , 
ளுக்குடுவை . 

உவட்டு - ( வி ) வெறு , 2. பிரவாகி , 
உலோகம் - உலகம் , 2. உலகத்துக் 3. பெருக்கெடு , 

கடுத்த தன்மை , 5. பஞ்சலோகம் . உவணகேதனன் - ஸ்ரீ மகாவிஷ்ணு 
உலோகாயதம் - உலகாயத மதம் . உவணம் - உயரம் , 2. கருடன் , 3. எழு 
உலோகார்த்தம் - இலௌகீக நயம் , கு , 4. பருந்து 

2. உலகத்தாருக்கு வருநயம் உவணி -- வாள் . 
உலோகிதம் -சிவப்பு . 

உவவண - சுவர்க்கம் , 2 , உவ்விடம் . 
உலோசனம்- கண் , 

உவண் - உவ்விடம் . 
உலோசி - பேய்ப்பசளைப்பூண்டு , உவதி-தருணி . 
உலோசிதம் - சந்தனமரம் . 

உவதை - மலையின் வீழருவி 
உலோபம் - ஈயாமை , 2. பொருளா உவப்பு - மகிழ்ச்சி , 2. உயரம் , 3. பொ 
சை , 3. கெடுதல் விகாரம் , 4. கு லிவு , 4 பிரியம் , 5. விளையாட்டு 

உவமம் - ஒன்றோடொன்றை யொப்புறுத் 
உலோமம் - வால் , 2. வானுனி, 

தல் . 
உலோலம் - அசைவு , 2. ஆசைப்பெ உவமாநிலம் -- சுவர். 
ருக்கம் , 

உவமானம் - உவமிக்கும் பொருள் . 
உலோலிதம் - அசைவு . 

உவமிப்பு - ஒப்பிடுகை . 
உல் தேங்கா யுரிக்குங் கருவி , உவமேயம் - உவமிக்கப்படும் பொருள் 
உல்லு- 2 , கழு . 

உவமை உவமாலங்காரம் . 
உல்கு - ஆயம் . 

உவராகம்கிரகணகாலம் . 
உல்லங்கனம் - கடக்கை , 2. அவ உவரி- கடல் , 2 சிறுநீர். 
உல்லிங்கனம் - மதிப்பு , 3. நிந் உவர் - உவர்ப்பு , 2. கடல் , 3. உப்பு . 
தை . 

உவர் - ( வி ) உப்புக்கரி , 2. துவர் , 3 . 
உல்லம்- ஓர் மீன் , 

அரோசி . 
உல்லரி - தளிர் . 

உவர்ச்சங்கம் - முட்சங்குப்பூண்டு. 
உல்லாசம் -- மகிழ்ச்சி , 2. சரசக்களிப்பு , உவளகம் - அந்தப்புரம் , 2. மதில் , 
3 , உள்ளக்களிப்பு , 4. இறுமாப்பு , 3. ஓர் பக்கம் , 4. பள்ளம் , த . குளம் , 
5. அத்தவாளம் . 

6. உப்பினட் -7 . இடைச்சேரி , 
உல்லாபம் - மழலைமொழி , 2. நலிந்த 8. இரண்டு . 
‘ மொழி . 

உவளம் - சோறு யானைக்கவளம் . 
உல்லியர் - கூயலோர் . 

உவளிய( வி சுத்தி செய் , 


றைவு . 


உல் 


ஆடை 


உழலை 


81 


உளர் 


உவாலம்பனம் - தூஷணை . 


உழவான்- பி . 


. 


உவளு- ( வி ). துவளு . 

உழவன் -உழுபவன் , 2. வீரன் . 
உவனாயம் - துவைத்துக் கட்டுமருந்து உழவாரப்படை 
உவனி - வாள் , 

புற்செருக்கி . 

உழவாரம் 
உவனிப்பு - ஈரிப்பு. 

உழவுசால் - உழவிடும் வளையம் . 
உவன் - ஒரு சுட்டுச்சொல் , 

உழற்சி - சுழற்சி , 2 , சுற்றித்திரிகை , 8 
உவா - நிறைவு , 2. பூரணை , 3. கடல் , ஆடுகை , 4. மனச்சுழற்சி , 5. வருத்தம் . 
4 , யானை , 5. அமாவாசை . 

உழற்றல் - வெப்பம் . 
உவாதி - உபாதி . 

உழற்று – ( வி ) சுழற்று , 2. கைகாலு 
உவாத்தி - வேத மோதவிப் முற்று , 3. காலத்தை வருத்தத்தோடு 
உவாத்தியாயன் போன் , 2. உபா கழி , 4. வருந்திப்புரள் . 
த்தியாயன் . 

உழி - இடம் , 2 , பக்கம் , 3. ஏழனுருபு . 
உவாந்தம் - அமாவாசை , 2. பூரணை . உழிஞை-சிறுபூளை , 2. அஷ்டவெற்றி 
உவாந்தி - சாத்தி . 

மாலையினொன்று . 
உவாய் - ஓர் மரம் . 

உழிதரல் - திரிதல் , 2. சுழலல் . 
உவாலம்பம் 

உழு 

பிள்ளைப்பூச்சி . 
உவிதல் - (வி ) சாதல் , 2. நீர்வற்றி யவி உழு - ( வி ) ஏருழு , 2. நிலத்தைக்கிளை 
தல் .. 

உழந்து - உளுந்து . 
உவை- அஃறிணைப் பன்மைப் படர்க் உழபடை - கலப்பை . 

கைச் சுட்டுப்பெயர் . உழுவம் - எறும்பு . 
உவ்வி - தலை . 

உழுவல் - முறைமை , 2. விடாது தொ 
உவ்விடம் - அவ்விடத்துக்கும் இவ்விடத் டர்ந்த வன்பு , 3. குணம் . 

. 

உழுவை - புலி . 
உவ்வு - தவம் . 

உழை - சிரத்தாற் பிறக்குமிபை , 2. யா 
உழ- ( வி ) பழக , 2. முயல , 3. வேலை ழினோர் நரம்பு , 3. மான் , 4. இடம் ,, 
செய்ய , 4. தொழில் நடத்த , 6. உத்தி 

5. ஏழனுருபு . 
யோகஞ்செய்ய , 6. வருந்த , 7 தவத் உழை-( வி ) வருந்தியீட்டு , 2. வேலையிற் 
தினுட்பட , 

பிரயாசப்படு , 3. இரை, 4 , துன்ப 
உழக்கு - காற்படி. 

முறு . 
உழக்கு- (வி ) சிலம்பம் பழகு , 2. மிதி , உழைப்பறிக்க- (வி ) சேற்றிற்புரள , 2 . 
3. கலக்கு . 

போராட்டப்பட 
உழச்சியர் - மருதநிலப் பெண்கள், உழைப்பாளி - பிரயாசப்படுபவன் . 
உழப்பன் - கள்ள நியாயம் பேசுகிறவன் . உழைப்பு- பிரயாசம் , 2. வருந்தியீட்டு 
உழப்பு - ( வி ) குழம்பு . 

கை , 3. முயற்சி . 
உழப்பு - பழக்கம் , 2.முயற்சி , 3. கைத் உளகு - யாழினோருறுப்பு . 

தொழில் , 4. உயிர் முயற்சி , 5. வருத் உளப்படுதல் - ( தொ . பெ ) சம்மதித்தல் , 
தம் , 6. வலி , 

2. உட்படுதல் , 
உழமண் - அழுக்கெடுக்கும் மண் . உளப்பாடு - உட்படுகை. 
உழம்பு- ( வி ) ஒலி , 2. குழம்பு . உளம் - மனம் , 2. எண்ணம் , 3. கருத்து . 
உழலு - சுழல் , 2. ஆடு , 3. சுற்றித் உளரு-சிறகுகோது , 2. சிற குதறு , 
திரி 4. , 5. மனஞ் - 

3. யாழினரம்பு தடவு , 
சுழல் , 6. பிறவியிற் சுழல் , 

4. சுழல் , 5. அசை , 6. காற்றுளர் .. 
உழல - தாகம் , 2. உழலைமரம் . உளர் - ஏது . 
உழலைமரம் - தொண்டுக்கட்டை உளர்ச்சி - சுழற்சி 


உள்ள 


82 


உறவு 


உளர்வு - சுழற்சி , 2. உளர்கை , உள்ளபடி - யதார்த்தம் . 
உளவு- உட்காரியம் , 2. இரகசிய சமா உள்ள மிகுதி-ஊக்கம் . 
சாரம் , 3. வேவு , 4. ஒற்றன் ,. 

உள்ளமுடையான் 

ஒரு சோதிட 
உளறு - ( வி ) குழறு , 2. பயத்தினாற் றடு 
நூல் , 
மாறிப்பேசு , 3. வீணாயுளறு , 4. கனாக் உள்ளம் - மனம் , 2. கருத்து , 3 . 

முய 
கண்டு பிதற்று . 

ற்சி , 4. வாக்கியத்தின் கருத்து . 
உளறுபடி - குழறுகை, 2. கலக்கம் . 

உள்ளல் - உள்ளான்குருவி , 2. நினைத் 
உளி - மரவினையாளர் கருவியினொன்று , 

தல் , 
2 நகஞ்சீவி , 3. இடம் , 4. ஏழனு உள்ளவன் 
பொருளுடையவன் 
ருபு , 5. சித்திரிக்குங்கருவி . 

உள்ளாகுதல் - ஆளாகுதல் , 2. உட் 
உளியம் - கரடி . 

படுதல் , 
உளு- ஓர் புழு . 

உள்ளி- வெள்ளைப் பூண்டு , 2. வெங்கா 
உளுக்காரு- ( வி ) இரு , 2. பொறுத்துப் 

யம் , 
போ . 

உள்ளிப்பல் - பூண்டின் திரி , 
உளுக்கு - ( வி ) சுளுக்கு , 2. உலோக உள்ளியர் - அறிவுடையோர் . 
பாத்திரங்களுக்கு மெருகிடு, 

உள்ளுடைவு - மனத்துயர் . 
உளுந்து உழுந்து , ( ஒரு தானியம் .) 

உள்ளுதல் ( தொ . பெ ) நினைத்தல் 
உளுவை - ஒர் மீன் . 
உளை - குதிரை முதலியவற்றின் கழுத்து 

உள்ளுறை உள்ளெண்ணம் ; 2. மறை 
மயிர் , 2. ஆண் மயிர் , 3. ஒலி , 

பொருள். 
4. பேசலாலெழுமொலி , 5. சேறு , 

உறக்க - ( வி ) பிழிய , 2. கறக்க , 3 . 
6. புறமயிர் . 

முற்றுங்கவர , 4. கிள்ளியெடுக்க, 5 . 

பிதுக்க . 
உவளதல் - 

( தொ . பெ ) வருந்தல் , 
2. வயிறுளைதல், 3. பல்லுவலித் உறக்கம் - நித்திரை, 2. ஒடுக்கம் , 3 மர 

ணம் . 
தல் , 4. மனம்நோதல் , 5. பிரசவவே 
தனைப்படுதல் . 

உறக்கு - ( வி ) துயிற்று , 2. நாசப்படுத்து . 
உவளத்தல் - ( தொ . பெ ) அழைத்தல் , உறக்கு - நித்திரை, 
2. ஒலித்தல் , 3. வருந்தல் . 

உறங்கு-( வி) நித்திரைசெய் , 2. ஒடுங்கு , 

3. சோர் . 
உவளப்பு - அழைப்பு , 2 . 
ஒ 
3. வருத்தம் . 

உறட்டு -- ( வி ) வறட்டு, 
உளைவு - வலிப்பு , 2. குடைவு . 

உறட்டை - வறட்சி , 2. துர்க்கந்தம் ,. 
உள் - உள்ளிடம் , 2.உள்ளம் , 8. இ உறண்டு- (வி ) வறள், 
டம் , 4 , ஏழனுருபு . 

உறண்டு - முரட்டுக்குணம் . 
உள்கல் 

உறண்டை - முரட்டுத்தனம் , 2. தொந் 

தரவுசெய்கை , 3.துர்க்கந்தம் . 
உள்வாரம் மனவிருப்பம் . 

உறந்தை - உறையூர் . 
உள்விழுதல் ( தொ.பெ ) குறைதல் , 2. உறல் - உறுதல் , 2. பொருந்தல் . 
உள்ளாதல் . 

உறவாதல் - சிநேகமாதல் . 
உள்ளக்கருத்து- தாற்பரியம் , 2. மனத் உறவி ஊற்று , 2. கிணறு , 3. எறும்பு , 
தினுள்ளம் . 

4. சுற்றம் , 5. உயிர் , 6. உலைக்களம் , 
உள்ளங்கை- அகல்கை . 
உள்ளடங்கு- ( வி ) உட்பட்டிரு 
உறவு பொருத்தம் , 2. சேர்கை , 

எடி-உள்ளங்கால் , 2. இரகசியம் , 8. சம்பந்தம் , 4 , சுற்றம் , 5. நட்பு , 
சமீபம் ,, 4 , அகருக்கிய சுற்றம் . 

6. ஒற்றுமை . 7 ஐட்கம் 


விப்பு 
, 


உள்குதல் ( தொ. பெ ) நினைத்தல், 


7. ஓர் புழு . 


பாவாடை . 


அருகன் 


. 


உறுத் 

83 

உறைவி . 
உறவுமுறையார் - சுற்றத்தார் . உறுத்தை - அணில் . 
உறவோர் - சுற்றத்தார் , 2. நண்பர் . 

உறுபு - பாலையாழ்த்திறம் . 
உறழ் - ( வி ) பெருக்கு , 2. பகை கொள் , உறுப்படக்கி- ஆமை . 

3. விகற்பமாகு , 4. எதிராகு , 5. இகல் , உறுப்பு - அவயவம் , 2. உடல் , 3. பங் 
6 . உவமையாகு . 

கு , 4. அங்கலக்ஷணம் , 5. மிகுதி , 
உறழ்ச்சி உறழ்வு , 2. பெருக்கல் 6. மரக்கொம்பு , 7. செருக்கம் , 
உறழ்வு - ஒப்பு , 2. சமம் , 3. விகற்பம் , 

8. மேல்வரிச்சட்டம் , 9. காணியாட் 
4. எதிர், 5. போர் , 6. பகை , 7. எண் 

சிப்பத்திரம் . 
பெருக்குகை , 8. உணர்வு. 
உறி - தூக்கு . 

உறுமல் - ( தொ. பெ ) உறுமுதல் , 3 . 

இரைதல் , 3. குமுறல் .. 
உறிஞ்சல் ( வி ) வாய்க்குள்ளிழு , 

உறுமாலா - 
உறிஞ்சுதல் 2. ஆக்கிராணி , 3 . 

தலைச்சாத்து , 2. அஸ்த 
உள்ளேயிழு . 

உறுமாலை 

உறுமால் 
உறியடி - ஓர் திருவிழா 

உறுமி - ஒரு பறை . 
உறு - மிகுதியான 
உறுகண் - துன்பம் , 2. சரித்திரம் , உறுமு - ( வி ) முறுமுறு , 2 , பன்றி 
3. நோய் , 4. அச்சம் . 

யுறுமு , 3. மேகமுழங்கு , 4. சின , 

5. எழும்பு . 
உறுக்கல் - ( தொ . பெ ) கடிந்துகொள் 

. 

உறுவல் - துன்பம் . 
ளல் , 2. பயமுறுத்தல் , 3. குரூர 

21 
மாய்ப்பேசல், 4. கடத்தல் , 5. ததித் உறுவன் - முனிவன் , 
தல் . 

உறுவை - ஒளவை சகோதரிகளிலொ 

ருத்தி , 
உறுக்காட்டம் - 

வக் 
உறுக்காட்டியம் 

உறை - படைக்கூடு , 2. பண்டம் பெய் 
உறுண்டுகம் - அவுபலபாஷாணம். 

யுறை , 3. பாலிடுபிரை , 4. இருப்பி 
உறுதல் - ( தொ. பெ ) உண்டாதல் , 2 . 

டம் , 5. துளி , 6. மழை , 7. ஆடை 
கூடல் , 3. சம்பவித்தல் , 4. சேர்தல் , 

யழுக் ககற்று நீர் , 8. காரம் , 9. விலங் 
5. பயனுறல் , 6. கிடைத்தல் , 7 . 

• குணவு , 10. மருந்து , 11. வாழ்நாள் , 
வருதல் , 8. பொருந்தல் , 9. தங்கல் . 

12. நீளம் , 13. உயரம் , 14. கிணற் 
உறுதி - திரம் , 2. வலிமை , 3. நன்மை , 

றுறை , 15. இலக்கக்குறி , 16. பாம் 
4. சன்மார்க்க வுபதேசம் , 5 , நிச்ச 

பின் விஷப்பை , 17. வெண்கலம் . 
யம் , 6. திடப்படுத்துகை, 7. தளரா உறை - ( வி ) வாசஞ்செய் , 2. இரு , 
மை , 8. ஆட்சிப்பத்திரம் , 9. கல்வி , 

3. சஞ்சரி , 4. இறுகு , 5. செறி . 
10. வழக்கின் திடம் , 11. பிடிவாதம் உறைத்தல் ( தொ.பெ ) கார்த்தல் , 2 . 
உறுதிச்சொல் - நிச்சயமொழி , 2. நல் 

எரிதல் , 3. தாக்கல் , 4. அழுந்தல். 
லுபதேசம் , 3. கண்டிப்பு . உறைப்பு - காரம் , 2. கொடுமை , 
உறுதிப்படுத்து ( வி ) பலப்படுத்து , 2 . 3. எரிவு , 4. தாக்குகை , 5. உக்கிரம் , 
உடன்படிக்கை செய் . 

6. பதிவு . 
உறுதிப்பாடு - திடம் . 

உறையல் - பிணக்கு . 
உறுதிப்பொருள் - கடவுள் , 2. ஞானம் , உறையுள் - தங்குமிடம் , 2. வீடு , 
3. நிச்சயார்த்தம் . 

3. ஊர் , 4. நாடு , 5. மக்கட்படுக்கை ; 
உறுத்தல் (தொ.பெ ) உண்டாக்கல் , 6. மருதநிலத்தூர் , 7. ஆயுள் . 
2. ஏற்படுத்தல் , 8. சேர்த்தல் , 4. வரு உறையூர் - திருச்சிராப்பள்ளிக் 
வித்தல் , 5.நாட்டம் 6. தாக்கல் ,, லுள்ள சோழனர் .. 
7. வருத்தல் , 8. மனதிமைத்தல் , உறைவிடம்இருக்குமிடம் . 


உன் 


84 


ஊக்கு 


2. சமணரின் உன்னயம் 


உயர்த்து 
தய 


உற்கடம் - மதம்பிடித்த யானை , 2. செ உன்மணி உயர்ந்தமணி . 
ருக்கு , 3. நன்னாரி , 

உன்மத்தகி - குறிஞ்சாக்கொடி 
உற்கடிதம் - பஞ்சதாளத்திலொன்று . உன்மத்தம் - பைத்தியம் , 2. மயக்கம் , 
உற்கம் - கடைக்கொள்ளி , 2. தீத்திரள் , 3. ஊமத்தஞ்செடி , 4. மன்மதன் 
3. ஊழித்தீ . 

கணையுளொன்று . 
உற்கரி- ( வி ) கோபத்தோடு பேசு உன்மத்தர் - பித்தர் , 2 , வெறியர் , 
உற்காரம் - வாந்தி செய்கை , 2. அதிர்ச்சி , 3. மயக்கமுடையோர் . 
3. தூற்றுந் சானியம் . 

உன்மத்தை - ஊமத்தஞ்செடி . 
உற்கிருஷ்டம் - மேன்மை , 2. மிகுதி . 

உன் மவன - பிராசாத வியல்பி னொன்று 
உற்குரோசம் - நீர்வாழ் பறவை , 2. சத் உன்முகம் - அண்ணாந்து பார்க்கை , 

தம் . 
உற்கை - கடைக்கொள்ளி, 2. விண்வீழ் உன்னதம் 

2. ஒன்றிற் கருத்தா யிருக்கை 
கொள்ளி , 3. விண்மீன் . 

- 

உயர்ச்சி , 2. மேன்மை 
உற்சார்க்கத்தலம் - மூலாதாரம் . 

உந்நதம் - 
உற்சர்க்கப்பிணி-- - உலகம் , வாழ் 

உன்னம் - நினைவு , 2. மனம் , 3. அன் 

னம் , 4. நீர்வாழ் பறவை , 5. தசை 
உற்சர்ப்பிணி 

நாள் , போகம் 

பிடுங்குங் குறடு . 
முதலியவைகளால் வளர்பிறை போற் 
பெருகுங் காலம் , 

யர்த்து கை . 
காலப்பிரிவில் ஒன்று . 

உன்னாயம் 
உற்சர்க்கம் - கைவிடுகை. 

உன்னயனம் - 

தியானம் . 
உற்சவம் - திருவிழா , 2. விவாகம் , உந்நயனம்- 
3. ஆசைப்பெருக்கம் . 

உன்னலர் - பகைவர் . 
உற்சாகம் - முயற்சி, 2. ஊக்கம் , உன்னல் - ( தொ.பெ ) நினைத்தல் 
3. மனப்பூரிப்பு, 4. சந்தோஷம் ,. 

உன்னி - குதிரை . 
உற்பத்தி- பிறப்பு , 2. கருவுண்டாகு உன்னியம் -- ஐக்கம் . 
- 

உன்னியர் - பந்துக்கள் . 
உற்பலசானன் - பெருங்காயம் . 
உற்பலம் - நெய்தல் , 2 , செங்குவளை , 
3. குவளை ,. 

ஊ 
உற்பவி- (வி ) பிற , 2. கருப்படு. 
உற்பவிப்பு - பிறப்பு, 2. கருப்படுகை , ஊ - நெட்டுயிரெழுத்தி லொன்று , 2. வி 
உற்பனம்- பிறப்பு , 2. உத்தமம் , 

னையெச்ச விகுதி , ( உ - ம் ) உண்ணு 
உற்பன்னம்- 3. உண்மை, 4 . 

3. தசை , 4. ஓரொலிக் குறிப்பு . 
தோற்றம் , 5. கல்வி 

ஊகடன் - முருங்கைமரம் . 
உற்பாதம் - துர்க்குறி , 2. கொடுமை , ஊகம் - நினைவு , 2. குரங்கு , 3. தியானம் , 
3. நுண்ணறிவு . 

4. படைவகுப்பு , 5. புலி. 
உற்பிரேட்சை - ஓரலங்காரம் . ஊகனம் - நியாயஞ் சொல்லுகை . 
உற்பீசம் - நிலத்திற் பிறப்பன . ஊகனி - துடைப்பம் . 
உற்றார் - உறவோர் . 

ஊகி - ( வி ) நினை , 2. உத்தேசி . 
உற்றீடம் - ஆபத்து , 2. அடைக்கலம் . 

. 

ஊகை- யூகை . 
உற்றுக்கேள் - ( வி ) கவனமாய்க் ஊக்கம் - முயற்சி , 2. உள்ளத்தின் 
கேள் . 

மிகுதி , 3. வலி , 4. உற்சாகம் , 5 . 
உன் - ( வி ) நினை , 2. விரைந்தெழும்பு , 

உயர்ச்சி 
ஊக்கு- முயற்சி . 


கை . 


8. உந்து , 


ஊதாரி 


85 


ஊரு 


3. ஏறு . 


பூவழலை . 


ஊக்கு - ( வி ) முயல் , 2. எழுப்பு , ஊதாரித்தனம் - வீண்செலவு. 

ஊதிகை- முல்லை . 
ஊங்கு- மிகுதி , 2. உவ்விடம் . ஊதியம் - இலாபம் , 2. கல்வி , 3. பலன் . 
ஊசல் -ஊஞ்சல் , 2. அசைதல் , 3. ஒர் ஊது-( வி ) வாயாலூது , 2. துளைக்கருவி 
பிரபந்தம் , 4. பதனழிதல் 

பிசை, 3 , வண்டு முதலிய ஆது , 
ஊசா- மூக்குத்திக்கொடி . 

4 , சரீரம் வீங்கு , 5. காற்று நொய் 
ஊசாடு- (வி ) உலாவித்திரி . 

தாய் வீசு 
ஊசி - இழைவாங்கி , 2. குண்டூசி , ஊதுகட்டி - சொக்கவெள்ளி. 
3. நிறைகோலிஃனடுமுள் , 4. கடிகா ஊதுகரப்பன் 

ஒருவகைக் காப்ப 
பத்தின் முள், 5. எழுத்தாணி . 

னோம் . 
ஊசிக்காது --- ஊசித்துளை, 

ஊதுகாமாலை - மருவகை நோய் , 
ஊசிக்காந்தம் - இரும்பிழுக்குங் புக் ஊதுமா -- ஒரினிப்புக் கூழ் 
தக்கல் , 

ஊதுமாந்தம் - மந்தத்தினால் வயிறு விம் 
ஊசிக்கார் -- ஓர் வகை நெல் . 

மும் ஒரு நோய் , 
உசு- ( வி ) சுவைகெடு , 2. தை . ஊதுவாரம் - வெள்ளி , 
ஊசுதம் - பயம் (அசம் ) 

ஊதுவிரியன் - ஓர் பாம்பு . 
ஊஞ்சல் ஊசல் . 

ஊதை - காற்று , 2 குளிர்காற்று . 
ஊடகம் -- ஓர் மீன் 

ஊத்தை - சரீர வழுக்கு , 2. அழுக்கு , 
ஊஷரம் - 

3. என் . 
ஊடரம் - 

ஊத்தைக்குடியன் - ஓர் பிசாசு . 
ஊடல் - பிணக்கு , 2 , பிரிவு 

ஊத்தைப்பாண்டம் - அழுக்குப்பாக 
ஊடாடிப்பார்- ( வி ) ஆராய்ந்துடார் . திரம் , 2. உடம்பு 
ஊடான் - ஒர் மீன் . 

ஊந்து -கசோலம் . 
ஊடு -- நடு , 2. தார் நூல், 

. 

ஊமச்சி ஓர் வகை நதை, 2. ஊ 
ஊடு- ( வி ) பிணங்கு , 2. பிரி , 3.விரோதி , ஊர்மச்சி- மைச்சி . 

ஊமவண - பேடத் திறமில்லாதவன், 
ஊடை - நூற்றார் . 

2. அழகில்லாது, 
ஊடையம் - நீரரண் . 

ஊமத்தங்கூகை - மைக்கோட்டான். 

ஊமத்தம்- உன்மத்தம் , 2. ஒரு 
ஊட்டி -- உண்டி , 2 , பறவையுணவு , ஊமத்தை - 
3. மழை , 4. மிடறு . 

ஊமல் - கிழங்கு கழிந்த பனங்கொட் 
ஊட்டிரம் - தேட்கொடுக்கிப்பூண்டு 
ஊட்டு --( வி ) உண்பி , 2. உணவுகொடு , ஊமன் - கூகை , 2. ஊமை . 
3. விருந்திடு . 

ஊமாண்டி - பிள்ளைகள் விளையாட்டி 
ஊட்டுவண - தலையாட்டம் , 

லொன்று , 2. பூச்சாண்டி . 
ஊணம் - ஒர் தேயம் . 

ஊமை -- ஒலியின்மை , 2. ஊமன் . 
ஊண் - உண்டி , 2. சோறு , 3. இரை , ஊமைத் தேங்காய் - நீராடாத் தேங் 
4. நன்மை தீமையினால் விளையும் 

காய் . 
புசிப்பு. 

ஊமையெழத்து - மெய்யெழுத்து . 
ஊதம் - யானைக் கூட்டம் . 

ஊரல் - உரிஞ்சல் , 2. கிளிஞ்சில் , 3. பசு 
ஊதல் - காற்று , 2. வீங்கல் , 3. ஆரவா 
ரம் . 

ஊராண்மை - மிக்கசெயல் . 
ஊதா- செம்மை கலந்த கருநிறம் . ஊரி - சங்கு , 2 , மேகம் , 8. இளமை . 
ஊதாரி - வீண்செலவுக்காரன் . ஊரு - தொடை , 2. அச்சம் . 


4. வெறு . 


செடி . 


டை . 


மை . 


ஊளி 


86 


ஊன்றி 


} 


ஊருடை 

ஊவள நரி முதலியவற்றினழுகைக் 
ஊருடை முதலி 

குரல் , 2 , சளி, 3. ஊத்தை . 
ஊருணி --ஊரடுத்த குளம் . 

ஊறணி - ஊற்று , 2. கசிவுநிலம் ,, 
ஊர்- ( வி ) தவழ் , 2. பரவு , 3. தினவுறு , 3. சேற்றுநிலம் , 4. வருவாய் . 
4. ஏறு , 5. செலுத்து . 

ஊறல் - ஊறுகை , 2. ஊற்று , 3. மருந் 
ஊர் 

சந்திர சூரிய திலூறல் , 4. பஞ்சலோகக்கலப்பு , 
ஊர்கோள் 

ரைச் சூழ்ந் 5. களிம்பு , 6. வருவாய் , 
ஊர்கோள் வட்டம் தவட்டம் . ஊறு- தீண்டுகை , 2. இடையூறு , 3.கா 
ஊர்க்கதை - ஊர்ப்பேச்சு , 2. பொய்ச் யம் , 4. கொலை , 5. தீமை , 6. பரிசம் . 
செய்தி , 3. வீண்செய்தி 

ஊறு . - ( வி ) நீரூறு , 2. காய் முதலிய 
ஊர்க்காறுபாறு - ஊர்க்காரியம் , 2. ஊர் ஆறு , 3. கசி , 4. பால் முதலியன 
விசாரிப்பு , 8. அன்னியருடைய கா சுர , 5. காயத்திலூன்வளர் , 6. மெ 
ரிய விசாரிப்பு . 

லிந்தவுடல் தேறு . 
ஊர்க்குருவி - அடைக்கலங் குருவி . ஊறுகாய் - அடைகாய் . 
ஊர்ச்சம் - கார்த்திகை மாதம் . ஊறுகோள் - காயம் , 2. கொலை . 
ஊர்ச்சிதம் - உறுதி, 

ஊறுபாடு - காயம் , 2. தீமை , 3. சேதம் . 
ஊர்தி- வாகனம் . 

ஊற்றம் பற்றுக்கோடு, 2. அசைவின்றி 
ஊர்த்தம் சைவபேதம் பதினாறி நிற்கை , 3. ஆற்றல் , 

3. ஆற்றல் , 4 மிகுதி 
ஊர்த்துவம் - னுள் ஒன்று . 5. புகழ் , 6. அறிவுடைமை ,. 
ஊர்த்துவ புண்டரம் - மேனோக்சியிடுந் ஊற்றாணி- கலப்பை யுறுப்பினொன்று . 
திரு மண் . 

ஊற்றால் - உரோகணிநாள் , 2. ஓர் கூடு . 
ஊர்ப்புலம் - ஆமணக்கமரம் . 

ஊற்று 

ஊன்று கோல் , 
ஊர்மிளை - இலக்குமணன் மனைவி . ஊற்றுக்கோல் - 
ஊர்வசி சுவர்க்கலோக வேசை . ஊற்று நீரூற்று , 2. ஈரம் . 
ஊலுகம் -- கோட்டான் . 

ஊற்று- ( வி ) சிந்து , 2. எண்ணெயூற்று , 
ஊழலி ( வி ) பதனழி , 2. மெலி , 3. வார் . 
3. இளை , 4. அருவரு . 

ஊமற்றுக்கண் - ஊற்றுத்துவாரம் . 
ஊழல் - கெட்டது , 2. ஊத்தை , 3. நர ஊற்றுக்குழி - ஊற்றுப்பள்ளம் . 
கம் . 

ஊற்றுமரம் எண்ணெ யூற்று மரம் , 
ஊழி - உகமுடிவு , 2. நெடுங்காலம் , 

2. செக்குலக்கை . 
3. உறைகாலம் , 4. பூமி . 

ஊனகத்தண்டு - கருவண்டு . 
ஊழிகாலம் - உகாந்தகாலம் 

ஊனக்கண் - நேத்திரம் , 2. குருட்டு 
ஊழித்தீ - வடவாமுகாக்கினி, 

விழி . 
ஊழிநோய் - பெருவாரிநோய் . ஊனம் - குறைபாடு , 2. ஈனம் , 3. தீ 
ஊழியம் - தொண்டு 

பழியூழிக்காலம் - நித்தியம் . 
எழ் - ( வி ) முதிர் , 2. வாடு , 3. பதனழி , ஊனான் - 
4. மலர், 5. நினை . 

ஊனாயம் - பிழை . 
ஊழ் - பழமை , 2. முறை , 3. குணம் , ஊனுருக்கி - கயரோகம் . 

4. ப்கை , 6. வெயில் , 6. விதி . ஊன் - தசை , 2. மாமிசம் , 3. கொழு 
ஊழ்த்தல் - புலால் , 2. ஊன் , 3.மடிப்பு . ப்பு , 4 , உடல் , 
ஊளன் - நரி , 2. ஆண் நரி . 

ஊன்றி - பாம்பு . 
வளா நெடுவாய் மீன் . 

ஊன்றிக்கொள் - ( வி ) நிலைபெறு , 3 . 
ஊளி- 

சார்ந்திரு. 


மை . 


ஊனாங்கொடி.- , ஓர் கொடி , 


எஃகு- ( வி ) நெகிழ் , 2. நீள் , 3. அவிழ் , எச்சரிப்பு- சாக்கிரதை , 2 , புத்தி 
எங்க 87 

எடுப் 
ஊன்றிப்பார் - ( வி ) நோக்கிப்பார் , எங்கு 

எவ்விடம் . 
2. ஆராய்ந்துபார் , 3. கையினாலழுத் எங்கே 
திப்பார் . 

எங்ஙனம்- எத்தன்மை, 2. எவ்வி 
ஊன்றுகால் - உதைகால் . 

எங்ஙனே - டம் . 
. 
ஊன்றுகோல் - பற்றுக்கோடு . எசமானன்- வேள்வித் தலைவன் , 2 . 
ஊன்றுதல் - ( தொ . பெ ) நிறுத்தல் , எசமான் தலைவன் , 3.கணவன் . 
2. நியாயத்திற்கு மூலத்தை ஸ்தாபித் எசமானி - தலைவி . 
தல் , 3. இறுகப்பிடித்தல் , 4. சாரல் , எசம் - நரம்பு . 

. 
5. உறுதியாய் நிற்றல் . 

எசலாட்டம் - இகலாட்டம் . 
எ 

எசுர் - 

எச்சம் - யாகம் . 
எ - ஏழாமுயிர் , 2. ஒரு வினாவெழுத்து 

எச்சம் - குறைபாடு , 2. சேஷம் , 3. எச் 
எஃகம் - எறிபடை , 2. ஈட்டி , 3. சக் 

சில் , 4. சந்ததி , 5. பறவை முதலிய 
கரம் . 

வற்றின் மலம் , 6. பெயரெச்ச முத 
எஃகு - கூர்மை , 2. உருக்கு , 3. ஆயுதப் 

லியன 
பொது , 4. மதிநுட்பம் . 

எச்சரிக்கை - 

சொல்லுகை, 3 . 
4. எதிர்தாக்கு 5 . தாழ்ந்தெழும்பு , கண்டிப்பு , 4. எச்சரிக்கை கூறுகை , 
6. எட்டு , 7. உதைந்தேறு , 8. பஞ்சு 

5.அமைதியாயிருக்கச் சொல்லுகை , 
முதலிய கொட்டு 

6. ஓர் பாட்டு , 
எகரம் - ஓரெழுத்து . 

எச்சன் -- யாககரூபி , 2. யாகஞ்செய் 
எகினம்- அன்னம் , 2. கவரிமா, 

வோன் , 3. ஸ்ரீ மகாவிட்டுணு . 
எகின்-- 3. நீர் நாய் , 

4. புளிய எச்சிலார் - இழிஞர் . 
மரம் , 5. புளிமா, 6. அழிஞ்சில்மரம் . எச்சில் -சேஷம் , 2. உச்சிட்டம் . 
எகுன்று - குன்றிக்கொடி . 

எச்சிற்றழம்பு - தழுதணை . 
எக்கச்சக்கம் - தாறுமாறு , 2. ஒழுங்கின் எச்சு - உயர்வு , 2. ஒரு வாத்தியக்கருவி . 
மை , 3. வித்தியாசம் , 4 நிந்தை , 

எஞ்சு- (வி ) சுருங்கு , 2 , குறை , 3 சே 
எக்கண்டம் -- முழுதும் . 

ஷமாயிரு, 4. சொல்லெஞ்சிநில் , 
எக்கரணம் 

எஞ்ஞான்றும் - எப்போதும் . 
எக்கரவம் - 

எடார் - வெளிநிலம் . 
எக்கர் - இடக்கர் , 2. சொரிதல் . எடு- ( வி ) தூக்கு , 2. ஒன்றிலிருந்தெடு , 
எக்கல் - ( வி ) எட்டல் , 2. வயிற்றை 3. தொடங்கு , 4 அங்கீகரி , 5. ஆரா 
யெக்கல் , 3. ஏறல் . 

ய்ந்தெடு , 6. இசையெடு , 7. தெரிங் 
எக்கழுத்தம் - இறுமாப்பு . 

துகொள் , 8. சும , 9. வாந்தியெடு .. 
எக்களி- ( வி ) மிகமகிழ் . 

எடுகூலி - சுமைக்கூலி . 
எக்களிப்பு - மிகு மகிழ்ச்சி . 

எடுத்தலளவு - நிறை . 
எக்காளம் ஒரூதுகுழல். 

எடுபடு - ( வி ) நீக்கப்படு , 2. எழும்பு , 3 . 
எக்கியம் - யாகம் . 

அழிந்துபோ , 4. நியாயந்தவறு , 5 . 
எக்கியோபவீதம் -பூணூல் . 

காணாமற்போ, 6 , தோற்றுப்பேர். 
எங்கண் - எவ்விடம் , 

எடுப்பு- தூக்குகை, 2. உயரம் , 3 , தொ 
எங்கத்து 

டங்குகை , 4. இறுமாப்பு , 5. மேட் 
எங்கத்தை எவ்விடத்த . 

டிமை , 6. நிந்தை , 
எங்கத்தைய- ) 

எடுப்புச்சாய்ப்பு - உயர்வுதாழ்வு . 


. 


எதிர 


88 


எந்தி 


பது . 


. 


எடை - தூக்குகை , 2. நிறுக்குந்தொ ( எதிராளி- பகைஞன் , 2. எதிர்வழக 
ழில் , 3. நிறையளவு , 4. ஏற்றுக் எதிரி - காளி , 3. எதிரிடைக் 
கொள்கை , 5. எழுப்புகை. 

காரன் , 
எட்கடை -- எட்பிரமாணம் 

எதிரிடை - எதிர்க்கை , 2. விரோதம் , 
எட்சத்து - எண்ணெய் . 

3. எதிரித்தனம் , 4. சமமாயிருப் 
எட்சிணி - ஓர் பெண்பிசாசு . 
எட்டக்கரம் - அஷ்டாக்ஷரம் . 

எதிருரை - மறுமொழி . 
எட்டர் - மங்கலபாடகர் . 

எதிரேற்றல் - எதிரேவல் , 2. தடுத்தல் , 
எட்டாக்கை - தூரம் . 

3. எதிர்த்தல் , 4. பிறன்மேல் வரு 
எட்டி - காஞ்சிரைமரம் , 2. ஒரு சாதி , தைத் தானேற்றல் . 
எட்டிகுடி - ஓர் ஸ்தலம் . 

எதிரொலி - பிரதித்தொனி . 
எட்டியர் செட்டிகள் , 2. வைசியா எதிர்தல் - ( தொ . பெ ) சந்தித்தல் , 2 . 
பொது . 

தோன்றுதல் , 3. மாறுபடுதல் . 
எட்டு - அ , ஒரெண் , 2. இறந்த எட் எதிர்நில் - ( வி ) முன்னில் , 2. மாறு 
டாம் நாட் சடங்கு , 3. ஆசை . 

பட்டு நில் , 3 , போர்செய் , 
எண் எண்ணிக்கை , 2. விசாரம் , 3. எதிர்ப்படு - ( வி ) சந்தி , 2. தோன்று . 
இலக்கம் , 4 , சோதிட நூல் , 5. மதி எதிர்ப்பு - சந்திப்பு , 2. எதிர்க்கை , 3 . 
ப்பு , 6. வரையறை , 7. எளிமை , தடுப்பு , 4. அலைப்பு , 5. இலக்கு , 
8. இலேசு , 9. எள்ளு 

6.வருங்காலம் , 7. எதிர்மொழி , 
எண்கணன் - பிரமன் . 

8. சண்டிவாளம் . 
எண்காற்புள் - சரபப்பறவை . எதிர்ப்பை - கைம்மாறு . 
எண்கு - கரடி . 

எது - யாது . 
எண்குணன் - அருகன் , 2. கடவுள் , எதுகுலகாம்போதி - ஒர் இராகம் . 
3. சிவன் . 

எதுகுலம் - யதுகுலம். 
எண்சுவடி - கணக்கேடு 

எதுகை - ஒரு செய்யுட்டொடை , 2 . 
எண்டோளி - காளி , 2. துர்க்கை 

பொருத்தம் . 
எண்ணம் - நினைப்பு, 2. நோக்கம் , எதேச்சை - சுவேச்சை , 2. திருத்தி . 
3. மதிப்பு , 4. இறுமாப்பு , 5. நம் எதேஷ்டம் - 
பிக்கை , 6. கனம் , 7. விசாரம் , 8. எதேட்டம்- 

யதேஷ்டம் . 
ஆலோசனை , 9. கருத்து , 

எதோத்தேசபட்சம் - ஒரு விஷயத்தை 
எண்ணர் - கணிதர், 2 , மந்திரிகள் , 

இருவிதமாக ரூபித்துக்காட்டல் , 
எண்ணார் - பகைவர் . 

எத்தனம்-- பிரயத்தனம், 2. கருவி , 
எண்ணிக்கை மதிப்பு , 2. கணிப்பு. எத்தினம்- , 3. ஆயத்தம் . 
எண்ணெய்க்காப்பு - எண்ணெயபிஷே எத்தனி- ( வி ) எத்தனஞ் செய் . 
கம் . 

எத்தவன 

எவ்வளவு . 
எண்மை இலேசு , 2. எளிமை , 3. பரி எத்துவண - 

எத்து- ( வி ) வஞ்சி , 2. இதஞ்சொல் . 
எதாஸ்து அப்படியாகட்டும் . எத்து வஞ்சகம் . 
எதாப்பிரகாரம் இருந்தபடியே . எத்தேசகாலமும்எப்பொழுதும் . 
எதார்த்தம்உண்மை , 

எந்த - வினா. 
எதி - துறவி . 

எந்திரம் - சூத்திரம் , 2. திரிகை , 8 . 
எதிரல் - ( தொ . பெ ) எதிர்த்தல் , 2 . ஆலை , 4. பஞ்சுகொட்டுமெந்திரம் , 
எதிர்ப்படல் . 

5. தீக்கடைகோல் , 6. குலாலச் சக் 


தாபநிலை . 


எய்து 


89 


எலித் 


கரம் , 7. தேர் , 8. ஊர்தி , 9. மந்திர எய்த்தல் - ( தொ . பெ ) அறிதல் , 2. இளை 
சக்கரம் , 10. மதிலுறுப்பு . 

த்தல் , 3. மெலிதல் , தரித்திரமடைதல் . 
எந்தை - எமது தந்தை . 

எய்ப்பு - இளைப்பு . 
எப்படி - எவ்வண்ணம். 

எய்யாமை - அறியாமை . 
எப்பொருட்குமிறைவன் - கடவுள் எரல் - சமுத்திரசுண்டி, 
எப்பொழுது 

எரி -- நெருப்பு , 2. நரகம் , 3. பிரகாசம் , 
எப்போது எக்காலம் . 

4. கேட்டை , 5. புநர்பூசம் . 
எப்போழ்து 

எரி - ( வி ) பிரகாசி , 2. அழல் , 3. புண் 
எமகணம் - 
நமன்றூதர் 

முதலிய வெரி , 4. பொறாமை கொள் , 
எமகிங்கிரர் 

5. கோபங்கொள், 6. வயிறெரி . 
எமநாகம் - அசமதாகம் , 2. ஊமத்தஞ் எரிகாசு - காசுக்கட்டி , 
செடி . 

எரிகொள்ளி - கொள்ளிக்கட்டை . 
எமநாமம் - ஊமத்தஞ்செடி . 

எரிச்சல் - எரிவு , 2. பொறாமை , 3. கோ 
எமர் 

பம் , 4. உறைப்பு , 5. மனவெரிவு . 
- 

எரிபடுவன் - பிளவை . 
எமன் - எம்முடையவன் . 

எரிமுகி - சேங்கொட்டைமாம் . 
எமன் --நமன் , 2. நாகபாம்பின் பற் எரிவு - எரிகை , 2. உடலெரிவு , 3. கோ 
களி லொன்று . 

பம் , 4 , பொறாமை, 
எமாஸ்திரம் -இயமனாயு தங்கள் அவை எரு - வயலுக்கிடுமெரு, 2. சாணி . 

கணிச்சி , தண்டு , பாசம் என்பன . எருக்கட்டு கிடைவைக்கை , 2 , கினட 
எம் - எம்முடைய , 2. உளப்பாட்டுத் வைத்த கொல்லை . 

தன்மைப் பன்மை விகுதி . எருக்களம் - எருவிருக்குமிடம். 
எம்பர் --- எவ்விடம் . 

எருக்கு- ( வி ) கொல் , 2. சுமத்து , 3. வெ 
எம்பி - என் தம்பி 

ட்டு . 
எம்பிரான் - எங்கள் தலைவன் , 2. எங் எருக்கு - ஓர் செடி , 
கள் தேவன் . 

எருது - இட்பம் , 2. இடபவிராசி . 
எம்புகம் -- நிலக்கடம்பு , ( ஓர் பூடு . ) எருத்தம் - பிடர் , 2. தரவு . 
எம்மட்டு 

எருத்து - பிடர் , 2. ஈற்றயல் . 
எவ்வளவு . 

எருத்துத்திமில் - விடைமுரிப்பு . 
எம்மான் - எம்பிரான் . 

எருத்துப்பூட்டு - ஏர்ப்பூட்டு, 
எம்மை - எப்பிறப்பு . 

எருந்தி- இப்பி . 
எயில் மதில் , 2. நகரம் . 

எருந்து-கிளிஞ்சில் , 2. உரல் . 
எயிறு - பல் , 2. யானை , பன்றியிவற்றின் எருமணம் - செங்குவளை . 
கோடு , 

எருமுட்டை - எருவறட்டி , 
எயிற்றி - வேட்டுவப்பெண் , 2. பாலை எருமை - காரான் . 
நிலப்பெண் . 

எருமைக்காஞ்சொறி - ஓர் பூடு . 
எயினன் - வேடன் . 

எருமைநாக்கு - ஓர் மீன் . 
எயின் - வேடச்சாதி . 

எருமையூர்தி - நடன் . 
எய் - முட்பன்றி . 

எருவை - உதிரம் , 2. கழுகு , 3. செம்பு , 
எய்தல் - ( தொ.பெ ) அடைதல் , 2 . 4. கொறுக்கை, 5. கோரை ( ஒரு 
சம்பவித்தல் 3. பெறுதல் , 4. அம்பு 

புல் ) , 6. கழுதை , 7. யானை , 
முதலியன எய்தல் . 

எலி - கள்ளிமரம் ,2.பூரநாள், 3.மூஷிகம் . 
எய்து ( வி ) அணுகு , 2. பெற்றுக்கொள் , எலிச்செவி - சவரியார் கூந்தல் . 
8. பயனனுபவி , 4 சேர் , 5. சம்பவி . எலித்திசை - வடமேற்றிசை. 


எம்மாத்திரம் எ 


90 


எழுவா 


எலிப்பிடுக்கன் - ஓர் பூடு . 

எழு - கம்பம் , 2. வளைதடி , 3. உருக்கு . 
எலிப்புலி - பூனை . 

எழ - ( வி ) எழும்பு , 2. மனங்கிளர் , 3 . 
எலு - கரடி . 

உயிரடைந்தெழும்பு , 4. தலைமைப் 
எலுநன் - ஓரரசன் . 

படு , 5. பரம்பு , 6. கிளம்பு , 7. ஆர 
எலுமிச்சை - ஓர் மரம் . 

வாரமெழு , 8. உயர் , 9. சம்பவி , 10 , 
எலும்பி - ஒர் மரம், 

ஏதுவாகு , 11 , குடியெழும்பு , 12 , 
எலும்பு- அஸ்தி . 

விலையேறு . 
எலும்புருக்கி - ஓர் நோய் . 

எழுகூற்றிருக்கை ஒரு பிரபந்தம் , 
எலுவன் - தோழன் 

அஃது ஏழறைத்தட்டு விளையாட்டுச் 
எல் - ஒளி, 2. சூரியன் , 3. பகல் , சிறப்புக் கூறுவது 
4. நாள் , 5. இரவு , 6. வெயில் , எழுச்சி - எழும்புகை, 2. முயற்சி, 
7. இகழ்ச்சிக் குறிப்பு . 

3. இறுமாப்பு , 4 , காதிலெழும்பு 
எல்லரி - கைம்மணி . 

மோர்புண் , 5. கண்ணோயிலொன்று . 
எல்லவன் - 

எழுச்சிக்கொடி - கண்ணிற்படரு மோர் 
எல்லோன் - 

. 

நோய் . 
எல்லாம் - முழுதும் . 

எழுதகம் - சிற்பவேலையினொன்று . 
எல்லி - சூரியன், 2. இரவு .. 

எழுதாக்கிளவி - வேதம். 
எல்லை - அவதி , 2 , அளவு , 3. முடிவு , எழுதுகோல் - தூரியக்கோல் , 2 , எழு 
4. சூரியன் , 5. கூப்பிடு தூரம் , 6 . துங்கோல் , 
நாள் , 7. காலவரையறை . 

எழுதுதல்- ( தொ. பெ ) எழுதல் , 2. சித் 
எல்லையிலி - கடவுள் . 

திரமெழுதல் , 3. வசனாதிகளெழுதல் . 
எல்லோ - அதிசய விரக்கச்சொல் . எழுத்தாணி - இலேகினி. 
எல்வை - காலம் , 2. நாள் . 

எழுத்து - அக்கரம் , 2. இலிகிதம் , 3. இ 
எவட்சாரம் - வெடியுப்பு . 

லக்கணம் , 4. உடன்படிக்கைச் சீட் 
எவண் - எவ்விடம் , 

டு , 5. அட்டவணை , 6. தலையெழுத்து . 
எவன் - யாவன் , 2. யாது , 3. துக்கம் , இர எழுத்துப்புடவை சித்திர வஸ்திரம் . 

க்கம் , ஐயமிவற்றைக் காட்டுஞ்சொல் . எழுத்துவாசனை- எழுத்து நடை 
எவை - யாவை . 

எழுநா நெருப்பு . 
எவ்- எவை . 

எழுந்தருளல் - ( தொ. பெ ) தோன்றல் , 
எவ்வது எவ்விதம் . 

2. பெரியோரெழுதல் . 
எவ்வம்-துன்பம் , 2. தீராநோய் , 3. இ எழுபவம் - உயர் பிறப்பு , 2.எழுபிறப்பு 
கழ்ச்சி , 4. தனிமை , 

எழுப்பம் - எழும்புகை , 2. சஞ்சரிக்கை , 
எவ்வளவு - எத்துணை . 

3. உயர்வு. . 
எவ்வனம் - இளமை , 2. களிப்பு . எழுப்பு-(வி ) துயிலெழுப்பு, 2. தூக்கு , 
எவ்வாறு - எவ்வழி . 

3. உயிரோடெழுப்பு , 4. சண்டை 
எவ்விடம்எந்தவிடம் , 

மூட்டு , 5. கிளப்பிவிடு, 6. வீடெழு 
எழல்- ( வி ) எழும்பல் . 

ப்பு , 7. இசை யெழுப்பு .. 
எழால் - யாழ்நரம்பினோசை , 2. ஓர் எழமான்- 

பூடு 
பறவை . 

எழுமான்புலி - 
எழிலி - மேகம் , 2. கடை யேழுவள்ளலி எழமை- எழு ,2.எழுபிறப்பு , 3.உயர்ச்சி , 
லொருவன் . 

எழம்பு- (வி ) எழு . 
எழில் - அழகு , 2. வண்ணம் , 8. இள எழவரைக்கூடி - ஓர்வகைப் பாஷா 

ணம் . 
எழினி - நிரைச்சீலை, 2. இடைச்சிக . எழுவாயெழஞ்சனி- மகநாள் .. 


u 


மை , 4. வலி 


என் 


91 


ஏகபோ 


எளிது 


| 


என்று - 


சு . 


எழுவாய் - ஆதி , 2. முதல் வேற்றுமை என்பாபரணன் - சிவன் . 
எளிசு 
இலேசு . 

என்பு - எலும்பு , 2. புல் . 

என்புருக்கி - எலும்புருக்கி நோய் , 2. ஓர் 
எளிஞர் - 

பூண்டு ,. 
எளியர் - 
எளியார் - தரித்திரர். 

என்றவன் - 

சூரியன் . 
எளியோர் - 

என்றா - எண்ணிடைச்சொல் . 
எளிதரவு - தரித்திரம் , 2. தாழ்மை . என்று - எப்போது . 
எளிமை - நீசத்துவம் ; 2. இரங்கப்படத் என்றும் - எப்போழ்தும் . 
தக்க தன்மை , 3. பலவீனம் , 4 , எளி என்றூழ் - வெயில் , 2. சூரியன் . 
து , 5. தனிமை. 

என்ன - யாது , 2. என்றுசொல்க , 3. உவ 
எள் - ஒரு தானியம் . 

மைச்சொல் . 
எள்கல் - ( தொ.பெ ) இகழ்தல் . என்னா என்ன 
எள்ளல் - ( தொ.பெ) இழிவாகப்பே என்னே - அதிசயவிரக்கச்சொல் . 

சல் , 2 தள்ளல் , 3. நகைத்தல் .. என்னெ - என்றந்தை , 2 , என்ன . 
எள்ளுண்டை - ஓர் சிற்றுண்டி, என்னோ - இரக்கச்சொல் , 2 , அதிசய 
எள்ளோரை - எள்ளுச்சாதம் 

விரக்கச்சொல் , 3. ஐயக்கிளவி , 4. இ 
எறி- ( வி ) குத்து , 2 ; தள்ளு, 3. அறை , கழ்ச்சிக் குறிப்பு 

4. அலையடி, 5. வெட்டு , 6 அலைவீசு 
எறிகால் - பெருங்காற்று . 

ஏ 
எறித்தல் -- ( தொ. பெ ) ஒளிவீசல் , 2. ஏ - நெட்டுயிரிலொன்று , 2. அம்பு, 
வெயில்காலல் 

3. இடைச்சொல் ,. 
எறிபத்த நாயனார் சிவனடியார்களு ஏஏ - இகழ்ச்சிக் குறிப்பு . 
ளொருவர் . 

ஏககுண்டலன் - குபேரன் , 2 
எறிப்பு - பிரகாசம் , 2. வெயிலெறிக்கை டன் , 
எறிமணி - சேமக்கலம் 

ஏ கசக்கரம் - ஓராழி , 2. ஏக " ககர 
எறும்பி - யானை . 

புரம் 
எறும்பு - பிபீலிகை , 

ஏக்சக்கரவர்த்தி இராசாதிராசன் , 
எறுழி - காட்டுப்பன்றி . 

• 2. கடவுள் . 
எறுழ் - வலி , 2. தண்டு , 3. தடி , ஏகசரம் - காண்டாமிருகம் . 
4. தூண் . 

ஏகதந்தன் - கயமுகாசுரன் , 2. விநாய 
எற்றி - ( வி ) இரங்கு . 

கன் . 
எற்று - எத்தன்மைத்து , 2 , இரக்கக் ஏகதாளம்- சத்ததாளந்தொன்று 
குறிப்பு . 

ஏகதேசம் - அருமை , 2. வேற்றுமை , 
எற்று - ( வி ) எறி , 2. அடி , 3. புடை , 

3. ஒவ்வாமை , 4. சந்தேகம் 
4. வெட்டு , 5. குத்து , 6. கொல் . ஏகத்துவம் - ஒன்றாயிருக்கை . 
- 
இரக்கச் சொல் . 

ஏகநாதன் - 

கடவுள் . 

ஏகநாயகன் - 
எற்றை என்று . 

ஏகபாவனை - ஒரே பாவனை . 

ஏகபோகம் - ஒரு தன்மைத்தான வின் 
ஓரிடைச்சொல் . 

பம் , 2 , மனைவியுங் கணவனும் அன் 
என் - வினாவினைக்குறிப்பு , 2. ஐயக்கிள னியோன்னியமாயிருக்கை , 8. சுக 
வி , 3. இகழ்ச்சிக்குறிப்பு , 4. தன்மை துக்கங்களைச் சமமாக கினைக்கை , 
யொருமைச் சொல் , 

4. மனதின்படி யனுபவிக்கை 


என 


என்னா 


ஏசு 


ஆசை . 


ஏகீபாவம் - ஒரு தன்மை . 

92 

ஏதில் 
ஏகம் - ஒன்று , 2. ஒப்பற்றது , 3. தனி ஏட - தோழன் முன்னிலை 

மை , 4 , உடன்பாடு , 5. முழுவதும் , ஏடகம் - சீலை , 2. பூவிதழ் , 3. பனை , 
ஏகம்பட்சாரம் - ஓர்வகை யுலோகம் . 4. தெங்கு , 5 பலகை , 6. ஒர் சிவஸ் 
ஏகலைவன் - பாண்டவரிருந்த காலத் தலம் . 
துள்ள ஒரு வேடன் . 

ஏஷணை - 
ஏகல் - உயர்ச்சி . 

ஏடண 
ஏகன் -- ஒருவன் , 2. கடவுள் , 3. சிவன் . 

ஏடலகம் - அதிமதுரம். 
ஏகாங்கி - பிரமசாரி, 2. சன்னியாசி , 

ஏடல் - கருத்து . 
ஏகாசம்- உத்தரீயம் , 2. போர்வை . 
ஏகாட்சரி பிரணவம் , 2. சத்தி , 3. ஓர் ஏடா - தோழன் முன்னிலை. 

ஏடன் - தோழன் , 2 , செவிடன் , 
வகைச் செய்யுள் 

ஏடாகுடம் - 
ஏகாண்டம் - வெளி , 

ஏடாகூடம் - 
ஏகாதசம் - பதினொன்று . 

ஏடு - பூவிதழ் , 2. கண்ணிமை , 3. பா 
ஏகாதசி - பதினோராந் திதி , 

லேடு , 4. பனையோலை , 5. கோத்த 
ஏகாதிபதி - தனியாட்சி பண்ணுபவன் . 



வேடு , 6. ஏட்டுப்புஸ் நகம். 
ஏகாத்தியம் - தனிச்செங்கோன்மை . 
ஏகாந்தம் - தனித்திருக்குமிடம் , 2. தனி ஏட்டிக்குப் போட்டி - ஆமென்பதற் 

கல்லவெனல் . 
மை , 3. தனித்து யோகஞ்செய்கை. 
ஏகாம்பரன் - சிவன் . 

ஏட்டின் கல்வி - குருவில்லாக் கல்வி . 
ஏகார்க்களம் - ஏர்பூட்ட நாட்பார்க்கை . 

ஏட்டை - ஆசை , 2. தளர்வு. 
ஏகார்த்தம் - ஒரே யர்த்தம் , 2. ஒரே ஏணம் - மான் , 2. மான்றோல் , 3 வலி , 
நோக்கம் , 3. ஒன்றரை. 

4. நிலைபேறு . 
ஏகாலி - வண்ணான் , 2. சவுக்காரம் . 

ஏணல் - வளைவு . 
ஏகீபவி - ( வி ) ஒரே தன்மையாகு 

ஏணி -- இறைவை , 2. எல்லை , 33, நாடு , 

ஏணி - மான்கன்று .. 
ஏகு- ( வி ) போ , 2. கழி . 

ஏணிச்சீகு - ஓர் புல் . 
ஏகோதிஷ்டம் - இறந்துபோன ஒரு 

ஏணிப்பந்தம் ஒருவகைத் தீவர்த்தி 
ஏகோதிட்டம்- வருக்காக விசே ஏவண - புடவைத்தொட்டில் . 
டமாகச்செய்யும் அபரக்கிரியை . 

ஏண் - நிலைபேறு , 2. பெருமை , 3. வளை 
ஏகோபி - ( வி ) ஒன்று படு . 
ஏக்கம் - ஏங்குகை , 2. பயம் ,. 

ஏண்கோண் - ஒழுங்கின்மை . 
ஏக்கழுத்தம் - இறுமாப்பு , 2. மேன்மை . ஏண்டா - என் அடா என்பதன் சிதைவு . 
ஏக்கற - தாழ்ந்து நிற்க . 

ஏண்டாப்பு - இறுமாப்பு . 
ஏக்கன் போக்கன் 

ஏதடை- எதிரிடை . 

எளியோர் . 
ஏக்கி போக்கி 

ஏதண்டை - பலகைத் தூக்கு , 2. நீர்த் 
ஏங்கல் - ஏங்கு ,கல் , 2. மயிற்குரல் , 

துறையிதணம். 
3. அழுதல் . 

ஏதம் - துன்பம் , 2. குற்றம் , 3. கேடு 
ஏங்கு - ( வி ) அழு , 2. வாடு , 3. திகிலுறு , ஏதர் - கெட்டவர்கள் . 
4. கவலைப்படு , 5. ஒலி . 

ஏதலிடுதல் - ( தொ . பெ ) பொறாமை 
ஏசம் - வெண்கலம் . 

யாய்ப் பேசல் . 
ஏசறவு துக்கம் . 

ஏதி - ஆயுதப்பொது , 2. வாள் , 3. துண்டு, 
ஏசல் ஓர் பாடல் , 2. பழிமொழி . ஏதிலார் - அன்னியர் , 2. அயலார் , 
ஏசு - குற்றம் , 2. இகழ்ச்சி . 

3. பகைவர் , 4. ஏது . 
ஏசு- ( வி ) இகழ் . 

ஏதில் அன்னியம் , 2.அயல் .. 


வு , 4 , வலி , 


. 


சய்த 


93 


ஏவு 


| 


| 


ஏது காரணம் , 2. மூலம் , 3. திராணி , ஏய்த்தல்- ( தொ . பெ ) வஞ்சித்தல் , 2 
4. எத்தனம் , 5. நிமித்தம் , 6. ஓரல ஒப்பாயிருத்தல்.. 
ங்காரம் . 

ஏய்ப்பு - வஞ்சகம் . 
ஏது ஏதம் , 2. யாது . 

ஏரகம் - திருவேரகமென்னு மூர் 
ஏதுகரம் - வழிவகை , 2. ஆயத்தம் ஏரண்டம் - ஆமணக்கஞ்செடி 
ஏதை - பேதை . 

ஏரம்பன் - விநாயகன் . 
ஏத்து- ( வி ) துதி , 2. வணங்கு . ஏரல் - கிளிஞ்சில் . 
ஏந்தல் உயரம் , 2. பெருமை , 3. பெ ஏரா- 

மரக்கலத்தினடிமரம் . 
ருமையிற் சிறந்தோன் , 4. அரசன் , ஏராமரம்- 
5. மலை . 

ஏராளம் - மிகுதி . 
ஏந்திரம் - திரிகை, 2. இயந்திரம் . ஏரி - குளம் , 2. புநர்பூசநாள் , 3. இட 
ஏந்திழை - பெண் , 

பத்தின் முரிப்பு , 4. புரைகுழல் , 
ஏந்து - ( வி ) தாங்கு , 2. கையேந்து , ஏரெழுபது - கம்பர் செய்த ஒரு நூல் . 
3. உயர் . 

ஏர் - உவமையுருபு , 2. அழகு , 3. உழு 
ஏப்பம் - தேக்கெறிவு . 

படை , 4. உழவுமாடு , 5. உழவுத் 
ஏமகூடம்- பொன்மலை . 

தொழில் . 
ஏமசிங்கி- மிருதார சிங்கி . 

ஏர் நாழி - கலப்பையினோருறுப்பு . 
ஏமதவஞ்சம் - போகபூமி யாறினொன்று . ஏர்பு - எழுச்சி , 2. கிரக்கதி 
ஏம்பத்திரம் - மலையத்திமாம் . 

ஏர்ப்பண்- பூட்டாங்கயிறு . 
ஏமம் - இன்பம் , 2. மயக்கம் , 3. இரா, ஏலம் -- ஆஞ்சி , 2 மயிர்ச்சாந்து , 3. வா 
4. காவல் , 5. புதையல் , 6 களிப்பு , 

சனைப்பண்டம் 
7. திரைச்சீலை , 8. விபூதி . 

ஏலம் - விலை கூறுகை , 
ஏமம் - பொன் . 

ஏலவே - ஏற்கவே . 
ஏமரல் - ( தொ. பெ ) காக்கப்படுத ஏலாதி- ஒரு நூல் . 
ஏமருதல் - ல் , 2. களித்தல் . ஏலாமை- கூடாமை . 
ஏமவஞ்சம் - போகபூமி யாறிலொன்று . ஏலாள் - தோழி . 
ஏமவதி - வசம்பு . 

ஏலி -கள் . 
ஏமாத்தல் - ( தொ.பெ ) செருக்குறல் , ஏலு - ( வி ) பொருந்து , 2. தகுதியாகு , 
2. மிகக்களித்தல் . 

3. கூடு , 
ஏமாப்பு - செருக்கு , 2. மிகக்களிப்பு , ஏலுநன் - சோழன் 
3. காவல் , 4. கருத்து . 

ஏவல -- ஏலம் , 
ஏமாறல் - மோசம் போதல் . 

ஏல் - ( வி ) கொள் , 2. ஒப்புக்கொள் 
ஏமாற்றல் ( தொ . பெ ) வஞ்சித்தல் . 

3. அங்கீகரி , 4 , பிச்சைவாங்கு , 5 . 
ஏமி- உடனிகழ்வான் . 

கையிடு , 6. எதிர் , 7. இசைவாயிரு.. 
ஏமிலாந்தி - திகைத்து நிற்பவன் , 2. மதி ஏல்வை- காலம் , 2. நாள் , 3. வாவி . 
கேடன் , 3. மயக்கமுடையவன் . 

ஏவம்- குற்றம் . 
ஏமிலாந்து- ( வி ) திகைத்து நில் , 2. மய ஏவல் - ஆணை செலுத்துகை , 2.ஏவுகை, 
ங்கிநில் , 3. நினைவு சிதறு . 

3. பணிவிடை , 4. தூ ண்டுகை, 
ஏமின் கோலா - ஓர் மீன் . 

5. ஏவல்வினைமுற்று , 6. நடத்துகை, 
ஏமுறல் - ( தொ . பெ ) மயங்கள் , 2 . 

7. பிசாசை யேவி விடுகை , 
களிப்புறல் . 

ஏவறை ஏப்பம் . 
ஏம்பு- ( வி ) ஏக்கமடை , 2. களி . ஏவாங்கம் - அசமதாகம் . 
ஏய்தல் - ( தொ.பெ ) பொருந்தல் , 2. ஏவிளம்பி - ஓர் வருடம் . 
சேரல் , 3. இசையல் , 

ஏவு - அம்பு , 2. வருத்தம், 


ஏற்று 


94 


ஐங்கு 


ஏவு - ( வி ) கட்டளையிடு , 2 தூண்டு , ஏற்று துறை - துறைமுகம் . 

3. அனுப்பு , 4 , எய் , 5. செலுத்து . ஏன - ஏனைய , 
ஏழகம் - செம்மறிக்கடா, 2. துருவாட் ஏனக்கோடு - வெதுப்படக்கி , ( ஓர் பூ 
டேறு . 

ண்டு .) 
ஏழமை - ஏழைத்தன்மை . 

ஏனம் - பாத்திரம் , 2. கருவி , 3. பன்றி , 
ஏழாங்கால் - கலியாணத்துக்கு ஏழு 4 காட்டுப்பன்றி , 5. எழுத்தின்சாரி 

நாளைக்கு முன் நடும் பந்தற்கால் , யை , 6. ஓலைக்குடை 
ஏழிலைம்பாலை - ஒர் மரம் 

ஏனம்- பாவம் . 
ஏழ - ஒரெண் 

ஏனல் - தினை , 2. கதிர் , 3. தினைப்புனம் .. 
ஏழை - வறியன் , 2. அறிவிலான் , ஏனவாயன் - பேதை, 
3. பேதை , 4. பெண் . 

ஏனாதி - தளகர்த்தன் , 2. மந்திரி , 3. நாவி 
ஏழைமை - அறியாமை , 2 பேதைமை , தன் , 4. மறவன் , 5. ஓரிலேகியம் . 
3. வறுமை . 

ஏனாதிநாயனார் - சிவனடியா ரறுபத்து 
ஏழ்பிறப்பு - ஏழுபிறப்பு , அஃது மூவரிலொருவர் . 

தேவர் , மக்கள் , விலங்கு , பறவை , ஏனும் - ஓர் வினையெச்ச விகுதி 

ஊர்வன , நீர்வாழ்வன , தாவரம் . ஏனை - மலங்கு மீன் . 
ஏளனம் - அவமதிப்பு , 2 , ச ரசம், ஏனைய ஒழிந்தன 
3. பரிகாசம் . 

ஏன் - என்னை , 2. இறக்கப் பொருளைக் 
ஏளிதம் - இகழ்ச்சி . 

தருமிடைச்சொல் , 3. தன்மை யொ 
ஏற - அதிகமாக , 2 , உயர 

ருமை விகுதி . 
ஏறங்கோட்பறை - முல்லை நிலப்பறை. ஏன்றல் இயலல் . 
ஏறாளர் 

ஏன்றுகொள் - ஏற்றுக்கொள் 
படைவீரர் . 
- 

ஐ 
ஏறியவீரி - சவ்வீரபாஷாணம் . 
று - உயர்ச்சி , 2. பசு , சிங்கம் , எரு ஐ - ஒன்பதாமுயிர் , 2. இரண்டனுருபு , 
மை முதலியவற்றினாண் , 3. ஆண் 3. முன்னிலை யொருமை விகுதி , 
சுறா , 4. ஆண் சங்கு , 5. பனைமுதலிய 4. பெயர் விகுதி , 5. சாரியை , 
மரத்தினாண் , 6. இடபவிராசி , 7. அச் 6. தொழிற்பெயர் விகுதி , 7. யானை 
சுவினிநாள் , 8. இடி . 

யைப் பாகரதட்டும் ஒசை , 
ஏறு - ( வி ) இவர் , 2. வாகனமேறு , ஐ - கடவுள் , 2. யசமானன் , 3. அரசன் , 

3. கப்பலேறு , 4. உயர் , 5. தொகை 4. ஆசான் , 5. தந்தை , 6. அழகு ,, 
முதலிய வதிகரி , 6. நஞ்சேறு . 7. கோழை , 8 . இருமல் , 9 நுண்மை .. 
ஏறூர்ந்தோன் - சிவன் . 

ஐகான் - ஐகாரம் , 
ஏற்போர் - இரப்போர் . 

ஐக்கம் 

. 
ஏற்ற தகுதியான , 2. பக்குவமான ஐக்கியம்- 
ஏற்றக்கால் - துலாவைத் தாங்குங்கால் . ஐங்கணைக்கிழவன் - மன்மதன் 
ஏற்றக்குறைச்சல் - உயர்வு தாழ்வு , ஐங்கரற்கிளையோன் - முருகன் , 2. வீர 
ஏற்றத்தாழ்ச்சி 2. வேற்றுமை . பத்திரன் . 
ஏற்றச்சால் நீரிறைக்குஞ்சால், ஐங்கரன் - விநாயகன் . 
ஏற்றம் - உயர்வு, 2 , மிகுதி , 3. பெருக் ஐங்காயம் -- ஐந்துகாயம் , அஃது பெருங் 
கம் , 4. நீரேற்றம் , 5. ஏற்றமாம் ,, காயம் , மிளகு , வெந்தயம் , ஓம்ம் , 
6. மேன்மை , 1. புகழ் . 

வெள்ளுள்ளி. 
ஏற்று ( வி ) எழும்பு , 2. பாரமேற்று , ஐங்குரவர் - ஐம்பெரியோர் , அவர் அர 
8. உள்ளேற்று , 4. உணர்த்து , சன் , குரு , தமையன் , மாதா , பிதா. 


ஐயுற 


95 


ஒடிசி 


ஐசுவரியம் 

ஐயெனல் விரைவுக்குறிப்பு. 
செல்வம் . 
ஐச்சுவரியம் - 

ஐயே - விளிக்குறிப்பு . 
ஐதிகம் - அஷ்ட பிரமாணத்திலொன்று . ஐயை - தலைவி , 2. மகள் , 3. தவப்பெண் , 
ஐது செறிவின்மை, 2 , நுண்மை , 4. பார்ப்பதி , 5. காளி, 6. துர்க்கை , 
ஐந்தார் - பனைமரம் . 

ஐயோ - அதிசய விரக்கச்சொல் . 
ஐந்திரம் இந்திரவியாகரணம் , 2. நித் ஐராணி - இந்திராணி , 2. பார்வதி . 
தியயோகத்தொன்று , 3 சிற்ப நூலி ஐராவணம் - இந்திரனுடைய யானை , 
லொன்று . 

ஐராவதம் 2. கீழ்த்திசை யானை . 
ஐந்திரி - இந்திராணி , 2. கிழக்கு , ஐராவதி- ஒரு நதி . 
ஐந்து - ஒரெண் . 

ஐவணம் - 
ஐவணி- 

மருதோன்றி மரம் . 
ஐந்துறுப்படக்கி - ஆமை , 

ஐவர் - பஞ்சபாண்டவர் , 2. ஐம்புலன் . 
ஐந்தை - சிறு கடுகு . 

ஐவனம் - மலைநெல் . 
ஐந்தொழில் - பஞ்ச கிருத்தியம் , அவை: ஐவிரல் - அத்தநாள் 

சிருஷ்டி , 2. ஸ்திதி , 3. சங்காரம் , ஐவேசு - கையிருப்பு . 
4. திரோபவம் , 5. அனுக்கிரகம் . ஐவேலி - ஒர் சிவஸ்தலம் . 
ஐப்பசி - அச்சுவினி நாள் , 2. ஓர் மாரம் . 
ஐமிச்சம் - ஐயம் , 2. அச்சம் . 

ஒ 
ஐமுகி - ஆமணக்கஞ்செடி. 

ஓ - ஒருயிரெழுதது . 
ஜமை - நெருக்கம் , 2. கூட்டம் , 3. தக ஒகரம் - ஓ . ஓரெழுத்து , 2 மயில் , 
ட்டு வடிவு . 

ஒக்க - ஒருமிக்க , 2. கூட , 3. சமமா 
ஐம்பால் -- ஐந்து பால் , 2. பெண்மயிர் . மிருக்க, 4. நிகர்க்க , 5 , பொருந்த , 

ஒக்கம் - ஊர் . 

ஒக்கல் - ஒத்தல் , 2. சுற்றம் , 3. குடும் 
ஐம்பூதம் - பஞ்சபூதம் . 

பம் , 4.மூட்டுகை , 5. இடைப்பக்கம் . 
ஐம்பொறி - பஞ்சேந்திரியம் . ஒக்குதல் கொப்பளித்தல் , 2. பிற்பட 
ஐயகோ - ஐயோ . 

* விடல் , 3. ஒத்திருக்கை . 
ஐயங்கவீனம்- புதுவெண்ணெய் ஒக்கொலை - கடல்படு திரவியமைந்தி 
ஐயங்கன்- ஓர் பேய் . 

லொன்று , ( அம்பர் ). 
ஐயங்காய்ச்சி - ஓர் பெண்பேய் . ஒசி- ( வி ) முறி , 2. ஒடி , 3. அசை . 
ஐயங்கார் - வைணவப் பிராமணர் . ஒசிவு - முரிவு , 2. அசைவு .. 
ஐயஞ்சு - நிலப்பனைக்கிழங்கு . ஒச்சந்தம் - குறைந்திருக்கை 
ஐயம் - சந்தேகம் , 2. பிச்சை , 3. இரப் ஒச்சம் - கூச்சம் . 
போர்கலம் , 4. சிலேட்டுமம் . 

ஒச்சித்தல்- ( தொ.பெ )வெட்கப்படுதல் . 
ஐயர் - பார்ப்பார் , 2. முனிவர் , 3. உயாந் ஒச்சியம் - கூச்சம் , 2. பரிகாசம் , 

, 
தோர் , 4. வானோர் .. 

3. நிந்தை , 

. 
ஐயவி - கடுகு . 

ஒச்சை - காந்தற்சோறு , 2. உற்றுக் 
ஐயனார் - அரியர புத்திரன் . 

கேட்கை , 
ஐயன் - பிதா , 2. மூத்தோன் , 8. குரு,ஒஞ்சட்டை - ஒல்லி . 
4. உயர்ந்தோன், 5. அரசன் , 6. உ ஒஞ்சரி - ( வி ) சிறிது சாத்து , 2 . 
பாத்தியாயன் , 7. ஐயனார் , 8.அரு 

மாய்ப்போ , 
கன் 

ஒஞ்சி - 
ஐயானனம்சிங்கம் , 

வெட்கப்படு , 
ஐயுறவு சந்தேகம் , 

ஒடிசில் - கவ . 


ஐம்புலன்- பஞ்சவிஷயம். 


. 


ஒரு பக்க 


ஒட்டு 


96 


ஒப்ப 


ஓடிதல் - ( தொ.பெ ) முறிதல் . 

6. நற்சமயம் , 7. சபதம் , 8. இக 
ஒடித்தல்- ( தொ. பெ ) ஒளிசெய்தல் , 2 , லாட்டம் , 9. ஓரலங்காரம் . 
முறித்தல் , 

ஒட்டு- ( வி ) பொருத்து , 2. சார் , 3. அ 
ஒடு- ஓர் மரம் , 2. புடை கொண்டபுண் . டைகொடு , 4. பந்தயம்வை , 5. இட 
ஒடு - மூன்றாம் வேற்றுமையுருபு , 2. ஓ ங்கொடு , 6. சேர், 7. சுருங்கு , 8 , வி 
ரிடைச்சொல் . 

சேஷங் கேட்க ஒளித்து நில் . 
ஒடுக்கு- ( வி ) அடக்கு , 2. வருத்து , ஒட்டுக்காய்ச்சல் - தொத்துக்காய்ச்சல் 
3. உடம்பை யொடுக்கு , 4. பூதங் ஒட்டுடந்தை - ) ஒட்டுடன்பாடு , 
களை லயிக்கச்செய் , 5. முடி , 6. செறி . ஒட்டுப்பற்று - 

2. சொற்ப சம்பந் 
ஒடுக்கு அடக்கம் , 2. இடுக்கு . ஒட்டுரிமை - 

தம் . 
ஒடுங்கி - ஆமை , 

ஒட்டுத்திண்ணை - சிறு திண்ணை 
ஒடுங்கு - ( வி ) அடங்கு , 2. புலனொடுங் ஒட்டுத்துத்தி ஓர் பூடு . 
கு , 8. ஒதுங்கு , 4. குறை , 5. அமை , ஒட்டை 

அமை , ஒட்டை - ஒட்டகம் , 2. ஒட்டைச் 
6. சோர் , 7. முடி , 8. கீழ்ப்படி , சாண் . 
9. பதுங்கு , 10. செறி , 11. சுருங்கு , ஒட்டொட்டி - ஒட்டங் காய்ப்புல் , 
12. கரை , 13. ஒளிமழுங்கு . ஒட்டோலக்கம் - இடம்பம் , 2. சனத 
ஒதேடங்கல் - நெளிவு . 

திரள். 
ஒடை - ஓர் மரம் , 

ஒட்பம் - முதுக்குறைவு . 
ஒட்டகப்பாரை - ஒட்டாம்பாரை , 
ஒட்டகம்- ஒட்டை , 

ஒண்டன் - ஆண் நரி . 
ஒட்டச்சி - பூவழலை . 

ஒண்டி- ஒன்றி , ( தனிமை ) . 
ஒட்டத்தி ஒட்டுத்துத்திப்பூண்டு . 

ஒண்ணல் - ( தொ . பெ ) நகுதல் , 2 . 
ஒட்டடை- புகையூரல் , 2. சிலம்பிக் பொருந்தல் , 
ஒட்டறை - கூடு . 

ஒண்ணாமை - த்காமை , 2. இயலாமை ,, 
ஒட்டம் - பந்தயம் , 2. இகலாட்டம் , 

3. பொருந்தாமை . 
3. ஒடு , 4. ஓர் தேயம் , 5. சபதம் .. 

ஒண்மை - நன்மை , 2. ஒளி , 3. அழகு , 
ஒட்டர் மண்வேலை செய்வோர் . 2 . 

4. அறிவு , 5. மிகுதி , 6. ஒழுங்கு . 
ஒட்டதேசத்தார் . 

ஓதி 
பகைவர் . 

ஒதுக்கம் - மறைப்பு , 2. மறைவிடம் , 
ஒட்டலர் - ஒட்டர் . 

3. தீட்டு , 4. பின்னிடுகை . 
ஒட்டாம்பாரை - ஓர் மீன் . 

ஒதுக்கு - மறைவு, 2. மறைவிடம் . 
ஒட்டாரம் - சலஞ்சாதிப்பு. 

ஒதுக்கு- ( வி ) ஒதுங்கச்செய் , 2. வஸ்தி 
ஒட்டி - ஓர் பூடு , 2. ஓர் மீன் . 

ரத்தை யொதுக்கு , 3. சேர் , 4. கடன் 
ஒட்டிக்கிரட்டி - ஒன்றுக்கிரண்டு பங்கு . தீர் . 
ஒட்டியம் - ஒரு பாஷை , 2. ஒரு தேயம் , ஒதுங்கு - ( வி ) பதுங்கு , 2. நட , 3. தீர் . 
3. மாந்திரிக வித்தை . 

ஒத்தாசை உதவி . 
ஒட்டியாணம் -யோகப்பட்டை , 2. மா ஒத்தாப்பு - ஒதுக்கு , 2. குடில் . 
தரிடையணியினொன்று . 

ஒத்திக்கை ஒத்திருக்கை , 2. உதவி 
ஒட்டினர் - 
சிநேகர் . 

ஒத்திசை விட்டிசையாதிருக்கும்பண் . 

ஒத்து ஓரிசைக்குழல் , 2. தாளவொத் 
ஒட்டு இணைக்கப்பட்டது , 2. புட்படுக் து , 3. ஒத்திசை . 
குங் கண்ணி , 3. ஒட்டுக்கடுக்கள் , ஒத்து - ( வி ) தாளம் போடு , 2. விலகு . 
ஒட்டுத்திண்ணை , 6. படை வகுப்பு , ஒப்ப ஓர் உவமை யுருபு . 


ஓட்டலர். 


ஒதியமரம் - ஓர் மரம் . 


ஒட்டுநர் 


ஒருசா 

97 

ஒலிய. 
ஒப்பந்தம் - உடன்படிக்கை , 2. இசை ஒருசிறை - ஒரு பக்கம் , 2. ஒதுக்கி 
வு , 3. பரியாயம் , 4 , சமன் . 

டம் . 
ஒப்பமிடு- ( வி ) துலக்கு , 2. சமனாக்கு , ஒருதலை - நிச்சயம் , 2. ஒரு சார்வு . 
3. கையொப்பமிடு , 4. அதிகாரபத்தி ஒருதன்மை - ஒருவிதம் , 2. ஒப்பற்ற 
ரிகையி லொப்பம் வை . 

தன்மை , 3. மாறாமை , 

. 
ஒப்பம் - சமம் , 2. ஒப்பு , 3. கையொப் ஒருதாரை - ஒருமிக்க. 
பம் , 4. துலக்கம் , 5. அழைப்புப்பக் ஒருத்தல் -- விலங்கேற்றின் பொது , 
திரம் , 6. அதிகாரபத்திரிகை 

2 ஒரு சார்விலங்கினாண் , 3. யானை . 
ஒப்பனை - அலங்கரிப்பு , 2. உவமை , ஒருபிடி - உறுதி , 2. ஒரேபற்று , 3. பிடி 
3. திருட்டாந்தம், 4.பாவனை , 5 : சமம் . 

வாதம் . 
ஒப்பாரி - ஒத்தபாவனை , 2 . 

அழுகையி 
லொப்பனை யிடுகை . 

ஒருபுடை - ஒரு பக்கம் . 

ஒருபொருள் - கடவுள் . 
ஒப்பி - ( வி ) ஒப்பச்செய் , 2. ஒப்பவி , ஒருப்பட - ( வி ) ஒருங்குபட , 2. மன 
3. உவமி , 4. உருபி . 

மொக்க , 3. ஒரு நினைவாக , 4. கருத் 
ஒப்பிதம் - சம்மதம் , 2. சமம் , 3. வழு வான்றுபட . 
வின்மை , 

ஒருப்பாடு - ஒருமைப்படுகை, 2. மன 
ஒப்பு - ஒப்புமை , 2 தகுதி , 3. இசைவு , 

மொன்றுபடுகை. 
4. அழகு , 5. சமம் , 6. ஒப்பாரி, ஒருமனப்பாடு -இணக்கம் , 2. மனதை 
7. உவமானப் பிரமாணம் , 8. ா 

யொன்றிற் செலுத்துகை. 
யல் , 9. உடன்படுகை. 

ஒருமி - ( வி ) ஒருமைப்படு . 
ஒப்பு- ( வி ) சம்மதி . 

ஒருமிப்பு - இசைவு . 
ஒப்புமை - சமானம் . 
ஒப்புரவு - முறைமை , 2. உபகாரம் . ஒருமை - ஒற்றுமை, 2. தனிமை , 

3. மனமொருமிக்கை 
3. சமம் , 4 , ஒற்றுமை. 

யெண் , 5. ஒரு பிறப்பு . 
ஒப்புவி - ( வி ) ஒப்புக்கொடு , 2. மெய் 
ப்பி , 3. திருட்டாந்தங்காட்டு , 4 . 

ஒருமைப்பாடு - ஒன்றிப்பு . 
னொப்புவி . 

ஒருமைமகளிர் --கற்புடைமாதர். 
ஒம்மல் ஓமல் . 

ஒருவந்தம் - உறுதி , 2. தனியிடம் . 
ஒயில் ஒய்யாரம் . 
வயில்மரம் - ஆக்கினைக்கெடன் நிறுத்திய ஒருவு- ( வி ) நீக்கு , 2. தவிர் , 3. விலகு . 

ஒரோவொன்று ஒவ்வொன்று . 
ஒய்- ( வி ) நீங்க , 2 , செலுந்து ஒலி - ஓசை , 2. எழுத்தொலி , 3. காற் 
ஒய்யாரம் - ஒயில் , 2. சஞ்க்கு . 

று , 4. இடி ,. 
ஒய்யெனல் - மந்தக்குறிப்பு . 

ஒலி - ( வி ) சாத்தி , 2. எழுத்தொலி , 
ஒரு - ஒன்று என்பதின்திரிபு. 

3. செழி , 4 ஆடைவெளு. 
ஒருகால் ஒற்றைக்கால் , 2. ஒருமுறை , ஒலிசை - மணவாளப்பிள்ளைக்குக் கொ 
ஒருகுடி 

டுக்குமுபகாரம் . 
தாயந்தார் . 

ஒலித்தல்- ( தொ. பெ ) ஆடை யழுக்க 
ஒருகூட்டு - ஒரு சேர்க்கை , 

கற்றல், 2 ஆரவாரித்தல் , 3. தழைத் 
ஒருங்கு - அடக்கம் , 2. எல்லாங்கூடி தல் . 
நிற்கை , 

ஒலிமுகம் - கோட்டையின் 
ஒருசந்தி - ஒருபொழுதுண்டல் . ஒலிமுகவாயில்- முன்புறவாயில் , 
ஒருசாய்வு - ஒரு பட்சம் , 2. ஒருமிக்க , ஒலியல் - ஆறு , 2. தெரு , 3. சீலை , 
3. இடைவிடாமை . 

4 , பூமாலை , 5. தோல் . 


4. ஒருமை 


ஒருவு -- ஆடு . 


. 
ترها 


ஒருகுடித்தமர்- தாயந்தார் 

. 


ஒளி கெடு , 


. 


ஒழுங் 98 

ஒற்று 
ஒலுங்கு - கொசுகு . 

ஒளி - ஒளிப்பிடம் , 2. வேட்டைக்காரர் 
ஒல் - முடிவிடம் , 2. ஒலிக்குறிப்பு . பதிவிருக்கு மறைப்பு , 3. பிரகாசம் , 
ஒல்கு - ( வி ) தளர் , 2. கீழ்ப்படி , 3 . 4. சூரியன் , 5.சந்திரன , 6. நெருப்பு , 
குழை , 4. குறை , 5. சுருங்கு , 6 . 7. புகழ் , 8. விண்மீன் , 9. சுவாலை , 
துவள் . 

10. வெயில் , 11. கண்மணி , 12. வி 
ஒல்லட்டை 

ளக்கு , 13. நேத்திரேந்திரிய விடயம் , 
ஒல்லாடி - ஒல்லியானவன் . 

14. அறிவு , 15. கடவுள் , 16. பார் 
ஒல்லாமை - பொருந்தாமை , 2. வெறு 

வை மிருகம் , 
ப்பு , 3. இசையாமை , 4. இயலாமை , ஒளி - (வி ) மறை , 2. மனதிலடக்கு , 
5. இகழ்ச்சி . 

3. பதுங்கியிரு . 
ஒல்லி ஒல்லியானவன் , 

ஒளிக்கடல் ( வை . அ ) பல் . 

2 . மென்மை , 
3. உட்பசையில்லாத தேங்காய், 

ஒளிப்பிழம்பு - அக்கினிச் சுவாலை . 

ஒளிமங்கு - 
4. துடைப்பம் . 

ஒ 
ஒல்லு- ( வி ) கூடு , 2. இணங்கு , 3. இ 

ஒளிமழுங்கு - 
யல் , 4. நேரிடு , 5. பொருந்து . 

ஒளியுருவியகல் - வைடூரியம் . 
ஒல்லுநர் - நண்பர் , 2. நூலுரையுணர் ஒளிர்- (வி ) ஒளி செய் 

- 

. 
வோர் . 

ஒளிர்வு- பிரகாசம் . 
ஒல்லை - காலவிரைவு , 2. சீக்கிரம் , 
3. சிறுபொழுது , 4 பழமை . 

ஒளிவட்டம் - கண்ணாடி , 2. சக்கரா 

யுதம் . 
ஒவ்வல் - ( வி ) பொருந்தல் . 

ஒளிவு - மறைவிடம் , 2. பிரகாசம் . 
ஒவ்வாமை தகாமை , 2. பொருந் ஒளிறல் ( தொ . பெ ) பிரகாசித்தல் , 
தாமை , 3. இசையாமை , 4 . 

ஒளிறு பிரகாசம் . 
ஒழி - ( வி ) முடி , 2. தள்ளு, 

ஒள்- நல்ல , 2. அழகுள்ள , 3. பிரகாச 

மான , 4. அறிவுள்ள , 5. மிகுதியான , 
4. தீர் , 5. அழி , 6. கொல் , 7 துற . ஒள்ளியர் - மாசற்றவர், 2. அறிவுடை 
ஒழிகை- ஒய்தல் , 2. விடுகை 

. 

யோர் . 
ஒழிபு - மிச்சம் . 
ஒழிப்பு விலக்கு . 

ஒள்ளியோன் - ஒளிசெய்வோன், 

2 சு.கிரன் , 3. அறிவுடையோன் .. 
ஒழுத ( வி ) நீர் முதலியவோடு , 2. செல் , ஒறு- (வி ) அடக்கு, 2. அலை , 3. தண்டி , 
3. நெறிப்படி நட , 4. தொளை வழியா 4. கடிந்து கொள் , 5. வெறு , 6 , 
யொழுகு . 

குறை . 
ஒழக்கம் - நடை , 2 . முறைமை , 3 . ஒறுப்பு - உடல் வருத்துகை , 2. தண் 
ரம் , 4. நன்னடக்கை , 5. பண்பு , டிப்பு , 3. கடிவு , 4. வெறுப்பு, 
6. செல்லுகை , 7. வழி , 8. உயரம் , 

5. குறைவு . 

. 
9. மேன்மை , 10. தன்மை , 11. கு ஒற்கம் வறுமை, 2. குறைவு , 3. அடக் 
லம் . 

கம் . 
ஒழக்கு - ஒழுதகை , 2. நீர் முதலிய ஒற்றர் - வேவுகாரர், 2 தூதர் .. 
வோடுகை , 3. நன்னடை , 4. ஆசா ஒற்றி - அடைமானம் . 
ரம் . 

ஒற்றியூர் - திருவொற்றியூர் . 
இழக்கு - ( வி ) ஒழுகச்செய் , 2. நடத்து . ஒற்று - மெய்யெழுத்து , 2. வேவு , 3 . 
இங்கு - வரிசை , 2. முறை , 3. கன் தன் , 4 , வேவுகாரன் , 
எடை , 4. கட்டளை . 

ஒற்று - ( வி ) அணை , 2 , உடுத்து , 8 . 
ஒழங்கை - இயக்குவழி . 

விலகு , 4. தத்து , 5. ஒற்றிடம் போடு . 


4. இயலா 


மை . 


3. தவிர் , 


சா 


ஒக்க 


99 


ஓடை 


சை , 


ஒரெண். 


. 


ஒசரம் 


ஒற்றுமை - ஒருமை , 2. வேறன்மை , ஒக்கமிரட்டி - ஒருவகைக் கலித்தாழி 
3. உரிமை , 4. மனமொன்றுகை , 
5. கலப்பு .. 

ஒக்காளம் - வாந்தி , 
ஒற்றை - ஒற்றையெண் , 2. தனிமை , ஒக்காளி- ( வி ) வாந்திசெய். 
3. தன்னந்தனி , 4. ஒன்று , 5. தனி ஒங்கல் - மலை , 2. யானை , 3. மூங்கில் ,, 
யேடு , 

4. மரக்கலம் , 5. அரசன் , 6. மேடு , 
ஒற்றைக்கண்ணன் - சுக்கிரன் , 2. ஒங்காரம் - பிரணவம் , 
குபேரன் . 

ஒங்காரவுரு - கௌரிபாஷாணம். 
ஒற்றைக்கொம்பன் -- விதாபகன். ஒங்கில் ஒரு மீன் . 
ஒற்றைபாழித்தேரோன் - சூரியன் . ஒங்கு - ( வி ) கையோங்கு . 2. உயர் , 
ஒன்பது- 2 

3. எழும்பு , 4. எழு , 5. பெருமை 
ஒன்பான் - 

யுறு , 6. அதிகரி , 
ஒன்றல்- ( தொ. பெ ) ஒன்றுதல் . ஒசம்- பிரகாசம் . 
ஒன்றன்பால் - அஃறினை யொருமைப் ஒசம் - 

நிமித்தம் . 
பால் . 
ஒன்றி - ஒற்றை 

ஒசரி- அதிசயக்குறிப்பு , 2. கேடு 
ஒன்று ஒன்றென்று மெண் , 2. அஃ ஓசனி - ( வி ) பறவை சிறகடி . 

றினை யொருமை , 3. ஐககம் . ஒசன் -- பிடாரிகோவிற் பூசாரி , 2 . 
ஒன்று - ( வி ) இணை , 2. ஒன்று படு , உபாத்தியாயன் . 
3. பொருந்து . 

ஒ சீவனம் - பிழைப்பு . 
ஒன்றுகுடி - ஓதுக்குக்குடி 

ஒசு- கீர்த்தி , 
ஒன்றுநர் - நண்பர் . ஒசை - ஒலி , 2 இசை, 3. கீர்த்தி , 

, 
ஒன்று மற்றவன் - உபயோகமற்றவன் . 4. எழுக் : தாரை , 5. வாழை . 
2. தரித்திரன் . 

ஒச்சம் - கீர்த்தி . 
ஒன்றே- அதிச பவிரக்க சொல் .. ஒச்சர் - பதினெண் குடிமக்களிலொருவர். 
ஒன்னப்பூ - காதணி பிலொன்று . ஓச்சு - ( வி ) எறி , 2. செலுத்து , 3. ஒட்டு , 
ஒன்னலன் - பகைவன் . 

4. ஒங்கு , 5. தூண்டிவிடு 
ஒன்னாதார் - 

ஒஷதி - ஒருகாற்காய்த்துப் படுமாம் . 
பகைவர் 
ஒன்னார் - 

ஒடதி- 1 2. பூங்கொடி 
ஒடம் - படகு , 2. மிதவை . 

ஒடன் - ஆமை. 
ஓ - ஓகாரம் , 2. அசை கிலை , உ - ம் ) வம் ஓடியம் - பரிகாசம் . 

மினோ, 3. இரக்கச்சொல் , (உ - ம் ) ஒடியவோடம் - கிளிஞ்சில் . 
ஒ கெட்டேன் , 4. இழிவு சிறப்பு , ஒரு - ஆமை முதலியவற்றி னாம் , 2. வி 

ம் ) ஒ கொடியன் , 5. உயர்வு த்து முதலியவற்றி னாடு , 3. தட் 
சிறப்பு , (உ - ம் ) ஓ பெரியன் , 6. எதிர் டோடு , 4. உடைந்த பானையோடு , 
மறை , ( உ - ம் ) யானோ செய்தது . 5. மண்டையோடு , 6. இரப்போர் 
7. வினா, ( உ - ம் ) சாத்தனோ , 8. மதகு 

கலம் , 7. நீளம் , 8. மூன்றனுருபு . 
நீர் தாங்கும் பலகை . 

ஓடுபந்தர் - நடைப்பந்தர் . 
ஒகாரம் ஓரெழுத்து , 

ஒடை - நீரோடை , 2. குளம் , 8. அகழி 
ஒகை - உவகை . 

4. கிலுகிலுப்பைச்செடி , 5. உலலை 
ஒகோ- 

அதிசய விரக்கச்சொல் . மரம் , 6. மலைவழி , 7. நெற்றிப் பட 
ஒக்கம் உயர்ச்சி , 2. எழுச்சி , 3. பெரு டம் , 8. யானை நெற்றிப்பட்டம் , 
மை . 4. பருமை . 

வடுக்க நிலம் . 


ஓ 


உ 


ஓய்வு 


100 


ஓலாட் 


ஓஷ்டம்- மேலுதடு, 2. உதடு . 


ஓரகத்தி 


ஓராமீன் - 


ஒர்சல்- தீர்மானம் . 


2. படி , 


கணவனின் சகோதரன் 

மனைவி , 
ஒட்டாங்குச்சு - கலவோடு 

ஓரக்கண் - சாய்வான பார்வை . 
ஒட்டிரம் - ஒரு தேசம் . 

ஓரம் - விளிம்பு , 2. பட்சபாதம் , 3 . சக் 
ஒட்டுத்துத்தி - ஓர் பூண்டு, 

திசாரம் , 
ஒட்டை பொற்றல் . 

ஒரா 
ஒணம்-ஆறு , 2. திருவோணநாள் . 

ஓர் மீன் . 
ஒணான்- ஓந்தி . 

ஓராட்டு - தாலாட்டு . 
ஒதம் - அண்டவாதம் , 2. வெள்ளம் , ஓராயம் -சாய்வு, 2. தோணியின் தாய்ந்த 
3. கடற்றிரை , 4 , கடல் , 5. ஈரம் . 

வோர் புறம் , 3. இணைப்பு. 
ஒதனம் - சோறு , 2. உண்டி , 3 , பெரு ஒரி - கிழநரி , 2. ஆண்நரி , 3. ஆண் 
மை , 4. போர் . 

முசு , 4. விலங்கினாண்பொது , 5 . 
ஓதன்மை - ஓதற்றன்மை . 

ண்மயிர் , 6. புறமயிர் , 7. காளிவாக 
ஒதி - ஒந்தி , 2. பெண்மயிர் , 3. ஞானம் ,, 

னம் , 8. கடையெழு வள்ளலிலொரு 
4. கல்வி , 5. பூனை , 6. மலை , 7. இடங் 

வன் . 
கழிமை , 8. ஓதுவான் . 

ஒரிசு 
ஒதிமம் - அன்னம் , 2 , மலை , 3 கவரி 

ர்மானம் . 
மா , 4. புளியமரம் . 

ஒரும் -- அசைச்சொல் , 
ஒது -- ( வி ) வேதமோது , 

3. சொல் , 4. செபமுச்சரி, 5. புத்தி ஒரே - இராசி , 2. இலக்கினம் , 3. சம 
சொல் , 6. மந்திரமுரை . 

யம் , 4. தோழி , 5 , மாதர்விளையாடுங் 

கருவிகள், 6. மாநர் விளையாடுங் 
ஒதுவான் - ஆசான் , 2. படிப்பவன் , 

களம் , 7. கூகை , 8. சித்திரான்னம் , 
3. திருப்பாட்டுப்பாடுவோன் . 

9. மாதர்கூட்டம் , 10. விளையாட்டு 
ஒதை- ஒலி , 2. பேரொலி , 3. மதில் , 
4. மதிலுண்மேடை . 

ஒர் - ஒன்று, 
ஒத்தி - ஒந்தி . 

ஓர் - ( வி ) ஆராய் , 2. தெளி . 
ஒத்து வேதம் . 

ஒர்க்கோல - அம்பர் ( ஒரு வாசனைப் 

பண்டம் .) 
ஓநாய் கோநாய் . 
ஒந்தி - ஒணான் . 

ஒர்ச்சி - ஆராய்ச்சி . 
ஓமம் - யாகம் , 2. ஒரு பூடு 

ஒர்ப்பு கருமமுடிக்குந் துணிவு , 

2. பொறுமை, 
ஓமல் - ஊர்ப்பேச்சு . 

3. ஆஉேக்குணம் 

நான்கினொன்று . 
ஓமான்- ஒந்தி . 
ஒமிடி - கேடு , 

திடன் . 
ஒமிடிதல்- ( தொ , பெ ) : டுறல் . 
ஒமை - மாமரம் . 

ஓர்மை - துணிவு . 
ஓம் - பிரணவம் , 2. தன்மைப் பன்மை ஒர்வு - ஆராய்வு. 
விகுதி . 

ஒலக்கம் - சபை , 2. சபைகூடுமிடம் ,, 
ஓம்படை - காவல் . 

3. சபாமண்டபம் , 
ஒம்பு - ( வி ) கா , 2. பாதுகா , 3. ஒழி , ஒலமிடல் - ( தொ.பெ ) அபயமிடல் , 
4. வளர் . 

2. அழுதல் . 
ஓய் - ஓர் விளியிடைச்சொல் . 

ஒலம் - சாத்தம் , 2. அபயக்குரல் , 3. பா 
ஒய்- (வி ) விடு , 2 , தளர் , 3. முடி .. ம்பு , 4. கடல் . 
ஓய்ப்பிடியாள் - ஓரகத்தி . 

ஒலாட்டுதல் - ( தொ . பெ ) தாலாட்டு 
ஓய்வு ஒழிவு , 2. தளர்வு , 3 . முடிவு . தல் . 


ஓர்மம் - 


ஓர்மிப்பு- உடன் . 


க 


101 


கங்கு 


கருடன் , 


கட்சம்-- ) . எண்ணெய்க்கக்கு . 


. 


ஒலை - பனை , தெங்கு முதலியவற்றி கஃசு - காற்பலம் . 

னோலை , 2. தாழையோலை , 3. எழுது ககபதி- 
• மோலை , 4. நமனோலை , 5. ஒலி . ககேசன் 
ஓலைக்கணக்கர் - பள்ளியிற் படிப் ககமாறம் - மணித்தக்காளிச்செடி , 
போர் . 

ககம் - பறவை, 2 , அம்பு , 3 சரகாண்ட 
ஒலைச்சுருள்- செந்திரிக்கம் . 

பாஷாணம் , 
ஓலைவாங்கு- ( லி ) சா . 

ககவசுகம் -- ஆலமரம் . 
ஓலைவாளை--வாளை மீன் . 

தகனம் - காடு , 2. ஆகாயம் , 3. படை , 
ஒல் - ஒலி . 

4. கிழங்கு . 
ஒவர் -- கம்மாபார் , 2. சித்திரகாரர், ககுஸ்தன் இக்குவாகு புத்திரனாகிய 
3. பாடற்கீழ்மக்கள் . 

சசாதனது மகன் . 
ஓவியம் -சித்திரம் , 2. பிரதிமை. ககுபம் - திசை , 2. மருதமரம் 
ஓவு ( வி ) ஒழி , 2. வருந்து . 

ககோளம் - அண்ட கோளம் . 
ஓவெனல் - ஓவென்றொலித்தல் கக்கக்கெனல் - ஒலிக்குறிப்பு 
ஒளி ஒழுங்கு , 2. யானைக்கூடம் . கக்கசம் 

பிரயாரம் . 
ஒனம் - எழுத்தின் சாரியை 

கக்கிசம் - 
ஒனாய் கோனாய் . 

கக்கம் 
ஒனூர் - ஓர் நகரம் . 

கக்ஷம் - அக்கிள் , 2. கைக் கீழிடம் , 

. 
ஔ 

கக்கரி -- ஓர் கொடி 
ஒள - உயிரெழுத்தி லொன் கக்கலாத்து - கரப்பான் பூச்சி . 

கக்கு - ( வி ) சாத்திசெய் , 2. நஞ்சு கால் , 
ஒளசனசம் - அட்டாதச தருமசாத்தி 3. ஆணி முதலிய வெதிரெழு , 4. நீர் 
ரத் தொன்று 

கக்கு , 5 கதிரீனு , 6 , மிகவிருமு. 
ஒளஷதம் - மருந்து , 2. மாற்று மரு கக்குரீதி- கர்க்கசம் . 
ஔடதம்- ந்து ,. 

கங்கணம் - கடகம் , 2. கைவகளா , , மஞ் 
ஒளதாரியம் - மிகுகொடை 

சட்காப்பு , 4. ஓர் நீர்வாழும் பறவை . 
ஔபசாரிகம் - உபசாரமான வார்த்தை . கங்கதம் - சீப்பு . 
ஔபாசனம் - ஓமத்தீயோம்புகை, • கங்கபத்திரம் - அம்பு , 2. பருந்திறகு . 
ஔரசன் - குலமொந்த கன்னியைக் கங்கம் - பருந்து , 2 , கழுகு , 33 , சீப்பு , 4 . 

தீவேட்டுப் பெற்ற புத்திரன் . தீப்பொறி , 5. கோளகபாஷாணம், 
ஔரிதம் - தருமசாத்திரம் பதினெட்டி கங்கன் - ஓரரசன், 2. பிறவிச்சீர் பந்த 
னொன்று . 

பாஷாணம் . 
ஒளவியம் - பொறாமை . 

கங்காசுதன் - குமரன் , 2. வீடுமன் . 
ஒளவு ( வி ) கடித்துப்பிடி , 2. அழுந்தி கங்காதரன் - சிவன் 
யெடு . 

கங்காளம் - முழுவெலும்பு , 2. உண் 
ஒளவை - தாய் , 2. தவப்பெண் , கலம் . 
3. திருவள்ளுவரின் சகோதரி . கங்காளன் - சிவன் , 2. துருசு . 

கங்கு - கருந்தினை . 
க 

கங்கு - வயலின் வரம்பு , 2. வரம்பின் 
க- ஒருயிர்மெய்யெழுத்து , 2. ஒன்றென் பக்கம் , 3. எல்லை , 4 , கழுகு , 5. பரு 
னு மெண்ணின் குறி , 3. வியங்கோள் ந்து , 6. ஒர் விளையாட்டிற் குறிக்கு 
விகுதியிலொன்று , 4. ஆன்மா, 5 . மெல்லை , 7. பனை மட்டையி னடிப் 
காற்று , 6. பிரமன் . 

புறம் . 


ஔகாரம் - 


கசேந் 


102 


கஞல் 


சாரம் . 


| 


மீன் . 


மட்டை . 


நோ . 


நிறை . 


கங்குல் - இருள் , 2. பரணிநாள் . கசை - குதிரைச் சம்மட்டி , 2. சம் 
கங்கை ஒரு நதி . 

மட்டி , 3. சித்திரவேலை , 4. கவசம் , 

5. பசை . 
நவட்சாரம் . 
கங்கைக்குணன் - 

கச்சகம் - குரங்கு . 
கங்கையோன் - துருசு 

கச்சட்டம் - உடைமடிப்பு , 2. கௌ 

. 
கசகசா - ஓர் சரக்கு . 

பீனம் . 
கசகம் - வெள்ளரிக்கொடி , 

கச்சதூஷன் - தவளை . 
கசகரிகம் - கக்கரி . 

கச்சபம் - ஆமை . 
கசகன்னி - வெருகு . 

கச்சம் - யானைக் கழுத்திடு கயிறு , 2 , 
கசசு ( வி ) நழுவு . 

அளவு , 3. மரக்கால் , 4. துணிவு , 5 . 
கசக்க - ( வி ) கைக்க , 2. வெறுக்க 

கடன் , 6. ஒர் மீன் , 7. வார் , 8. முன் 
கசக்கார் - தேமா 

றானை . 
கசக்கு - ( வி ) கசங்கச்செய் , 2. வ 

கச்சல் - சிறுமை , 2. ஒல்லியாள் , 3 , 
வரு 

மிகவு மிளம்பிஞ்சு , 4. கசப்பு , 5. ஓர் 
த்து . 
கசங்கு-ாந்து , 2. ஓலை நீங்கிய வீந்தின் 

கச்சவடம் - வியாபாரம் . 
கசங்கு- ( வி ) குழை , 2. இளை, 3. மனம் கச்சளம் - இருள் , 2. கண்ணிலிடுமை , 

கச்சன் - ஆமை , 
கசடு - குற்றம் , 2. மாசு , 3. ஐயம் , கச்சாச்சேர் -- எட்டுப்பலம் கொண்ட 

4 தழும்பு. 
கசட்டை - துவர்ப்பு . 

கச்சாயம் -சிற்றுண்டி 
கசப்பு - கைப்பு , 2. வெறுப்பு . கச்சாலம் - காய்ச்சற் பாஷாணம் . 
கசமாது - ஊமத்தைச்செடி . 

கச்சாலை - கச்சபாலயம் , 
கசம் - யானை , 2. இரண்டு முழ அளவு , கச்சால் - மீன் பிடிக்குங்கூடு . 

3. கயரோகம் , 4. நீரூற்று , 5. மயிர் . கச்சான் - மேல் காற்று , 2. மேற்றிசை.. 
கசர் - கறை , 2. துவர்ப்பு . 

கச்சி - காஞ்சி , 2. சீந்திற்கொடி , 3. ஒட் 
கசவஞ்சி- 

டாங்கச்சி . 
, 

கச்சு - கச்சைப்பட்டை , 2. இடைச் 
கசற்பம் - மஞ்சள் . 

கச்சு . 
கசவன -ாரம் , 2. குறிச்சூடு.. 

கச்சுப்பிச்செனல் - தாறுமாறாப் பேசு 
கசாகூளம் - தாறுமாறு , 2. பலசாதிக் 

தல் . 
கலப்பு , 3. குப்பை . 

கச்சுரு - நெருப்பு . 
கசாயம் - கஷாயம் , 

கச்சூரம் - பேரீந்து , 
கசானனன் - விநாயகன் , 

கச்சேரி - உத்தியோகசாலை , 2 , சங்கீத 
கசி - ( வி ) ஈரமூறு , 2. வெயர் , 3. இ வினோத சபை . 
ரங்கு , 4. உப்பு முதலியன கசி , 5. கச்சை - அரைச்சுச்சு , 2. யானைக்கழுத் 
அழு . 

திடு எயிறு , 3. கயிறு , 4. கவசம் , 
கசிதம் - பதிப்பு , 2. பூச்சு , 3. துடுப்பு . 5. தழும்பு , 6. முழுப்புடவை . 
கசிவுடாரம் , 2. அன்பு , 3. வெயர்வை , கச்சோணி - வாசனைப்பண்டம். 
4 , வருத்தம் . 

கச்சோதம் - மின் மினி . 
கசுகுசெனல் 

மெதுவாகப் பேசுதல் . கச்சோலம் - ஏலக்காய்த்தோல் . 
கசுமாலம் - அழுக்கு . 

கஞலு வி ) எழும்பு , 2. நெருங்கு 
கசேந்திரன் - ஐராவதம் . 

கரூல் 


கயவஞ்சி- உறுத்தல் 


கரும் - 


8. மிகு . 


கடத் 


103 


கடல் 


கஞறம் - கள் . 

கடந்தபொருள் - கடவுள் . 
கஞ்சகம் - கச்சுவிடுந்தலைப்பு , 2. முன் கடப்பநெல்லு- கருங்குறுவை . 

• றானை . 
கஞ்சகாரர் - கன்னார் . 

கடப்பாடு - கடமை , 2. முறைமை , 
கஞ்சம் - பாத்திரம் , 2. தாமரை , 3. வெ கடப்பாரை - இருப்புப்பாரை . 
ண்கலம் , 4. அமுதம் . 

கடமா - 

காட்டுப்பசு . 
கஞ்சம் - கஞ்சாச்செடி , 2. கைத்தாளம் , கடமான் - 
3. வஞ்சகம் , 4. அப்பவருக்கம் , 5. கடமுடெனல் - வயிறிரைதல் , 2. ஒலிக் 

நீர் , 6. கற்கடகபாஷாணம் , 7. ஒரூர் . குறிப்பு . 
கஞ்சரீடம் - வலியான் குருவி கடமை - ஒர் காட்டுமிருகம் , 2. முறை 
கஞ்சல் - கூளம் , 2. குட்பை . 

மை , 3 , கடன் , 4. தகுதி , 5. குடி 
கஞ்சனம் - வலியான் , 2. கரிக்குருவி , 

கள் அரசர்க்குச் செய்யு முரிமை , 
3. கண்ணாடி , 4. கைத்தாளம் . 
கஞ்சனை - கலசப்பானை , 2. கண்ணாடி கடம் - யானை மதம் , 2. யானைக்கதுப்பு, 

6. குடியிறை. 
கஞ்சன் - பிரமன் , 2. ஸ்ரீ கிருஷ்ணன் 

3. குடம் , 4. யானைக்கூட்டம் , 5. நீதி , 
மாமன் . 
கஞ்சா - ஓர் செடி , 2. கள் . 

6. காடு, 7. அருநெறி , 8. மலைப் 

பக்கம் , 9. உடல் , 10 , கயிறு , 
கஞ்சாங்கொற்றி - கனமில்லாதவன் . 
கஞ்சாங்கோரை - ஒர் பூடு , 

11. தோட்டம் , 12. வானம் , 13. க 

டவாத்தியம் , 14. கடன் , 15. மயா 
கஞ்சாரி- மகாவிஷ்ணு 

னஸ்தானம் . 
கஞ்சி - கஞ்சிக்தண்ணீர், 2. காஞ்சிபுரம் , 

கடம்பம் - கடம்பமரம் , 2. வாலுளு 
கஞ்சிகை- இரத்தினச் சிவிகை , 2. சீலை , 
3. திரைச்சீலை . 

. 
கஞ்சுகம் - மார்புச்சட்டை , 2. சட்டை , கடம்பர் - குறும்பர், , 
3. பாம்புச்சட்டை . 

சடம்பல் - குமிழமரம் . 
கஞ்சுகன் - காவற்காரன் , 2. வைரவன் கடம்பன் - குமாரக்கடவுள்.. 
கஞ்சுகி - மெய்காப்பாளன் , 2. காவலன் , கடம்பு - கடம்புப்பால் . 

3. பாம்பு , 4. சட்டை , 5. திரைச்சீலை . கடம்பூர் - 
கஞ்சுளி - சட்டை , 2. பொக்கணம் . கடம்பை 

ஒரூர் , 
கட - ( லி ) தாண்டு , 2 , கடந்துபோ, கடம்பை - ஒர் காட்டு மிருகம் . 
3.அளவிற , 4. மீறு , 5. செல் , 6.நீ கடரி- மரமஞ்சள் . 
ங்கு , 7. செயி , 

கடலகம் - ஆமணக்கஞ்செடி , 2 , ஊர்க் 
கடகடத்தல் - கடகடென் றொலித் 
கடகடெனல் தல் , 2. கடகட் 

கடலஞ்சிகம் - குசைப்புல் . 
வென்று போதல் . 

. 
கடகம் - வளையல் , 2. வட்டம் , 3. மலைப் கடலடக்கி - பேய் முசுட்டைக்கொடி , 
பக்கம் , 4. சேனை , 5. சங்கணம் . 

கடலடைத்தான்- அபினி, 2. கஞ்சா , 

. 
கடகம் - கூடை , 2. கேடகம் , 3. மதில் , கடலாடி - நாயுருவி . 
4 , கெண்டிகை , 5. பானைக்கூட்டம் , கடலை - ஓர்வகை பயறு . 
6. ஆயுதவர்க்கம் , 7. கூத்தின் விகற் கடல் - சமுத்திரம் , 2. ஓரெண் . 
பம் , 8. கர்க்கடகம் . 

கடல்கலக்கி - பேய் முசுட்டைக் 
கடத்து - ( வி ) பெயர் , 2. செறுத்து , கொடி . 
8. விலக்கு , 4. தவணை சொல் , 5. நெகடல்வண்ணன் - ஸ்ரீ மகாலிட்டுணு , 

2 ஐயனார் , 


வை . 


காவி . 


கடி 


104 


கடுக 


கடவை 


க 


, 


கடவமரம் - 

கடிகண்டு - பூனைக்காலிச்செடி , 
கடவு தணக்கு மரம் . கடிகம் - கைமுட்டி . 

கடிகாரம் - நாழிகை வட்டம் . 
கடவு- ( வி ) செலுத்து , 2. பிரயோகி . 

கடிகை- நாழிகை . 
கடவுட்பணி - ஆதிசேடன் , 2. கடவு கடிகை- சமயம் , 2. துண்டம் , 3. தா 
ரூழியம் . 

ழக்கோல் , 4. அரையாப்பு , 5. வே 
கடவுளர் - தேவர் . 

தம் , 6. கரகம் , 7. உண்கலம் . 
கடவுளர்தாரம் - தேவதாரமரம் . கடிகைமாக்கள் - மங்கலப்பாடகர் . 
கடவுள் - தெய்வம் , 2. வானவன், கடிசூத்திரம் - அரைநாண் . 

3. முனிவன் , 4. குரு , 5. நன்மை . கடிச்சை - ஓர் செடி , 2. ஓர் மீன் . 
கடவை - ஏணி , 2. கடப்புமரம் , கடிஞை- இரப்போர்கலம் . 
3. குற்றம் . 

கடிதடம் - நிதம்பம் . 
கடறு - காடு , 2. அருநெறி , 3. வாளுறை . கடிதம் - பசை பூசிய துணி , 2. காகிதம் . 
கடற்குருவி - கல்லுப்பு . 

கடிதல் - ( தொ . பெ ) கோபித்தல் , 2 . 
கடற்பட்சி-கிளிஞ்சில் . 

தண்டித்தல் , 3. நீக்கல் , 4. ஓட்டுதல் . 
கடற்பாலை சமுத்திரசோகி . 

கடித்தல் - ( தொ . பெ ) கயிறு முதலியன 
கடன் - இருணம் , 2. குடியிறை , 3 . இறுக்கிப் பிடித்தல் , 2. கறித்தல் , 3 
மை , 4 . அளவு , 5. மரக்கால் . 

தழும்புபடுத்தல் . 
கருமஞ்செய், 3. நித்தியகருமஞ்செய் , கடிப்பம் - காதணி , 2.ஆபரணப்பெட்டி , 

கடுகு , 
4. மனமின்றிச்செய் . 

3. கெண்டிகை, 
கடா - ஆடு , எருமை இவற்றினாண் , கடிப்பான் ஊறுகாய் , 2. கறி . 

கடிப்பிணை - காதணி . 
கடாகம் - கடாரம் . 

கடிப்பு - குணில் . 
கடாசலம்- யானை , 

கடிப்பை - சிறு கடுகு . 
கடாசு- ( வி ) ஆப்படி , 2. எறி 

கடியல் - தோணியின் குறுக்குமரம் . 
கடாக்ஷம் - கிருபையான பார்வை , 

கடியிரத்தம் - 
கடாட்சம் 2. கருணை . 

டு . 
கடாம் - யானை மதம் . 

கடிலா- 
கடாரம் - கருமை கலந்த பொன்மை , 

கடிரோமம் - கோரைக்கிழங்கு 
2. கொப்பரி . 

கடிவாளம் குதிரையின் வாய் வடம் . 
கடாரி - பசுவின் பெண் கன்று . 

கடிவை - யானை . 

கடினம் -- வன்மை , 2. கடுமை , 3. வரு 
கடாரை- கடார நாரத்தை . 

த்தம் , 
கடாவு - ( வி ) பிரயோகி , 2. செலுத்து , 
3.ஆப்பறை , 4. வினாவு . 

கடினை - கண்களிலுள்ள வெண் சவ்வு 
கடி - வாசளை , 2. கலியாணம் , 3. கா 

கடு - நஞ்சு , 2. கடுக்காய்மரம் , 3. முள் , 
வல் , 4. கூர்மை , 5. ஒளி , 6. அச்சம் , 

4 , கூர்மை , 5. பாம்பு , 6 , கடுமை . 
7. சீக்கிரம் , 8. கரிப்பு , 9. மிகுதி , கடு - கடுகுரோகணி ( ஓர் மருந்து ) , 2 . 
10. சிறப்பு , 11. இன்பம் , 12. உக் 

கசப்பு , 3. கார்ப்பு , 4. முதலை. 
கிரம் , 13. புதுமை , 14. ஓசை , 15. கடுகடுத்தல் - ( தொ . பெ ) கசத்தல் , 2 . 
பொழுது , 16. நந்தனவனம் , 17. களி 

வெடுவெடுத்தல் . 
ப்பு , 18. பிசாசம் , 19. பிணம் , 20. கடுகடுப்பு - வெறுப்பு , 2. ஒருவகைச் 
விளக்கம் , 21. இரப்போர்கலம் . 
கடி- இடுப்பு , 2. நிதம்பம் . 

கடுகம் - கார்ப்பு , 2. கடுகுரோகணி . 


2. வினா . 


சுவை . 


கடையா 


கடுமுடுக்கு- , 

105 
கடுகு - ஐயவி , 2. குன்றிச்செடி , 3. எண் கடுவல் - வன்னிலம் , 2. கடுங்காற்று . 
ணெய்க்கடுகு . 

கடுவன் - குரங்கு பூனை முதலியவற்றி 
கடுகு- ( வி ) வேகமாய்ட்போ, 2. சமீபி . னாண் , 2 , விலங்கேற்றின் பொது , 
கடுகுமணி- வெண்கடுகு , 2. சிறுமணி . கடுவாய் - புலிக்குடத்தி 
கடுக்கன் - காதணியிலொன்று . கடுவான்- ஒரு கரப்பான் . 
கடுக்கெனல் - வளருதல் , 2. 2. பருதல் . கடூரம் - கொடுமை . 
கடுக்கை- கொன்றைமரம் , 2. மருதம் கடேந்திரநாதர் - ஒரு சித்தர் . 
ரம் . 

கடை - முடிவு , 2 . 

முடிவு , 2. அங்காடி , 3. கீழ் 
கடுங்கண் - கொடுமை . 

மை , 4. வழி , 5. ஒரு வினையெச்சவி 
கடுங்காந்தி - வைப்புப் பாஷாத் குதி , 6. இடம் , 7. ஏழனுருபு , 8. வா 
தொன்று . 

யில் , 9. புறவாயில் , 10 பணிட் 
கடுங்கை -- கடுமை , 

பூட்டு , 11 , பக்கம் . 
கடுசரம் - கடுகுரோகணி . 

கடை - ( வி ) தயிர்கடை , 2 , மரமுதலி 
கடுசாரம் - காசிச்சாரம் , 

யன கடை , 3. தீக்கடை , 4. பருப்பு 
கடுஞ்சாரி - நவட்சாரம் . 

முதலியன கடை . 
கடுடம் - மருக்காரைச்செடி . 

கடைகாப்பாளர் - வாயில் காப்போர் . 
கடுதல்- ( தொ . பெ ) திருடுதல், 2. பறித் கடைகெட்டவன் -- முழுதுங்கெட்ட 
தல் , 

வன் . 
கடுதாசி - காகிதம் , 2. நிருபம் . கடைகோல் - தீக்கடைகோல் . 
கடுத்தம் -- அழுத்தம் , 2.சோனகருடைய கடைக்கண் - கட்கடை , 2. கடாட்சம் . 
சீதன வுடம்படிககை . 

கடைக்காப்பு - பதிகத்தினிறுதிப்பாட்டு 
கடுத்தலூசி - கற்றுளைக்கும் ஓர் கருவி . கடைக்குளம் -உத்திராட நாள் . 
கடுத்தல் - ஓர் மீன் , 2. ஓரெறும்பு . கடைக்கூழை - ஓர் தொடை , 2 , படை 
கடுந்திலாலவணம்- அமரியுப்பு . 

ப்பின்னணி . 
கடுப்ப - ஒர் உவமைச் சொல் . கடைசி - முடிவு . 
கடுப்படக்கி- எருமுட்டைப் பீநாறி . கடைசியர் - மருதநிலப் பெண்கள் , 
கடுப்பு - எரிவு , 2. கொதிப்பு , 8. சினம் . கடைச்சன் - கடைப்பிள்ளை 
கடுப்புமரம் - எள் முதலியன வாட்டு கடைஞர் - மருதநிலமாக்கள் , 2 இழிந் 
மரம் . 

தோர் . 
கடுப்பை வெண்கடுகு. 

கடைத்தரம் - கீழ்த்தரம் . 
கடுமலை - காரீயமலை , 

கடைத்தலை - தலைவாயில் , 
கடுமுடுக்கல் - வேகமாய் நடத்தல் , கடைநாள் - 

2. கடுமையாக கடைமீன் 
வருத்துகை. 

கடைநிலை ஓர் பிரபந்தம் , 2. புறவா 

யில் , 3. ஈற்றெழுத்து . 
கடுமொடெனல் - 

கடைப்பாடு - தீர்மானிப்பு , 2. இழிவு.. 
கடுமை - அகோரம் , 2. கண்டிப்பு , கடைப்பிடி- ஞாபகம் , 2. மறவாமை , 
3. மூர்க்கம் , 4. விரைவு , 5. கடினம் ,, 3. தேற்றம் , 4. உறுதி , 5. கருமமுடிக் 
6. மிகுதி , 7. கோபம் , 8. வன்மை , குந்துணிவு , 6. உறுதியான கொள்கை 
9. குரூரம் . 

கடையம்- இந்திராணி கூத்து , 2. கட 
கடும்பகல் மத்தியானம் , 

கம் . 
கடையர் - 

. 
, 
கடும்பு முதலியன. 

கடையாட்டம் வருத்தம் , 2. உலைவு . 


க 


கட்டு 


106 


கட்டை 


கடையாணி - பூட்டாணி , 2 . அச்சாணி 6. தடைக்கட்டு , 7. யாக்கை , 8. கா 
கடையுவா - அமாவாசை 

வல் , 9. மூட்டை , 10. குறி , 11. உ 
கடையெழஞ்சனி - உத்திரநாள் . றுதி , 12. வரம்பு , 13. கட்டுப்பாடு , 
கடைவள்ளல் - கேட்ட பின் கொடுப் 14. மிகுதி , 15. அரண் , 16. மலைப் 
போன் . 

பக்கம் . 
கடோரம் - கடினம் , 2. கொடுமை . கட்டு - ) , 

( வி ) பிணி , 2. வீடு முதலிய 
கட்கம் - வாள் . 

கட்டு , 3. தழுவு , 4. விவாகஞ்செய் , 5 . 
கட்சி - காடு , 2. பறவைக்கூடு , 3. மக் தடைகட்டு , 6 , கதைகட்டு , 7. ச 

கட் படுக்கை , 4. வழி , 5. பக்கம் . ரக்குக் கட்டு , 8. அடக்கு , 9. பரி 
கட்செவி - பாம்பு . 

தானத்தாற் கட்டு , 10. இறுகு , 11 . 
கட்டங்கம் - தண்டம் , 2. மாத்திரைக் 

மூடு . 
கோல் , 

கட்டுக்காடை- ஒரு பறவை . 
கட்டபாரை - கடப்பாரை . 

கட்டுக்காரன் - குறி சொல்வோன் . 
கஷ்டம்- ( பாடு , 2. வருத்தம் , 3. துன் கட்டுக்காவல் - கட்டான காவல் . 
கட்டம் 

-பம் , 4. மலம் . கட்டுக்கிடை - வெகுநாளாய்க் கிடக் 
கட்டம் - காடு , 2. தாடி , 

கிற சரக்கு . 
கட்டல்- ( தொ. பெ ) திருடல் , 2. பிடுங் கட்டுக்கொடி - ஒரு பூண்டு , 
கல் . 

கட்டுக்கோப்பு கட்டிடம் , 
கட்டளை - கற்பனை , 2. செங்கலச்சு , கட்டுத்தறி - யானை முதலியன கட்டுங் 
3. அளவோலை , 4 , நிறையறி கருவி , கம்பம் . 
5. துலாவிராசி , 6 , உரைகல் , 7. நி கட்டுப்படுதல்- ( தொ . பெ ) கட்டுக்குள் 
றை , , 

8. உவமை , 9. ஒழுங்கு , 10 , ளடங்கல் , 2 , மந்திர முதலியவற்றை 
தடை , 11 , உருவங்கள் வார்க்குங் கட்டுப்படல் , 3. தடைப்படல் . 
கருவி . 

கட்டுப்படுத்து- கட்டுக்குளடக்கு . 
கட்டளைக்கல் - உரைகல் , 2. நிறை கட்டுப்பாடு - பந்துக்கட்டு , 2. கட்டுப் 
கல் , 

படுகை , 3. கட்சி , 4. இணக்கம் , 

. 
கட்டாஞ்சி - முள்வேல மரம் , கட்டுமட்டு - அளவாய்ச் செலவிடுகை , 
கட்டாணி - உலோபி , 2. சமர்த்தாளி, 2. ஒத்ததன்மை , 3. அடக்கம் . 
3. பலசாலி . 

* சட்டுமரம் - மிதவை . 
கட்டாண்மை பேராண்மை , கட்டுரை - உறுதிச்சொல் ,2. பழமொழி 
கட்டாந்தரை - வெட்டாந்தரை , 

3. புனைந்துரை . 
கட்டாம்பாரை - ஓர் மீன் . 

கட்டுவம்- மாதர் காலணியி னொன் 
கட்டாபம்- பலாத்காரம் , 

கட்டுவன்- - 
கட்டாரி - ஓராயுதம் . 

கட்டுவாங்கம் - கட்டங்கம் . 
கட்டி - மண்கட்டி முதலியன, 2. கருப் கட்டுவிடு- ( வி ) கட்டவிழ் , 2. கட்டறு , 
பிண்டம் , 3. பரு , 4. சருக்கரைக் 3. உடற் பொருத்துவிடு , 4. பலவீ 
கட்டி , 5. கருப்புக்கட்டி , 6. ஒர் புள் , னப்படு . 
7. அகமகிழ்ச்சி . 

கட்டுவிரியன் - ஒரு பாம்பு . 
கட்டியங்கூறு - ( வி ) புகழ்கூறு. கட்டை - குற்றி , 2. கடாவுமுன் , 3. வி 
கட்டியம்- அரசர் முதலியோரைக் குறி றகு , 4. உடல் , 5. குறைவு , 6. மயிர்க் 
த்துச் சொல்லும் புகழ் . 

கட்டை , 7. திப்பி , 8. நீளங்குறைக் 
கட்டில் மஞ்சம் , 

தது . 
கட்டு - கட்டிய கட்டு , 2. கட்டி , 3. கட் கட்டைப்புத்தி - தடிப்புத்தி 
இக் கதை , 4. ஆணை , 6 , பந்துக்கட்டு , கட்டையன் - குள்ளன் . 


கணித் 


107 


கண்ட 


. 


கும்பியீடு சட்டி , 


மை . 


கட்டைவாக்கு - இரத்தினத்தின் மங்க ர் - சோதிடர் , 2. கணக்கறிக் 
லொளி. 

தோர் . 
கட்டைவிரல் காலின் பெருவிரல். கணியான்- கூத்தாடி . 
கணகணப்பு - அதிக சூடு . 

கணீர்கணீரெனல் - ஈரடுக்கொலிக் 
கணகம் - படையிலோர் தொகை குறிப்பு . 
கணக்கன் --கணக் கெழுதுவோன், கணு - மூங்கில் முதலியவற்றின் சணு , 
2. ஒரு சாதியான் , 3. சண்பகமரம் ,, 2. யாக்கையின் கணு , 3 மரக்கணு , 
4. புதன் . 

4. என்புக் சணு . 
கணக்காயர் - ஒத்துரைப்போர் , 2. அறி கணுக்கால் - பரடு . 

ஞர் , 3. பொருந்தச் சொல்வோர் . கவண - திரட்சி , 2.அம்பு , 3. பூரநாள் , 
கணக்கு - எண் , 2. எழுத்து , 3. முடிவு , 4. நிறைவு , 5. வளைதடி . 
4. காரியம் . 

சணைக்கால் - முழந்தாளின் கீழ்க்கால் . 
கணப்பு 

கவணயம் - வளைதடி , 2. யாளைச்கம்பம் , 
கணப்புச்சட்டி 

3. காவற்காடு , 4. பொன் , 5. போர் . 
கணமூலம் திப்பிலி வேர், 

கவணயாழி- மோதிரம் . 
கணமூலி - சாணாக்கிப்பூடு . 

கண் - விழி , 2. குழி , 3. துவாரம் , 4 . 
கணம் - சிறுமை , 2. காலநுட்பம் , 3. ஓர் சணு , 5. மூங்கில் , 6. இடம் , 7. ஏழ 
கால அளவு , 4. கூட்டம் , 5. திப் னுருபு , 8. கண்ணோட்டம் , 9. பெரு 
பிலி , 6. பிசாசம் , 7. நட்சத்திரங்க 
ளாற் சறிக்கு மூவகைக் கணம் , கண்கட்டுவித்தை- ஒர் காருடவித்தை , 
8. தேவகணம் , 9. பொருத்தம் , 10 . 2. தந்திரவித்தை . 
விண்மீன் . 

கண்காட்சி- பார்வை , 2. கண்ணுக்குச் 
கணம் - வட்டம் , 2. திரட்சி , 3. ஓர் சிறப்பு , 3. அதிசடம் , 4 , துக்கக் 
நோய் , 4. ஓர் புல் . 

காட்சி . 
கணவம் - அரசமரம் . 

கண்காணம் - மேல் விசாரிப்பு. 
கணவன் - காந்தன் , 2. அதிபன் . கண்காணி மேல் விசாரிப்புக்காரன் . 
கணவாய் - ஒர் மீன் , 2 , மலைகளுக் 2. சிரேஷ்டாதிகாரி . 
கிடைவழி . 

கண்காந்தல் கண்ணெரிவு. 
கணவீரம்- அலரிச்செடி. 

கண்கூடு- பிரத்தியட்சம் , 
கணனம் - எண்ணல் . 

கண்சிமிட்டு - கண்ணாலே குறிப்புக் 
கணாதன் - ஒரு முனிவன் . 

காட்டுகை . 
கணாதிபன் - விக்கினேசுரன் , 2. சிவன் . கண்டகம் - முள், 2. காடு , 3. நீர்முள் 
கணி - வேங்கைமரம் , 2. ஒர் சாதி , 3 . ளிச்செடி , 4. மரவைரம் , 5. வாள் , 

மருத நிலம் , 4. கூத்தாடும் தொழில், 6. சுரிகை . 
கணி - ( வி ) எண்ணு , 2. அளவுகுறி , கண்டகர் - அசுரர் , 2. கீழ்மக்கள், 
3. மதி , 4. பலன்கணி . 

கண்டகி - ஓர் நதி , 2. முள்ளெலும்பு . 
கணிகம்- நூறு கோடி , 

கண்டகோடரி- - ஓர்வகைக் கோ 
கணிகை- வேசி , 2. தாசி . 

கண்ட கோடாலி- டாலி , 2 . 
கணிசம் - மதிப்பு , 2. கனம் , 3. அளவு , கண்டங்கத்தரி- ஒருவகைக் கத் 
4. கணிதம் . 

கண்டங்காலி - தரி , 
கணிச்சி - கோடரி , 2. மழு , 3. உளி, 4. கண்டசரம் - கழுத்திலணியும் ஓர் ஆபர 

நமனாயுதம் ,5. வெற்றிலை மூக்கரிகத்தி ணம் . 
கணிதம் - எண்ணுகை . 2. இலக்கம் , கண்டசருக்கரை - ஒருவகைச் சருக்க 

8. கணிக்கப்பட்டது , 4 , கணிதநூல் , 


. 


டாலி , 2. மழு . 


ரை . 


கண்டி 


108 


கண்ணி 


கச்சை . 


கண்டதிப்பிலி - வங்காளத் திப்பிலி கண்டிகை உருத்திராட்சமாலை , 2. மா 
கண்டதுண்டம் -- பலதுண்டம் . 

தரணிவடத் தொன்று , 3. பதக்கம் , 
கண்டபேரண்டப்பட்சி - இருதலைப் 4. தோளணி , 5. பணிர்செப்பு , 6. கட 
பட்சி . 

கம் , 7. நிலப்பிரிவு . 
-கண்டமாலை - கழுத்தில் வரும் புண் . கண்டிதம் - கண்டிப்பு , 2. தண்டனை , 
கண்டம் - கழுத்து , 2.கள்ளி , 3 கண்ட 3. திட்டம் , 4. சொவை , 5. உறுதி , 

, 
சருக்கரை , 4. பங்கு , 5. ஓர் யோகம் , 6. துண்டிக்கை . 
6. யானைக் கழுத்து , 7. மணி , 8. து கண்டிப்பு - கண்டிதம் , 2. திட்டம் , 3 . 
ண்டு , 9. வெல்லம் , 10. கைப்பிடி உறுதி , 4. கடிந்திடுகை , 5. சடத்தன் 
வாள் , 11. சிறுவாள் , 12 , எழுத்தா மை , 6. வெட்டுகை, 7 , தண்டிப்பு . 
ணி , 13. திரைச்சீலை , 14. நாடு , 15. கண்டியர் - பாணர். 
எல்லை , 16. கவசம் , 17. குன்றிவேர் , கண்டில் - இருபதொட்டுத் துலாங் 
18. சாதிலிங்கம் , 19. தத்து , 20. அக் கொண்ட அளவு , 2. கண்டி , 
குரோணி , 21. நவகண்டம் . கண்டில் வெண்ணெய் - ஓர் பூண்டு, 
கண்டம் - மணியினோசை , 2. யானைக் கண்டீரவம் - சிங்கம் , 2. சதுரக்கள்ளி. 

கண்டு - கற்கண்டு, 2 நூற்பந்து , 3. கழ 
கண்டரை - இருதயத்தின் ஜடரங்கள் 

லைக்கட்டி . 
என்னும் கீழரைகள் இரண்டில் வல கண்டுகம் - மஞ்சிட்டிச்செடி 
த்திலிருந்து உற்பத்தியாகும் பெரு கண்டு துத்தி- ஒரு பூண்டு . 

நாடி என்னும் பெரிய குழல் . கண்டுபாரங்கி 
கண்டர் - துருசு . 

கண்டு மூலம் - 

. 
கண்டல் - தாழைமரம் , 2. நீர்முள்ளி. கண்டூதி - தினவு , 2. காஞ்சொறி . 
கண்டறை - கற்புழை . 

கண்டூரம்- கண்டௌஷதம். 
கண்டனம் - 

கண்டை - பெருமணி , 2. யானைமணி , 3 
கண்டிக்கை . 
கண்டவன- 

சீலை , 4.வீரக்கழல் , 5. சரிகைக்கரை , 
கண்டன் - புருடன் , 2. யசமானன் , கண்ணகி - கோவலன் மனைவி , 
3. வீரன் , 4. ஒரு சோழன் . 

கண்ணழிக்க ( வி ) பதப்பொருளு 
கண்டாங்கி - ஓர் சீலை . 
கண்டாஞ்சி - முள்வேல். 

கண்ணழிவு- தடை , 
கண்டாமணி பெருமணி , 2. யா கண்ணன் -ஸ்ரீ கிருஷ்ணன் . 
னைக் கழுத்திற் கட்டுமணி , 3. வீரக் கண்ணா ஓர் மரம் , 2. திப்பிலி, 
கழல் . 

கண்ணாடி - உருவங்காட்டி 
கண்டாரவம் - ஒரிசை , 2. மணியிஜே கண்ணாளர் - கம்மாளர் , 2. கணவா ,, 

3. தோழர் . 
கண்டாவிழ்தம் - ஓர் மருந்து . கண்ணாள் - சரச்சுவதி . 
கண்டாளம் - எருதின் மேற்போடு மூட் கண்ணி - அரும்பு , 2. பூமாலை , 3. பூங் 

கொத்து , 4. புட்படுக்குங் கயிறு , 
கண்டி - இலங்காபுரி , 2. மீன் பிடிக்க 5. பூட்டாங்கயிறு , 6. கயிறு 
வடைக்குங் கருவி , 8. கழுத்தணியி கண்ணிகம் - மணித்தக்காளிச்செடி , 
லொன்று , 4. இருபது பறை , 5. ஒரா கண்ணிகை - பூவரும்பு , 2. தாமரைக் 
பரணம் . 

கொட்டை , 
கண்டி - ( வி ) கடி , 2. பாரபட்சமின் கண்ணிக்கொடி - ஓர் படர்கொடி , 
றிப் பேசு , 3. துண்டி , 4. வெட்டு , கண்ணிதழ் - 

கண்மடல் . 
5. பகிர் , 6. தண்டி . 

கண்ணிமை . 


ரைக்க . 


சை . 


டை . 


கதவு 


109 


கதுவு 


. 


சை . 


5. கட . 


கண்ணியம் - கனம் . 

கதழ் - ( வி ) கோபி , 2. உக்கிரமாகு . 
கண்ணுகம் - குதிரை . 

3. விரை, 
கண்ணுதல் - ( தொ.பெ ) கருதல் , 2. கதழ்வு - சினம் , 2. உக்கிரம் , 3 விரைவு , 
குறித்தல் . 

4. சிறப்பு , 5. உவமைச் சொல் , 
கண்ணுதல் 
- சிவன் . 

6. பெருமை , 7. மிகுதி 
கண்ணுவம் - கம்மியர் தொழில் . கதறு -- ( வி ) அழு , 2. கத்து , 
கண்ணுவன் - ஓரிருடி . 

கதனம் போர் , 2. கலக்கம் , 3. கடுப்பு . 
கண்ணுளர் - கண்ணாளர் 

கதாசித்து இடைவிட்டகாலம் . 

. 
கண்ணுள் - கூத்து . 

கதாயுதம் - தண்டாயுதம் . 
கண்ணூறு - கண் பார்வையால் வந்த கதி - நடை , 2. எழி , 3. போக்கு , 4. வி 
தோஷம் . 

ரைவு , 5. குதிரை நடை , 6. நிலை ,, 
கண்ணேணி - மூங்கிலேணி 

7. நால்வகைப்பிறப்பு , 8. கிரக நடை , 
கண்ணோட்டம் - கடாட்சம் , 2. கடைக் 9. ஐசுவரியம் , 10. அதிட்டம் , 
கண்பார்வை . : 3 . மரியாதை , 4 பார் 

11 , பரமகதி , 12 , அடைக்கலம் , 
வையிடுதல் , 

13 படலம் , 14. திராணி . 
கண்படை - நித்திரை , 2. மனிசர் படுக் கதி- ( வி ) ஈட , 2.எழு , 3. மிகு , 4. ஒலி , 
கண்பாடு - நித்திரை 

கதிக்கும்பச்சை - நாகப்பச்சை . 
கண்புகைச்சல் - கண்மங்கல் 

கதிக்க -கருக்குவாளி மரம் . 
கண்போடு- ( வி ) இச்சி . 

கதியால்வேலியில் நாட்டுங்கிளை 
கண்மலர் விக்கிரகங்கட்கணியும் வி 

கதிரம்-கருங்காலி , 2. அம்பு . 
ழிமலர் . 
கண்வினைஞர் - கம்மியர் . 

கதிரவன் - 
கதகதெனல் ஒலிக்குறிப்பு 
கதண்டு - கருவண்டு 

கதிர் - கிரணம் , 2. சூரியன் , 3. இருப் 
கதம் - கோபம் , 2. மூர்க்கம் , 3 பஞ் 

புக்கதிர் , 4. பயிர்க்கதிர் , 5 தேரினுட் 
சம் , 4 , பாம்பு , 

பரப்பின மரம் . 
கதம் - செல்கை . 

கதிர்காமம் - ஓர் தலம் . 
கதம்பம் - கடம்பமரம் , 2. கூட்டம் , கதிர்க்குஞ்சம்- கதிர்க்கற்றை . 
கதம்பு - 3. வாசனைப் பொடி , 4. கதிர்மகன் - சனி , 2. சுச்கிரீவன் , 3. கன் 
ஆன் கூட்டம் , 5. மேகம் , 6 கானங் 

னன் , 4 , நமன் . 
கோழி . 

கது - வடு , 2. வெடிப்பு . 
கதம் ப - தேங்காய்மட்டைநார் . கதுக்கு - ( வி ) அதக்கு . 
கதலி - வாழை , 2. ஓர்வகை வாழை , கதுப்பு - கவுள் , 2. பெண் மயிர், 
3. விருதுக்கொடி , 4. காற்றாடி , 3. மைந்தர் மயிர் , 4. பசுக்கூட்டம் . 
5 . தேற்றாமரம் . 

கதுப்புளி - முக்கவருள்ள சூட்டுக் 
கதலிகம் - தேற்றாமரம். 

கோல் . 
கதலிகை- துகிற்கொடி . 

கதுமு- ( வி ) உறுமு , 2. விரைந்து செல் . 
கதலிச்சி - கர்ப்பூரம் . 

கதுமெனல் விரைவுக்குறிப்பு . 
கதலிப்பூ - வாழைப்பூ , 2. பச்சைக் கதுவாய் - வடு , 2. ஒரு மோனைத்தொ 

கருப்பூரம் , 
கதலு- ( வி ) அசை , 

கதுவு- ( வி ) கலங்கு , 2. நீங்காது பற்று , 
கபாடம் , 2 , காவல் , 

3. அதிகமாகப்பற்று , 4. மட்டை 
கதவு - 

முதலியவற்றைச் செதுக்கு . 


கதிரோன்- சூரியன், 


| 


டை . 


கத்து 


110 


கந்த 


ணம் . 


கதை - சரிதம் , 2. கட்டுக்கதை , 3. கா கத்துருபம் - குதிரைப்பற் பாஷாணம் . 

ரணச்சொல் , 4. சொல் , 5. தண்டா கஸ்தூரி- கஸ்தூரி மிருகம் , 2. நா 
யுதம் , 6. தடி , 7 , சம்பாஷான . கத்தூரி- னம் . 
கத்தக்காம்பு - பாக்கு வெற்றிலையோடு கத்தை - கழுதை . 
போடு மார் பண்டம் , 

கநிட்டன் - தம்பி . 
கத்தபம் 

கந்தகம் - ஓர் மருந்து , 2. அவுபல பா 
கழுதை . 

முன் 
கர்த்தபம் - 

ஷாணம் . 
கத்தம் - புபம் , 2 , கதை . 

. 

கந்த சஷ்டி - ஐப்பசி மாதத்தின் அமா 
கத்தரி கத்தரிக்கோல் , 2. வழுதுணை , வாசிக்குப் பின் வரும் சஷ்டி. 
3. ஓர் பாம்பு , 4. வேனிற்காலத்துக் கந்தசட்கம் - 
குக் கடுங்காடையாகிய சித்திரை கந்தசட்சகம் - தமரத்தை மரம் . 
மாசம் இருபத்து மூன்றாம் தேதி முதல் கந்த நாகுலியம் - அரத்தை . 
வைகாசி மாசம் ஏழாம் தேதிவரையி கந்தபூதியம் - நாய்வேளைச்செடி, 
லுள்ள அக்கினி நட்சத்திரம் . கந்தமாதனம் - குலகிரியெட்டினொன்று . 
கத்தரி - ( வி ) கத்தரியால் வெட்டு, ஸ்கந்தம்- கிழங்குப்பொது , 2. கரு 
2. புழுவரி , 3. எண்ணம் வேறுபடு , கந்தம் - ணைக்கிழங்கு , 3. கழுத் 
4. நெருப்புப் பற்றாமற் பா . தடி , 4. நூற்பங்கு , 5. இந்திரியம் , 
கத்தரி கை - கத்திரிக் கால் . 

6. ஐம்புலனிலொன்று , 7. அணுத் 
கத்தரிதாபகம் - யானைச்சீரகம் . 

திரள் , 8. பொதியம் , 9. வாசனை , 
கத்தரிமணிபன் - ஓரெலி. 

10. வாசனைப்பூடு , 11. சந்தனம் ,. 
கத்தரை - கோத்திரம் . 

கந்தரக்காட்டம் - வெள்ளைப் பாஷா 
கத்தலை 
கத்தளை 

கந்தரசு - சாம்பிராணி . 
கத்தன் - செய்பவன் , 2. முதல்வன் , கந்தரம் - கழுத்து , 2. மலைக்குகை, 
3. கடவுள் . 

3. மேகம் . 
கத்தா - கடவுள் . 

கந்தரம் - புனமுருங்கைமரம் , 2. கடற் 
கஸ் தி- வருத்தம் , 2. துன்பம் , 

பாசி , 3. கற்கடக பாஷாணம் , 4. தீ 
கத்தி - வெட்டுகத்தி , 2. வாள் . 

முறுகற் பாஷாணம் . 
கத்திகட்டி - இராணுவ வீரன் . கந்தருவம் --இசை, 2. இசைப்பாட்டு , 3 . 
கத்தி கை - ஒர் படர்கொடி , 2 , கருக்கு குதிரை, 4. அட்டமணத்திலொன்று . 
வாளி மரம் , 3. துகிற்கொடி , 4. பூ கந்தருவர் - தேவசாதியிலோர் வகையார் . 

கந்தர்ப்பன் - மன்மதன் . 
கத்தியம் - இலக்கணமின்றி யிலக்கணப் கந்தல் - கேடு , 2. கந்தை , 3. கெட்ட 
பாட்டுப்போற் சொல்வது , 2. சீலை , வன் . 
3. நல்லாடை .. 

கந்தவகன் 

காற்று . 
கத்தியோதம் - மின்மினிப் பூச்சி . கந்தவாகன் - 
கத்திரி - ஒருவகைப்பறை , 2. ஒர் பாம்பு . கந்தவருக்கம் - வாசனைத் திரவியங்கள் , 
கத்திரியர் - கூத்திரியர். 

கந்தவாரம் - அந்தப்புரம் . 
கத்து - சந்து . 

கந்தழி - பரம்பொருள் . 
கத்து - ( வி ) கூவு , 2. விலங்கு பறவை கந்தளம் -5 வசம் , 

முதலிய கத்து , 8. பிதற்று , கந்தனேந்திரர் - ஓர் சித்தர் . 
4. முழக்கு . 

கந்தன் - குமரன் , 2. அருகன் . 
கத்துரு கர்த்தா , 3. ஆதிசேடன் தாய் . கந்தன் - சூதபாஷாணம் . 2. சீர்பங்க 
கத்துருத்துவம்- ஆளுகை நடத்துதல் . 

பாஷாணம் , 


ஓர் மீன் . 


மாலை . 


கபி 


111 


கமல 


கந்தாயம் வருஷத்தின் மூன்றத்தொரு கபிஞ்சலம் - காடை , 2. சாதகப்புள் , 
கூறு , 2. கந்தாயவரி கொடுக்குங் 

3. ஆந்தை . 
காலம் , 3. அறுப்புக்காலம் . கபிதம் - கருஞ்சீரகம் . 
கந்தாரம் - இசைப்பாட்டு . 

கபித்தம் - விளாமரம் . 
கந்தி - கந்தகம், 2. கமுகு , 3. தவப் கபிலம் - கருமை கலந்த பொன்மை , 
பெண் , 4. கந்தகபாஷாணம் , 5. வா 2. உபபுராணங்கள் பதினெட்டனு 
சம் . 

ளொன்று . 
கந்திரி - நாகூரில் துலுக்கருக்கு விசே கபிலன் - ஒர் முனிவன் , 2. திருவள்ளு 
ஷித்தபண்டிகை. 

வர் சகோதரன் . 
கந்தி வாருணி - பேய்த்தும்மட்டி. கபிலை - கருமைகலந்த பொன்மை , 
கந்து - யாக்கையின் மூட்டு , 2. கழுத் 2. காராம்பசு , 3. பசுப்பொது , 4. தெ 
தடி , 3. பண்டியுளிரும்பு , 4. பண்டி , ய்வப்பசு , 5. தென்கீழ்த்திசை யானை 
5. பற்றுக்கோடு , 6.தூண் , 7. யானை க்குப் பெண்யானை . 
யனை தறி , 8. மாடு பிணைக்குந் தும்பு , கபோதகம் - சிற்பப் பிரமாண மேழி 
9. வைக்கோல் வரம்பு , 10. பொலிப் னொன்று . 
புறத்தடையும் பதர் , 11. சந்து . கபோதம் - கரும்புரு , 2. புன . 
கந்து- ( வி ) கெடு , 2. அழி . 

கபோதி - குருடன் . 
கந்துகம் - பந்து . 

கபோலம் - கதுப்பு . 
கந்துகம் - குதிரை , 2. குறுநில மன்னர் கப்படம் சீலை . 
குதிரை . 

கப்பணம் - இரும்பிற் செய்த நெருஞ் 
கந்துகன் - தான்றி மரம் , 

சின்முள் , 2. கைவேல் , 3. கழுத்தில் 
கந்துவான் - பினே கயிறு . 

மிருப்புத்தகடு , 4. ஓராபரணம் 
கந்துளம் - பெருச்சாளி , 

கப்பம் - அரசிறை . 
கந்துள் - கரி . 

கப்பரை - இரப்போர்கலம் . 
கந்தை - சீலை , 2. நல்லாடை , 3. பீறல் . கப்பல் - வங்கம் . 
கபடஸ்தன் -வஞ்சகன் , கப் .3 - தெள்ளி நீக்கியது , 2. தானியம் , 

. 
கபடநாடக சூத்திரன் - வஞ்சனைத்தொ கப்பியல் கயிறிழுக்குங் கருவி . 

ழிலன் , 2. ஸ்ரீ மகாவிஷ்ணு . கப்பு - கவர்க்கொம்பு , 2. கிளை , 3 தூண் , 
கபகபவெனல் ஒலிக்குறிப்பு . 

4 , மயிர்க்கூட்டுஞ் சாயம் , 
கபடம் - 

கப்பு- ( வி ) மூடிக்கொள் , 2. உண் . 
கபடு வஞ்சகம் . 

கமகமத்தல் 
கவடம் - 

கமகமெனல் 
கபந்தம் - உடற்குறை , 2. நீர் . கமகன்- நூற்பொருளை விரிக்க வல்லவன் . 
கபம் -- கோழை , 2. சிலேட்டுமம் கமசுகட்டுதல் முயலுதல் . 
கபம்பம் - வாலுளுவை . 

கமடம் - ஆமை . 
கபாடபுரம் - ஓர் ஊர் . 

கமண்டலம் - 

கரகம் . 
கபாடம் - கதவு , 2. காவல் . 
கபாய் - நிலையங்கி , 

கமம் - நிறைவு , 2. வயல் . 
கபாலம் -- தலைமண்டை , 2. இரப்போர் கமரி 

கலம் . 
கபாலன் - சீர்பந்த பாஷாணம் . கமர் - நிலப்பிளப்பு . 
கபாலி - சிவன் , 2. பார்ப்பதி , 8. வைர கமலகுண்டலமாய்விழ - ( பி ) தலை 
வன் . 

கீழாய் விழு . 
கபி குரங்கு , 2 , கயிறிழுக்கும் கருவி . கமலநிருத்தம்- ஓர் கூத்து . 


கமண்டலு 


கமரிப்புல் ஓர் புல் . 


கம்ப 


112 


கயக் 


தட்டு , 


கமலம் - தாமரை , 2. நீர் , 3 . 
2. நீர் , 3. ஓர்வகைத் வாடை , 4. துருவாட்டேறு , 5. செம் 

மறிக்கடா . 
கமலாசனன் - பிரமன் , 2. அருகன் . கம்பளர் - மருதநிலமாக்கள் , 2. கம்பள 
கமலாசனி - இலக்குமி , 

நாட்டார் . 
கமலாலயம் --திருவாரூர் . 

கம்பளி - ஆட்டின் மயிர் . 
கமலி - குங்கும பாஷாணம் .. 

கம்பனம் - அசைவு . 
கமலினி - பார்ப்பதி : தாழியரிலொருத்தி கம்பன் - ஓர் புலவன் . 
கமலை - இலக்குமி , 2. திருவாருர் . கம்பாகம் - 
கமல் - குடசப்பாலைமரம் . 

கம்பான்- 

அமாறு கயிறு . 
கமழ் - ( வி ) கந்தம் வீசு . 

கம்பாநதி- வேகவதியாறு . 
கமறு - ( வி ) காய் , 2. வெப்பமதி கரி , கம்பாயம் - உரப்புச்சீலை. 

3. உக்கிரங்கொள் , 4. அழு . கம்பி -- இரும்பு முதலியவற்றின் கம்பி , 
கமனகுளிகை - நினைத்த விடத்துக்குப் 2. காதணியிலொன்று , 3. துணியி 
போகப்பண்ணும் மருந்து . 

னோர்கரை , 4 , சித்திரக்கம்பி , 5. வெ 
கமனம் - நடை . 

டி.யுப்பு , 6. காசு 
கமாஸ் - ஓரிராகம் , 

கம்பி ( வி ) அசை , 2. நடுங்கு . 
கமார் - வெடிப்பு . 

கம்பிதம் - நடுக்கம் , 2. அசைவு . 
கமி- 

கம்பிளி - கம்பளி . 
மி 

கம்பீரம் - ஆழம் , 2. ஆழ்ந்த அறிவு , 
கமிச்சு - கம்பியாச்சு . 

3. செருக்கு , 4. ஆர்ப்பரிப்பு . 
கமுகு - பாக்குமரம். 

| சம்பு - ரங்கு . 
கமுக்கட்டு- அக்குள் , 

கம்பு - ரடி , 2 மரக்கொம்பு , 3. செந் 
கமுக்கம் - குறைவை வெளிப்படுத்தா தினை , 4 ஓர் பபிர் . 

கம்புள் - சம்பங்கோழி , 2. வானம்பாடி , 

. 
பொறுமை. 
க்ஷமை - 

கம்பை - கதவு முதலியவற்றின் கம்பை , 
கம் - நீர் , 2. தலை , 3. ஆகாயம் , 4. கா 2. ஏட்டுப் புஸ்தகத்தின் கம்பை , 
ற்று , 5. மேகம் , 6. வெண்மை , 7.எம் 3. கம்பாநதி , 4. பொறுப்பு . 
மியர்தொழில் , 8. பிரமன் , 9. ஆட் கம்மக்கை - மிகுந்தவேலை. 
டுக்கடா , 10. செயல் . 

கம்மம் - கம்மியர் தொழில் . 
கம்சன் - கிருஷ்ணமூர்த்தியின் மாமன் . கம்மல் - மகளிர் காதணியிலொன்று . 
கம்பக்கூத்து- தொம்பர்கூத்து . கம்மல் - குரலடைப்பு , ° 2 . மங்கல் , 3 
கம்பங்கோரை - ஓர் புல் . 

மந்தாரம் . 
கம்பட்டம் - காசு . 

கம்மவார் -- ஓர் சாதி , 
கம்பத்தம் - பயிர்செய்கை . 

கம்மாளர் - கம்மியர் . அவர் , கன்னார் , 
கம்பத்து-தோணியினோட்டை . 

கொல்லர் , சிற்பர் , தச்சர் , தட்டார் 
கம்பம் - தூண் , 2. விளக்குத்தண்டு , என்பவர். 
3. தாலம்பபாஷாணம் . 

கம்மாறர் - மரக்கலமோட்டுவோர் . 
கம்பம் - அசைவு , 2. நடுக்கம் . 

கம்மிடுதல் - 

வாசனைக்குறிப்பு . 
கம்பலம் - கம்பளி, 2. மேற்கட்டி . கம்மெனல்- 
கம்பலை - நடுக்கம் , 2.அச்சம் , 3. துன் கம்மு - ( வி ) குரல் குன்று , 2. மூடு . 
பம் , 4. மருதநிலம் , 5. வயல் , 6. ஒலி , கம்மை - சிறுகீரை . 
7. சச்சரவு . 

கயக்கு- சோர்வு . 
கம்பளம் - கம்பளி, 2. ஓர் நாடு , 3. செவ் கயக்கு - (வி ) கயங்கச்செய் , 2. மெலிவி . 


மை . 


கமை- 


3. சங்கு . 


கயமுனி- 


. 


கயிற் 113 

காண் 
கயங்கு - (வி ) சோர்வுறு , 2. நொந்துமெலி . கயிற்றேணி - நூலேணி . 
கயந்தலை - யானைக்கன்று . 

கயினி- அத்தநாள் , 2. கைம்பெண் . 

கயை- ஓர் புண்ணியகேத்திரம் , 2. ஓராறு . 
கயப்பிவன - வங்கம்ணல் . 

கர - ஓர் வருடம் . 
கயமுகன் - விநாயகன் , 2. ஓரசுரன் . கர - ( வி ) ஒளித்துவை , 2. திருடு , 3. கொ 
கயமை கீழ்மை . 

டாதிரு , 4. ஒளித்துக்கொள் , 5. மறை . 
கயம் - தேய்வு , 2. கேடு , 3. கீழ்மை , கரகம் - கமண்டலம் , 2. வட்டில் , 
4. பெருமை , 5. மேன்மை , 6 , இள 3. ஆலங்கட்டி , 4. கண்டிகை. 
மை , 7. நீர் , 8 ஆழம் , 9. அகழி , கரகர - ( வி ) மணல் முதலியன கரகர , 
10. குளம் . 

2. தொண்டை கரகர . 3. அலைக்கழி . 
கயம் - யானை , 2. கயரோகம் , 

கரகரப்பு - கார்ப்பு , 2. அலைக்கழிப்பு , 
கயர் - துவர்ப்பு , 2. கசர் . 

3. தொண்டைக்கரகரப்பு . 
கயல் --கெண்டை மீன் . 

கரசம் 
கயவாய் - எரிக்குருவி , 2. கழிமுகம் ,. 

யானை , 2. ஒரு கரணம் . 

கரசை 
கயவு - களவு , 2 , பெருமை , 3. மேன் கரசல் -- வைத்திய நூல், 

மை , 4 மிகுதி , 5. கழிமுகம், கரசை -நானூறு மரக்காலளவு . 
கயவன- கசனை . 

கரடகபாஷாணம் - ஓர் பாஷாணம் . 
கயாகரம் - ஓர் நிகண்டு . 

கரடகம் - 
கயிங்கரியம் - 

வஞ்சனை . 

கரடகம்பம் - 
ஊழியம் . 
கைங்கரியம் - 

கரடகன் -- ஓர் வஞ்சகமுள்ள நரி . 
கயிப்பு - இலாகிரி 

கரடம் - காக்கை , 2. மதம்பாய் சுவடு , 
கயிரம் - அலரிச்செடி . 
கயிரவம் - வெள்ளாம்பல் , 2. செவ்வாம் கரடி - ஓர் மிருகம் , 2. சிலம்பம் . 
பல் , 

கரடிகை ஓர்வகைப்பறை . 
கயிரிகம் - காவிக்கல், 

கரடு - காற்பரடு , 2. மரக்கணு , 3. முரடு ,, 
கயிரை - சுற்றம் 

4. முரட்டுக்குணம், 
கயிர்-தவறு . 

கரட்டரிதாரம் ஒரு மருந்து , 
கயிலாசம் 

கரணம் - தலைகீழா யுருளுதல் , 2. கூத் 
கயிலாயம் - கைலாசமலை . 

தின் விகற்பம் , 3. அந்தக்கரணம் ,, 
கயில 

4. இந்திரியம் , 5. கன்மேந்திரியம் , 6 . 
கயிலாயன் - 

கலவிக்கரணம் , 7. காரணம் , 8. உப 
சிவன் . 
கயிலையாளி 

கரணம் , 9. பஞ்சாங்கத்தினொன்று . 
கயிலி - துலுக்கர்களணியும் பலவன்னப் கரணி --செய்கை , 2. சஞ்சீவி , 
புடவையி லொன்று . 

கரணிகம்- அந்தக்கரணம் , 2. கூத்தின் 
கயிலையிற்கடுங்காரி - மாமிசபேதி . விகற்பம் , 3. கலவி . 
கயில் ஆபரணக் கடைப்பூட்டு , 2. பி கரணியமேனிக்கல் - கரும்புள்ளிக்கல் . 
டரி , 3. தேங்காய்ப்பாதி . 

கரவண ஒரு செடி , 2. கொல்லறு , 
கயிறு - வடம் . 

3. கரும்பு முதலியவற்றின் துண்டு , 
கயிறுதடி - நெய்வார் கருவியினொன்று . 4. வீணைத்தண்டு , 
கயிற்றுக்கோலாட்டம்ஓர்வகை விளை கரண்டகம் - சுண்ணாம்புச் செப்பு . 
யாட்டு . 

கரண்டம்.- நீர்க்காக்கை , 2. கமண்ட 
கயிற்றுக்கோல்ஓர் தராசு . 

லம் , 3. கரண்டகம் . 
கயிற்றுப்பொருத்தம் - மணப்பொருத் கரண்டி - சிற்றகப்பை .. 
தம் பத்தினொன்று . 

கரண்டை - முனிவர்வாசம், 


3. யானை மதம் . 


கரிக 


114 


கரு 


பரிவு . 


மலை , 4 முழை . 


கரதலம் - கை . 

கரிகாலன் - ஓர் சோழன் . 
கரதாளம் - பனை , மரம் , 2. கைத்தாளம் . கரிக்கண்டு. 
கரத்தல்( தொ . பெ ) மறைத்தல் . கரிக்கை - 

கரிசலாங்கண்ணிப்பூடு . 
கரந்தை - ஓர் பூண்டு , 2. நிரைமீட்போ கரிச்சால் 
ரணியு மாலை . 

கரிச்சான் 
கரபத்திரம் - சர்வாள் . 

கரிக்குருவி - ஓர் சிறுகுருவி . 
கரபம் - கழுதை , 

கரிக்கோலம் - அழிஞ்சில் மரம் . 
கரப்பன் - 

கரிசங்கு - தென்னோலை மூடு 
ஓர் கிரந்திப்புண் . 
கரப்பான் 

கரிசலாங்கண்ணி -- ஓர் பூடு , 
கரப்பு - ஒளிப்பு , 2. மீன்கூடு 

கரிசல் - கருமை . 
கரமஞ்சரி - நாயுருவிச்செடி , 

கரிசனம் 
கரமுகன் - விநாயகன் . 

கரிசவன- 
கரம் - கை , 2. துதிக்கை , 3 நஞ்சு, கரிசனம் - யானைக்கோடு . 

4. குடியிறை , 5. கிரணம் , 6. கழு கரிசன்னி - வெள்ளைக் காக்கணம் , ( ஓர் 
தை , 7. எழுத்தின்சாரியை , 8 முழம் , கொடி . ) 
9. ஓலைக்கொத்தின்றிரள் . 

கரிசாலை - கையாந்தகரை . 
கரம்பு 

கரிசு கரசை , ( இருநூறு பறை 
கரம்பை பாழ்நிலம் . 

கரிசை கொண்ட அளவு . ) 
கரவடம் - வஞ்சகம் , 2. களவு . கரிசு - குற்றம் . 
கரவாகம் - காக்கை 

கரிச்சான் - ஓர் புள் . 
கரவாளம் -- கைவாள் . 

கரிணி-- யானை , 2 பெண்பானை , 3 , 
கரவீரம்- அலரிச்செடி 
கரவு - களவு , 2. பொய் , 3. வஞ்சகம் .. கரிதல் - ( தொ . பெ ) காந்தல் , 2. கரு 
கரவை - கம்மாளர் கருவியினொன்று . குதல் , 3. பெருங்கோபமுறல் , 
கரளம் - நஞ்சு , 2. எட்டிமரிம் . கரிதன் - அச்சமுள்ளோன் . 
கரவள - வளர்தலின்மை . 

கரித்தல் ( தொ.பெ ) உப்புக்கரித்தல் , 
கரன் - ஓரரக்கன் . 

2. உறைத்தல் , 8. தாளித்தல் . 
கரா - முதலை . 

கரிநாள் - சுபகாரியங்கள் செய்ய ஒவ் 
கராகண்டிதம் சரியாய்ப் பேசுகை . வொரு மாதத்திலும் விலக்கப்பட்ட 
கராக்கி - விலை யதிகம் . 
கராசலம்- யானை . 

கரிப்பான் - ஓர் பூடு . 
கராடம் - மருக்காரை , ( ஓர் செடி .) கரிப்பு - அச்சம் . 
கராம் - முதலை . 

கரிமா- அட்டசித்தியினொன்று , அஃது 
கராம்பு ஒரு சரக்கு . 

இருப்பு மலையினுங் கனத்தல் . 
கரார்நாமா - எழுத்து மூலமான உடன் கரிமுகன் - விநாயகன். 
படிக்கை . 

கரியவன் - கருநிறத்தவன் , 2. கண்ணபி 
கராளம் - 

ரான் , 3 , சனி . 
தீக்குணம் . 

கரில் - கார்ப்பு , 2. குற்றம் , 3. கொடுமை 
கரியானை . 

கரீரம் - யானை , 2. யானைக்கொம்படி,, 
கரி நெருப்புக்கரி , 2. கருமை , 3. நஞ் 3. மிடா , 4. குடம் , 5. கும்பவிராசி , 

4. வைாம் , 5. சாட்சி , 6. திருட் 6. அகத்தி மரம் . 
டாந்தம் . 

கரு - கருப்பம் , 2. முட்டைக்கரு, 
கரிகறு- ( வி ) மிகக்குறு . 

8. கருத்து , 4. கம்மியர் கட்டுங்கரு, 
கரிகன்னி வெருகு, ( ஓர் , கிழங்கு . ) 5. உட்பொருள் , 6. வித்தின் கரு , 


. 


தேதி . 


காள 


கருணா 


115 


கருமா 


டை . 


* 


கத் 


பாடை . 


7. நிறம் , 8. நடு , 9. மேடு , 10 , ஆயு கருணாடகம் -- ஒருதேசம் . 
தத்தின்பல் , 11 , முட்டை , 12 , அட் கருணாப்பள்ளி - ஒரூர். 
டகருமக்கரு . 

கருணி - மலை , 2. குகை , 
கருகு - ( வி ) கருகச்செய் , 2.தீயச்செய் . கருணிகை- தாமரைப் பூவினுட் கொட் 
கருகூலம் - புதையல் , 2. பொக்கிஷ 
வறை 

கருணீகன்- கணக்கன் . 
கருக்காய் - பிஞ்சுநெல் , 2 , பதர். கருணை -கிருபை , 2. ஓர் பூண்டு , 3. ஒரு 
கருக்கு - ( வி ) கருகச்செய் , 2. கறுப்போட செடி ; இது கிழங்குள்ளது . 

வாட்டு , 3. தீயச்செய் , 4. திட்டு , கருதலர் - பகைவர்.. 
கருக்கு - வாட்பல்லின்கூர் , 2. ஆயுதத் கருது -- ( வி ) எண் , 2. நிதானி , 3. நினை , 
தின்கூர் , 3. பனையின் கருக்கு , 4 . 4. விரும்பு , 5. சிந்தி , 6. மதி , 7 . 
தியின்கூர் , 5. பனங்காய்த் தோற்கருக் மனோராச்சியஞ் செய் , 3. அனுமானி. 

கு , 6. இலைகளின்கருக்கு , 7 கஷாயம் . கருத்தபம் - கழுதை . 
கருக்குடி- சவுக்காரம் . 

கருத்தமன் வருணன்றந்தை . 
கருக்குழி கருப்பாசயம் . 

கருத்தன் - நடப்பிப்போன் , 2. கடவுள் . 
கருக்கூட்டு-- ( வி ) யோசனை செய் . கருத்தாளி- புத்திசாலி 
கருங்கரப்பன் - கருங்கிரந்தி ,(ஒரு நோய் ) கருத்து - எண்ணம் , 2. விருப்பம் , 3. தாற் 
கருங்காலி - ஒரு மரம் . 

பரியம் , 4. அபிப்பிராயம் , 5. நினை 
கருங்குவளை-- நீலோற்பலம் . 

வு , 6. சித்தம் , 7. சிந்தனை , 8. விவே 
கருங்கை - கொலைத் தொழில், 2 அரிய கம் , 9 கவனம் . 
வேலை . 

கருநடம் - கன்னடதேயம் , 2. கன்னட 
கருசம் - ஓர் தேசம் 
கருச்சி- ( வி ) கர்ச்சி . 

கருநாடகம் -- ஒர் தேயம் , 2. கன் 
கருச்சிதம் முழக்கம் . 

னட தேசத்தாரின் விசேடம் . 
கருஞ்சனம் - முருங்கை மரம் . கருந்தனம் - செல்வம் , 2. பொன் . 
கருடக்கொடி - கருடத்துவசம் , 2. குறி கருந்தாது- இரும்பு . 
ஞ்சா , ( ஒர் கொடி ,) 

கருந்தோளி- அவுரி , ( ஒரு பூண்டு .) 
கருட சாரம் - சிந்துலவணம் . 

கருப்பு --குறுவிலைக்காலம் . 
கருடப்பச்சை - ஒரு மருந்துக்கல் , கருப்பூர் - ஓரூர் . 
2 . ஒருவகை மரகதம் . 

கருப்பை - காரெலி, 2. ஒர்வகைப் பனை 
கருடர் - பதினெண்கணத்தாரிலோர் வ மரம் . 
குப்பார் . 

கருமகள்- 
கருடன் - கலுழன் , 2. ஸ்ரீ மகாவிஷ்ணு கரும்பிள்ளை - 

காக்கை . 
வாகனம் . 

கருமஞ்சரி - நாயுருவிச்செடி. 

கருமணி- கண்ணின் மணி . 
. 
கருடி 

கருமபந்தம்- 
கருடி - சிலம்பம் . 

கருமபந்தனம்- 
கருணம் எலுமிச்சமரம் , 

கருமம் கிரியை , 2. முன்வினை , 3. தொ 
கருணன் - கர்ணன். 

ழில் , 4. வைதீகக்கிரியை , 5. இயற் 
கருண 

கைச்சொல் , 6. ஆகாமிய கருமம் , 
ஓர் வாச்சியம் . 

7. செயப்படுபொருள் , 8. அஷட் 
ணாகரன் - 

கருமம் . 
கருணமிதி கடவுள் , 

கருமா - பன்றி , 2. யாக்க 
கருணாலயன் - 

கருமாயம்அருமையானது :. 


கருவி (வி) இரு 


வினைத்தொடர்பு . 


கன்னா 


மை , 4. வலி . 


கரை 116 

கர்வ 
கருமர் - 
கொல்லர் . 

விரும்பியதடை , 4. வருத்தத்தி னின் 
கருமார் - 

று நீங்கு , 5 , வாழ்வடை . 
கருமான் - கலைமான் . 

கரைஞ்சான் - அகிலமரம் , 
கருமி - கிரியைசெய்பவன் , 2. பூசை கரைப்போக்கு - கரையோரம் , 2. கறை 

செய்பவன் , 3. தீவினையுடையோன் . வழி , 3. போலிமணி , 4. இழிவானது 
கருமுகை -இருவாட்சி , 2.சிறு சண்பகம் . கரையார் - வலைஞர் , 
கருமை - கறுப்பு , 2 , நஞ்சு , 3. பெரு கரோடம் -- தலையோடு , 

கரோடி - தலையோட்டுப் பொருத்து . 
கரும்பாம்பு - இராகு . 

2. முடிமாலை . 
கரும்பு கன்னல் , 2. புநர்பூசம் . கரோடிகை - சூட்டுமாலை , 2. முடி 
கரும்புறம் - பனைமரம் . 

மாலை , 3 , கழுதை . 
கரும்பொன் - இரும்பு . 

கரோருகம் - நகம் . 
கருவடம் - மலையுமாறுஞ்சூழ்ந்தவூர் , கர்க்கடகம் - ஓரிராசி , 2. நண்டு . 
2. தலைமையானவூர் . 

கர்ச்சி- ( வி ) முழங்கு . 
கருவரி- இருள் . 

கர்ச்சூரம் - கழற்சிக்கொடி , 2. பேரிந்து 
கருவாலி - ஓர்மரம் ; 2. ஒர்புள் , 

மரம் . 
கருவி - ஆயுதப்பொது , 2 , அகக்கருவி கர்ணம் -- காது , 2. கணக்கன் . 
புறக்கருவிகள் , 8. உபகரணம் , 4. கர்ணன்: 

கன்னன் . 
கவசம் , 5. குதிரைக்கல்லணை , 6. கூட் கருணன் - 
டம் , 7. தொடர்பு , 8. மேகம் , 9. கர்ணா ஒர் வாச்சியம் 
யாழ் , 10. வாச்சியம் , 11. நட்பு , சர்ணாடகம் - கருநாடகம் . 

12 , பஞ்சகருவி , 13. வீணைக்கருவி , கர்ணிகை - தாமரைக் கொட்டை . 
கருவிப்புட்டில் --ஆயுதவுறை . 

கர்த்தபம்- கழுதை 
கருவிப்பை- அடைப்பம் . 

கர்த்தவியம் - 

செய்யத் தக்கது . 
கருவிலி - ஒருவகைப் பாம்பு . 

கருத்தவ்வியம் 
கருவிளம் - காக்கணங்கொடி , 2. நிரை கர்த்தன் --செய்வோன் , 2. கடவுள் , 
. 

கத்தன் - 3. தலைவன் , 4. எழு 
கருவிளா- ஒரு மரம் . 

வாய் , 
கருவிளை --காக்கணஞ்கொடி .. கர்ப்பக்கிரகம் - மூலஸ்தானம் . 
கருவுயிர் - (வி ) ானு 

கர்ப்பம்- சினை , 2. கருப்பாசயம் , 

3 . 
கருவூமத்தை - ஓர் ஊத்தஞ்செடி . கருப்பம்- கருக்கொள்கை , 4. உள் . 
கருவூர் - சரனூர் . 

கர்ப்பவதி - 
கருவூலம் - பொக்கசம் . 

. 

கர்ப்பிணி- கர்ப்பஸ்தி 
கருவை ஒரூர், 2. வரகு வைக்கோல் , கர்ப்பவோட்டம் - கருக்கொள்ளு மேக 
கருள் - இருள் , 2. கறுப்பு , 3. நல்லாடை . வோட்டம் . 
கருவன - பொரிக்கறி 

கர்ப்பூரம்- , சூடன் , 2. பொன் , 3 . 
கரேணு யானை , 2. பெண் யானை . கருப்பூரம்- பஞ்சவாசத் தொன்று . 
கரை - கடல் முதலியவற்றின் கரை , கர்ப்பூரவள்ளி - ஓர் வாசனைச் செடி , 
2. வயல்வரம்பு 3. சீலையின் விளிம்பு , கர்வடம் - மலையுமாறுஞ் சூழ்ந்தவூர், 

4 , எல்லை , 5. முடிவு , 6. வார்த்தை .. 2. நானூறு கிராமத்துக்குத் தலைக் 
கரைகாணல்- ( தொ . பெ ) முடிவுகா 

கிராமம் , 
ஐதல் . 

கர்வம்- செருக்கு , 2. இலட்சங் 
கரைசேர்- 2 ( வி ) கரையை படை , கருவம்- கோடி , 3. குபோறுடைய 
கரையேறு - 2. - நற்வியடை , 8 , நிதியிலொன்று . 


+ . 


யசை . 


ன , கலவாசு- டபாசு . 


கலர் 


117 


கலிங் 


* 


கக , 


க்கு 


காத்தபாஷா 


கர்வாலியுமரம் -- ஓர் மரம் . 

கலவகம் - காக்கை . 
கர்னம் கன்னம் . 

கலவடை - உரலணை , 2. புரியணை . 
கல (வி ) கூட்டு , 2. கலப்பாக்கு , 3. ஒற் கலவம் - மயிற்றோகை . 
றுமையுறு , 4. சம்பந்தங்கல , 5. சேர் , கலவரம் - கலக்கம் , 

6. போர்கல , 7. எழுத்தின்றி யொலி , கலவர் - கப்பற்காரர் , 2. படைவீரர் . 
கலகம் - இராசகலகம் , 2. பேரொலி , கலவல் - எழுத்திலாவோசை . 
3. போர் , 4. சண்டை 

கலவாங்கட்டி 
கலகலக்க- சரசரக்க , 2 கிலுகிலு கலவோடு- 

உடைந்தவோடு . 
கலகலென - 

4. கல்கல்லென , 5. சளசளென . . கலவாய் -- ஒர் மீன் 
கலகலம் - பறவைக்குரல் , 2 இரைச் கலவி- புணர்ச்சி 
சல் . 

கலவு- ( வி ) கல . 
கலக்கம் - துன்பம் , 2 , ஆரவாரம் , கலவை - கலப்பு , 2 , சுண்பனச்சாந்து , 

3. தெளிவின்மை , 4. அச்சம் , 5 " ஞ் கலவன -- கலப்பை , 2. கலப்பையுறுப்பு , 
சலம் . 

3. அலாயுதம் , 
கலக்கு- ( வி ) குழப்பு , 2. கலங்கச்செய், கலன் - பாத்திரம் , 2. ஓரளவு , 3. ஆபர 

3. அஞ்சுவி , 4. திகைக்கச்செய் ணம் , 4. மரக்கலம் , 5. யாழ் , 6. வழ 
கலங்கடி- ( வி ) திகைக்கப்பண்ணு . 
கலங்கு -- ( வி ) நீர்கலங்கு , 2. குழம்பு, கலாங்கம்- 
3. மயங்கு , 4 அஞ்சு , 5 

துத்தபாஷாணம் . 

அழு , கலாங்கன் 
6. துன்பமுறு . 

கலாசு - மரக்கலம் 
கலங்கொம்பு - கலைமான் கொம்பு கலாதி - கலகம் , 2. சண்டை , 
கலசமுனி - அகத்திய முனிவர் கலாநிதி - சந்திரன் . 
கலசம் - குடம் , 2 , பால் , 

கலாபம் - பதினாறு கோவையுள்ள மணி , 
கலவண - குதிரைக்கல்லணை . 

2. அரைப்பட்டிகை , 3. சரமணிக் 
கலதி - மூதேவி . 

கோவை ; 4. மயிற்றோகை , 5. மயிலி 
கலதை - கலக்கம் , 

னாண் , 6. பீலிக்குடை , 7. கலாபனை . 
கலந்தை - பெருமை . 

கலாபவன- கலகம் . 
கலப்பு - கலவை , 2. உறவாகுகை , கலாபி - ஆண் மயில் . 
3. சங்கரம் , 4. புணர்ச்சி , 

கலாம் - கொடுமை , 2 சினம் , 3. கோ 
கலப்பை - உழுபடை , 2 , உழுபடையி 

பம் , 4. பகை 
னுறுப்பு , 3. அலாயுதம் , 4. உபகர கலாம் பூரம் - ஓர் மருந்து . 
ணங்கள். 

கலாவல்லபன்- வித்துவான் . 
கலப்பைக்கிழங்கு - கார்த்திகைக் கிழ கலி -- ஒலி , 2. கலிப்பா, 8. கடல், 
ங்கு , 

4. போர் , 5. வஞ்சகம் , 6. வலி , 
கலமர் - பாணர். 

7. சிறுமை, 8. கலியுகம் . 
கலம் பாத்திரம் , 2. உண்கலம் , 3. மட் கலி-( வி ) பொலி , 2. தழை , 3. ஒலி , 
கலம் , 4. ஓரளவு , 5. ஆபரணம் , 

. 
6. கப்பல் , 7 , யாழ் , 8. இரேவதி , கலிகம் - ஓர் பாஷாணம் . 
கலம்பகம் - கலப்பு , 2. ஓர் பிரபந்தம் , கலிகை - இளம் பூவரும்பு , 2. நாக 

8. சாந்து , 4. கலவை , 5. கலக்கம் . களிகை- மல்லிச்செடி ,. 
கலம்பம் - தாலம்ப பாஷாணம் . 

கலிக்கம் - கண்ணிலிடு மருந்து , 
கலயம் - கலசம் . 

கலிங்கத்துப்பரணி - சோழன்மேல் 
கலர் - கீழ்மக்கள் . 

பாடின ஓர் சல் 


4. எழு . 


118 


கல்லி 


மகமது 


கலிங்கம் - ஓர் தேசம் , 2. ஊர்க்குருவி , கலை - சந்திரன் பங்கு , 2. காலநுட்பம் , 
3. வானம்பாடி , 4 , குதிரை , 5. சீலை , 3. வித்தியாதத்துவ மேழிலொன்று, 
6. வெட்பாலைமரம் . 

4 வித்தை , 5. ஆண்மான் , 6. சீலை . 
கலிங்கள்- ஏரி நிறை நீர்போம் வழி , 7. பேயாட்டம் , 8. சுறாமீன் , 9. மக 
கலிங்கு- 2. அணைக்கட்டு , ரவிராசி , 10. ஆண்முசு , 11 , இடை 
கலிசம் - வன்னிமரம் , 

கலை பிங்கலை . 12. மரக்கொம்பு , 
கலிதம் - பொருத்தம் , 2 , பாய்கை. 

13. வைரம் , 14. அரைப்பட்டிகை , 
கலிதி - திப்பிலி , 

15. மேகலை , 16. சவ்வு . 
கலித்துருமம் - தான்றிமரம் . 

கலைஞர் - புலவர் . 
கலிபணம் - ஒருவகைப் பணம் ,. கஸ்தல் - ( தொ பெ ) குலைதல் , 2. இரா 
கலிபலி - ஆரவாரம் . 

கமயங்கல் , 3. எண்ணங்கலைதல் . 
கலிப்பு - மிகுதி , 2. எழுச்சி , 3. தரா . 

கலைத்தல் - ( தொ . பெ ) குலைத்தல் , 2 . 
கலிமா மதத்தாருடைய 

நீக்கல் , 3. பிரித்தல் , 4. தள்ளுவித்த 
விண்ணப்பம் . 

ல் , 5. எண்ணத்தைக் கலைத்தல் , 
கலியன் - இரட்டைப் பிள்ளையினாண் , 

6. மனதைக் கலைத்தல் , 7. குருவிக் 
2. சனி . 

கூட்டைக் கலைத்தல் . 
கலியாணகிருதம் - ஓரௌஷதம் . 

கலைநாயகன் - புத்தன் . 
கலியாணப்பூ - இருப்பைப்பூ . 

கலைமகள் 

நிறப் 
பூசினி. 

கலையூர்தி - துர்க்கை, 
கலியாணம் - சுபம் , 2. விவாகம். கல் சிலை , 2. அரதனம் , 3. பெருங்கல் , 
3. கொண்டாட்டம் , 4 பொன் . 

4. செங்கல் , 5 , மலை . 
கலியாணி -- ஒரிராகம் , 2. பார்ப்பதி , 

கல் - ( வி ) கல்வி கல் , 2. படைக்கல 
கலிவிராயநெல் - 

முதலிய பயில் . - 
கலிவிராயன் 

கல்- ( ( வி ) தோண்டு , 2. அகழ் , 
கலினம் - கடிவாளம் . 

கல்லு- ) 3. துருவு , 4. அரி , 5. நீர் 
கலினி - திப்பிலி , 2. கைம்பெண் 

கல் , 6 எழுத்தாணிக் கூர்கல் . 
கலினை - மிளகு . 

கல் நாதம் 
கலீரென 

கல்வீரியம்-அன்னபே 

. 
கலீர்கலீரென 

ஒலிக்குறிப்பு . கல்வேகம்- 
கலுக்குப்பிலுக்கு -- ஆபரணத்தாலெழு 

கல்நார் - ஓர் மருந்து . 
ஆபரணத்தாலெழு கல்லவண் குதிரைச்சேணம் . 
மொலி 

கல்லத்தி - ஓரத்தி மரம் . 
கலங் னீர் , 2. பாவம் . கல்லழிஞ்சில் - ஒருவகை யழிஞ்சின் 

மரம் . 
கலுமொலென -- ஒலிக்குறிப்பு . 

கல்லாடம் - ஓர் நூல் . 
கலுவடம் - பூவரும்பு , 

கல்லாரம் - செங்குவளை , 2. நீர்க்குளிரிச் 
கலுவம் - குழியம்மி . 

செடி , 
கலுழம் - கலங்கனீர் . 

கல்லாலமரம் 
கலுழன் - கருடன் . 

கல்லால் 

ஓராலமரம் . 
கலுழி - கலங்கனீர் , 2. கான்யாறு . கல்லி - ஆமை , 2. ஊர்க்குருவி . 
கலுழ் - ( வி ) கலங்கு , 2. அழு . 

கல்லிச்சி 
கலேர் - 

கல்லித்தி 
கல்லியம் - கள் . 


கலுடம்- 
கலுஷம் - 


ஓரா 


. 


ஓர் மரம் . 


கலேல்-ஒலிக்குறிப்பு . 


கவரா 


119 


கவாட் 


ஓர் 


கல்லுக்கலைக்காத்தான் - பொன்னாங் கவரி - கவரிமா , 2. சாமரை , 3. , எரு 
காணிக்கீரை , 

மை , 4. தேர் . 
கல்லுண்டை - ஓர் நெல் . 

கவரிறுக்கு - கடவுமரம் . 
கல்லுருணி - புல்லுருவி , ( ஓர் பூடு . ) கவரெழுசங்கம் - முட்சங்கஞ்செடி 
கல்லுருவி - ஓர் பூடு. 

கவர் - மரக்கப்பு , 2. இரண்டாகப் பிரி 
கல்லுளுவை - ஓர் மீன் . 

கை , 3. வாழைமரம் .. 
கல்லூரி - கல்வி பயிலுமிடம் . கவர் - ( வி ) பறி , 2. கிரகித்துக்கொள் , 
கல்லெனல் - ஒலிக்குறிப்பு . 

3. கொள்ளையிடு , 4. திருடு , 5 மிகச் 
கல்லை --பாதக்குறட்டின் குமிழ் , 2. இ சேர் , 6. இச்சி , 7. கடை . 
லைக்கலம் , 3. தூறு . 

கவர்த்தடி - முள்ளிழுக்குந்தடி . 
கல்லோலம் - கடற்றிரை , 2. புனற் கவர்படு - ( வி ) இரண்டுபடு , 2 சிக்குப் 
றிரை . 

படு . 
கல்வம் - குழியம்மி . 

கவர்வழி - கிளை வழி . 
கல்வி - அறிவு , 2. வித்தை , 3. கற்கை , கவலல் - ( தொ.பெ ) வருந்தல் . 
4. நூல் , 

கவலை - விசாரம் , 2. துன்பம் , 3 . 
கல்வியூரி - கல்லூரி 

கொடி , 4. செந்தினை , 5. அக்கறை , 
கவசம் - சட்டை , 2. ஓர் மந்திரம் , 6. அச்சம் , 7. நோய் , 8. நீரிறைக் 
3. காப்பு , 4. மந்திரத்தினோருறுப்பு , 

குந் தோற்கூடை , 9. சந்தி , 10. கவர் 
5 சீலைமண் , 6 மருந்துக் கலசம் . வழி , 11. மரக்கொம்பு . 
கவடம் - கபடம் . 

கவல் - வருத்தம் . 
கவடி - பலகறை , 2. ஓர் விளையாட்டு , கவல் ( வி ) கவலைப்படு , 2. புலம்பு , 3 . 
கவடு - மரக்கிளை , 

2. கவர்க்கோடு துன்பப்படு , 4. பேசலாலொலியெழு . 
3. எழுத்திடு கயிறு , 4. யானை கட்டுங் கவவு- ( வி ) அகத்திடு . 
கயிறு , 5. கபடம் , 6. இடட்படி ,. 

கவழிகை- திரைச்சீலை . 
கவட்டு- ( வி ) மெல்லு , 

கவளம் - வாயளவுகொண்டடிணவு , 2 
கவட்டை - கவர் . 

சோற்றுத்திரளை , 
கவணம் -- காயக்கட்டு 

கவளி 
கவணி .- ஓர் சீலை . 

கவளிகை 

வெற்றிலைக் கட்டு , 
கவணை - கவண் , 2. மாட்டுக்குப் புல் கவளிகரி - ( வி ) விழுங்கு , 2. அபகரி 
லிடுமிடம் . 

கவறு- சூதாடு கருவி , 2. பனம்பட்டை . 
கவண் - கல்லெறிகருவி . 

கவறை- ஓர் சாதி . 
கவண்டர் - ஓர் சாதியார் . 

கவற்சி- வருத்தம் . 
கவண்டி 
கவண் . 

கவனம் - கருத்து , 2 சீக்கிரம் , 3. கு 
கவண்டு - 

ரைநடை , 4. கலக்கம் , 5. கடுப்பு , 
கவந்தம் - உடற்குறை , 2 நீர் 

6. காடு , 7. படை . 
கவந்தன் - ஓரசுரன் , 

கவனி-கந்தகபாஷாணம் . 
கவந்தி - கோவணம் 

கவனி - ( வி ) நினைவுகூர் . 
கவம் 
- 

கவனிப்பு - கருத்து . 
, 

வெள்ளைக் காக்கணஞ்கோ 
கவயம் 

கவாச்சி 
காட்டா 

டி . 
- 

கவாடம் - கதவு . 
கவரம் - சாமரம் , 2. சினம் .. 

கவாடம் - புல் முதலிய சுமை . 
கவராசம்- தமரூசி , 2. வட்டமிடுங் கவாட்சம் 
கவராயம் - 

வட்டச் சாளரம் 


. 


வெற்றிலைக் 


இத , 


கழிக 


. 


மெய்யுறை , 


கவைத் 

120 
கவாத்து - 

கவைநா - பாம்பு . 
கவாய்த்து ஆயுதபரிட்சை . 

கவ்வாணம் - ஒர் பண் . 
கவாய் - 

கவ்வியம் - கௌவியம் . 
கபாய் 

கவ்வு - கவர் , 2 , பெருமை , 
கவாளம் - ஓர் மருந்து , 2. கவணம் . கவ்வுதல் - ( வி ) வாயினாற் பற்றுதல் , 
கவான் - தொடை . 

2. கவர்தல் , 
கவி- சுக்கிரன் , 2. புலவன் , 3. குரங்கு , கவ்வை - (கௌவை ) காரியம் , 2. ஒலி , 
4. பூனைக்காலி செடி , 5. நாற்கவி , 3.கள் , 4. துன்பும் , 5. பழிச்சொல் , 
6. பாட்டு , 

6. எள்ளிளங்காய் . 
கவி - ( வி ) வளை , 2. விரும்பு . 

கழகம்- கல்வி பயிலுமிடம் , 2. கல் 
கவிகம்குக்கில் . 

கழகு 

விச்சங்கம் , 3. படைபயி 
கவிகுருந்தம் - கந்தகபாஷாணம் . லுமிடம் , 4. மல்பயில்சாலை , 5. சூதா 
கவிகை- கவிதல் , 2. குடை , 3. ஈகை ,. டுமிடம் , 6. சூது , 
கவிசவன - உறை. 

கழங்கம் - சூதாடு கருவி . 
கவிசினம் - கோவணம், 

கழங்கு - கழற்சிக்கொடி , 2. கழற்சிவிளை 
கவிசை- ஓர் வயிற்றுநோய் . 

யாட்டு , 3. வெறியாட்டாளனாடல் . 
கவிச்சக்கரவர்த்தி- புலவன் . 

கழஞ்சு- பன்னிரண்டு பணவெடை . 
கவிச்சு - புலால் . 

கழப்பன் 
கவிஞன்- புலவன் . 

கழப்பாளி- வேலைக்கள்ளன் . 
கவிதை- பாட்டு . 

கழப்புணி 
கவித்தம் - விளாமரம் , 
கவித்துவம் - கவிபாடும் திறமை . 

கழப்பு - ( வி ) வேலைசெய்யாது காலம் 

போக்கு . 
கவிப்பர் -- செட்டிகள் . 
கவியம் - கடிவாளம் . 

கழலு - ( வி ) நெகிழ்ந்துபோ, 2. பொ 

கழல் - ருந்து விலகு . 
கவிரம்-- அலரிமரம் , 
கவிர் - முண்முருக்கமரம் . 

கழல- புரைகுழல், 2. கழலைக்கட்டி .. 
கவிழ்- ( வி ) தலைகீழாகு,2. தலையிறங்கு , கழல் - கால் , 2. வீரக்கழல் , 3. கொடை 
3. குனி , 4. கெடு , 5. தோல்வியுறு , 

யாளரணிவது , 4. செருப்பு , 5. கழற் 

கொடி . 
- 
கவினல் அழகாயிருத்தல் . 
கவின் - அழகு, 2 , தக்கபண்பு . 

கழற்பதி - பெருங்குமிழ மரம் . 
கவீனம் - பசுமேய்ந்த இடம் , 

கழற்று - ( வி ) கழலச்செய் , 2. ஆடை 
கவுசி - குழைவு , 2. வருத்தம் . 

முதலியன் கழற்று , 3. நீக்கு . 
கவுடி - ஓர் பண் . 

கழற்றுரை- கடிந்து பேசுஞ்சொல் . 
கவுதாரி - ஓர் பறவை . 

கழனி - வயல் , 2. மருதநிலம் , 3. சேறு , 
கவுல் - உடன்படிக்கை , 2. துர்க்கந்தம் , 

4 , திரைச்சீலை . 
கவுள் - கதுப்பு , 2. யானைக்கதுப்பு , 8. கழாயர் - கழைக்கூத்தர் . 
யானைமதம் பாயிடம் . 

கழாய் - கழுகு . 
கவுனி 

குதிரைப்பற்பாஷாணம் , 2. கழி நூற்சுருள் , 2. உப்பளம் , 3. உப் 
வாசல் . 

பாறு , 4. யாழினையிசைக்குங்கருவி , 
கவை - மரக்கப்பு , 2. கவர்வழி , 8. காடு , 5. கொம்பு , 6. மிகுதி , 7 , மெழுகு 
4. கோட்டை , 5. வேலை . 

வர்த்தி . 
கவைத்தாள் - நண்டு 

கழிகடை - அறக்கெட்டது . 


6. இற . 


களக 


121 


களவு 


கழிச்சல் - கழிதல் , 2. பேதியாதல் . களகம் - பெருச்சாளி 
கழிதல் - ( வி ) கடத்தல் , 2. செல்லல் , களகம்பளம் - அலை தாடி . 
3. வயிறு பேதித்தல் , 4. பிரிதல் , 5. களகளப்பு - ஓர் ஈரடுக்கொலிக்குறிப்பு . 
மிகுதல் , 6. சாதல் . 

களகளம் - பேரொலி . 
கழித்தல் (வி ) அகற்றல் , 2. நீக்கல் , களகளவெனல் -ாரடுக்கொலிக் கு 
3 ஒழித்தல் , 4 , கணக்குக்கழித்தல் , களகளெனல் றிப்பு . 
5. குறைத்தல் , 6. தள்ளிக்கொடுத் களகொளெனல் - ஒலிக்குறிப்பு. 
தல் , 7. கழற்றல் , 8. விலக்கல் , 9.கா களக்கர் - புலையர் , 2. வேடர் . 
லம்போக்கல் 

களங்கட்டி - ஓர் மீன் . 
கழிநிலம் - உவர்த்தரை , 2. உப்டளம் களங்கம் - அடையாளம் , 2 , மாசு , 
கழிபிறப்பு - முற்பிறப்பு . 

3. குற்றம் , 4. கறுப்பு , 5. நீலம் , 
கழிப்புல் - ஒருவகைப் புல் 

6. களிம்பு , 7. சீதாங்கபாஷாணம் . 
கழிமுட்டான் - ஓர் புல் , 

களங்கன் - சந்திரன் , 2. மாசுள்ளோன் . 
கழிவு - கழிகை, 2 , மிகுதி , 3. கழி களங்கு - பல லோகங்களாலுண்டாக்கிய 
கடை , 4. நீங்குகை , 5. கழிப்புக்கண இரசகுளிகை . 
க்கு , 6. சள்ளுபடி , 7 சேஷம் , களஞ்சி- சூசபாஷாணம் . 
8. இழிவு. 

களஞ்சியம் - தானியமிருக்கு மிடம் , 
கழ - கழுமரம் , 2. சூலம் , 3 கழுகு , 2. பொக்கசசாலை . 
4. புற்பற்றை . 

களதவுதம் 
கழுகு - ஓர் பறவை . 

கள தூதம் வெள்ளி . 
கழுக்கடை -ாட்டி . 

களதௌதம் 
கழுக்காணி- குறளன் . 

களத்திரம் - மனைவி , 2. குடும்பம் . 
கழுக்குன்றம் - ஒரு மலை . 

களத்தூர்- ) 
கழது பிசாசம், 2.பரண் , 3. வண்டு , களந்தை- ஒரூர் . 
4. காவல் . 

களந்துரி - தான்றிக்காய் . 
கழதை - கத்தபம் , 2. மூடன் , 3. வட களபம் - யானை , 2. கலவைச்சாந்து , 
மேற்றிசைப்பாலன் குறி . 

3. யானைக்கன்று , 4 , கலப்பு , 5. சுட்ட 
கழதைத்திசை - வடமேற்றிசை. 

• சாந்து ,. 
கழதைவாகனி - மூதேவி . 

களப்பன்னை- ஓர் செடி . 
கழுத்தல்-- பொய் . 

களப்பு - கடலினாழமில்லாவிடம் .. 
கழுத்து- கண்டம் . 

களமர் - உழுநர் , 2. மருதநிலமாக்கள் , 
கழுநீர் - உற்பலம் . 

3. சூத்திரர். 
கழுந்து- மரவைரம் , 2. தேய்ந்து மழுங் களமூர் - ஓரூர் . 
கித் திரண்ட வடிவம் . 

களம் - இடம் , 2. கறுப்பு , 3. விடம் , 
கழமரம் - கழு . 

4. மிடறு , 5. மனைவி , 6. களர்நிலம் , 
கழமு- ( வி ) இணை , 2. மயங்கு , 3. நிறை , 7. நெற்களம் , 8. போர்க்களம் , 9. கட 
4. மிகு. 

லின் மேடு . 
கழமுள் - ஈட்டி , 2. சூலம் , 3. கழுமரம் . களரவம் - புறா. 
கழுவு - ( வி ) நீராற்கழுவு , 2. மனவழுக் களரி போர்க்களம் , 2. காடு , 3. கரு 
குக்கழுவு . 

மை , 4. மிடறு , 5. களர்நிலம் , 
கழை மூங்கில் , 2. கரும்பு , 3. புநர் 6. பாழ்நிலம் , 7. நாடகசாலை , 8. கூ 
சம் . 

ட்டம் , 
கள் - களாச்செடி . 

களர் - களர்நிலம் , 
களகண்டம் 
குயில் .. 

களவம் - கலப்பு . 


களேப 


122 


கறவை 


கள்ளு - 


வ 


யடை , 


களவன் - கள்வன் , 2. நண்டு , 3. கற் கவள - பயிர்க்களை , 2. அயர்வு , 8. காந்தி , 
கடக விராசி . 

4. அழகு , 5. குற்றம் , 6. தாளப்பிர 
களவு - திருட்டு , 2. வஞ்சனை , 8. கள்ள மாணம் பத்தினொன்று . 
வொழுக்கம் , 4. கள்ள வேலை , 5. கவள- ( வி ) சீலை முதலிய களை , 2. களை 
களாச்செடி , 6 , உன்மத்தம் .. 

பிடுங்கு , 3. கொல் , 4. அகற்று , 5 . 
களவுதம் - வெள்ளி 

கணக்குக்கழி . 
களன் - இடம் , 2 , மருதநிலம் , 3. உன் களைகட்டு- ( வி ) களைபிடுங்கு . 
மத்தம் , 4. ஒலி , 5 நட்பு , 6. சபை , களைகண் - ஆதரவு , 2 உதவி . 
7. கழுத்து . 

களைகொட்டு 

களைகளை யுங்கோல் . 
களா - களாச்செடி 

கவளைகோல் - 
களாசம் - பிரம்பு . 

களஞர் --சண்டாளர், 2 களைகளைப் 
களாசாத்திரம் - காமநூலினொன்று . 

பறிப்போர் . 
களாபடனம் - தயாவிருத்தி பதினான்கி கவளத்தல்- (வி ) இளைப்புறல் . 
னொன்று ; அஃது கற்பித்தல் , 

கவளயாற்று- ( வி ) இளைப்பாற்று . 
களாவகம் --சிறுகீரை 

கவளவாரி - களைபறிக்குங்கருவி . 
களி - மகிழ்ச்சி , 2. கள் முதலிய அருங்கள் - மது , 2. பன்மை விகுதி , 3. தேன் , 
திக்களிக்கை , 3. மதம் , 4. மயக்கம் , 

4. களவு , 5. பொய் . 
5. கள் , 6. செருக்குள்ள வன் , 7. இறு கள் 
கிய பழச்சாறு , 8. குழம்பு , 9 மா 

( வி ) திருடு , 2. வஞ்சி . 
வாற்கிண்டிய களி . 

கள்வன் - திருடன் , 2. கரியன் , 3. நண் 
களி- ( வி ) சந்தோஷி , 2. மிகுமகிழ்ச்சி டு , 4. கர்க்கடகவிராசி , 5. குரங்கு , 
3. களிப்படை , 4. செருக் 

6.முசு , ( ஒருவரைக் குரங்கு ) 7 . 
குறு , 5. இன்புறு , 6 வெறிகொர், 

யானை . 
7 , களியாடு , 

கள்ளச்சாதி- ஒரு சாதி . 
களிகம் - வாலுளுவை , ( ஓர் மருந்து . ) 
களிகை - இளம் பூவரும்பு . 

கள்ளச்சொல் - பொய் , 2. திருட்டுப் 

பேச்சு . 
களிக்கண் - கம்மியர் கருவியினொன்று . கள்ளம் - வஞ்சகம் , 2. களவு , 3. பொய் , 
களிக்குளம்ஒரூர் . 
களிதம்- வழுக்கல் , 2. பெருங்கல் . 

4. குற்றம் , 5 புண்ணினுட்கள்ளம் , 

6. கபடம் . 
களித் துறை இலங்கைத் தீவில் ஒரூர், கள்ளல்-( தொ. பெ ) களவுசெய்தல் . 
களிப்பு - அதிக சந்தோஷம் , 2. மகிழ்ச் 
சி . 3. செருக்கு , 4. சிற்றின்பம் , 

கள்ளன் - திருடன் , 2. கள்ளச்சாதி 

யான் . 
5. மதர்ப்பு , 6. உள்ளக்களிப்பு 
களிமண் - பசைமண் , 

கள்ளி- ஒர் மரம் , 2. திருடி , 
களிமம் - எலி . 

கள்ளு-மது . 
களிம்பு - மலினம் , 2. கரு , 3. குற்றம் . கற - ( வி ) பால்கற , 2. கவர் , 3. பசுப் 
களியாட்டு - மதுவெறியாட்டு . 

பால் கொடு . 
களிவாய்நஞ்சன் - ஓர் பாம்பு . 

கறகறெனல் - பேச்சினாலலட்டல் , 
களிறு - ஆண்யானை , 2. ஆண்பன்றி , 

2. ஒலிக்குறிப்பு . 
8. ஆண்சுறா , 4.அத்தநாள் , 5. விலங் கறங்கல் பேய் , 2 . 
கினாண்பொது . 

கறங்கு - காற்றாடி , 2. சுழற்சி . 
களுக்குக்களுக்கென - ஒலிக்குறிப்பு . கறங்கு- (வி ) சுழல் , 2. ஒலி . 
களேபரம் - எலும்பு , 2. பிணம் , 8. உ . கறல் விறகு . 
டல் . 

கறவை - பாற்பசு . 


வளைதடி . 


கற்க 


123 


கற்றை 


கற்பகவிருக்ஷம்- } பஞ்ச கருவிலொன் 


இ 


கறளை - குள்ளன் , 2. வளராத மர முத கற்கரி - கரகம் , 2. தயிர்கடைதாழி . 
லியன . 

கற்கா - ஒரு கொடுந்தமிழ் நாடு . 
கறள் - கறை , 2 , துரு . 

கற்கி - குதிரை , 2. விஷ்ணு அவதாரத்தி 
கறா - காடைக்குரல் . 

லொன்று , 3. தேவாலயம் . 
கறார் - நிதானம் . 

கற்சூரம் - பேரீந்து . 
கறாளி - அடங்காமை . 

கற்பகக்கரம் - கோழித்தலைக் கந்தகம் . 
கறி - பதார்த்தம் , 2. மிளகு . 

கற்பகம் - 
கறித்தல் - ( தொ . பெ ) கடித்தல் , 2 . 
புசித்தல் . 

கற்படை - 
கறிப்புடல் சாதவண்டு . 

கற்புழை - 

கோட்டையிற் கள்ள வழி . 
கறிமசாலை - கறிச்சரக்கு 

கற்பம் - பிரமனாயு , 2. உலகமுடிவு , 
கறு - கோபம் , 

3. சித்தர்கள் மருந்து , 4. மூப்புவ 
கறுத்தல் - ( தொ.பெ ) கருமையாதல் , 
2. கறைப்படுதல் , 3. கோபித்தல் . 

ராமற் செய்யுமருந்து , 5. பிரமனோர் 
கறுப்பன் - கரியன் , 2. ஒரு தேவதை , 

நாள் , 6. தேவலோகம் , 7. ஆயிரங் 
3. கார்நெல் . 

கோடி , 8. மந்திரசாஸ்திரம் , 9. வே 
கறுப்பி - எவக்ஷாரம் , 2. கருவண்டு , 

தாங்கமாறிலொன்று , 10. நவநிதியி 
3. காகநிமிளை , 

லொன்று . 
கறுப்பு - கருமை , 2. சினக்குறிப்பு , 3. கற்பரன்- வெள்ளைப் பாஷாணம் . 
சினம் , 4. கறை . 

கற்பனை - புனைந்துரை , 2. கற்பிப்பு , 
கறுமுறெனல் 

3. கல்வி , 4. கட்டளை , 5. விதிப்பு , 
சினக்குறிப்பு . 
கறுமொறெனல் 

6. நிருணயம் , 7. சாதுரியம் , 8. பா 

வனை . 
கறுவம் - ஆங்காரம் , 2. சினம் , 
கறுவல் -- கரியன் , 2. கரியது , 3. கரு 

கற்பாந்தம் - கற்பமுடிவு . 
நிறம் , 4 , சினக்குறிப்பு . 

கற்பாரியம் - சிற்ப நூலிலொன்று . 
கறுவு - ( வி ) சினக்குறிப்புக்காட்டு , 2. கற்பாலவணம் - சிந்துலவணம் . 
சின , 3. சலஞ்சாதி , 

கற்பாறை கன்னிலம் . 
கறுவு - சினக்குறிப்பு , 2 சினம் , 3. சலஞ் கற்பி - ( வி ) படிப்பி , 2. உண்டாக்கு , 
சாதிக்கை . 

3. கட்டளையிடு , 4. விதி , 5. நியமி , 
கறுள் - கடிவாளம். 

6. பாவனை செய் , 7. தொழிலில் ஸ்தா 
கறேரென்றிரு - கறுப்பாயிரு . 

பி . 
கறை - மாசு , 2. குற்றம் , 3. கறுப்பு , கற்பிதம் - போர்யானை , 2. நியமம் , 
4. இரத்தம் , 5. உரல் , 6. கருங்காலி 3. விதிப்பு , 4. கட்டளை , 5. பாவனை , 
மரம் , 7. குடியிறை , 8 , நிறம் , 6. அலங்கரிப்பு . 
கறைக்கண்டன் - 

கற்பு -- மகளிர்கற்பு , 2. முறைமை , 

சிவன் . 
கறைமிடற்றோன் 

3. கல்வி , 4. விதி , 5. மதிலுண்மேடை , 
- 

6. மதில் , 7. நீதி நெறி , 8. கற்பனை . 
கறையான் - செல் . 

கற்பூரம் - கருப்பூரம் , 2. பொன்னாங்கா 
கற்கசர் - கீழ்மக்கள் , 2. உலோபிகள் . 
கற்கடகசிங்கி - கடுக்காய்ப்பூ கற்றா - கன்றையுடைய பசு . 
கற்கண்டு - கருப்புக்கட்டி . 

கற்றாழை ஒரு செடி . 
கற்கம் - பலவகைக் கூட்டு மருந்து , கற்றை மயிர்த்தொகுதி , 2. வைக்கோற் 

2. கஷாயவண்டல் முதலிய , 3. இ கற்றை , 8. புற்கற்றை , 4 , கதிர்க்கற் 
லுப்பைப்பூ , 4. கடைமருந்து .. றை , 5. தென்னோலைக்கற்றை 


ணி . 


கன்று 


கனிஷ்டம் - சிறுமை , 2. கலை 


கனவட்டம் - குதிரை, 2 , பாண்டியன் கல்மஷம் பாவம் , 2. அழுக்கு, 8 . 
கனன் 

124 
கன - ( வி ) பாரமாயிரு , 2. பரு , 3. அதி கனா கனவு . 
கரி . 

கனி - பொன் முதலியன பிறக்குமிடம் . 
கனகசபை சிதம்பரம் . 

கனி - பழம் , 2. முதிர்ந்த பழம் , 3. தித் 
கனகதப்பட்டை - ஓர் வாச்சியம் . 

திப்பு . 
கனகதம் - ஒட்டகம் . 

கனி - ( வி ) பழு , 2. பழுக்கக்காய் , 
கனகதர் --சண்டாளர், 2 , புலையர் . 3. கரை , 4. உருகு , 5. மனங்களி, 
கனகம் - பொன் . 

6. கோபி , 7. புதை . 
கனகன் - இரணியன் . 

கனிகரம் - அன்பு . 
கனகாசலம் - மேருமலை 

கடைவிரல் . 
கனங்காய் - ஓர் மரம் . 

கனிட்டம்- 
கனசாரம் - கருப்பூரம் 

கனிட்டன் - தம்பி , 2. கீழ்மகன் . 
கனதி - பருமை , 2 பாரம் , 3. இறு கனிட்டிகை - கடைவிரல் . 
மாப்பு 

கனிட்டை - கடைவிரல், 2. பின் பிறந் 
கனத்தி- வைப்பரிதாரம் . 

தாள் . 
கனநய தேசியங்கள் - இராகபேதம். கனித்திரம் - மண்வெட்டி. 
கனப்பு - தடிப்பு , 2. பாரம் , 3. அழுத் கனியாமணக்கு - ஓராமணக்கஞ்செடி , 

தம் , 4. கொழுப்பு , 5. இறுமாப்பு . 2. பப்பாமரம் , 
கனமழை - பெருமழை 

கனிவு -- முதிர்வு , 2. இரங்குகை, 
கனம்பாரம் , 2. பருமை , 3. கனத்த 3. அன்பு . 
வடிவு , 4. பெருமை , 5. பாரசிந்தனை , கனுக்கு - ( வி ) சந்தத்திலசை , 2. கரங் 
6. மிகுதி , 7. இசைவிகற்பம் , 8. செ 

கப்பண்ணு . 
றிவு , 9. வன்மை , 10. அகலம் , கனை - ஒலி , 2. செறிவு , 3. நிறைவு . 
11. கூட்டம் , 12. மேகம் , 13. பொன் , கனை- (வி ) ஒலி , 2. குதிரை முதலிய 
14. கோரைக்கிழங்கு , 15. வட்டம் , கனை , 3. கொக்கரி , 4. கனைத்தொலி . 
16. சீர்மை . 

கனைப்பு- ஒலிப்பு , 2. குதிரை முதலிய 
கனருசி - மின்னல் . 

வற்றின் கனைப்பு , 3. கொக்கரிப்பு . 
கனலி - சூரியன் , 2. நெருப்பு , 3. பன் கன் - சிறு தராசுத்தட்டு , 2 கன்னார் 
றி . 

தொழில் . 
கனலு - ( வி ) எரி , 2. காய் , 3. கோபி . கன்மகாண்டம் - ஒர் வைத்திய நூல் . 
கனல் நெருப்பு . 

கன்மடம் 
குதிரை . 

கன்மநிவர்த்தி - பாவப் பிராயச்சித்தம் . 
கனவான் - மதிப்புடையோன் . கன்மபரிபாகம் - கன்மவொழிவு. 
கனவிரதம்-நீர் . 

கன்மபூமி -- பூலோகம். 
கனவு-கனா, 2. நித்திரை , 3. மயக்கம் , கன்மம் - பாவம் , 2. செய்தொழில், 3 . 
கனறல் - ( வி ) கனலுதல் . 

தீவினை , 4. இருவினை . 
கனற்கூர்மை வளையலுப்பு . 

கன்மிடகருமி , 2. பாவி . 
கனற்சி - வெப்பம் , 2. சினம் . கன்மேந்திரியம் - கிரியைக்குரிய பொ 
கனற்சிலை - மந்தாரச்சிலை , 

றி , அவை உபத்தம் , பாணி , பாதம் , 
கனற்பு - அடுப்பு . 

பாயுரு , வாக்கு . 
கனற்று ( வி ) சுடு , 2. எரி . கன்று - ( வி ) காயத்தினாற் கன்று , 2. வெ 
கனனம் - புதைத்தல் . 

யிலினால் முகங்கன்று , 3. பதனழி , 
கனன்றல் - ( வி ) கனறுதல் , 2. எனக் 4. விசனப்படு , 5. கடுங்கோபங் 
குறிப்பு . 

கொள் . 


, 


கறை , 4. ஈயம் . 


கன்னி 


.125 


காகவெ 


| 


கன்று - எருமை , ஒட்டை , கடமை , கன்னி நாடு பாண்டிநாடு . 
கவரி , காட்டா , குதிரை , பசு , மரை , கன்னிமார் - சிறுபெண்கள் , 2. சத்த 
மான் , யானையிவற்றின் குட்டி, 2 .. 

கன்னிகள் . 
இளமரம் , 3. அற்பம் , 4. கைவளை . கன்னியாகுமரி - இந்தியாவின் தென் 
கன்றுகாலி - மாடு கன்று முதலியன . கோடிமுனை , 2. ஓர் யாறு 
கன்னகடூரம் - காதால் கேட்கப்படாத கன்னிறம் - ஓர் ரெடி . 
கொடியது . 

கன்னுவர் - கன்னார் . 
கன்னகம் - 

கன்னுறுகம் - சிறுகீரை. 
சுவரகழ் கருவி . 
கன்னக்கோல் - 

கன்வன- கட்சி 
கன்னக்காரன் - கன்னமிடுபவன் . 

கா 
கன்னபரம்பரை - வாக்கு மூலமாய் 
வழங்குவது . 

கா - காவடி , 2 , துலாக்கோல் , 3. சோலை . 
கன்னப்பூ - காதணியி லொன்று . 4 , பூந்தோட்டம் , 5. அசைச்சொல் . 
கன்னமதம் - யானைமும்மதத்திலொன்று . கா- ( வி ) பாதுகா , 2. காப்பாற்று , 3. வி 
கன்னம் -- கதுப்பு , 2. கன்னக்கோல் , ழிப்பாயிரு , 4. காவல்செய் , 5. வளர் , 
3. காது , 4. யானைச்செவி , 5. நரம்பு , 6. எதிர்பார் , 7. விரதங்கா , 
6. அக்ஷகன்னம் , 7. கிரகமார்க்க காகதாலியம் - காகமிருக்கப் பனம்பழம் 
வளவு , 8. பொற்கொல்லன் , 9. தரா விழுவதுபோலத் தற்செயலாய்ச் சம் 
சுத் தட்டு. 

பவிப்பது . 
கன்னல் - கரும்பு , 2 சருக்கரை , 3 , கர காகதுண்டம் - அகிலமரம் . 
கம் , 4. நாழிசை, 5 , நாழிகை வட் காகதேரி - மணித்தக்காளிச்செடி , 
டில் . 

காகத் துரத்தி ஆசொண்டை , ( ஓர் 
கன்னவேதம் 

கொடி . ) 
கன்னவேதை காது குத்தல் . 

காகநதி- காவேரி , 2 காவிரிப்பூம் பட் 
கன்னன் - இடை யெழுவள்ளலி லொ 
ருவன் . 

காகபட்சம் - பக்கக்குடுமி . 
கன்னா ஒரு வாச்சியம் . 

காகபதம் - ஓர் காலவளவு . 
கன்னாடம் - ஓர் பாஷை , 2. தேய காகபாஷாணம் - ஓர் பாஷாணம் . 
மைம்பத்தாறினொன்று . 

காகப்புள் - அவிட்ட நாள் , 2. காக்கை . 
கன்னாபின்னாவெனல் - உருத் தெரியா காகம் - காக்கை , 2. வட கீழ்த்திசைப் . 
மற் சொல்லல் , 2. குளறல் . 

பாலன்குறி , 3. கீரி . 
கன்னி - குமரி , 2. ஓரிராசி , 3. ஓராறு , காகவாகனன் - சனி. 
4. இளமை , 5. கற்புக்கெடாமை , காகளம் - புள்ளோசை , 2. எக்காளம் . 
6. பெண் , 7. அத்தநாள் , 8. கற்றா காகாபிசாசு இரத்த முண்ணும் 
ழைச்செடி, 9. காக்கணங்கொடி , 10. காகாவிரிச்சி- 

வாவற்பறவை . 
அழிவில்லாமை , 11. தவப்பெண் , 12. காகாரி- ஆந்தை . 
தெய்வப்பெண் , 18. துர்க்கை , 14. காகிதம் - கடிதம் , 2. கடிதத்தாள் . 
காவிளைப்பூடு , 

காகித்தம் 
கன்னிகாரம் - கோக்குமரம் . 

. 
கன்னிகை - கன்னிமை யழிவில்லாள் , காகுத்தன் - ஸ்ரீ இராமபிரான் . 
2. தாமரைப் பூங்கொட்டை , 3. பூ காகுளி?-மிடற்றெழுமோசை , 2. மந்த 
வரும்பு . 

விசை , 3. இசை , 4 , மெத்தை , 5. ஆ 
கன்னித்துவம் - 

கன்னித்தன்மை , 
கன்னிமை 

காகூவெனல் ஒலிக்குறிப்பு . 


கா 


டினம் : 


காகித்திரம் - குறிஞ்சாச்செடி 


சனம் . 


. 


காசிக் 


126 


காடாங் 


கருவிளை,(ஓர்கொடி ) 


காகொடி - எட்டிமரம் . 

காசிபப்பிரமா 
காகோடகி - வாலுளுவை , ( ஓர் மருந்து . ) காசிபன் 

. 
காகோடியர் - கூத்தர் . 

காசிபம் - தரும நூல் பதினெட்டினொன் 
காகோதரம் - பாம்பு . 
காகோலம்- அண்டங்காக்கை . காசிரம் - வட்டம் . 
காகோளி - அசோகமரம் , 2. கொடிய காசிரோர்த்தம் - வறட்சுண்டி , ( ஓர் 

ரசமரம் , 3. தேட்கொடுக்கி , ( ஓர்பூடு . ) ரெடி . ) 
காக்கட்டான் 

காசினி- பூமி . 
காக்கணம் 

காசு -- பணம் , 2. சிறுகாசு , 3. பொன் , 
காக்கம் - காக்குறட்டைச்செடி , 2 கோ 4. மணிப்பொது , 5. மாதரணிவடம் , 
வைக்கொடி , 

6. கோழை , 7. குற்றம் , 8. வெண் 
காக்கன்போக்கன் - துன்மார்க்கன் , பாவிறுதிச் சீருளொன்று . 
காக்காச்சி - ஒரூமச்சி 

காசுக்கட்டி - ஓர் மருந்து . 
காக்காய் - 

ஓர் தேயம் 

- 
காக்கை 
காக்காய்க்கொல்லி -- ஓர் செடி , காசை - நாணற்புல் , 2 , காயா , ( ஓர் மர 
காக்காய்ப்பொன் - போலிப்பொன் . ம் ) , 3. க்ஷயரோகம் . 
காக்காய் மூக்கி- கருமுகிற் பாஷாணம் . காச்சக்கீரை 
காக்காய்வலி -- ஓர் நோய் , 

காச்சாக்கு 

புளிச்சக்கீரை, 
காக்காவெனல் ஓரொலிக்குறிப்பு . 

காச்சிரக்கு 
காக்குறட்டை - காக்கணங் கொவ்வை காச்சுப் பீச்செனல் 
( ஒரு கொடி .) 

காச்சுமூச்செனல்- 
காக்கைக்கொடியாள் - மூதேவி . 

காஞ்சம் துருசி . 
காக்கைபாடினியம் ஒரியாப்பிலக் காஞ்சனமாலை - மலயத்துவச பாண்டி 

யன் மனைவி . 
காங்கிசை - விருப்பம் . 

காஞ்சனம் -- பொன் , 2. புன்கமரம். 
காங்கு -நீலப்புடவை , 2. பெரும்பானை . காஞ்சனி- மஞ்சள் 
காங்கேயம் - பொன் , 2 , ஓர் தேயம் . காஞ்சா - கஞ்சாச்செடி. 
காங்கேயன் - குமரன் , 2. வீட்டுமாசாரி. காஞ்சி - ஒரூர் , 2. நாத்தாங்கி , 3. எண் 
காங்கை - வெப்பம் . 

கோவைமணி , 4. ஓர் மரம் , 5. ஓர் 
காங்கையன்- வைப்பு நீலப்பாஷாணம் . 

பண் , 6. நிலையின்மை . 
காசம் - ஈரைநோய் , 2. கோழை , 3. கண் காஞ்சிகா 

ணினோர் நோய் , 4. ஒர் தேயம் , 5. கற் காஞ்சிரம் எட்டிமரம். 
பாஷாணம் , 6. பொன் , 

காஞ்சிரை - 
காசறை - மயிர்ச்சாந்து , 2. மணி , 3. கத் காஞ்சினி- மஞ்சிட்டி, ( ஒர் கொடி .) 
தூரி மிருகம் . 

காஞ்சுகம் 

சட்டை , 
காசனம் -- கொலை . 

காஞ்சுகி 
காசா - காயாசெடி , 2. நாணற்புல் . 

காஞ்சொறி 

- ஓர் செடி . 
காசாண்டி 

ம்பு . காடவிளக்கு ஒருவகை விளக்கு . 
காஷாயம் - காவிச்சீலை . 

காடன் - ஓர் மீன் . 
காசி - ஒர் நகரம் , 2. சீரகம் . 

காடாக்கினி- பெருநெருப்பு . 
காசிக்கல் காகச்சி , 

காடாந்தகாரம் - கனவிருள் . 


ஒலிக்குறிப்பு. 


கணம் . 


காசாண்டிச்செம்பு- ஓர்வகைச் செ காடகம் சகல 


காட்டு 


127 


காண்டி 


| 


காடி - புளித்த நீர் , 2. புளித்தகள் , காட்டுமிருகாண்டி- முருடன் . 
3. கஞ்சி , 4. தோண்டுகால் , 5. ஒர் காட்டு முருங்கை - மாவிலங்கை , ( ஓர் ம 
வகை வண்டி , 6. நெய் , 7. ஊறுகாய் . ரம் ) 
காடிகம் - சீலை . 

காட்டெருமைப்பால் - எருக்கம்பால் , 
காடிக்காரம் - நெருப்புக்கல். 

2. கள்ளிப்பால் , 3. கூகைநீறு , 4. அல் 
காடினியம் - அதிக கடினம் . 

குரோசனம் , 
காடு - வனம் , 2. ஆரணியம் , 3. சுடுகாடு , காட்டேரி - ஒரு துஷ்டதேவதை , 

4. மிகுதி , 5. ஒரு தொழிற்பெயர் காட்டை -திசை, 2 , காலம் , 3. கால 
விகுதி , 6. இடம் , 7. எல்லை , 8. ஊர் , நுட்பம் , 4. எல்லை , 5. நுனி . 
9. பரணிநாள் , 10 , செத்தை , 

காணம்கொள் , 2. செக்கு , 3. ஓரளவு , 
காடுகாள் - வடுகன்றாய் . 

4. பொன் , 5. பொற்காசு , 
காடுவாரி - ஓர் கருவி , 2. சேர்ப்பவன் . காணாக்காட்சி - அற்புதக்காட்சி 
காடுவெட்டி - சிறு மண்வெட்டி , 2. மூ காணி - உரிமை , 2. நிலம் , 3. காணி 
டன் . 

யாட்சி , 4. ஒரெண் , 5. ஓர் நிலவளவு . 
காடேறி - ஓர் பிசாசம் . 

காணிக்கை- தட்சணை . 
காடை - ஒரு புள். 

காண்- ( வி ) பார் , 2 , மங்கலமாகக்காண் , 
காடைக்கண்ணி - ஓர் தினை . 

3. தெரி , 4 , உணர் , 5. கண்டறி , 
காடைக்கழுத்தன் - ஓர் நெல் . 

6. ஆராய் , 7. பெறு , 8. உண்மை 
காடைப்படம் மூவெருப்புடம் . யறி , 9. வணங்கு , 10. செய் , 11. தெ 
காட்சி - பார்வை , 2. தோற்றம் , 3. தரி ளி , 12. பொறியாலறி , 13 தோன்று , 
சனம் , 4. பிரத்தியட்சப்பிரமாணம் , 14. நிரம்பு , 15. வெளிப்படு , 16. ப 
5. அறிவு , 6. பத்தவத்தையினொன்று 

லன்படு , 17. உண்டாகு . 
அது தலைமகளைத் தலைமகன் தனியி காண் - ஒரிடைச்சொல் , 
டங் காண்டல் , 

காண்டகம் - காடு 2. ஊர் , 3. நோய் , 
காட்சிப்பொருள் - காணப்படுபொருள் . 4. கெண்டிகை , 5. நிலவேம்புச்செடி . 
காட்சியணி- ஓரலங்காரம் , அஃது உப காண்டம் - எல்லை , 2. முடிவு , 3. கமண் 
மானோபமேயங்களின் காட்சியை அ • டலம் , 4. காடு , 5. சீலை , 6. திரைச் 
ரோபித்தல் , 

சீலை , 7. வாச்சியம் , 8. கருவி , 9 . 
காட்சியர்- 

மலை , 10. ஆபரணச்செப்பு . 

. 
காட்சியவர் - 

காண்டம் -- நூலின் ஓர் பிரிவு , 2 , நீர் , 3 . 
காட்டகத்தி - வீழி , ( ஓர் செடி ) 

அம்பு , 4. குதிரை , 5. சமயம் , 6 . 
காட்டத்தி- பேயத்திமரம் . 

தாள் , 7. தீர்த்தம் , 8. படைக்கலம் , 
காட்டம் - 

9. கோல் , 10. திரள் , 11. நிலவேம் 

புச்செடி , 12. சரகாண்டபாஷாணம் , 
காட்டாள் - நாகரிகமில்லாதவன் . காண்டவம் - 

இந்திரன் வனம் . 
காட்டிலுமிழி - நாகரவண்டு 

காண்டாவனம் 
காட்டு- ( வி ) காண்பி , 2. சுட்டிக்காட்டு , காண்டவன் 
3. தெரிவி , 4. உரூபி , 5. நிவேதனஞ் காண்டாவனன் 
செய் , 6. தெரியக்காட்டு , 7 , வெளிப் காண்டாமிருகம் - ஓர் மிருகம் . 
படுத்து , 8. சாயைகாட்டு , 9. நினைப் காண்டிகை - கருத்துப் பதப்பொருள் 
பூட்டு . 

உதாரணமென்னு மூன்றோடும் வரு 
காட்டுமாவிரை- சாரப்பருப்பு . 

முரை . 
காட்டுமிருகம் - வனமிருகம் , 2. கானக் காண்டியம் - அருச்சுனன் வில் , 2.சர 
குதிரை. 

காண்டபாஷாணம் . 


காஷ்டம் - விறகு, 2. வெண்கலம். 


இந்திரன் , 


காத்தி 


125 


காபி 


) 


காண்டியம் - உஷ்ணம் . 

காத்தியாயனி - 

துர்க்கை , 
காண்டில் - இரசதபாஷாணம் . காத்தியாயினி- 
காண்டீபம்- வில் , 2. தனுவிராசி , காத்திரம் - கோபம் , 2. சினம் , 3. கீரி . 
காண்டீவம் - 3. அருச்சுனன் வில் . காத்திரம் உடல் , 2. உறுப்பு , 8. யா 
காண்டீபன் - அருச்சுனன் . 

னையின் முன்கால் , 4 , கனம் , 5. பரு 
காண்டு - கூப்பிடு தூரம் . 

மம் , 6. முக்கியம் . 
காதகம் - கொலை , 2. பிறரைப் பீடித்தல் , காத்திரவேயம் - 

பாம்பு . 
காதம் - ஏழரை நாழிகை வழிதூரம் , காத்திரவேயன் - 
2. கள் . 

காத்திரி - கீரி , 2. படைக்கலம் . 
காதம் - கொலை , 2. சதுரத்து ரவு . காத்திரை - ஆயுதம் . 
காதம்பம் - இனிதாகப்பாடும் அன்னம் . காந்தக்கல் - அயக்காந்தம் , ஊசிக்கார் 
காதம்பரி - கள் , 2. நாகணவாய்ப் புட் . தம் , சந்திரகாந்தம் , சூரியகாந்தம் 

பேடை , 3. ஒரு ஈம்ஸ்க்ருத வசன முதலியவற்றிற்குப் பெயர் . 
காவியம் . 

காந்தம் - அழகு , 2. குணவலங்காரம் 
காதரம் 

அஃது உலகொழுக்கிறப்பப்புகழ்ந்து 
அச்சம் , 2. அமைவு . 
காதரவு 

சொல்வது , 3. ஸ்காந்த புராணம் , 
காதலன் - தலைவன் , 2.அன்பன் , 3. ம 4. ஊசிக்காந்தம் . 

கன் , 4. சினேகன் , 5. தோழன் . காந்தருவமணம் - கன்னியுந் தலைமக 
காதலி - தலைவி , 2. தோழி , 3. மகள் . னுந் தங்களிற்கூடும் மணம் . 
காதல் - அன்பு , 2. ஆசை , 3. ஆவல் , காந்தருவம் - காந்தருவமணம் . 

4. விரகம் , 5. மகன் , 6. ஓர் பிரபந் காந்தருவர் - கந்தருவர். 
தம் , 7. ஆந்தை கெவுளி முதலியவை காந்தள் - கார்த்திகைப்பூ ,2.சவக்காரம் 
களின் ஒலி . 

காந்தன் - அரசன் , 2. தலைவன் , 3. எப் 
காதி- ஓரரசன் , 2. ஓர்வகைக் கன்மம் , பொருட்கு மிறைவன் . 
3. மிரதபாஷாணம் . 

காந்தாரம் - ஓர் தேயம் , 2. இசைப்பா 
காது செவி , 2. ஊசியின்காது , 3. துப் ட்டு , 3. ஓர் பண் , 4. குறிஞ்சியாழ்த் 
பாக்கிக்காது , 4 , குடைக்கம்பியின் திறம் , 5. காடு . 
காது , 5. இராட்டினக்காது . காந்தாரி - தசநாடியில் ஒன்று , 2 . ஓர் 
காது- ( வி ) கொல் , 2. கூறுசெய் , 3. தறி , பண் , 3. சத்திசாரம் , 4. கொடியவள் , 

5. திரிதராட்டிரன் மனைவி . 
காதெழச்சி - காதில்வரும் ஒர் நோய் . காந்தாளம்கோபம் . 
"காதை - சரித்திரம் , 2. செய்தி , 3. சொல் காந்தி - ஒளி , 2. அழகு , 3. கிரணம் , 
லுகை , 4. கொலை . 

4. உஷ்ணம் , 5. காவிக்கல் , 6 . 
காதைகரப்பு - மிறைக்கவியிலொன்று . டூரியம் , 7. சிலாசத்து . 
காதோலை - காதுக்கிடும் ஒலை . காந்து - ( வி ) பிரகாசி , 2. கருகிப்போ , 
காத்தட்டி - 

8. காய் , 4. மனம் வேகு , 5. வெப்ப 
ஆதொண்டை , ( ஓர் 
காத்தொட்டி 
கொடி .) 

முறு , 6. எரி , 7. பொறாமை கொள் , 
காத்தோட்டி 

8. சுவற்று , 9. சுடு , 10. பல்லினாற் 
காத்தவராயன் - காளியால் வளர்க் கோது . 
காத்தான் 

கப்பட்டவன் . காந்துகம் வெண்காந்தள . 
காத்தியாயுனம் - உபநிடத முப்பத்திர காபரா - சந்தடி . 
ண்டினொன்று . 

காபாலம் - சிவனிருத்தம் . 
காத்தியாயனர் - ஓர் முனிவர் , 2. வர காபாலி - சிவன் . 
ருசிமுனிவர் . 

காபி 
ஒரிராகம் . 


, 


4. முறி . 


வை 


காத்தவராயன்- கொனியால் வளர்க் 


காமாளை 


129 


காய் 


முறு . 


காபிலகாலயூபம் - சிற்பநூலில் ஒன்று . ( காமி - உவர்மண் , 2. பொன்னி பிளை , 
காபினி - நவச்சாரம் . 

3. காமதூர்த்தன் . 
காப்பியம் பொருட்டொடர் கலைச்செய் காமி-(வி ) விரும்பு , 2. இச்சி , 3. மோக 
யுள் , அஃது பெருங்காப்பிய வுறுப் 
புட் சில குறைந்து வருவது . 

காமிகம் - சைவாகமத்தொன்று . 
காப்பியன் - சுக்கிரன் . 

காமியக்கல் - கோமேதகம் . 
காப்பிரி - ஒரு சாதி . 

காமியம்-இச்சிக்கும் பொருள் , 2. ஒன் 
காப்பு - இரட்சாபந்தனம் , 2. காவல் , றைவேண்டிச் செய்யும் பூசை . 
3. கதவு , 4. விபூதி , 5. மதில் , 6. தெய் காமுகர் - தூர்த்தர் , 2. நகரப் பதிவாழ் 
வவணக்கச் செய்யுள் 

வோர் , 3. நாகரிகர் 
காமகாரம் - பொறாமை . 

காமுருகி ஒந்தி , 
காமக்கிழத்தி - வேசை . 

காம்பி - இறைகூடை . 
காமக்கோட்டம் - ஒரூர். 

காம்பிலி - ஓர் தேயம் . 
காமக்கோட்டி - பார்வதி . 

காம்பீரம்- கம்பீரம் , 2. ஆழம் , 
காமதகனன் - சிவன் , 

. 
காமதேனு-தெய்வப்பசு . 

காம்பு - பூ முதலியவைகளின் தாள் , 2 . 
காமத்துப்பால் திருவள்ளுவர் குறளில் கைப்பிடி , 3. மூங்கில் மரம் , 4. மலர் 
அகப்பொருட்பால் , 

க்கொம்பு , 5. பட்டுச்சீலை , 6. பூசினி . 
காமபாலன் - பலதேவன் . 

காம்போசம் - ஓர் தேயம் , 2. ஒருபாஷை , 
காமம் - ஊர் , 2. குடி , 

3. ஓர் மரம் . 
காமம் - ஆசை , 2. காமநோய் , 3 , உட் காம்போதி - ஒரிராகம் . 

பகை , 4. அன்பு , 5. வீரியம் . காயகம் - பாடுதல் , 2. காமப்பிராந்தி , 
காமரசி - நெருஞ்சில் , ( ஓர் முட்பூண்டு ). 3. மோகமயக்கு . 
காமரம் - அடுப்பு , 2. அத்தநாள் , 3. இ காயகர் - பாடுவோர் , 2. மயக்குவோர். 
சைப்பாட்டு , 4. இசைப்பொது , 5.வ காயகற்பம் - சரீரத்தைப் பலப்பிக்கும் 
ண்டு , 6. சோலை , 7. அகிலமரம் , 8 . மருந்து . 
ஆலமரம் . 

காயக்கம் - மருட்டு வித்தை . 
காமரி - புளிநறளை , ( ஓர் செடி ). காயத்திரி - ஓர் மந்திரம் , 2. காயத்திரி 
காமரீசம் - புல்லூரி , (மரங்களிலுண்டா சுரூபியா யிருப்பவள் , 3. சரச்சுவதி , 
யிருக்கு மொருவிதபூடு ) . 

4.கருங்காலிமரம் . 
காமரூபி பச்சோந்தி, 2. வித்தியாதரன் . காயம் - பெருங்காயம் , 2. ஆகாயம் , 
காமர் - அழகு , 2.அலங்காரம் , 3. பேர -3 . கார்ப்பு , 4 , மிளகு , 5. வெண்கா 
முகு , 4. ஒளி , 5. ஆசை , 

யம் , 6 , காயமருந்து , 7. கறிக்கிடுங் 
காமவல்லி- கற்பகத்திற் படர்கொடி . காயம் , 8. புண் . 
காமனை - சிறுகிழங்கு . 

காயம் - உடல் . 
காமன் - வண்டு , 2. திப்பிலி. 

காயலா - நோய் . 
காமன்மைத்துனன் - விநாயகன் . காயல் - கழி , 2. கழிமுகம் , 8. உப்ப 
காமாட்சி பார்ப்பதி . 

ளம் , 4 , சுரவியாதி . 
காமாட்டி - மண்வெட்டுவோன் , 2. மூ காயா 

காசாமரம் . 
டன் . 

காயாமரம் 
காமாதுரன் - காமி . 

காயாபுரி - சரீரம் . 
காமாபலகை- மரக்கலத்திஞேர் பலகை , காயாம்பூமேனியன் -- ஸ்ரீ மகாவிஷ்ணு 
காமாலை 

காய் - கனிக்காய் , 2. சாய்ப்பு , 3 , காய்ப 
ஓர் நோய் , 
காமாள 

பரு , 4 , சொக்கட்டாள்காய் , 


. 


காரம் 


130 


காரிய 


மை . 


காய் - ( வி ) நீர் முதலியன காய் , 2. உலர் , மிடுங்காரம் , 5. காரியம் , 6 , பொரி 
• 3. குளிர்காய் , 4 , சுரங்காய் , 5. பிர காரம் . 
காசி , 6. மெலி , 7. புண்ணாறு , 8. காரர்- அச்சமுள்ளோர் . 
கோபி , 9. காமத்தால் சோர் , 10. காரல் - ஒரு மீன் . 
சின , 11. கடி , 12. வெறு , 13. காரவல்லி - பாகற்கொடி. 
வெட்டு , 14 , எரி , 

காரன் - காரியஞ் செய்வோன் , 2. சோர 
காய்ச்சல் - காய்தல் , 2. சுரம் , 3. பகை 

பாஷாணம் , 

காரா-எருமை . 
காய்ச்சிரக்கு 

காராகாரம் 
காய்ச்சுரை புளிச்சற்கீரை . காராகிருகம் - சிறைச்சாலை . 
காய்ச்சுறுக்கு 

காராக்கிரகம் 
காய்ச்சு- ( வி ) காயச்செய், 2. இரும்பு காராடு - வெள்ளாடு . 
முதலியன காய்ச்சு , 3. சனற்று , 4 , காராமணி - ஓர் பயறு . 
உலர்த்து , 5. கண்டி . 

காராமயம் --சிறைச்சாலைத் துன்பம் . 
காய்ச்சுக்கட்டி - காசுக்கட்டி . 

காராம்பசு -- கரும்பசு , 2. தெய்வப்பசு . 
காய்ச்சுக்குப்பி ஒரு கண்ணாடிக்குப்பி . காராம்பி - இறைகூடை , 2. ஒர் சலசூத் 
காய்மகாரம் 

திரம் . 
காமகாரம் - பொறாமை . 

காராளர் - வேளாளர் . 
காய்மை 

காரான் - எருமை . 
காய்ஞ்சொறி - ஓர் செடி . 

காரி- கறுப்பு, 2. கரிக்குருவி , 3. காக்கை , 
காய்வேவள - ஓர் பூடு . 

4 , சனி , 5. நஞ்சு, 6. இந்திரன் , 7 . 
காரகம் - காரணத்துவம் , 2. கருவி , 3 . ஐயனார் , 8. வயிரவன் , 9. களர்நிலம் , 
செயல் , 4. வினைமுதல் , 5. வினை 10. கிளி , 11. கடையேழுவள்ளலி 
கொண்டு வேற்றுமை முடிவது , லொருவன் , 12. தொழில் செய்யிடம் , 
காரகக்கருவி - கருமத்துணைக் காரணம் , 13. ஆவிரைச்செடி. 
காரக முதற்கருவி - செய்கையின் முதற் காரிகம்- காவிக்கல் . 
காரணம் . 

காரிகை - அழகு , 2. பெண் , 3. ஓர் யாப்பு 
காரகவேது - கருவி கருத்தா முதலிய கா நூல் . 

ரணமாகக் கூறுமலங்காரம் . காரிகை - ஓர் ஆரியச்செய்யுள் . 
காரகன் - செய்பவன் . 

காரிக்கம் சலவை செய்யாத வெள்ளைப் 
காரடம்- 

புதுப் புடவை . 
. 

காரிக்கூன் - ஒர் காளான் . 
காரணம் - தோற்றத்துக்கு மூலம் , 2. மூகாரிப்பிள்ளை - கரிக்குருவி . 
லம் , 3. கருவி , 4. நோக்கம் , 5. ஏது , காரிமை - கொடிவேலி, 
6. ஆகமம் இருபத்தெட்டிலொன்று . காரியக்கடிசு - கற்பாஷாணம் . 
காரணன் நிமித்த கர்த்தா, 2. கடவுள் , காரியசாதகம் காரியத்தில் முயலுகை , 
3. அற்புத கடவுள் , 4. அரசன் , 5 . 2. காரியசித்தி . 
மிரதபாஷாணம் . 

காரியதரிசி - காரியத்தலைவன் . 
காரணி -உமை . 

காரிய துரந்தரன் - காரியத்தில் வல்ல 
காரணிக்கம் சரித்திரம் . 

வன் . 
காரண்டம் 

காரியத்தாழ்ச்சி - கைகூடாமை , 2.கா 
காரண்டவம் - 

. 

ரிய நஷ்டம் . 
காரம் - கார்ப்புப்பு , 2. சாம்பலுப்பு , 8. காரியம் - கருமம், 2. செய்கை, 8 ; விஷ 
லையழுக்குவாங்குங் காரம் , 4. சாய ) யம் , 

யம் , பயன் , 5. இலாபம் . 


காரடவித்தை- செப்படிவித்தை 


காரியதூரந்தான் 


* 


கார்த் 


131 


காலம் 


காருண்ணியம் - 


காரியவான் - சமர்த்தன் , 

கார்த்திகை ஓர் மாதம் , 2. கிருத்திகை 
காரிரத்தம் - ஆடுதின்னாப்பாலைச் செடி . நட்சத்திரம் , 3. கார்த்திகை நாள் , 
காருகத்தொழில்- நெய்தற் றொழில், 4. காந்தள் , 5. துர்க்கை , 
காருகவினை 2. கைங்கரிய கார்த்திகைக்கிழங்கு கலப்பைக் 
வேலை . 

கிழங்கு . 
காருகபத்தியம் -வேதாக்கினி மூன்றி கார்த்திகைக்கொடி - காந்தள். 
னொன்று . 

கார்த்திகைப்பூ - காந்தள் மலர் . 
காருகம் - நெய்யுந்தொழில் , 2. அக்கினி கார்நாற்பது- ஒரு நூல் . 
யை வணங்குஞ்சமயம் , 3 கைங்கரிய கார்நெல் - கார்காலத் தறுக்கும் நெல் 
மான வேலை . 
காருகர் - ஓவியர் , 2. நெய்வோர் . கார்ப்போகரிசி 
காருச்சிவல் - கடற்பாசி . 

கார்ப்பணியம் -- தரித்திரம் , 2. மனத் 
சாருடம் -- மருக்காரைச்செடி , 2. குறிப்பு தளர்வு , 3. உலோபம் , 
டோல் 

கார்ப்பாசம் - பருத்திச்செடி , 2. பருத் 
சாருடம்-- கலைஞான மறுபத்து நான் திப் பஞ்சு. 
சாரூடம் கினொன்று , 2 , பதினெண் கார்ப்பான் கையாந்தகரை , ( ஓர் 
புராணத்தொன்று , 3 உபநிடத முப் கார் மணி-- , பூடு ) 
பத்திரண்டினொன்று . 

கார்முகம் -- வில் , 

கார்வண்ணன் - ஸ்ரீ மகாவிஷ்ணு , 
கிருபை , 

காலகண்டன் - சிவன் , 
காரை -- ஓர் செடி , 2. ஓர் மீன் , 3. சுண் காலகம் - சேங்கொட்டை , 
மனச்சாந்து , 4. சீலை . 

காலகாலன் சிவன் . 
காரைக்காலம்மை - ஓர் தவப்பெண் . காலகூடம் -- விஷம் . 
காரைக்கால் - தஞ்சாவூர் ஜில்லாவில் காலக்கிரமம் - நாளடைவு. 

தரங்கம்பாடிக்கருகாமையிலுள்ள ஓர் காலசக்கரம் - ஆயுள் நியதிச்சக்கரம் , 
பட்டணம் . 

2 கிரகபல + சக்கரம் , 3. ஆயுட்கா 
காரோடர் உறைகாரர் . 

கலம் . 
கார் - கருமை , 2. இருள் , 3. மேகம் , 4. காலசம் பேராலவட்டம் . 
நீர் , 5. கருங்குரங்கு , 6. வெள்ளாடு , காலசூத்திரம் - ஓர் நரகம் . 
7. கார்காலம் , 8. கார்நெல் . காலக்ஷேபம்- காலங்கழிக்கை, 2. 8 
கார்கோணி - தேள்கொடுக்கி என்னும் காலட்சேபம் - வனம் , 3. திருவாய் 
செடி . 

மொழி யோதல் . 
கார்கோளி- முத்தக்காசு , 2. கோரைப் காலதண்டம் - நமனாயுதம் . 
புல் . 

காலதருமம் -- காலத்தன்மை . 
கார்கோள் - கடல் . 

காலத்திரயம் - முக்காலம் . 
கார்க்காய் - சந்திரநாகம் . 

காலநியமம் - காலநியதி , 2.காலக்கடன் . 
கார்க்கோடகன் - அட்ட நாகத்தொன் காலநேமி - ஓர் அசுரன் , 2. காலசக்கரம் , 
று , 2. கருடக்கல் , 

காலபரிச்சேதம் - ஒரு காலத்துண்டு . 
கார்க்கோழி - கருங்கொள் , 2. கருஞ்சீர ஒரு காலத்தின்றென்பது . 
கம். 

காலபாசம் - நமன்கயிறு . 
கார்த்தபம் - கழுதை . 

காலமழை - பருவமழை . 
கார்த்திகேயன் - முருகன் . 

காலம் - பொழுது , 2. தாளப்பிரமாணம் 
கார்த்தவீரியன் 

ஓர் சக்கர பத்தினொன்று , 8. முடிவு; 4. வித்தியா 
கார்த்தவீரியார்ச்கள் வர்த்தி | தத்துவ மேழினொன்று . 


கால் 


132 


காவாலி 


ணம் . 


காலம்பார் - ( வி ) சமயம் பார் . 

கோல் , 9. தேருருள் , 10. காற்பங்கு , 
காலம்புரள் - ( வி ) காலம் வேற்றுமைப் 11. இரத்தக் கலப்பாமுறவு , 12. வா 
படு . 

ய்க்கால் , 13. மரக்கால் , 14. வழி , 
காலயுத்தி ஓர் வருடம் . 

15. இடம் , 16. காலம் , 17. காலன் ,, 
காலல் ( தொ.பெ ) ஒளி முதலிய வீசல் , 18. காற்று , 19. வலிமை , 20. இரு 
2. கொப்பளித்தல் , 3. சத்திபண் ள் , 21. மகன் , 22. குறுந்தறி , 23. பு 
ணல் . 

டவை அகலத்தின் கால் . 
காலவம் - நெருப்பு . 

கால்கட்டு - தடை , 2. தளை . 
காலவயிரவர் - சங்காரவயிரவர் . கால்சீ- ( வி ) வேரோடுகளை , 2 துடை , 
காலன் - கரந்துறை கோள்களினொன்று , 3. இருளை அகற்று . 
2. காந்தபாஷாணம் , 3. நீலபாஷா கால்செய்வட்டம் - விசிறி 

கால்தோல் - மரமேறு வார் காலிலிடுந் 
காலன் - யமன் , 2. யமன் ஏவலன் , தோல் , 
3. சனி . 

கால்நடை - ஆடு மாடுகள் . 
காலன் கொம்பு - மாட்டுக்கொம்பு . கால்மாடு - காற்புறம் 
காலா - ஓர் மீன் . 

கால்மிதி- காற்சுவடு 
காலாந்தகன் - சிவன் , 2. துட்டன் , கால்வழி - சந்ததி , 2. சிறுவழி . 
3. சாமர்த்தியவான் . 

கால்வாங்கு - ( வி ) எழுத்துக்களின் கா 
காலாழ் - குழைசேறு . 

விழு , 2. சா , 3 பின்னிடு 
காலாள் - நால்வகைத் ரானையினொன்று . கால்வாய் - வாய்க்கால், 
காலாறுதல் ஓய்தல் . 

காவகா - சேங்கொட்டை . 
காலி - கழிவுநாள் , 2. கள் , 3. பசுக்கூட் காவடி- கா , 2. கோயிற்காவடி , 3. காவு 

டம் , 4. காட்டு முருக்கமரம் , 5 ஒரூர் . தடியிற்கொண்டுபோம்பொருள் . 
காலி - ஒழிவான . 
காலிக்க-( வி ) உதயமாக .. 

. 

காவட் ட 
காலியம் விடியல் . 

காவணம்பந்தல் . 
காலியாங்குட்டி - ஓர் சிறுபாம்பு . காவணவன் - ஓர் புழு . 
காலிலி - பாம்பு , 2. காற்று , 3 , அரு காவதம் - காதம் .. 
ணன் . 

காவந்து 
காலு- 2 (வி ) ஒக்காளி, 2. விடு , 3. சொ காபந்து 

எசமானன் . 
கால் ரி , 4. கொப்பளி , 5. வடி . 

காவலன் 
காலூரம் - தவளை . 

காப்போன் , 2. அரசன் , 

3. கணவன் , 4. மெய்காப்பாளன் . 
காலேகம் - கலவைச் சாந்து . 
காலேயும் பசுக்கூட்டம் , 2 , கஸ்தூரி காவலாளர் - காப்போர் , 2. சேவகர் . 

காவல் - காப்பு , 2. அரண் , 3. மதில் , 
மஞ்சள் , 3. மோர் . 
காலேயம் - அகில் . 

4. சிறைச்சாலை . 
காஷ - பொழுது , 2. விடியற்காலம் , காவற்கடவுள் - ஸ்ரீ மகாவிஷ்ணு . 
8. சமயம் , 4. அடைப்பு . 

காவற்கலி -- வாழைமரம் . 
காலை வெள்ளி - விடியற்காலத் துதிக் காவற்கூடம் - 

சிறைச்சாலை . 
கும் வெள்ளி 

காவற்சாலை - 
காலோலம் - அண்டங்காக்கை . 

காவன் - சிலந்திப்பூச்சி 
கால் பாதம் , 2 , தூண் , 3. தாங்குகால் , காவா - காட்டுமல்லிகை, 
த . பூத்தாள் , த , முனை , 6. அடிப்பக் காவாய் -ஓர் வகைப்புல் 
சம் , 7 , அட் 

8. கையூன்று காவாலி இளமை , 2. வீண்பிதற்றன் . 


காவட்டம்புல்- மாந்தப்புல் 


காளம் 


133 


காறுபா 


களாசி - 


) 


காவாவள - காட்டுமல்லிகை , 2 , காய் காளவனம் -- சுடுகாடு . 
வேளைப்பூடு . 

காளவாய் - கழுதை, 2. சூளை 
காவி - ஓர்வகை மண் , 2. கருங்குவளை , காளன் - மாகாளன் . 
3. காவிக்கல் , 

காளாஞ்சி 
காவிதி - மந்திரி , 2. கணக்சன் . 

தாம்பூலக் கமலம் , 2. எ 

களாஞ்சி 
காவியம் - காப்பியம் . 

ச்சிற்படிக்கம் . 
காவியா - கடுக்கன் , 2. மரக்கலத்தைக் காளாஞ்சி - வாதநோய் . 
தரிக்கவிடுங்கல் . 

காளாத்திரி - பாம்பின் நச்சுப்பல்லி 
காவிரி - காவேரி , 

லொன்று . 
காவிளை 

காளாமுகம் உட்சமயம் ஆறினொன்று . 
- 

காளான் - ஆம்பி . 
காவு - ஒரு மந்திர மை , 2. பலி . காளி- கரியவள் , 2. ஐயை , 3. பார் 
காவு - ( வி ) தோள்மேற்சும , 2. சும . வதி , 4. பரிமளகந்தி , 5. பதினெட்டு 
காவேரி -- ஒரு நதி . 

உபபுராணத்தொன்று , 6 பாம்பின் 
காவேளை - காய்வேளைப்பூடு 

நச்சுப்பல்லிலொன்று . 
காழகம் - கருமை , 2. ஆடை , 3 கடார காளிகம் - மணித்தக்காளிச்செடி 
மென்னு மூர் 

காளிக்கம் - ஒருவிர நீலச்சாயம் , 2. பித் 
காழி சீகாழி . 

தளை மலை . 
காழியர் - வண்ணார் , 2 பிட்டுவாணிகர் . காளிங்கன் - ஓர் பாம்பு , 2. கலிங்க 
காழியர்கோன் சம்பந்தன் . 

நாதன் . 
காழ் - விதை , 2. கொட்டை , 3. பருக் காளிதம் - களிம்பு . 
கைக்கல் , 4. பளிங்கு , 5 மணிவடம், காளிதாசன்- ஓர் புலவன் , 
6. ஒளி , 7. மர வயிரம் , 8. குற்றம் . 

காளிந்தம் - ஏலம் . 
காழ் - ( வி ) கார் , 2. வயிரி . 

| 
காழ்த்தல் - ( தொ . பெ ) உறைத்தல் . 

காளிந்தி - யமுனையாறு , 2. தேக்கின் 

விசேடம் , 3. வாகைமரம் , 4. நீர்ப்பசு , 
காழ்ப்பு - காரம் , 2. மரவயிரம் . 
காளகண்டம் - குயிற்பறவை , 

5. + கரன்றாய் , 6. கண்ணன் மனைவி . 
காளகண்டன் - சிவன் , 

காளிமை - 

கறுப்பு . 
காளகம் எக்காளம் , 2 மருக்காரைச் 

காளியன் - ஓர் பாம்பு .. 
செடி. 

காளினியம் - கத்தரிச்செடி . 
காளத்தி - 
காளஸ்தி ஒரு சிவஸ்தலம் . காவள - இளவெருது , 2. கட்டிளமை 
காளஸ்திரி - 

யோன் , 3. பாலைநிலத் தலைவன் , 4 . 
காளபதம் - மாடப்புறா. 

ஆண்மகன் . 
காளபந்தம் - ஓர் விளக்கு . 

காவளயங்கம் போர் . 
காளபம் போர் . 

காறல் 

ஓர் மருந்துச் செடி , 
காளமுகி - சத்தமேகத்தொன்று , அஃது காறற்கொட்டி 
கல்பொழிவது . 

காறற் கத்தரி - ஒரு கத்தரிச்செடி , 
காளமேகம் . 

காறாக்கருவண - ஒர் கிழங்குச்செடி .. 
ஓர் புலவன் . 
காளமேகன் - 

காறாப்பி- ( வி ) காறு . 
காளம் எட்டிமரம் , 2. அவரிப்பூண்டு , காறு காலவெல்லை , 2. கொழு . 
3. சூலம் . 

காறு- ( வி ) காறியுமிழ் , 2. காறலர் யுருசி . 
காளம் விடம் , 2. சிறு சின்னம், 3.மே காறுபாறு - விசாரிப்பு , 2. கண்டி 
கம் . 

3. அதிகாரத்துவம் , 4 , வேலை 


| 


காளிமம்- கறுப்பு . 


} 


கானாவே 


134 


கிஞ்சி 


காறை கழுத்தணியிலொன்று , 2.வைக் கானிலம் 

கொடுவேலி , 
கோல் முதலியவற்றின் காறை , 3. நிகானிலிந்திரன் - 
லச்சாந்து . 

கானீனன் - கன்னி பெற்றபிள்ளை , 2 . 
காற்குளம் - பூச நட்சத்திரம் . 

வியாதமுனி. 
காற்கோடகன் - கார்க்கோடகன் . கான்- காடு , 2. மணம் , 3. எழுத்துச் 
காற்சரி - ஒரு காலணி . 

சாரியையி னொன்று , 4. கப்பலினறை 
காற்பரடு - கரடு . 

முதலியன , 5. கான்யாறு . 
காற்பாசம் - பருத்திப் பஞ்சு . 

கான்மரம் - ஆலமரம் . 
காற்றடக்கி - துருத்தி , 2. நீர்க்குமிழி . கான்மா - பன்றி . 
காற்றாடி - கறங்கு , 2. காற்றாடிப்பட்டம் , கான்மியம் - கன்மமலம் . 
3. நிலையிலி . 

கான்முளை - புதல்வன் . 
காற்றின் சகாயன் - தீ . 

கான்றை - ஒர் முட்செடி. 
காற்று - வாயு , 2 அபானவாயு , 3. சோதி 
நட்சத்திரம் 

க 
காற்று நாள் -- சோதிநாள் . 
காற்றுவாக்கு-- காற்றுப்பக்கம் , 2.சோம் கிகிணி - காக்கணங்கொடி , 2. வலியான் 
பல் , 3. கண்டபாடு . 

குருவி , 
கானகக்கல் - கரும்புள்ளிக்கல் , கிக்கிரி- மீன்குத்திப்புள் . 
கானகதூமம் - கற்பாஷாணம் . 

கிங்கரர்- ஏவல்செய்வோர் , 2. தூதர் . 
கானகம்- காடு , 2. குறிஞ்சி நிலம் , 3. கிங்கரி - தாசி , 2. வேலைக்காரி . 

கருஞ்சீரகம் , 4. கால் நகம் . கிங்கிணி- தங்கை , 2. கிலுகிலுப்பைச் 
கானக்குதிரை -- ! 

மரை , 2. காட்டுக் செடி , 
குதிரை 

சிசம்- 
கானநாடன் - முல்லை நிலத்தலைவன் . கிசலெ 

களி 
கானம் - வாசனை . 

கிசாலம் 
கானம் - இசைப்பாட்டு , 2. இராகம் , 3. கிசலம்- 
வானம்பாடிப்புள், 4. வனம் , 5. குறி கிசலயம்- தளிர் 
ஞ்சிநிலம் , 6. முல்லை நிலம் , 

கிசில் - ஓர் சாளரசம் , 
கான யூகம் - கருங்குரங்கு . 

கிசுகிசுத்தான் - வாலில்லாக் காற்றாடி .. 
கானல் வெண்டேர் , 2. சூடு , 3 ஒளி , கிசுகிசெனல் -- ஓர் ஒலிக்குறிப்பு , 2 . 
4. சூரியகிரணம் , 5. கடற்கரைச் 

விரைவின்குறிப்பு . 
சோலை , 6. கழி , . உப்பளம் . கிச்சடி - ஓர்வகை யுண்டி 
கானவர் - குறிஞ்சிநிலமாக்கள் , 2. வே கிச்சலாட்டம் - 
டர் , 3. முல்லை நிலமாக்கள் . 

கிச்சிலாட்டம் - தொந்தரை. 
கானவன் --வேடன் , 2. குரங்கு . 

கிச்சாட்டம் 
கானவிருக்கம் - பாதிரி மரம் . கிச்சிலி - ஒரு நாரத்தை மரம் 
கானனம் - கானகம் . 

கிச்சு - நெருப்பு . 
கானனுசாரி- நன்னாரிக்கொடி , கிச்சுக்கிச்செனல் - ஓர் ஒலிக்குறிப்பு . 

கிஞ்சபன்னி- நாயுருவிச்செடி. 
சுக்கான் கைப்பிடி 
கானாத்தடி 

கிஞ்சம் - புளிமாமரம் . 
கானாங்கெளிறு - ஓர் மீன் . 

சிஞ்சம் சிறுமை . 
கானாங்கோழை - ஓர் பூண்டு , 

தரித்திரன் . 
கானாவாழை ஒரு செடி 
கானாவேளை - ஒரு செடி . 

கிஞ்சி வேப்பமரம், 2. முதலை . 


E 


கான 


கிஞ்சனன்- தரித்திரன் 


கிடைச் 


135 


கிண்ட 


கிஞ்சிஞ்ஞம் - 

கிட்கிந்தாபுரி - வாலி சுக்கிரீவன் பட்ட 
சிற்றறிவு . 
கிஞ்சிக்கினம் - 

ணம் . 

கிட்கிந்தை - ஓர்மலை , 2. கிட்கிந்தாபுரி .. 
.. ) அற்பம் , 2. சிறுமை . 

கிட்டங்கி - கிடங்கு . 
கிஞ்சித்து புளிமாமரம் , 2. அற்பம் . கிட்டம் - சமீபம் . 
கிஞ்சில் - அற்பகாரியம் , 2. எளிமை . கிட்டம் - இரும்பு முதலியவற்றின் கிட் 
கிஞ்சுகம் - சிவப்பு , 2. கேகயப்புள். டம் , 2. வண்டல் , 3 . 

3. இறுக்கம் , 
கிஞ்சுகம்- முன்முருக்கமரம் , 2. பலாசு 4. சேறு முதலியவற்றினேடு . 
மரம் , 

கிட்டலர்- பகைவர் . 
கிஞ்ஞா- ஓர் செடி . 

கிட்டார் - பகைவர் . 
கிட - ( வி ) படு , 2. இரு, 3 தரித்திரு கிட்டி - இடுக்குத்தடி , 2. நுகக்கிட்டி , 
கிடக்கை -- கிடத்தல் , 2. நிலைமை , 3 . 3. சிறுவர் விளையாட்டுக் கருவியி 
படுக்கை , 4. பூமி . 

லொன்று , 4. கைத்தாளம் , 5 . நாழி 
கிடங்கு - அகழ் , 2 , வெற்றிலைக்கிடங்கு , கைவட்டில் , 6. சின்னிச்செடி. 
3. குளம் , 4 சிறைச்சாலை , 5. குழி , கிட்டி-தலையீற்றுப் பசு . 
6. பொக்கிஷ வீடு . 

கிட்டிக்கிழங்கு - சின்னிக்கிழங்கு . 
கிடத்து- ( வி ) கிடக்கச்செய் 

கிட்டிணம் - கறுப்பு . 
கிடப்பு - கிடக்கை , 2 இருக்கை கிட்டிணன் - ஸ்ரீ கிருஷ்ணபகவான் . 
கிடா - கடா . 

கிட்டிணி- கிருஷ்ணாநதி . 
கிடாசு - ( வி ) கடாவு . 

கிட்டிரம் - நெருஞ்சில் முட்பூண்டு. 
கிடாய் - கடா . 

கிட்டினர் - உறவோர் , 2. சேர்ந்தோர் . 
கிடாரம் - கொப்பரை 

கிட்டினன்- திப்பிலி 
கிடாரி --கடாரி 

கிட்டு (வி ) அணுகு , 2. அடு , 3. உறவு 
கிடாரை - ஒரு மரம் . 

நெருங்கு , 4. கிடை , 5. எதிர் , 6 . 
கிடாவு- ( வி ) கடாவு . 

பூட்டு , 7 , வந்தடை . 
கிடி - பன்றி , 2 மருட்பன்றி . 

கிட்டுமானம் - சமீபம் . 
கிடுகிடு- ( வி ) நடுங்கு, 2. பல்லோடு பல் கிணகர் --அடிமையானவர் . 
லறை , 3. ஒலி 

சிணறு - கூவல் , 2. கேணி . . 
கிடுகிடு- நடுக்கம் . 

கிணாங்கு - ஓர் பூடு , 
கிடுகு -- கேடகம் , 2. தேர் மரச்சுற்று , 3. கிணாட்டு - ஒலைநறுக்கு 
சட்டப்பலகை , 4. ஓர் பறை , 5. கிணி - கைத்தாளம். 
முடைந்த வோலைக்கீற்று . . கிணிதி கிலுகிலுப்பைச்செடி. 
கிடுக்கட்டி- ஓர் பறை , 2. இருப்பைப் கிணுகிணு ( வி ) கொசுகு முதலியவை 
பூவில் இடித்தகட்டி . 

ஒலி , 2. அனுங்கிச்சொல் . 
கிடுக்கு - 

கிணை- மருதப்பறை . 

கிண் - 
கிடுபிடி - ஓர் வாச்சியம் 

கிணீர் - கிலுங்குமொலி . 
கிமுடி - ஓர் பறை , 2. சந்தடி . கிணீல் 
கிடை - உவமானம் , 2. வேதம் பயிலி கிண்கிணி - சதங்கைப்பட்டிகை , . 2 . 
டம் , 3. சடை . 

சதங்கைச் சிலம்பு , 8. சதங்கை 
கிடை- ( வி ) அடை , 2. எதிர்.. கிண்கிண்ணென- ( வி ) கிண்கிண்ணெ 
கிடைச்சி 

ன்று சப்திக்க . 
ஓர் செடி . 
கிடைச்சை 

கிண்டன் - உரப்புத்துணி . 


. 


கிடுக்கட்டி- ஒலிக்குறிப்பு . 


கிர்க 


136 


கிராக் 


யெண் . 


கிரகவொ 


கிதி ) 


நிலமுதலியவற்றின் 


கிண்டு ( வி ) தோண்டு , 2. அகழ்ந்தெடு , கிரகத்தன்- இல்லொழுக்கத்திருப் 
3. பகையெழுப்பு , 4 . ஆராய் . கிரகஸ்தன் - 

பவன் . 
கிண்ணம் - சிறுவட்டில் , 2. நாழிகை கிரகநீதி - இல்லொழுக்கம் . 
வட்டில் . 

கிரகபதி - சூரியன் . 
கிண்ணாரம் - ஓர் வீணை , 2. ஓர் இசைக் கிரகபடம் - கிரகங்களின் தற்கால நிலை 

கருவி . 
கிண்ணி - கிண்ணம் , 2. கத்தியின் கை கிரகமாலிகை - 

கிரகவொழுங்கு 
ப்பிடியுறை , 3. சின்னப்பொருள் , கிரகமால 
4. நண்டின் சிறுகால் , 5. குதிரை மேற் கிரகம் - வீடு , 2. கோள் , 3. தாளப்பிர 
குளம்பு . 

மாணம் பத்தினொன்று . 
கிண்ணிக்கர்ப்பூரம்- இரசகர்ப்பூரம் , கிரகி சமுசாரி . 
2. உயர்ந்த கர்ப்பூரம் . 

கிரகி- ( வி ) பற்றிக்கொள் , 2. உணர்ந்து 

கொள் , 3. உத்தேசி , 4. ஏற்றுக் 
பத்திலட்சங் கோடாகோடி . 
க்ஷதி 

கொள் , 5. வௌவு , 6. புலனறி , 7 . 
கித்தான் - ஓர்வகை உரப்புத்துணி . இரசம் வாங்கு , 8. குறிப்பாலறி . 
கிஸ்தி 

கிரசேமிரம் - பச்சைக் கர்ப்பூரம் . 
கிஸ்திப்பணம் 

கிரஞ்சனம் - முருங்கைமரம். 
வரி . 

கிரணம் - கதிர் , 2. ஒளி . 
கிந்திகம் திப்பிலிமூலம் . 

கிரணன் - சூரியன் . 
கிந்து- ( வி ) நொண்டி நட , 2. படங்குந்தி கிரது - காணிக்கை, 2. வணக்கம் . 
மிதி . 

கிரந்தகர்த்தா - நூலாசிரியன் . 
கிமாவெனல் - மொறு மொறுத்தல் , கிரந்தம் - கிரந்தவெழுத்து , 2. கிரந்த 
கிமித்துக்கினம் - புழு , 2. புழுக்கரணம். பாஷை , 3. முப்பத்திரண்டெழுத் 
கிம்புரி - தோளணி , 2. யானைக்கொம் தின் கூட்டம் , 4. கிரந்த நூல் , 5 . 
பிற்பூண் , 3. முடியின் கிம்புரி , 4 . கிறுது . 
பூணாகக்கட்டும் ஆபரணம் . கிரந்தி- ஏலத்தோல் , 2. நெல்லிப்பரு 
கிம்புருடம் - நவகண்டத்தொன்று . 

ப்பு . 
கிம்புருடர் - பதினெண்கணத்தில் ஒரு கிரந்தி - இடை பிங்கலை சுழிமுனை நாடி 

மூன்றின் சந்தி , 2. இலிங்கக்கிரந்தி 
கிம்புருடன் - கிம்புருடத்து முதல் அர முதலியன , 3. மேகவூறல் . 
சன் . 

- - 
ரண்டினொன்று . 

கிரந்திப்புண் - ஒரு சிலந்தி , 
கியாதம் - புகழ் , 2. மேன்மை . கிரமம் - முறைமை , 2 நீதிநூன்முறை , 
கியாதி - புகழ் , 2. மேன்மை , 3. பிருகு 3. ஒழுங்கு , 4. நன்னெறியிற் செல் 

வின் மனைவி . 
கியால் இந்துஸ்தானம் பாட்டு . கிரமுகம் - கமுகமரம் . 
கியானம் - ஞானம் . 

கிரயம் விலை , 2. கொள்ளுகை , 
கிய்யாம் - கோழிக்குஞ்சுகளின் சத்தம் . கிரவுஞ்சம் - அன்றிற்புள், 3 . கிரவுஞ்ச 
கிரகசாரம் - கிரகநடை . 

தீவு , 8 கிரவுஞ்சமலை , 4. கோழிப் 
கிரகணம் - பற்றுகை , 2. சந்திரசூரிய பறவையளவு தூரம் . 

கிரகணம் , 3. கிரகித்தல் . கிராகதி - நிலவேம்புச்செடி . 
சிரகணி கிராணி , 
கிரகணி -10 ) கிரகணம் பற்று . கிராக்கி - அரியவிலை 


வகை . 


கை . 


. 


கிராகம்- ஆமை . 


சிரியா 


137 


கிருத் 


டலம் . 


கிராசாங்குலம் - கிரகணவளவு. கிரியாசத்தி - பஞ்சசத்தியினொன்று . அது 
கிராடம் - தேயமைம்பத்தாறினொன்று . வினைத்துணையாக நின்று உலகங்களை 
கிராணம் கிரகணம் , 2. சிறு வட்டில் , யாக்குவது , 
3. மூக்கு . 

கிரியாத்துச்செடி- நிலவேம்புச் 
கிராணி ஒரு கழிச்சல் நோய் . கிரியாத் துவேர் செடி. 
கிராதர் - வேடர் , 2. குறவர் .. 

கிரியை செய்கை , 2. சமயநிஷ்டை , 
கிராதன் - வேடன் , 2. குறவன் , 3. சிவன் . 3. உத்தரகிரியை , 4. தாளப்பிரமா 
கிராதி - மரத்தினால் செய்தவேலி . ணத்தினொன்று , 5. சைவசமயநிலை 
கிராந்தி - கிரகச் சாய்வு , 2 , கிராந்திமண் நான்கினொன்று . 

கிரீசன் - சிவன் . 
கிராந்திமண்டலம் - சூரிய வீதி . கிரீடதாரி - முடிதரித்தோன் . 
கிராந்து- ( வி ) ஒளி , 2. இணை கிரீடம் - முடி , 
கிராமணி கிராமத்தலைவன் , 2. கிராமி கிரீடாதிபத்தியம் - அரசாட்சி . 

யன் , 3. சாணாருட் பெரியவன் . கிரீடாப்பிரமவாதி - வேதாந்திகளிலொ 
கிராமதேவதை-ஊர்காக்குந் தேவதை . ருவன் 
கிராமம் - நூறு குடியுள்ள வூர் , 2. மருத கிரீடி - அரசன் , 2. அருச்சுனன் . 
நிலத்தூர் . 

கிரீடி - (வி ) விளையாடு 
கிராமாந்தரம் - வேறு கிராமம் . கிரீடை - விளையாட்டு , 2. மகளிர் விளை 
கிராமியம் - இழிசனர் வழக்கு .. 

யாட்டு . 
கிராமியன்- கிராமமுற்றோன் . கிரீட்டி - பிரண்டைக்கொடி, 
கிராம்பு - இலவங்கப்பூ . 

கிரீவம்- 1 
கிராய் - ஒருவகையான தரை , 2 , புற் கிரீபம் 
பொழி . 

கிருகம் - வீடு . 
கிராய்த்தல் - ( வி ) சுவர் முதலியவற் கிருகரன் - கிருதரன் . 
றைத் தேய்த்துத் துலக்கல் , 

கிருசம் - மெலிவு , 
கிராவணம் 

கிருஷி - உழவுத்தொழில் . 
கல் , 2 , மலை . 
கிராவம் 

கிருஷிகன் - உழவுத் தொழில் செய் 
கிரி -- பிணை யாளி . 

வோன் . 
கிரி - மலை , 2. பன்றி , 3. மருட்பன்றி . கிருஷ்ணபக்கம் - அபரபக்கம் . 
கிரிகன்னி - வெள்ளைக்காக்கணங்கொடி. கிருட்டி - பன்றி , 2. மருட்பன்றி , 3 . 
கிரிகை - கிரியை 

ஒரீற்றுப்பசு , 4. பிரண்டைக்கொடி , 
கிரிகோலம்- 

அலங்கோலம் . 
கிலிகோலம் 

கிருட்டிணபாணம் - எட்டிமரம் . 

கிருட்டிணபேடம் - கடுரோகிணி . 
கிரிசம் - இளைப்பு . 

கிருட்டிணம்- கறுப்பு , 2. அபரபக் 
கிரிசு - 

கிருஷ்ணம் கம் . 
கிரிசுக்கத்தி- குற்றுவாள். கிருட்டிணவல்லி - நன்னாரிக்கொடி 
கிறிசு 

கிருட்டிணன் - ஸ்ரீ கிருஷ்ணபகவான் , 
கிரிசை பார்வதி , 

2. அருச்சுனன் , 3. வியாசன். 
கிரிமல்லிகை - வெட்பாலைமரம் . 

கிருட்டிணி - 
கிரிமா - கரிமா. 

கிஷ்ணி 

காக்கணங்கொடி , 

கிருதம் - செய்யப்பட்டது , 2. முதல் 
கிரியாகாண்டம் - வேதத்திற் கிரியை யுகம் , 3. நெய் , 4. செம்முருங்கை 
களைப் போதிக்கும் பகுதி 

மரம் . - 


கழுத்து . 


} 


கிரிமிகிருமி . 


ஒர் மீன் . 


கிருத்திரிமம்- வஞ்சனை 


138 

கிழித 
கிருதரன் - முகத்திடை நின்று தும்ம கிலுகிலு - கிலுகிலென்றொலி 
லுஞ்சினமும் வெம்மையும் விளைக் கிலுகிலுப்பை - ஓர் செடி , 2. ஓர் விளை 
கும் வாயு . 

யாட்டுக்கருவி . 
கிருதன் - கிருதவன்மன் , ( கிருஷ்ணமூர் கிலுக்கு - ( வி ) கிலுங்கச்செய் , 2. சிறு 
த்தியின் மாமன் ) . 

மணியாட்டு . 
கிருதார்த்தம் - காரியசித்தி, 

கிலுங்கு- ( வி ) ஒலி 
கிருதி - செய்கை . 

கிலுத்தம் - மணிக்கட்டு . 
கிருது - செருக்கு . 

சிலுமொலெனல் - ஒலிக்குறிப்பு . 
கிருத்தி - தோல் , 2. மான் தோல் , 3.கி கிலேசம் - வருத்தம் , 2. துன்பம் , 3 . 
ருத்திகை , 

நோ , 4. கவலை . 
கிருத்திகை - கார்த்திகை, 

கிலேசி -- ( வி ) துன்பப்படு , 
கிருத்திமம் - தோல் , 2 , பூரகணம் , 3. கில்லம் - கழுத்து ,. 
வஞ்சனை , 4. பொய் , 

கிழக்கன் 
கிருத்தியம் - தொழில், 2. கண்மக்கிரி கிழக்கா 
யை , 3. நடக்கை , 4 , லௌகிக கிழக்கி --- 
வேலை , 5. கடமை , 6 , சடங்கு , 7. கிழங்கான் 
பிதிர்கடன் . 

கிழக்கு - கிழக்குத்திசை . 
கிழங்கு -- கந்தம் . 

கிழடன் - கி 
தெ 

( - 
- 

கிழத்தி - மருதத்தலைவி , 2. கலைவி , 
கிருபணம் - உலோபம் 

3 மனைவி . 
கிருபன் ஓர் வில்லாசிரியன் . கிழமை - உரிமை , 2. சம்பந்தம் , 3 . 

கடமை , 4. குணம் , 5 , மாட்சிமை , 
கிருபாளு- கிருபையுடையோன் 

6. வாரம் , 7. மூப்பு . 
கிருபி - துரோணன் மனைவி . 

கிழம் - கிழத்தனம் . 
கிருபை -- கருணை . 
கிருமி - புழு , 2. அரிபுண் 

கிழலை - திசை , 2. மரக்கலத்தின் சாய் 

வுப் பக்கம் 
கிருமிக்குன்றம் - வாலுளுவையரிசி . 
கிருமி நாசம் - குராசானி யோமம் , 2 . 

கிழவர் --உரியோர் , 2. மூப்புடையோர் , 
பலாசவிரை, 3. வேப்பீர்க்கு , 4. கிழவன் - உரியோன் , 2. தலைவன் , 3 
பேய்ப்பீர்க்கு , ( ஒர் கொடி ), 5 , பங் 

விருத்தாப்பியன் , 4. கணவன் . 

கிழவி - மூப்புடையவள் , 2. தலைவி , 3 , 
கிரேதம்- கிரேதாயுகம், ( முதல் 

முருங்கைமரம் . 
கிரேதை- ) யுகம் ) . 

கிழாத்தி - ஒர் மீன் . 
கிரேஸ்தன் - கிரகஸ்தன் . 

கிழார் - இறைகூடை , 2. சலசூத்திரம் , 
கிரேந்தி- ஏலத்தோல் . 

3. தோட்டம் . 
கிரேனிடல் - அஞ்சியொடுக்கல் , 

கிழால - களர் நிலம் . 
கிரௌஞ்சம் - ஒரு மலை . 

கிழான் - உரியோன் , 2. வேளாளன் , 
கிலம் --சிறுமை , 2. அழிவு. 

3. சூரியன் , 4. தயிர் . 
கிலி- பயம் . 

கிழி - கீற்று , 2. கிழிந்ததுண்டு , 3. கீளு 
கிலிகோலம் 

டை , 4. நிதிப்பொதி , 5.எழுதுபடம் . 
அலங்கோலம் 

கிழிதல் - பிளத்தல் , 2. பீறுதல் , 3 . 
கிலீபம் - பேடு , 

வீணாதல் . 


கிருபாசாரியன் - 


கம்பாளைச்செடி . 


கிலியம்பறை 


) 


கிளப்பு . 


கிளுகி 

139 

கிறுச 
கிழித்தல் - கிழியச்செய்தல் , 2. கோடு கிளுவை ஓர் பறவை , 2. ஓர் மரம் , 3 . 
முதலிய கிழித்தல் . 

ஓர் மீன் , 
கிழியல் கிழிந்தசீலை, 2. கிழிவு, 3. பய கிளை - மரமுதலியவற்றின் கிளை , 2 . 
னற்றவன் . 

தளிர் , 8. சுற்றம் , 4. கூட்டம் , 5 . 
கிள ( வி ) சொல் , 2. எழும்பு . 

மூங்கில் , 6. ஒர் பண் , 7. கைக்கிளை 
கிளத்தி - நாமகள் . 

யென்னுமிசை , 8. யாழினோர் நரம்பு . 
கிளத்து- ( வி ) சொல் . 

கிவளகூட்டல் - ஆந்தைகள் கூச்சலிடு 
கிளப்பு - ( வி ) எழுப்பு , 2. பூமியின் தல் . 
கீழிருப்பதைக் கிளப்பு , 3. சுரமுத கிளைக்கதை - ஒன்றிலிருந்து பல கதை 
லியவற்றை எழுப்பு , 4. ஏவிவிடு, தோன்றுங்கதை . 
5. மூட்டிவிடு , 6. சுவர் முதலிய கிளைஞர் - உறவோர் , 2. தோழர். 

கிளைதல் - அரிசிகளைதல் , 2. சீலைகளை 
கிளம்பு- ( வி ) எழும்பு , 2. மேலோங்கு , தல் , 
3. வளர் , 4. சுவர் முதலியன கிளம்பு , கிளைத்தல் - மரக்கிளை கிளைத்தல் , 2 . 
5. மூண்டெழும்பு , 6. சினத்தெழும்பு , பெருகல் , 3. சுற்றம் பெருகல் , 4 . 
7. பக்கத்திற்கிளம்பு , 8. உண்டாகு , கப்புங் கவருமாய் நிறையல் , 5. நெ 
9. புறப்படு , 10. மேலெழும்பு . ருங்கல் . 
கிளர் - ஒலி , 2. பூந்தாது . 

கிவளமை - உறவு , 2. சினேகம் . 
கிளர்- ( வி ) மேலெழும்பு, 2. மேலோங் கிளையார் - சினேகர். 
கு , 3. அதிகரி , 4. இறுமாப்புக்கொள் , கிளைவழி வமிசம் , 2. கொடி வழி 

5. நிறை , 6. பிரகாசி , 7. சிற . கிள்ளாக்கு - அதிகாரநறுக்குச்சீட்டு 
கிளர்ச்சி - மேலோங்குகை, 2. விருத்தி , கிள்ளாப்பிறாண்டு- ஓர் விளையாட்டு , 2 . 
3. உள்ளக்கிளர்ச்சி , 4. நிறைவு , 5 . 

அலட்சியம் , 
இறுமாப்பு . 

கிள்ளி - சோழன் . 
கிளர்த்து .-- (வி ) எழுப்பு , 2. ஒளிசெய் . கிள்ளு- (வி ) கையாற்கிள்ளூ, 2. இலை 
கிளர்வு - எழுச்சி , 2. பெருக்கம் . 

முதலியகிள்ளு , 3. கொஞ்சமாயெடு . 
கிளவரி -- தண்ணீர்விட்டான் கிழங்கு . கிள்ளை- கிளி, 2 கருங்கிளி , 3. குன் 
கிளவி சொல் . 
கிளறு- ( வி ) கிண்டு , 2. கலக்கு , 3. வெ கிள்ளைவிடு தூது- ஓர் பிரபந்தம் . 

ளியாக்கு , 4. கிண்டியாராய் . கிறாக்கி - அருமை . 
கிளா - களாச்செடி. 

கிறாய் - பச்சைநிறக் களிமண் . 
கிளி கிள்ளை , 2. வெட்டுக்கிளி , 3. ஓர் கிறி- வழி , 2. பொய் 
மீன் . 

கிறீசு - குற்றுவாள் . 
கிளிகடி கருவி - 

கிறீச்சிடுதல் ஒலிக்குறிப்பு . 
கிளிகடிகோல் 

கிறீஸ்துவம் - கிறிஸ்து மார்க்கம் . 
கிளிச்சிறை ஒருவகைப் பொன் . கிறு- நிகழ்கால விடைநிலை . 
கிளிஞ்சில் ஏரல் . 

கிறுகிறு - ( வி ) தலை கிறுகிறு , 2. தடு 
கிளித்தட்டு - ஓர் விளையாட்டு . 

மாறு . 
கிளிமூக்குக் கிழங்கு - ஆகாச கருடன் கிறுகிறுப்பு - தலைச்சுழற்சி , 2. செருக்கு . 

கிறுக்கன் - பைத்தியக்காரன் . 
கிளியாறு - புதுச்சேரிக்குத் தெற்கி கிறுக்கு- பைத்தியம் , 2. அகம்பிரமம் ,, 
லுள்ள ஓர் நரி . 

கிறுக்கு- ( வி ) கிறுக்கித்தள்ளு. 
கிளுகிளெனல் - ஒலிக்குறிப்பு , 2. வி கிறுங்கல்- ( தொ . பெ ) அசைதல் . 
ருத்திக்குறிப்பு , 

கிறுசன் - குங்குமப்பூ . 2. மஞ்சள் . 


ரை 


தட்டை . 


கிழங்கு . 


கிணம் 


140 


கீல் 


க்ஷணர்- வறியர். 


வண்டு 


வகைப் புழு . 


கிறுது- குறும்பு . 

கீணர் 
கிறுதுவேதன் - பீர்க்கு , ( ஒர் கொடி ): | r ணர் 
கிற்பு - செய்கை , 2. அடிமைத்தனம் . கீதம் - இசைப்பாட்டு , 2 . 
கிற்றல் ( வி ) செய்தல் , 2. கட்டுப்படுத் 

3. இசை . 
தல் . 

கீதாரி - இடையன் . 
கினி - பீடை 

கீதி- கீதம் , 2. கீதம்பாடுவோன் . 
கின்னை- கவசம் , 2. விளாமரம் . 

கீதை - பாட்டு , 2. பூர்வசரித்திரமெடுத் 
கின்று - நிகழ்கால விடைநிலை . 

துக் காட்டு . இஃது : அவதூதகீதை, 
கின்னம் - துன்பம் . 

இரிபுகீதை , உத்தரகீதை , சிவகீதை , 
கின்னரம் கின்னரப்புள் , 2. ஓர் யாழ் , பகவற்கீதை, பிரமகீதை முதற் பல 
3. நீர்வாழ் பறவை , 4. ஆந்தை . 

வகைப்படும் . 
கின்னரர்-பதினெண் கணத்தொருவர் . கீயாக்கணக்கு - வடமொழியின் கூட் 
கின்னரர்பிரான் - குபேரன் . 

டெழுத்துக்கள் . 
கின்னரி - கின்னரம் . 

கீரம் - கிளி, 2. கருங்கிளி, 3 , பால் . 
கின்னி - மழைக்கிளி.. 

கீரன் - நக்கீரன் . 
கின்னிக்கோழி - ஒருவகைக் கோழி கீரி - நகுலம் , 2. கள்ளிமரம் . 

கீரிப்பாம்பு - வயிற்றிலுள்ள ஓர் 
கீ 

கீரிப்பூச்சி 

கீரை- இலைக்கறி . 
கீ - ஓரெழுத்து , 2. கிளி முதலியவற்றின் கீரைக்குத்தண்ணீரிறைத்தல் - ஓர் 
குரல் . 

விளையாட்டு . 
கீக்கீயெனல் - பறவைப் பார்ப்பின் கீரைநார்ப்பட்டு --ஒர் பட்டு . 

குரல் , 2. கிளிகுரல் காட்டல் , கீரோமாரோவெனல் - பிள்ளைகள் கூக் 
கீசகம் - குரங்கு , 2. மூங்கில் மரம் , 3 . 

குரலிடல் . 
தலைச்சீரா . 

கீர் -- சொல் . 
கீசகன் - ஓரரசன் . 

கீர்கீரெனல் ஒலிக்குறிப்பு . 
கீசகாரி - வீமன் . 

கீர்த்தனம் - புகழ்ச்சி , 2. தேவகீர்த் 
கீர்த்தனை- தனை.. 

கீர்த்தி - புகழ் . 
கீச்சான் - ஓர் மீன் , 2. ஓர் பறவை , கீர்த்திபூஷணன் - இடைச்சங்க காலத் 
3. குழந்தை, 

திறுதிக்கண் அரசு செய்த பாண்டியன் .. 
கீச்சி - பாசிமணி . 

கீர்த்திப்பிரதாபம்- மிகுகீர்த்தி 
கீச்சிடல் கீச்சென்று கத்தல் . கீர்த்திமான் - புகழுடையோன் . 
கீச்சு - புள்ளொலி , 2. கீச்சழுகை . கீர்வாணம் - சமஸ்கிருதபாஷையினோர் 
கிச்சுக்கிட்டம் - இருப்புக்கறல் . 

பகுதி . 
கீச்சுக்கீச்சுத்தம்பலம் ஒர் விளை கீலக - நாற்பத்தெட்டாவது வருடம் . 
யாட்டு . 

கீலகம் - ஆணி , 2. பொறுப்பிடம் , 3 . 
கீச்சுத்தாரா - ஓர்வகைத்தாரா . 

தந்திரம் . 
கீச்சுமாச்செனல் 

கூக்குரலிடல் . 

கீலம் - வெட்டு , 2. கிழிவு, 8. கீல் .. 
கீச்சுமூச்செனல் 

கீலம் - ஆணி , 2 , சுவாலை . 
கீடமாரிட சிறுபுள்ளடிப்பூடு . 

கீலாலம் - நீர் , 2. இரத்தம் , 3. காடி . 
கீடம் - புழு , 2. வண்டு , 8. கோற்புழு . கீலு ( வி ) கிழி , 2.கிண்டு , 
கணம் 

கீல் யாக்கையின் சந்து , 2. சிெல் , 
சிதைவு , 2 .. கேடு .. 

கீல் - அண்மை , 2. சதவின் கில் , 


கீசம்பறை முறைகேடு . 


கீசறை 


குகன் 


. 


141 

குசந் 
கீழறு- ( வி ) பூமியிற் சுரங்கஞ்செய் , 2. குகு- அமாவாசை , 2. கூகையொலி , 3 . 
சதிசெய் . 

தசநாடியிலொன்று . 
கீழறை நிலவறை , 2. வளை . 

குகுதன் - தசநாடியிலொன்று . 
கீழாறு - பூமியினுள்ளோடு மாறு , 2. குகுரம் - ஓர் தேசம் . 
கொங்குதேசத்தாறு . 

குதலா - கடுரோகிணி , 2. தேனீ . 
கீழாநெல்லி கீழ்க்காய் நெல்லிப்பூடு , குகை - அளை, 2. மலைக்குகை , 3. முனி 
கீழ் - கீழிடம் , 2. கிழக்கு , 3. பள்ளம் , வரிருப்பிடம் , 4 , பொன் முதலிய 
4. கீழுலகம், 5. மறதி , 6. கடிவா வுருக்கும் பாத்திரம் , 5. சமாதியறை . 
ளம் , 7. கீழ்மக்கள் . 

குகைக்காமன் - கல்நார் .. 
கீழ்க்கண் - கீழ்ப்பார்வை , 2. கண்ணின் குகைமேனாதத்தீ - சொன்ன பேதி 
கீழ்ப்பக்கம். 

குக்கல் - நாய் , 2 , இருமல் , 
கீழ்க்கதி - தாழ்ந்தபதம் . 

குக்கன் - நாய் . 
கீழ்க்குரல் - அடிக்குரல் , 2. மந்தவொலி . குக்கி 

குக்ஷி 
கீழ்தல் ( தொ . பெ ) அழித்தல் , 2. கிழித் குக்கிலம் - அதிவிடயம் , ( ஒரு பூண்டு). 
தல் , 3. பிளத்தல் . 

குக்கில் - செம்போத்துப்பறவை , 2. குங் 
கீழ்ப்படிவு- அமைவு . 

கிலியம் , 
கீழ்ப்பயிர் - பெரும்பயிருக்குணிற்குஞ் குக்கு- ( வி ) கக்கு , 2 . குந்து . 
சிறுபயிர் . 

குக்குடசர்ப்பம் - பறவைநாகம் . 
கீழ்ப்பாடு கீழ்ப்பக்கம் , 2 அடக்கம் . குக்குடச்சூட்டு - கோழித்தலைக்கந்தகம் . 
கீழ்மகன் -ானன் , 2 , சனி . 

குக்குடபுடம் - கோழிப்புடம் . 
கீழ்மை -ானம் , 2 தாழ்மை . 

குக்குடம் - கோழி . 
கீளி - ஓர்வகைச் சிறுமீன் . 

குக்குரம் - கோடகசாலைப்பூடு. 
- கீற்று , 4 . தென் குக்குலு 

பாதி குங்குலு 
5. எழுத்து , 

குக்குறுப்பான் 
கீறு - ( வி ) வரிகீறு , 2. எழுது , 3. வறண்டு , குக்குறுவான் - 

ஓர் பறவை . 
4. ஆயுதத்தாற்கீறு ,5.கிழி , 6. பிள , 7 குக்கூவெனல் - ஒலிக்குறிப்பு . 
உரைகல்லிலுரை , 8. குறிப்புக்காட்டு. குங்கிலிகம் - வாலுளுவை யரிசி . 
கீற்று - வரி , 2. பிளவு , 3. கீறல் . குங்கிலியக்கலையர் - அறுபத்து மூன்று 
கீற்றுமதி மூன்றாம்பிறைச் சந்திரன் . நாயன்மார்களுளொருவர். 
கீனம் இழிய , 2. குறைபாடு . குங்கிலியம் - குங்குலியம் . 
கீனன் - குலமில்லான் , 2. குறைவான குங்குதல் ( தொ . பெ ) குறைதல் . 
வன் . 

குங்குமப்பூ - ஓர் மருந்து . 
கு 

குங்குமம் - ஒருமரம் , 2. செஞ்சாந்து , 3 . 

குங்குமப்பூ , 4. குங்குமநிறம் . 
கு - ஓரெழுத்து , 2. நான்கனுருபு , 3. ஒரு குங்குமவர்ணி- மஞ்சட்கல் , 2. அரிதா 

சாரியை . 
கு - பூமி , 2. சிறுமை . 

குங்குலு -- குங்கிலியம் . 
குகம்- மலைக்குகை. 

குசக்கலம் - மட்கலம் . 
குகரம் - மலைக்குகை, 2 , குடவறை , 8. குசத்தனம் மூடத்தனம் . 
ஓரெழுத்து . 

குசத்தி - குசப்பெண் , 2. பூறுே . ( இஃக 
குகன் - முருகன் , 2. ஸ்ரீராமபிரானின் ஒரு மருந்து ). 
தோழன் . 

குசந்தனம்செஞ்சந்தனமரம் . 


, 


ரம் . 


தல் . 


குச்சி 142 

குடதி 
குசமசக்கு - வீண்மயக்கு . 

குச்சிலியர் - குச்சரர் . 
குசம் - புறங்கூறல் . 

குச்சில் - சிறுகுடில் . 
குசம் - தருப்பைப்புல், 2. நீர் , 3. மரப் குச்சு - சிறுகுடில் , 2. மரக்குச்சு , 3. பா 
பொது , 4 , முலை .. 

வாற்றி , 4. சிறுகம்பு , 5. தலைமயிர்க் 
குசலம் - மிகுந்தகல்வி , 2. சாமர்த்தியம் , குச்சி , 6 , குஞ்சம் . 

3. சுகம் , 4. தந்திரம் , 5. மாந்திரிகம் . குச்சுக்காரி வியபிசாரி . 
குசலர் - மிகவல்லோர் , 2. அறிஞர் . குச்சுப்புல் - அழுக்கெடுக்கக்கட்டிய புல் . 
குசலவர் - ஸ்ரீ இராமபிரான் மைந்தர். குச்சை - கொய்சகம் . 
குசவர் - குயவர் . 

குஞ்சம் - குச்சு , 2. பூங்கொத்து , 3 . குன் 
குசவாரம் - செவ்வாய்க்கிழமை . 

றி கொடி , 4. பயோட்டி , 5. கதிர்க் 
குசவள - 

கொத்து , 6. கூன் , 7. குறள் , 8. கோட் 
தடை . 
குசல 

சொல்லல் , 9. நாழி , 10. பாவாற்றி , 
குசன்-செவ்வாய் , 2. சீராமன் புதல் 11. புளி நறளைச்செடி , 12. சீதாங்க 
வரிலொருவன் . 

பாஷாணம். 
குசாக்கிரம் - தருப்பை நுனி . 

குஞ்சரம் - யானை , 2. உச்சிதம் , 3. கருங் 
குசால் - உல்லாசம் , 2. களிப்பு . 

குவளை , 
குசினி- சமையல் வீடு , 2. சிறியது . குஞ்சராசனம் - அரசமரம் , 
குசு - அபானவாயு . 

குஞ்சி -- குடுமி , 2. சிற்றப்பன் , சிறிய 
குசுகுசெனல் காதுக்குள்ளோது தாய் , 3. பறவைக்குஞ்சு , 4 மயிர் . 
குசுகுசுப்பு - 

குஞ்சிச்சடை - சிறுசடை 
குசுமம் - புட்பம் . 

குஞ்சிதம் - வளைவு , 2. குந்தி நிற்கை 
குசும்பம் - ஒரு பூ , 2. ஒரு மரம் . குஞ்சிரிப்பு - புன்னகை. 
குசும்பா--செந்திருக்கம் பூமரம் , 2. மிகு குஞ்சு -பல்லி - ஒந்தி - பறவை முதலிய 

சிவப்பு , 3. ஓர்வகைப் பானம் . வற்றின் குஞ்சு , 2. ஆண்குறி . 
குசேசயம் - தாமரைப்பூ . 

குஞ்சுரம் - குன்றிக்கொடி . 
குசேலன் - ஸ்ரீ கிருஷ்ணபகவானின் குஞ்சுறை பறவைக்கூடு . 
ஓர் பிராமணதோழன் . 

குடகம் தேசமைம்பத்தாறினொன்று , 2 . 
குசை - கடிவாளம் , 2. குதிரை கட்டுங் . 

ஒர் மலை . 
கயிறு , 3. குதிரையின் பிடர்மயிர் , 4 , குடகரம் - உத்தாமணிச்செடி. 
தருப்பைப்புல் . 

குடகு - ஒரு தேசம் . 
குசையன் - கீரவேகி . 

குடக்கி - வளைவானது . 
குசோத்தியம் - தந்திரம் , 2. பரிகாசம் . குடக்கியன் - கூனன் . 
குச்சத்தின்பாதி - சிறுபுள்ளடிப்பூடு , குடக்கினி - கருங்காலி மரம் . 
குச்சம் - புறங்கூறுகை , 2. நாணற்புல் , குடக்கு - மேற்கு . 
8. குன்றிக்கொடி , 4. பற்படகம் , குடக்கோ - 

சேரன் . 
( ஒரு மருந்துப்பூடு ). 

குடக்கோன் - 
குச்சம் - நூல் முதலியவற்றின் கொத்து , குடங்கர் - குடம் , 2. கும்பவிராசி , 8 . 
2. நெற்குஞ்சம் . 

குடிசை . 
குச்சரம் - ஓர் தேசம் . 

குடங்கை -உள்ளங்கை . 
குச்சார் - குச்சிலியர், 

நடசப்பாலை கொடிப்பாலைச்செடி. 
குச்சரி- ஓர் பண் . 

குடசம் - வெட்பாலைமரம் , 2. மலைமல் 
குச்சி - கூர்ச்சு, 2. மயிர்க்குச்சு , 

விகை . 
குச்சிதம்- அரோசிகம் , 

குடஞ்சுட்டு - பசு . 
குச்சிலி- அந்திக்கடை . 

குடதிசை மேற்குத்திசை . 


. 


குடாரி 


உருவண்டு . 
143 

குடுகு 
குடத்தி - கழுதைக் குடத்தி , ( ஓர் மிரு குடாரு- தயிர்கடைதாழி . 
கம் ) , 2. முல்லை நிலப்பெண் . 

குடாவடி - கரடி , 
குடந்தம் - திரட்சி , 2. நால் விரல் மடக்கிப் குடாவு - குடா . 
பெருவிரல் நிறுத்தி நெஞ்சிடைவைக் குடான் - செம்முள்ளிச்செடி . 

கை , 3. குடம் , 4. கும்பகோணம் . குடி - குடும்பம் , 2. கோத்திரம் , 3 , 
குடந்தை - கும்பகோணம் . 

யானவன் , 4. குடியிருப்பு , 5. ஊர் , 
குடப்பம் - இருப்பைமரம் . 

6. மருதநிலத்தூர் , 7. வீடு , 8. மனை 
குடப்பாலை - ஒரு மரம் . 

வி , 9. உடம்பு . 
குடமணம் - கருஞ்சீரகம் . 

குடி - ( வி ) பருகு , 2. உறிஞ்சு , 3. மது 
குடமாடல் - மாயோன் கூத்து . 

வுண் , 4. முலையுண் , 5. உட்கொள் . 
குடமுழா - ஒரு முழவு , (வாத்தியம் ). குடிகாரன் - சுராபானி . 
குடமுருட்டி - காவிரியின் ஒருகிளை . குடிகேடன் --துஷ்டன் . 
குடம் - மருத நிலத்தூர், 2. ஊர்ப்பொது , குடிகேடி - வியபிசாரி . 

3. பசு , 4. கைகொட்டிக் குவிக்கை , குடிகொள் - ( வி ) வாசமாயிரு. 
5. மாயோன்கூத்து , 6. கொடுந் குடிக்காடு - ஊர்ப்பொது , 2. மருதநிலத் 
தமிழ் நாட்டினொன்று , 7. பூசம் . 

தூர் , 
குடம் கும்பம் , 2. கும்பவிராசி , 3. சரு குடிக்கூலி- வாடகை 
க்கரை , 4. திரட்சி . 

குடிசை - குடில் . 
குடம்பை பறவையின் கூடு, 2 முட்டை குடிஞை ஆறு , 2. பறவைப்பொது ,, 
குடரி - யானைத்தோட்டி 

3. கோட்டான் , 4. பதி . 
குடர்- குடல் . 

குடித்தனக்காரன் - இல்லாச்சிரமி , 2 , 
குடலேறுதல் - குடல் பிசகி மேலிடுதல் . பயிரிடுவோன் . 
குடலை - கதிர்க்குடலை , 2. ஓலைக்கூடை , குடித்தனம்- இல்வாழ்க்கை 
3. கிணற்றுக்குடலை , 4 பழக்கூடு , குடிநிலம் - குடியிருக்கத்தக்க நிலம் , 
5. ஓலைக்கூடு 

குடிப்பிறப்பு - ஒழுக்கமுடைய குடியிற் 
குடல் - குடர் . 

பிறத்தல் . 
குடல்வாதம் - ஒருவகை நோய் . குடிமகன் - முக்குலத்தோர்க்கு மேவல் 
குடவம் - பித்தளை . 

செய்வோன் , 2. அம்பட்டன் . 
குடவர் - இடையர் . 

குடிமக்கள் - பணிசெய்யும் பதினெண் 
குடவளப்பம் -- இருப்பைமரம் . 

வகைச் சாதியார் . 
குடவன் - பித்தளை , 2. ஒரு கொட்டைக் குடிமதிப்பு குடியிறை . 

காய் , 3. கோட்டம் , ( ஒரு பூண்டு ). குடியரசு - குடியாட்சி . 
குடவு - குமரனாடல் , 2. வளைவு , 3. குகை, குடியிறை - அரசனுக்குக் குடிகள் கொ 
குடவு- ( வி ) வளை . 

டுக்கும் வரி , 
குடா- குடைவு , 2. கடற்குடா , 3. கோ குடிரம் - காரை , ( ஒரு செடி ) 

ணம் . 
குடாக்கு - உக்கா, 2. உக்காமருந்து . குடிலம் - வளைவு , 2. வஞ்சகம் , 8. சடை , 
குபாக்கை - வயலின் மூலை . 

4. ஆகாயம் , 5. குராமரம் . 
குடாசகம் - கட்டம் , 2.ஏய்ப்பு , 3. மா குடிலை பிரணவம் . 
யம் , 4. துர்போதனை 

குடில் - சிற்றில் , 2. குடிசை , 3. ஆகாயம் . 
குடாப்பு - கூடு. 

குடு - கள் , 
குடாரம் - கோடாலி , 2. தயிர்கடைதாழி , குடுகு - குடுக்கை 
3. தயிர்கடைதறி , 

குடுகுடா 
குடாரி கோடாலி, 2. யானைத்தோட்டி குடுகுடி- . உக்கா , 


வழி . 


குட்ட 144 

குணப் 
குடுகுடு - ஒலிக்குறிப்பு . 

குட்டரி - மலை . 
குடுகுடுகிழவன் தளர்ந்தவயதோன் . குட்டன் குழந்தை, 2. மகன் , 8. ஆட் 
குடுகுடுக்கை - காய்ந்தொலிக்குந் தேங் டுக்குட்டி . 
தாய் 

குட்டான் - சிறு ஓலைப்பெட்டி . 
குதேடுப்பை - அறக்காய்ந்து வற்றலா குட்டி - ஆடு முதலியவற்றின் குட்டி , 2 . 

னது , 2. சிற்றுடுக்கை , 3. மரமணி ,. சிறு பெண்பிள்ளை, 3. குழந்தை, 4 . 
குடுக்கை - கமண்டலம் , 2. தேங்காய் 

ஆதாயம் , 
முதலியவற்றின் குடுக்கை 

குட்டிச்சாத்தான் - ஒரு பேய் . 
குடுமி - ஆண்மயிர் , 2. சிகை , 3. உச்சி , குட்டிச்சுவர் -சிறு சுவர் , 2. மடையன் . 
4. மலையுச்சி , 5. வெற்றி , 6. கதவின் குட்டிப்பலா - ஓர் செடி , 
குடுமி , 7. யேழிக்குடுமி , 8. பாம்பு குட்டிமம் - கற்படுத்த இடம் . 
பிடிப்பவன் . 

குட்டியம் - சுவர் . 
குடுமிதட்டு ( வி ) தானிய அளவிற்றலை குட்டியிடுக்கி - சிற்றரத்தைச்செடி, 2 . 

கோட்டம் , ( ஒரு பூண்டு ) , 3. பயிரு 
குடுமிப்பருந்து - ஓர்வகைப் பருந்து . டன் முளைக்குமோர்புல் . 
குடும்பத்தானம் - களத்திரத்தானம் . குட்டினம் - கருஞ்சீரகம் . 
குடும்பம் ஒரு குடியிலுள்ளார் , 2. உற குட்டினி - சங்கம் வாங்குபவள் , 2 . 
வின் முறையார் , 3. குடி . 

வசவி , 
குடும்பன் - பள்ளர் தலைவன் . 

குட்டு - மானம் , 2. குட்டுதல் . 
குடும்பி - குடும்பத்தலைவன் . 

குட்டு- ( வி ) தலையிற்குட்டு. 
குடும்பினி - மனைவி . 

குட்டுவன் - சேரன் . 
குடும்பு - பூ முதலியவற்றின் கொத்து குட்டை - குள்ளம் , 2. சிறு குளம் , 3 . 
குடுவை - சிறுகலசம் . 

கைத்துண்டு , 4. தொழுமரம் , 5 . 
குடை - கவிகை , 2. பாதகுறட்டின் வியாதி . 
குமிழ் , 3. குடைவேல் , 4. குமரனா குணகண்டி - சிவனை 

- சிவதைக்கொடி 
டல் , 

குணகம் - பெருக்குந்தொகை 
குடை-( வி ) கடை , 2. துளை , 3. தாது குணகாங்கியம் - ஓர் ஆரியநூல். 
குடை , 4. குளி , 5. நோவுபடு , 6. குணகாரம் பெருக்குக்கணக்கு 
மனதை வருத்து . 

குணகு- பிசாசம் . 
குடைக்காளான் - ஓர் காளான் . குணக்கு - கோணல் , 2. எதிரிடை , 8 . 
குடைக்கிழங்கு -சிற்றரத்தைச்செடி . 

கிழக்கு . 
குடைச்சல் குடைதல் , 2. வருத்தம் , குணங்கர் - பிசாசம் .. 
குடைதல் (வி ) தோண்டல் , 2. நீராடு குணங்கு- (வி ) வளை , 2. சோர் , 3. மனந் 
தல் . 

தளர் . 
குடைப்புல் - ஓர் புல் . 

குணட்டு - கதிரின்குலை. 
குடைவு குகை , 2. வளைவு . 

குணட்டு - ( வி ) மயக்கிப் பேசு , 2. செல் 
குடோரி - கீற்று , 2. மருந்துக்குடோரி , லங்கொஞ்சு , 3. துள்ளி விளையாடு . 
3. வங்கமணல் , 4. வெங்காரம் , 5. குணத்திரயம் - முக்குணம் ; அவை : 
வெள்ளைப்பாஷாணம் . 

இராசதம் , சாத்துவிகம் , தாமதம் 
குட்டம் - ஆழம் , 2. குளம் , 8. கொடுந் என்பன . 
தமிழ் நாட்டி னொன்று , 4 - கோட் குணபத்திரன் - கடவுள் , 2. அருகன் , 
டம் , ( ஒரு பூண்டு ), 5. சிறுமை . 8. நிகண்டு செய்த மண்டலவனின் 


3 


கடம் கொழுகொய் 


குணபம் பிணம் , 2. பிசாசம் . 


குண்ட 145 / 

குதம் 
குணபலம் - அதிவிடயம் , ( ஒரு பூண்டு). குண்டலகேசி - ஓரிலக்கிய நூல் ,(சிறு 
குணம் - பண்பு , 2. தன்மை , 3. நற் பஞ்சகாவியங்களிலொன்று ). 
குணம் , 4. இலட்சணம், 5. மேன் குண்டலம் - குழை , 2 , வட்டம் , 3 . 
மை , 6. சுகம் , 7. சொஸ்தபுத்தி , பானம் , 4. ஆகாயம் . 
8. வியாதியின்குறி , 9. சீர்மை , 10 ,. 

குண்டலன் பலராமன் , 2. குண்டலந் 
தத்துவம் , 11. கயிறு , 12. நாணி ,, 

தரித்தவன் . 
13 சத்து , 14. உடற்குணம் , 15. குண்டலி -சீந்திற்கொடி , 2 மூலாதாரம் , 
குடம் . 

3.காளி , 4. பாம்பு , 5. இசங்கு செடி . 
குணலி சீந்திற்கொடி 
தணல - வீராவேசத்தாற் கொக்கரிக் தண்டன் - குண்டகன், 2. அடிமை . 

குண்டனி - வரவி 
கை , 2. ஒர் கூத்து . 

குண்டா - பானை . 
குண்வாகடம் - ஒர் வைத்திய நூல் , 

குண்டாணிக்கொடி 
குணவான் நற்குணன் . 

குந்தாணிக்கொடி - 

ஓர் கொடி , 

ஓர் 
குணனம் -- பெருக்கல் , 2. விவரம் , 

குண்டான் -- ஒருவித பானை . 
குணனீயம் - பெருக்கப்படுந்தொகை. 

குண்டி 

ஆசனபக்கம் , 2. ஈரல் , 3 . 
குணாதீதன் - கடவுள் . 

இருதயம் , 4. மீன்சினை , 5. பழத் 
குணாம்பு - கோமாளம் . 

தின் கீழ்ப்புறம் . 
குணாலம் - ஓர் தேசம் , 2. ஓர் புள் 

குண்டிகை- கமண்டலம் . 
குணாலை - வீராவேசக்தாற் கொக்கரிச் 

குண்டியம் - குறளை , 2. இரகசியங்களைத் 
தல் . 
குணி - முடவன் , 2. குணத்தையுடை குண்டில் சிறுசெய் , 2 

தூற்றல் , 3. பொய் 
- முதுகு. 

விதர்ப்பதேசத்திரா 
குணி- ( வி ) எண்பெருக்கு , 2. கணி , 8. குண்டினம்- 

குண்டினபுரம் - சதானி . 
உத்தேசி , 
குணிதம் -- பெருக்கிக்கண்டபலம் , 2. குண்டு - திரண்டவடிவு , 2. பீரங்கிக் 
மடங்கு . 

குண்டு , . 3. கஞ்சா முதலியவற்றிற் 
குணில் - பறையடிக்குந்தடி , 2. குறுக் 

செய்த திரளை , 4. ஆழம் , 5. தாழ்வு , 
தடி , 3. கவண் ,. 

6. விதை , 7. ஆண் குதிரை , 8. சிறு 

செய் . 
கணு - புழு . 
குணுகுணேன- , ஒலிக்குறிப்பு , 2. குண்டு - நீர்த்தடாகம் , 2. குழி . 
குணுகுணுக்க முணுமுணென. குண்டை - எருது , 2. இடபவிராசி , 3 . 
குணுக்கு - மாதர் காதணியிலொன்று , 2 , 

சட்டி , 4. கைக்கொடி . 
குரம்பை , 3.வலையில் தொடுத்திருக்கு குண்டோதரன் - ஒரு பூதன் , 2. பெருந் 
மீயக்குண்டு , 4. வெள்ளி. 

தீனிக்காரன் , 
குணுங்கர் --சண்டாளர் , 2. தோல்வினை குண்ணியம் - பெருக்கப்படுந்தொகை , 
ஞர் , 8 : தோற்கருவியாளர் . 

2. பொருட்டன்மை . 
குணுங்கு பிசாசம் . 

குதக்கு - ( வி ) வாயில் ஆகாரம் அடை 
குண்டகன் - சோரபுத்திரன். 

குதக்கேடு சீர்கேடு . 
குண்டக்கிரியம் - ) 

குதட்டு - ( வி ) மெல் , 2. குதப்பு . 

குதப்பு - ( வி ) குதட்டு . 
குண்டணி குறளை . 

குதம் - வெங்காயம் , 2. கிடங்கு 
குண்டம் குடுவை , 2. பானை , 3 . மிகுதி . 
குளம் , 4. குழி , 5. ஒமமுதலிய குண் குதம் - மலவாயில் , 2. தருப்பைப்புல். 
டம் . 

குதம்பு - ( வி ) அலைசு , 2. கொதி , 3. சின . 


குண்டக்கிரியை - ஒரிராகம், 


குதனம் 


குதை 146 

குந்த 
குதம்பை - காரிடுசடை , 2. ஒர் காதணி , குத்தகை- பராதீனமில்லாமை. 
8. ஒரு பூடு , 

குத்தரசம் பெருங்காயம் . 
குதம்பைச்சித்தர் - ஓர் சித்தர் . குத்தாலம் காட்டாத்தி மரம் . 
குதர்- ( வி ) பிரித்துக்கோது 

குத்தாலா - கடுகுரோகணி . 
குதர்- பிரிவு , 

குத்தி - குற்றி . 
குதர்க்கம் - முறைகெட்டதர்க்கம் . குத்தி - அடக்கம் , 2. மண் , 3. சிறு 
குதலை - மழலைச்சொல் , 2 , மாதருடைய குடுவை . 

மொழி , 3. மூடன் , 4. எதிரிடை .. குத்திக்கொல்லர் - பணங்கொண்டு போ 
குதறு - ( வி ) சிதறு , 2. கிண்டு , 3 

கிறவர் . 
குலை . 

குத்திரம் - வஞ்சகம் , 2. குரூரம் , 3 . 
- துப்புரவின்மை , 2 . 

பொய் , 4. மலை , 5. சுடுசொல் , 6 . 
குதவன சாதுரியமின்மை . 

சீக்கிரம் , 7. சணற்பயிர் . 
குதனைக்கேடு - 

குத்தினி 

ஒர் பட்டு சீலை , 
குதாவிடை - தடை . 

குத்துனி - 

. 
குதானன் - தாளிச்செடி . 

குத்து சணற்பயிர் . 
குதி - காலின்குதி . 

குத்து- (வி ) ஊசி முதலியவற்றாற்குத்து , 
குதி-( வி ) பாய் , 2. இரசமுதலியன 2. ஈட்டி முதலியவற்றாற்குத்து , 3 . 

குதி , 3. பெருமையிலே துள்ளு, 4 . உலக்கையாற்குத்து , 4. நெரி , 5. கை 
கட , 5. கடந்துபோ. 

யினாற்குத்து , 6. கிறுக்கிக்குத்து , 7 . 
குதி - குதிப்பு , 2. முயற்சி . 

கொம்பினால் முட்டு , 8. பறவை 
குதிப்பிளவை - குதியில் வரும் ஓர் குத்து , 9. புள்ளிகுத்து , 10. கிண்டு, 
குதிக்கள்ளன் புண் . 

11. பறி , 12. துப்பாக்கியைக் கெட்டி , 
குதிப்பு - ஓர் மீன் , 

13. விதையூன்று , 14. சுடுவார்த் 
குதிரை - பரி , 2 , கயிறு முறுக்குங் தை பேசு , 15. தடங்கற்செய் , 16 . 
கருவி , 3. யாழின் ஒருறுப்பு , 4. துப் பிரை குத்து , 17. வயிறு முதலிய 
பாக்கியினோருறுப்பு , 5. நீரையடைக் குத்து , 
குமரம் , 6. ஊர்க்குருவி . 

குத்துக்கோல் - தாற்றுக்கோல் , 2. முட் 
குதிரைக்கல்லணை - சேணம் . 

கோல் . 
குதிரைக்குளம்பு - நீர்க்குளிரிச்செடி . குத்துத்திராய் - ஓர் கீரை . 
குதிரைப்பந்தி - குதிரைச்சாலை . குத்துப்பகன்றை - ஓர் செடி 
குதிரைப் பிடுக்கன் - பீநாறிமரம் . குத்துப் போர் - நிறுதிட்டமாய்வைக்குஞ் 
குதிரைமுகம் - நளகம் . 

சூடு , 2. மற்போர் , 
குதிரையாளி - வைரவன் . 

குத்துவாள் -உடைவாள் . 
குதிரைவாலிச்சம்பா - ஓர் நெல் குத்தெனவீழ- ( வி ) தலைகீழாய்விழ , 2 . 
குதிர் - நெல் முதலியவைக்குங் கூடு . நிறுதிட்டமாய்விழ. 
குதிர்தல் ( தொ.பெ ) செவ்வைப் குந்தகம் - 
- படுதல் . 

தடை . 

குந்தக்கம் - 
குதுகலம் - 

குந்தம் - நோய் , 2. ஓர் கண்ணோய் , 3 . 

குதிரை , 4. குருந்தமரம் , 5. கற்பா 
குதும்பகர் - தும்பைப்பூடு . 

ஷாணம் , 6. கோளகபாஷாணம் , 
கதுவைபடகு . 

7.தாலம்பபாஷாணம் . 
குகை பனிப்பூட்டு , 2. விற்குதை , 3. குந்தம் - நவதிரியிலொன்று , 2. குந்துருக் 
- ம்பின்குதை . 

கம் , 8. சவளம் , 4. கைவேல் , 5 . 
பெருஞ்சவளம் . 


, 


குதூகலம் அகக்களிப்பு . 


. 


மை . 


குப்பை 

147 

குமுத 
குந்தளம் - பெண்மயிர் , 2. மயிர்ப் குமஞ்சம்- தூபவர்க்கம் ; அஃது : 
பொது , 8. மயிர்க்குழற்சி , 4. ஒர் குமஞ்சான் - ஆண்குமஞ்சான் , பெ 
தேசம் . 

ண்கு மஞ்சான் என விருவகை. 
தந்தனம் - பணியில் மணிபதித்தல் . குமடு - கன்னம் . 
குந்தா- துப்பாக்கியின் அடி , 2. கப்ப குமட்டு - ஒக்காளம் . 
லின் பிற்பக்கம் . 

குமட்டு - ( வி ) வாய்கு மட்டு, 2 . அரோளி . 
குந்தாணி பெருவுரல் , 2. குந்தநோய் . குமதி- புத்திகேடன் . 
குந்தாலி- கிணறுவெட்டுங் கருவியி குமரகண்டம் - ஒர் வலிப்பு . 
குந்தாலம்- லொன்று . 

குமரம் - கொம்பில்லாவிலங்கு . 
குந்தாளி- ( வி ) களித்துக்குதி . குமரம் - ஓரிலக்கண நூல் . 
குந்தி - பாண்டவர் தாய் , 2 கள்ளு. குமரன் - பாலியன் , 2. கௌமாரன் , 3 . 
குந்திருக்கம் - குங்கிலியம் . 

புதல்வன் , 4. முருகன் , 5. வயிர 
குந்து - ஒட்டுத்திண்ணை , 2. தும்பு . வன் . 
தந்து- (வி ) குந்தியிரு , 2. காற்படங் குமரி -- பருவமுடையவள் , 2. கன்னி 
குந்து . 

கை , 3 புதல்வி , 4. அழிவின்மை , 
ஒரு வாசனைத் திரவி 5 கற்றாழைச்செடி , 6. கன்னியா 
யம் . 

குமரியாறு , 7. காளி , 8 கௌமாரி . 
குபசுபா- எட்டிமரம் . 

குமர் - மனமுடி பாதவள் , 2. கன்னி 
குபலம் - அபலம் , 2. கெடுதல் . 
குபீர் குபீரெனல்- விரைவுக் குறி குமல் - அரிவாள் 
குபீல் குபீலெனல் - ப்பு குமாரத்தி - புத்திரி , 2. இராசகுமாரி . 
குபேரகம் - சின்னிப்பூடு 

குமாரன் -- புத்திரன் , 2 பாலியன் , 3 
குபேரன்-தனதன் , 2. சந்திரன் . இராசகுமாரன் , 4. விடலை , 5. முருகன் . 
குபையம் -சிறுபுள்ளடிப்பூடு குமாரி - குமரி, 2. புதல்வி , 3. துர்க்கை , 
குப்பக்காடு - நாட்டுப்புறம் . 

4. சுவர்ணபேதி . 
குப்பம் - கடற்கரையூர் , 2 அச்சி நாண குமார்க்கம் - அமார்க்கம் . 
யம் . 

குமி-( வி ) மிகக்குத்து , 2. குவி . 
குப்பல் - குவியல் , 2. கூட்டம் . குமிகை - வெள்ளெள்ளு 
குப்பாயம் - சட்டை . 

தமிடக்கல் கிட்டக்கல் . 
குப்பி - ஓர்வித குடுவை , 2. மாதர் சிர குமிட்டி- ( வி ) திரளு . 
சணியுளொன்று , 3. வீணையின் முறுக் குமிதிகம் தேக்கமரம் . 

காணி , 4. குப்பிக்கடுக்கன் . குமிலம் - பேரொலி . 
குப்பிச்சாரம் - காசிச்சாரம் . 

குமிழி - நீர்க்குமிழி , 2. மிதியடிக்குமிழ் . 
குப்பிலவணம் - வளையலுப்பு . 

குமிழ் - நீர்க்குமிழி , 2. திரண்டவடிவம் 
குப்புழாய் - 

3. ஓர் மரம் , 4. நாணற்புல் , 5. எருத் 
குப்புழை - ஒரு செடி , 

அத்திமில் , 6. உள்ளங்காற்கட்டி . 
குப்புறு - (வி ) முகங்குப்புறவிழு , 2. தமிழ்ப்பு புடைப்பு, 2. புளகம். 
தலைகுனி , 3. கட , 4. பாய் . 

குமிளி - நீர்மேற்குமிழி . 
குப்பை குவியல், 2. கூட்டம் , 3. மோ , குமுக்கு மொத்தம் , 2. பெருந்தொகை , 

குமுகுமெனல் - மிகுமணக் குறிப்பு . 
4. குப்பைமேடு . 

8. திரட்சி , 4. உதவி . 
குப்பைக்கீரை - முட்கீரை . 

குமுணன் - முதலெழு வள்ளலாரு 
குப்பைமேனி- ஓர் பூடு . 

வன் . 
கப்பையன் - அழுக்கடைந்தவன் . குமுதகம் - ஓர் சித்திரக்கம்பி . 


கும்ப 


148 . 


குயில் 


குமுத சகாயன் - சந்திரன் . 

கும்பா - ஓர் கலம் . 
குமுதம் - அடுப்பு , 2. பேரொலி , 3. படை கும்பி - சேறு , 2. சுடு சாம்பல் , 3. வயிறு , 
யிலோர் தொகை அஃது சேனாமுகம் 4. குவியல் 
மூன்று கொண்டது , 4. தருப்பைப் கும்பி - யானை , 2. நரகம் . 
புல் , 5. வக்கிராந்த பாஷாணம் , 6. கும்பி - ( வி ) பிராணவாயுவை யுள்ளே 
வெள்ளைப் பாஷாணம் , 7. கருவிழி நிறுத்து 
நோயிலொன்று , 8. மிகுதி . 

கும்பிடு வனங்குகை . 
குமுதம் - வெள்ளாம்பல் , 2. செவ்வாம் கும்பிடு - ( வி ) கைகுவி , 2. கைகுவித்து 

பல் , 3. தென்மேற்றிசையானை . வணங்கு , 3 ஆராதி , 4 , கெஞ்சு . 
குமுதன் - குரங்குப்படைத்தலைவரிலொ கும்பிடுசட்டி- தீச்சட்டி 
ருவன் . 

கும்பிபாகம் - ஏழுநரகத்திலொன்று . 
குமுந்தம்- கற்பாஷாணம் . 

கும்பு - கூட்டம் . 
குமுலி - துளசிச் செடி 

கும்பு ( வி ) அடி பற்று . 
குமுறு ( வி ) மேக முழங்கு , 2. இரை , 3. கும்மட்டம் - விளக்கேற்றக் காகிதமுத 
கொதி , 4 , பேசலாலொலி, 

லியவற்றாற் கட்டுங்கூடு , 2. கோவி 
குமை - ( வி ) குழையவேவு , 2 . லின் தூபி, 3. வளைவு , 4. ஒர் வாத்தியம் . 
மயங்கு , 3. சோர் , 4. வெப்பத்தாற் கும்மட்டி - குதிகொண்டு விளையாடல் , 
புழுங்கு , 5. அழி .. 

2 ஒரு வாத்தியம் . 
குமைஞ்சான் - குமஞ்சான் . 

கும்மலி பருத்தவள் . 
குமைத்தல் - ( தொ , பெ ) குழையவே கும்மல் - அரிவாள் . 
வித்தல் , 2. துவைத்தல் , 3. அழித்தல் , கும்மாயம் - புண்ணாம்பு 
4. உரலிற்குத்தல் . 

கும்மாளம் - குதித்து விளையாடுகை. 
கும்பகம்- சுவாசபந்தனம் , 2. தொட்டிப் கும்மி - ஒர்விளை பாட்டு , 2. ஓர்வகைப் 

பாஷாணம் , 3. சாலாங்க பாஷா பாட்டு 
ணம் . 

கும்மு - ( வி ) சீலை கும்மு . 
கும்பகன்னன் 
கும்பகர்ணன் இராவணன றம்பி . கும்மெனல் - இருட் குறிப்பு. 

குயக்காலம் - நிலக்கடம்புப்பூடு . 
கும்பகாம்போதி - ஓரிராகம் . 

குயத்தினலசை --நிலவாகைப்பூடு 
கும்பகோணம் - ஒருபட்டணம் , 2. மோ குயபீசகம் - எட்டிமரம் . 
சம் . 

குயம்- முலை, 2. இளமை , 3. கொடு 
கும்பஞ்சான் --சிவதைக்கொடி . வாள் , 4. தருப்பைப்புல். 
கும்பமுனி - அகஸ்தியன் . 

குயவரி- புலி . 
கும்பம் - கலசம் , 2. கரகம் , 3. கும்ப குயவன் - குசவன் . 
ராசி , 4. யானைமத்தகம் , 5. நெற்றி , குயவு - தேர் . 
6. பிடரிக்கும்பம் , 7. குவியல் , 8. குயா - கோங்குமரம் 
தாலம்ப டாஷாணம் , 9. தோட்கும் குயிலாயம் - பறவைக்கூடு , 2. மட்கலம் 
பம் . 

வனையுங்கூடம் , 3. சுவரறை .. 
கும்பயோனி - அகஸ்தியன் , 2. துரோ குயிலு - ( வி ) இரத்தினப் பதி , 2. சொல் , 
ணாசாரியன் , 8. வசிட்டன் . 

3. கூப்பிடு , 4. செய் , 5. பின்னு , 6 . 
கும்பல் குவியல் , 2. திரள் , 3. கூட்டம் . கட்டு , 7. துளை , 8. நெருங்கு . 
கும்பளமோசு - சூரைமீன் . 

குயிலுவம் - நரம்பு முதலிய கருவித் 
கும்பளம் - பூசனிக்கொடி 

தொழில் . 
கும்பளா- ஓர் மீன் . 

குயில் சொல் , 2. ஓர் பறவை , 3. துனை 
தம்பன் - ஓர் இராட்சதன் . 

யுடைப்பொருள் , 


. 


ஷாணம் . 


குரம் 

149 

1.குருக் 
குயிற்று-( வி ) பதி , 2. செய் , 3. சொல் . குரல் - மிடற்றாற் பிறக்கும் இசை , 2 . 
குயின் - மேகம் , 

சந்தம் , 3. ஓசை , 4. மிடறு , 5. மிடற் 
குயின்மொழி - குபிலின்குரல் , 2. அதி றிசை , 6. யாழ்நரம்பினோரோசை , 
மதுரம் . 

7. யாழின் ஓர் நரம்பு , 8. பாதிரி மரம் . 
குயுத்தி - கெட்டயுத்தி , 

குரல் - மயிர்ச்சுருள் , 2. பெண்மயிர், 3 . 
குய் - தாளித்தகறி , 2. குறும்புகை . இறகு , 4 தினை , 5. கதிர் ,. 
குய்யகர் - ஓர் தேவகணம் , 

குரவகம் -- வாடாக்குறிஞ்சி மரம் , 2. மரு 
குய்யம் - மறைவு , 2. பெண்குறி , 3 . தோன்றிமரம் . 
. ஆண்குறி , 4. அபான வாயில் , 5 , கப குரவம் - பேரீந்து மரம் , 2. கோட்டம் , 
டம் . 

( ஒரு பூண்டு ), 3. ஒர் மரம் , 4 நறு 
குரகதம் - குதிரை , 2. குதிரைப் பம்பா மணம். 

குரவரம்- குறிஞ்சாக்கொம்., 
குரகம் - நாகணவாய்ப்புள் , 2. நீர்வாழ் குரவர் - பெரியோர் , 2. குருக்கள் . 
பறயை . 

குரவன் - பிரமன். 
குரகர் - சாகதீவார் . 

குரவு ஓர் செடி , 2. நறுமணம் . 
குரக்கன்- கேழ்வரகு . 

குரவை - கூத்து , 2. கை கோத்தாடல் , 
குரங்கம் - எட்டிமரம் . 

3. ஒலி , 4 கடல் . 
குரங்கம் - மான் , 2. விலங்கின் பொது . 

குரா -- குரவுமரம் . 
குரங்கன் சுறா- ஒருமீன் . 

குராசானி-- ஒர் பூடு 
குரங்கி - சந்திரன் 

குரால்- கபிலைநிறம் , 2 பசு , 3. கோட் 
குரங்கு - வானரம் , 2 , முசுமுசுக்கைக் டான் . 

கொடி , 3. விலங்கின் பொது குரிகிற்றாளி- ஓர் கிழங்கு . 
குரங்கு - (வி ) குனி , 2. வளைந்து தாழ் , 3. குரிசில் - பெருமையிற் சிறந்தோன் , 2 . 
மணக்கஞ்செய் , 4. இரங்கு . 

அரசன் , 3 ஆண்மான் . 
குரங்கு - தொடை , 2. கொளுக்கி . குரீஇ - குருவி 
குரங்குகடியன் - பழுதுற்ற தேங்காய் . குரு- ஆசான் , 2 வியாழன் , 3. பாரம் , 
குரங்குச்சேட்டை-குணங்கெட்ட செ • 4. காதிரம் , 5. பெருமை , 6. இரு 
ய்கை . 

மாத்திரை , 7. நெடில் , 8. சிவன் , 9 . 
குரங்குவலி - ஓர் ரோய் . 

திவ்வியம் , 10. உலோகங்களை வே 
குரச்சை குதிரைக்குளம்பு . 

திக்குஞ் சிந்தூர முதலியவை, 11. பிர 
குரஞ்சி- ஓரிராகம் . 

காசம் , 12. அங்கீதிரன் புதல்வரில் 
குரண்டகம் - மருதோன்றிமரம் . ஒருவன் , 13. குருவருடம் ; 14. குரு 
குரண்டம்- கொக்கு . 

குல வம்சத்து முதல் அரசன் , 15 . 
குரத்தம் - ஆரவாரம் . 

குருபூமி , 16. வேர்க்குரு , 17. குருவி 
குரத்தி - தலைவி , 2. குருவின் மனைவி , 3 . யாதி , 18. துருசி . 
ஐயை , 

குரு ( வி ) கோபி . 
குரப்பம் குதிரைதேய்க்குங் கருவி . குருகு - இளமை, 2. வெண்மை , 3. பற 
குரமடம் - பெருங்காயம் . 

வைப்பொது , 4 , நாரை , 5. கோழி , 6 . 
குரம் குதிரை முதலியவற்றின் குளம்பு , கைவளை , 7. மூலநாள் , 8. குருக்கத்தி 
2. தருப்பைப்புல் , 3. பசு , 4. பாகற் மரம் , 9. உலைமூக்கு , 10 , ஓர் தேசம் . 
கொடி , 

குருகுமணல் - வெண்மணல் , 
குரம்பு - செய்வரம்பு , 2. செய்கரை . குருகூர் - ஆழ்வார் திருநகரி 
குரம்பை உடல் , 2. சிறுகுடில் , 3. பற குருக்கத்தி - ஓர் மரம் . 
வைக்கூடு , 4. முட்டை 

குருக்கன்- மெலிலிக்குகோய் . 


- 


குரும் 


அது ஒலை 

150 

குலவ 
குருக்கு பிரமதண்டுச் செடி. குருவாரம் - வியாழக்கிழமை . 
குருக்குத்தி- ஓர் முட்செடி , 2. பயிரில் குருவால் இத்திமரம் . 
விழும் ஓர் வியாதி . 

குருவி -சிறுபறவை , 2. மூலநாள் . 
குருசம் - வேந்தோன்றிக் கிழங்கு. குருவிக்காரர் - குருவிபிடிக்குமொருஜாதி 
குருச்சி சீனக்காரம் . 

யார் . 
குருடன் - கண்ணில்லாதவன் , 2. சுக்கி குருவிக்கார் - ஓர் நெல் . 
ரன் , 3 . 

, . 
- 

. 
லாமை , 3. குருட்டுப்பக்கம் , 4. புத் குருவிந்தம் - கோரைக்கிழங்கு , 2. வாற் 
தியீனன் . 

கோதுமை , 3. ஓர்வகை மாணிக்கம் , 
குருட்டுப்பத்தி- அறியாமையான பத்தி 4. சாதிலிங்கம் , 5. ஓர் படர்கொடி 
குகுணி 

ஓரளவு : அஃது எட்டு படி குருவுக்காதி - பச்சைக்காட்பூரம் . 
கொண்டது . 

குருளை - இளமை , 2. ஒருசார் விலங்கின் 
குருதி - சிவப்பு , 2. இரத்தம் , 3 செவ் குட்டி , 8 ஆமை 
வாய் , 4. மூளை . 

குருள் - முன் கொண்டை , 2. பெண்மயிர் 
குருது குதிர் ,2. கிருதம். 

குரூபம் - அவலட்சணரூபம் . 
2. முளை, 3. இளமை , 4. வெண்மை , குரூரம் - கொடுமை . 
5. காதுக்குருத்து . 

குரை- ஒலி , 2. குதிரை , 3. குளம்பு , 4 
குருத்தோலைப்பெருநாள் - கிறிஸ்தவர் ஓரசைச்சொல் . 
களின் ஓர் திருநாள் . 

குரை - ( வி ) ஒலி , 2. நாய்குரை. 
குருநாடி - ஒரு நாடிவிதி நூல், 

குரைமுகன் - நாய் . 
குருநாதன் -- பரமகுரு , 2. குமரக்கட குரோசம் - கூப்பிடு தூரம் . 
வுள் . 

குரோட்டம் - நரி , 2. பன்றி . 
, 

குரோதம் - உட்பகை , 2. விரோதம் . 

குரோதன - ஓராண்டு . 
குருந்து - குருந்தமரம் , 2 குழந்தை , 3. குரோதன் - வீரபத்திரன் . 
குருந்தக்கல் . 

குரோதி- ஓராண்டு . 
குருபரன்- பரமகுரு . 

குரோதி-( வி ) பகைசாதி . 
குருபூசை இறந்த குருவைக் குறித்துச் குலகன்னி - பதிவிரதை. 
செய்யும் அன்னதானம் 

குலகாயம் - பேய்ப்புடல் கொடி 
குருப்பு - பரு . 

குலகாலம் - நிலக்கடம்புப்பூடு . 
கருமலை - சுவாமிமலை . 

குலக்கு - இணுக்கு . 
குருமன் 

குலசுவேதகன் - சவரிலோத்திரம் . 
குருமான் 

குலசேகராழ்வார் - பன்னிரு ஆழ்வார் 
குருமி ( வி ) ஒலி . 

களிலொருவர் . 
குருமுறை சவக்காரம் , 2 , 

2. கோடாசு குலப்பம் - செம்புமணல் , 2. கக்குவான் . 
ழிப்பூடு . 

குலமகள் - குலஸ்திரீ . 
குருமூர்த்தம் - தெய்வம் குருவாக வரு குலம் - சாதி , 2. கூட்டம் , 8. இனம் , 4 . 
தல் . 

மனை , 5. அரமான , 6. உயர்குலம் . 
குருமை பெருமை . 

7. குடி , 8. இரேவதி . 
கரும்பி புற்றஞ்சோறு 

குலம்பா - பேய்ச்சுரைக்கொடி 
குரும்பை பனைதெங்குகளின் பிஞ்சு, 2. குலவரை சிரேஷ்டமான மக ., 2. சுந்த 
புற்பஞ்சோறு , 3. காதுக்குரும்பை .! நாகம் . 


குருந்தக்கல்- ஓர்வகைக்கல் 


சிறுவுரு . 


151 


குவா 


குலவு - ( வி ) பிரகாசி , 2. உலாவு , 3. குலை - ( வி ) கட்டவிழ் , 2. கலை , 3 . 

கொண்டாடு , 4. நட்புறு , 5. வளை , தளர் , 4. கற்பழி , 5. சீர்குலை, 6. மனர் 
6. பொருந்து . 

தடுமாறு , 7. நடுங்கு , 8. பயப்படு , 
குலவுகாசம் - நாணற்புல் . 

9. சினக்குறிப்புக்காட்டு, 10. அழிந் 
குலவுரி - சந்தன மரம் , 2. செஞ்சந் துபோ . 
தனமரம் . 

குவலத்தல்- ( தொ . பெ ) அழித்தல் , 2 , 
குலவை குரவை . 

ஒழுங்கறச்செய்தல் . 
குலாங்கனை - உயர்குலத்தவள் . குலைப்பன் - சீதநோய் , 2. கக்குவான் , 
குலாங்குலி - காவட்டம்புல் . 

குலைவு - கட்டுக்குலைவு , 2. தாறுமாறு ,, 
குலாசாரம் - குலநடை , 

3. அழிவு , 4. கலைவு . 
குலாதனி - கடுரோகிணி . 

குலோமி - வெள்ளறுகம்புல் . 
குலாபு - முட்செவ்வந்திச்செடி . குலோமிசை- வசம்பு . 
குலாயம் - பறவைக்கூண்டு, 

குல்லம் - முறம் . 
குலாரி - ஓர்வகை வண்டி. 

குல்லரி - இலந்தை மரம் . 
குலாலன் - குயவன் . 

குல்லா - 

தலைக்குல்லா . 
குலால் - செவ்வை . 

குல்லாய் -- 
குலாவு - ( வி ) சஞ்சரி , 2. அளவளாவு , குல்லான்- சலாகைப்பாரை 

3. பிரகாசி , 4. கொண்டாடு , 5. புக குல்லி - ஓர் பூடு . 
ழ் , 6. வளை , 

குல்லிரி- வீராவேசவொலி . 
குலிகம் - சிவப்பு , 2. சாதிலிங்கம் , 3. குல்லை - கஞ்சாச்செடி , 2. துளசிச் செடி , 
இருப்பைமரம். 

3. வெட்சிமரம் , 
குலிங்கம் - ஊர்க்குருவி , 2. காக்கை , 8. குல்வலி - இலந்தைமரம் . 

குவடு- திரட்சி , 2. மலை , 3. குன்று , 4 . 
குலிசபாணி- கந்தன் , 2. தேவேந்திரன் . 

. மலையுச்சி , 5. மரக்கொம்பு , 6. சங்க 
குலிசம் - வச்சிராயுதம் , 2. வச்சிரக்கவ 

பாஷாணம் . 
சம் , 3. இலுப்பைமரம் , 4. வன்னி குவட்டிலுதித்தோன் - சொன்னபேதி . 

மரம் , 5. கற்பரிபாஷாணம். குவலம் - அவுபலபாஷாணம் . 
குலிசல் - நாகபாஷாணம் . 

குவலயம் - பூமி , 2. கருங்குவளை , 3 . 
குலிந்தம்-- ஓர் தேசம் , 

செங்குவளை , 4. நெய்தற்கிழங்கு . 
குலிரம் - நண்டு . 

குவலயாபீடம் - கிருஷ்ணபகவான் 
குலிலி - படைமுகவொலிக்குறிப்பு . எதிர்க்கவந்த ஒர் யானை . 
குலீனன் - குலமுள்ளோன் . 

குவலயானந்தம் - ஓர் அலங்காரநூல் . 
குலுகுலு - ( வி ) குருகுரு . 

குவலிடம் - ஊர் . 
குலுக்கு - அசைப்பு , 2. பிலுக்கு . தவலையன்- துருசி . 
குலுக்கு - ( வி ) அசை , 2. ஆட்டியிறுகச் குவவு - திரட்சி , 2. பெருமை , 8. கூட் 
செய் , 3. பிலுக்குக்காட்டு . 

டம் , 4. பூமி , 5. மேடு , 
குலுக்கை குதிர், 

குவளச்சி- புற்றாம்பழம் . 
குலுங்கு - ( வி ) அசை , 2. நடுங்கு . குவளை - ஒர் நீர்ப்பூங்கொடி , 2. மணி 
குலுத்தம்- கொள் . 

பதிக்குங்குவளை , 3. சடுக்கன்குவளை, 
குலுமமூலம் - இஞ்சிக்கிழங்கு . 

4. கண்மடல் , 5. கண்குழி , 6. கண் . 
தலுமம் - சேனையில் ஒர் தொசை . 7. கண்குவளை , சி . ஓர்வகைப்பாத் 
குலை - கொத்து , 2. விற்குதை , 8 , அம் ரம் , 9. கண்கோளகை , 10.பாத்திரத் 

பின்குதை , 4 , செய்கரை , 5. ஈரற் தின் விளிம்பு . 
குகை முதலியன , 

தவா - ஓர் கிழங்கு 


ஒரு தேசம் , 


குழாய் 152 

குளகு 
குவால் கூட்டம் , 2. குவியல் , 3 மேடு , குழி - பள்ளம் , 2. சதுர அடிக்குழி , 8 . 
குவிதல் ( தொ.பெ ) சேருதல் , 2. ஒடுங் கனவடிக்குழி , 4. பன்னீரடிச்சதுரக் 

குதல் , 3. கைகுவிதல் , 4. நெருங்கு குழி , 5. கிணறு , 6 , குளம் , 7 . 
தல் , ந . திரளுதல் . 

வயிறு , 8. பிரேதக்குழி . 
குவித்தல் - ( தொ.பெ ) நென்முதலிய குழிசி பானை , 2. மிடா, 
குவித்தல் , 2. பணஞ்சேர்த்தல் , 3. கை குழிதல் - குழியாதல் . 
குவித்தல் , 4. ஒளித்தல் . 

குழித்தல் ( தொ.பெ ) குழியாககல் . 
குவிந்தன்-சேணியன் . 

குழித்தாமரை ஆகாசத்தாமரைப்பூ 
குவிப்பு - குவிக்கை , 2. சேர்க்கை , 3 . ண்டு , 
கைகுவிப்பு . 

குழிநாவல் - ஒர் மரம் . 
குவில் - அறுத்தல் 2. கைபிடியரி . 

குழிப்பு- குழிசெய்கை , 2. சந்தக்கவி . 
குவை - குப்பை , 2. கூட்டம் , 3. திரட்டி , குழிமி - மதகு , 2. பாத்திரத்தின் மூக்கு . 
4. மேடு . 

குழிமிட்டான் - நத்தைச்சூரிப்பூண்டு. 
குழகம்- , அழகு , 2. சிறுவர்க்குரிய குழியம் --திரட்சி, 2. பாராவலையம் . 
ஓர் நூல் . 

குழ -- கூட்டம் , 2. மாதர்கூட்டம் , 8 . 
குழகன் - முருகன் , 2 , சிவன் . 

ஆடு மாடு முதலியவற்றின் கூட்டம் . 
குழங்கல் ஓர் மாலை . 
குழந்தை - பிள்ளை . 

குழுவன் - குறவனின் பாங்கன் . 
குழப்பம் - - தாறுமாறு , 2. மனக்கலக் குழவு ( வி ) கூடு , 2. சேர் . 
குழப்படி - கம் , 3. கலகம் , 

கம் , 3. கலசம் , 4. இரா குழஉ - கூட்டம் . 
சகலகம் , 5. கொந்தளிப்பு , 

குழஉக்குறி - ஒவ்வொரு கூட்டத்தார் 
குழப்பு- ( வி ) கல , 2 ஒழுங்கைக்கலை, 3 , 

. 

தம்மில் வழங்குஞ்சொல் . 
தாறுமாருக்கு , 4. மன தைக்குழப்பு, குழை - தளிர் , 2. சேறு , 3. குண்டலம் ,, 
5. தடு , 6. அலைக்கழி , 7. குழப்பஞ் 

4. துளையுடைப் பொருள் , 5. நெய் 

தற்பூண்டு . 
குழம்பு - குழம்பலான பதார்த்தம் , 2. குழைச்சு - கயிற்றின் குளசு , 2. யாக் 
குழைசேறு , 3. கஞ்சி 

கைப்பூட்டு, 3. ஆயுதக்குளசு , 4 . 
குழம்பு ( வி ) கலங்கு , 2. மனந்தளும்பு , 

டிச்சு . 
3. நிலை குழம்பு , 4. தத்தளி, 5. கலை . குழைதல் - ( தொ.பெ ) மனமிளகல் , 

2 . 
குழலப்பம் ஒரு தின்பண்டம் . மலர்முதலியன வாடல், 3. தைரியங் 
குழலு - ( வி ) சுருட்டி முடி 

குறைதல் , 4. வளைதல் . 
குழல் - துளையுடைப் பொருள் , 2. ஊது குழைத்தல் - ( தொ.பெ ) குழையச்செய் 
குழல் , 3. இசைப்பாட்டு , 4. மயிர்க் தல் , 2. வளைத்தல் , 3. தளிர்த்தல் . 
குழற்சி , 5. பெண்மயிர் , 6. உட் குழையல் - குழைந்தது . 
ைெள , 7. ஓர் மீன் . 

குழைவு - இளக்கம் , 2. உருக்கம் , 3 . 
குழவி - குழந்தை , 2. விலங்கின் பிள்ளை வாடல் . 
3. மரக்கன்று , 4. அம்மிக்குழவி , 5. குளகம் - மரக்கால் , 2. ஆழாக்கு . 
இளமை , 6 , வாலசந்திரன் , 7. குளகம் - பலபாட்டொரு வினைகொள் 
பெருமை . 

ளுஞ் செய்யுள் , 2. குற்றெழுத்துத் 
அழவு- இளமை .. 

தொடர்ந்தசெய்யுள் , 3. பலபாவிற் 
குழற்சி 
குழன்றிருத்தல் , 

செல்லும் பொருட்டொடர்பு . 
குழற்பிட்ட ஓர்வகைப்பிட்டு 

குளகன் குமரன் . 
குழாம் கூட்டம் , 2. திரள் . 

குளகு - இலையுனும் விலங்குணவு , 2 . 
தழாய் - களையுடைப்பொருள் , 2. கரை இலைக்கறி . 


செய் . 


( குளிறு 


153 


குறாவு 


- 


) 


லிய குளறு 


குளகுளெனல் - 

( தொ . பெ ) குளிறு - (வி ) பேரொலிசெய் , 2. இரை , 
குள் குளத்துப்போதல் - நெகிழ்ந்து 3 , ஒலி . 
கெட்டுப்போதல் . 

குளீரம் - நண்டு . 
குளக்கோடு - குளக்கரை . 

குளுகுளுக்க - ( வி ) சோகைபற்ற , 2 . 
குளக்கோட்டன் - இலங்காபுரியில் தரு அழுகிப்போக , 

மத்திற்சிறந்த ஓர் அரசன் பெயர் . குளுகுளுப்பை - காமாலை . 
குளசு - குழைச்சு . 

குளுவன் -- கோழிக்காரரில் தலைவன் . 
குளஞ்சி கிச்சிலிமரம் . 

குளைச்சு -கால் , 
குளந்தை - குளத்தூர் . 

குள்ளக்கெண்டை -ஓர் மீன் , 
குளம்- தடாகம் , 2. வெல்லம் , 3. நெற்றி , குள்ளத்தாரா - குள்ளவாத்து . 
குளம்பு - விலங்கின்காற்குளம்பு . குள்ளம் .- குறுமை, 2 , கொடுமை , 3 . 
குளவி - மலைப்பச்சை மரம் , 2. காட்டு தந்திரோபாயம் . 
மல்லிகைச்செடி, 

குறங்கு - தொடை , 2 , கொளுவி . 
குளவிந்தம் - ஓர் மஞ்சள் 

குறங்குசெறி - தொடையாபரணம் . 
குளறு-( வி ) உளறு , 2. நரி பேய் முத குறஞ்சனம் - வெண்காரம் . 

குறஞ்சி- செம்முள்ளிச்செடி. 
குளன் - குளம் . 

குறடு --கம்மியர்குறடு , 2. மரத்துண்டு , 
குளி ( வி ) நீராடு , 2. மூழ்கு , 3. மறை 3. திண்ணை , 4. திண்ணைக்காடு , 5 . 
குளிகன் -- அஷ்டநாகத்தொன்று , 2 . பலகை , 6 புத்தகத் தூக்குக் கயிற்றுக் 
காணப்படாத ஓர் கோள் . 

தரடு , 7. நண்டு , 8. புடைப்பு . 
குளிகை - மாத்திரை. 

குறட்டரியம் குறைகூறல் . 
குளிசம் - இரட்சாபந்தனம் , 2. விஷ குறட்டுவாதம் ஓர் வலிப்பு . 
மேறாமற்கட்டுங்குளிசம், 

குறட்டை நித்திரையில்விடு மொலி 
| குளிசீல - கோவணம் 

மூச்சு , 2 காக்கணங்கொவ்வைக் 
குளிப்பச்சை - ஆற்றுப்பச்சை , ( ஒரிரத் கொம் . , 
தினம்) 

குறண்டி ஓா பண் , 2 ஓர் முட்செடி . 
குளியம் - உருண்டை , 2 புலி . குறண்டு ( வி ) வளை , 2. சுருண்டுகொள் . 
குளிரி பீலிக்குஞ்சம் , 2. நீர்க்குளிரி குறத்தி- குறிஞ்சி நிலப்பெண் 

செடி , 3. வெற்றிலை மூக்கரிகத்தி . குறத்திப்பாட்டு - ஒரு பிரபந்தம் . 
குளிர் - குளிர்ச்சி , 2. சுரக்குளிர் , 3. குறம் - குறச்சாதி , 2. குறத்தி சொல்லுங் 
பனிக்காற்று , 4. வெண்குடை , 5 . 

குறி , 3. குறத்திப்பாட்டு . 
கவண் , 6. மழு , 7. சூலம் , 8. மீனா குறவஞ்சி - ஓர் பிரபந்தம் , 2. குறப் 
ழுங்கு , 9. முழவு , 10. அச்சக் பெண் . 
குறிப்பு . 

குறவணவன் - ஓர் புழு . 
குளிர் - நண்டு , 2. கர்க்கடகவிராசி , குறவன் - ஒர் சாதியான் , 2. இரதம் . 
குளிர் - ( வி ) குளிர்கொள் , 3. குளிர்ச்சி குறவை- ஓர் மீன் . 

யுறு , 3. இதமாகு , 4. சாந்தமுறு . குறளி -- ஒரு பிசாசு , 2. வசவி , 3. குறிய 
குளிர்சுரம் - சீதசுரம் . 
குளிர்ச்சி - சீதளம் , 2 திருத்திகரம் . குறளை - குள்ளம் , 2. கோட்சொல்லல் . 
குளிர்ந்தபார்வை - தயைநோக்கு . குறள் - சிறுமை , 3. பூதம் , 3. இருசீரடி , 
குளிர்ந்தபேச்சு - மதுரவசனம் , . 4. குறள் வெண்பா, 5 , திருவள்ளூ 
குளிர்ந்த வேளை - சாயங்காலம் . 

வர் குறள் . 
குளிர்மை - சீதம் , 2. அன்பு . குறாவு- ( வி ) சுருக்கு , 2. மெலி , 8. சோர் , 
குளிறு - ஒலி. 

4. வாடு . 


வள் . 


குறுகு 


154 


குறை 


டது . 


குறாள் - மறிக்குட்டி 

குறுக்கம் - சுருக்கம் , 2. கௌரிபாஷா 
குறி - அடையாளம் , 2. குறிப்பு , 3. சகு ணம் . 
னம் , 4. குணம் , 5. தரம் , 6. இலக்கு , குறுக்கு - திரியக்கு , 2. விட்டம் , 
7. அடி , 8. இவை இன்னவென மனத் தடை , 4. சுருக்கம் , 5. இடையீ 
தாற்றெளிந்துரைப்பது . 

குறுக்கையர் - திருநாவுக்கரையர் . 
குறி - ( வி ) கருது , 2. மதி , 3. விதி , 4. குறுங்கண் - பலகணி . 
குறித்துக்கொள் , 5. சுட்டிக்காட்டு , 6. குறுங்காடு -சிறுகாடு . 
பெயர்குறி , 7. நோக்கு , 8. முன்னறிவி . குறுங்குடியாள் - தாளகம் . 
குறிக்கோள் ஒற்றுமை, 2. கிரகித்தல் , குறுஞ்சிரிப்பு. புன்னகை , 
3. மேன்மைப்பாடு , 

குறுணி - ஓரளவு; அது எட்டுபடி கொண் 
குறிச்சி கிராமம் , 2. சிறு கிராமம் , 3 . 
குறிஞ்சி நிலத்தூர் . 

குறுவண - சிறு கொய் . 
குறிஞ்சா- ஒரு கொடி 

குறுதல் - ( தொ . பெ ) தறித்தல் , 2. குத் 
குறிஞ்சி குறிஞ்சிமரம் , 2 செம்முள் தல் . 
ளிச்செடி , 3. மருதோன்றிமரம் , 4. குறுநடை --தளர்நடை , 
மலைச்சார் நிலம் , 5. மருத நிலத்தினோர் குறுநிலமன்னர் - சிற்றரசர் . 
வகையிசை , 6. குறிஞ்சி நிலத்திராகம் , குறுந்தடி - குறியதடி , 2. பறைமுதலிய 
1. ஒர் பண் , 8. மருதயாழ்த்திறம் ,, அடிக்குந்தடி 
9. ஈந்துமரம் . 

குறுந்தொகை - ஒரு தமிழ்நூல் . 
குறிஞ்சிக்கருப்பொருள்- குறிஞ்சிநிலத் குறுந்தொட்டி சிறுகாஞ்சொறிக்கொடி. 
துற்பத்திப் பொருள் ,அவைசேய்முதற் குறுமாக்கள் - சிறுவர் . 
சுனையாடலீறாயவாம் , 

குறுமுட்டு - மதிப்பின்மை , 2. கெடு அவ 
குறிஞ்சிப்பாட்டு ஒரு தமிழ்நூல் சரம் , 3. ஒடுக்கம் , 4. பலாத்கார 
குறிஞ்சிவிலக்கல் -ாரற்கல் . 

மாய்க்கேட்கை , 5. சடுதியிலெதிர்ப் 
குறிஞ்சில் தொட்டிப்பாஷாணம். படுகை 
குறிஞ்சிவேந்தன் - குமரன் . 

குறுமுனி- அகத்தியன் . 
குறிப்பு - அபிப்பிராயம் , 2. ஒருமை , 3. குறுமை - சுருக்கம் , 2. குறுகுகை , 3 . 
சைகை , 4. உட்கருத்து , 5. அடை 

சிறுமை , 4. பாவம் . 
யாளம், 6. ஞாபகக்குறிப்பு , 7. பொ குறும்பர் - வேடர் , 2. குறுநிலமன்னர் , 
ழிப்பு , 8. காரியவிவரம் , 9. குறிப்புக் 3. கீழ்மக்கள் , 4. குறும்பிடையர் . 
குறி , 10. இலக்கு ,11.உருவக்குறிப்பு . குறும்பாடு பள்ளையாடு . 
குறிப்போல - காரியங் குறித்திருக்கு குறும்பி காதுள்ளழுக்கு . 
மோலை . 

குறும்பிடி - உடைவாள் . 
குறில் - குற்றெழுத்து . 

குறும்பு - பாலை நிலத்தூர் , 2. போர் , 8 . 
குறுகலர் - பகைவர் . 

அரணிருக்கை, 4. குறும்பர்சாதி , 5 . 
குறுகு ( வி ) குள்ளமாகு , 2. சுருங்கு , 3 . குறும்புத்தன்மை . 

அணுகு , 4. மாத்திரையிற்குறை . குறும்பூழ் - காடை . 
குறுகுத்தாளி - சிறுதானிச்செடி . குறும்பொறி - உதரபந்தம் . 
குறுகுறுத்தல் - அசந்தோஷக் குறும்பொறை - காடு , 2. குறிஞ்சி நிலத் 
குறுகுறுப்பு- குறிப்பு . 

தூர் , 3. சிறுமலை , 4. மலை . 
குறுகுறுப்பு 

குறுவாழ்க்கை வறுமை . 
. 
குறுனாப்பட்டை - மலாம் 

பூசினதகடு. 
குறுகுறெனல் - விரைவுக்குறிப்பு , 2. குறை - மாம் , 2. தரித்திரம், 8. கூறுக் 
அந்தோஷக்குறிப்பு . 

4.எஞ்சல் , 5. சேடம் , 6 


குறுகுறுப்பைட குறட்டை , 


فا 


குன்ற 

155 
குற்றம் , 7. வெறுப்பு , 8. தெய்வக் குன்றம் - மலை . 
குறை , 9. அரசிறை , 10. சொல்லின் குன்றல் குன்றுதல் . 
குறை . 

குன்றவர் - குறிஞ்சி நிலமாக்கள் 
குறைதல் ( தொ . பெ ) சிறுகல், 2. கெ குன்றவாணர்- 2. வேடர். 

டுதல் , 3. எஞ்சுதல் , 4. ரனமாதல் , குன்றவில்லி - சிவன் . 
5. சொற்குறைந்து வருதல் , 6. அரு குன்றி ஒருகொடி , 2. மனோசிலை . 
மையாயிருத்தல் . 

குன்று - சிறுமலை , 2. மலை , 3. சதய 
குறைத்தல் ( தொ : பெ ) சுருக்குதல் , 2 . நாள் , 
தறித்தல் , 3. அழித்தல் . 

குன்று - ( வி ) குறை , 2. குலை , 3 . 
குறைபாடுடானம் , 2. குறைவு , 3. தீரித் பொன்று , 4. கெடு . 
திரம் , 

குன்றெறிந்தோன் - குமரன் . 
குறோட்டை - காக்கணங்கொடி குன்றேந்தி-கிருஷ்ணபகவான் . 
குற்குலு - குங்கிலியம் . 

கூ 
குற்சிதம் - அருவருப்பு . 
குற்சை - நவரசத்தினொன்று . 

கூ - ஒரெழுத்து , 2. பூமி , 3. கூக்குரல் , 
குற்பகம் - நாணற்புல் . 

கூகனம் - மறைத்தசொல் . 
குற்பம் - பரடு . 

கூகாகம் - கமுகமரம் . 
குற்றம் - பிழை , 2. தீங்கு , 3. சூதகம் , கூகை - பேராந்தை , 2. கோட்டான் . 

4. குறை , 5. அபராதம் , 6. நோய் , கூகைநீறு - காட்டெருமைப்பால். 
குற்றல் - (தொ.பெ ) இடித்தல் . கூக்குரல் - கூப்பிடுமொலி ,2.முறையீடு 
குற்றி -தறி . 

கூசனம் - உதாசினம் . 
குற்று - ( வி ) ஊசி முதலியவற்றாற்குற்று , கூசா - ஓர் மட்பாத்திரம் . 
2. நெரி , 3. பறி , 4. இடி . 

கூசு- ( வி ) நாணு , 2. கண்முதலிய கூசு, 
குனட்டம் - அதிவிடயம் , ( ஒரு பூண்டு . ) 3. அச்சக்குறிப்புக்காட்டு , 4. கூச் 
குனஷ்டை - 

சங்கொள் . 
குனட்டை சேட்டை , 

கூச்சம் - நாணம் , 2. பல் முதலிய 
குனட்டு 

கூசல் - கூசுகை , 3. அச்சம் , 
குனாசகம் - சிறுகாஞ்சொறிக் கொடி . கூச்சல் - கூக்குரல் . 
குனாசம் குன்றிக்கொடி . 

கூச்சி - சவரிலோத்திரம் . 
குனி- வில் . 
குனிதல்- ( தொ. பெ ) வணங்குதல் , 2. கூச்சிரம் கடம்பமரம் , 

வளைதல் , 3. தாழ்தல் , 4. இரங்குதல் . கூச்சு - கூர். 
குனித்தல் ( தொ . பெ ) வளைத்தல் , 2. கூஷ்மாண்டம் - கலியாண பூசனிக்- 
அசைத்தல் , 8. ஆடல் . 

கொடி . 
குனிப்பு - ஆடல் , 2. கூத்தின் விகற்பம் , கூடகம் - வஞ்சனை . 

கூடஸ்தம் - நிருவிகாரம். 
குனுகுதல் - ( தொ.பெ ) சிணுங்கிப்பே கூடஸ்தன் - ஆத்துமா , 2. பரப்பிர 
சல் . 

மம் , 3. முதன்மையுள்ளோன் . 
குவன - கூர்ப்பக்கம் . 

கூடபாகலம் -- சூலை , 2. யானைநோய் , 
கொவன 

கூடமார்க்கம் - கள்ளவழி . 
குன்மம் ஓர் நோய் , 2. குலுமம் அஃது கூடம் - வீடு , 2. இல்லின்கூடம் , 3. வஞ் 
சேனாமுகம் மூன்று கொண்டது , 3 . சகம் , 4 , பொய் , 5. மாயம் , 0 . 
று . 

சொல்லன் சம்மட்டி , 1. மலையினுச் 
குன்றத்துச் சித்தி - தாலம்பயாஷாணம் . சி , 8. மறைவு . 9. புதைபொருள் , 


3. வளைப்பு . 


கூதள 


156 


கூம்பு 


கூதாளி - 


4 , துருசி 


பூண்டு , 


. 


10. ஏகர்ந்தம் , 11. கோள கபாஷா கூதறை- இழிந்தது . 
ணம் , 12. எள்ளுச்செடி . 

கூதனம்- மறைத்தசொல் . 
கூடம்பில் - சுரைக்கொடி . 

கூதாரி --வெள்ளரிக்கொடி. 
- கூடலர் - பகைவர் . 

கூதாளம் 

கூதளம் . 
கூடலூர் - ஓர் பட்டணம் . 
கூடல் - மதுரை , 2. சுழிக்குங்கூடல் , கூதிர் - குளிர் , 2. பனிக்காற்று , 3 . 

3. கழி முகம் , 4. அடர்த்தியான காற்று , 4 கூதிர்ப்பருவம் , 
தோப்பு . 

கூதை--பனிக்காற்று , 2. காற்று . 
கூடனாயகன் - சோமசுந்தரக்கடவுள் . கூத்தரிசி - குத்திவிற்குமரிசி . 
கூடாக்கு - புகையிலை. 

கூத்தன் - உயிர், 2. சிவன் , 3. நாடகன் ,, 
கூடாங்கம் - ஆமை , 
கூடாரம் - படாம்வீடு , 2.வண்டிக் கௌ கூத்தன் குதம்பை மூக்கொற்றிப் 

சனை . 
கூடார் - பகைவர் . 

கூத்தி - நாடகக்கணிகை. 
கூடிலி- தசை தின்போன் . 

கூத்து -- நடனம் , 2. நாடகம் , 3. திருக் 
கூடு - பறவைக்கூடு, 3. விலங்கின் கூடு, கூத்து , 4.ஆத்துமசேட்டை , 5. விளை 
3. மைக்கூடு , 4. சரீரம் , 5. உறை , யாட்டு , 6 பிரபஞ்சநடிப்பு , 7. நூத 
6. புழுக்கூடு , 7. மீன்பறி , 8. கூடா னசெய்கை , 8. கோலாகலம் , 9. பரி 
ரம் , 9. கழுந்துக்கூடு , 

காசக்கூத்து 
கூடு- ( வி ) பொருந்து , 2. கூட்டங்கூடு , கூத்துக்களரி - நடனசாலை . 
3. சந்தி , 4. இணங்கு , 5. இயல் , கூந்தல்- பெண்மயிர் , 2 மயிற்றோகை , 
6. தகுதியாகு , 7. பிரயோசனப்படு , 3. குதிரைப்பிடரிமயிர், 4. கமுகுபனை 
8. அடை , 9. தொகைசேர், 10 . பிவற்றினோலை , 5. கூந்தற்பனைமரம் ,, 

சித்தி , 11. தொடங்கு , 12. தேடு . 6. கூந்தற்சல்லி , 7. கமுகங்குலைக் 
கூடை - பிரம்பு முதலியவற்றிற் செய்த கூந்தல் , 8 , யானைக்கழுத்து மயிர் . 

கூடை , 2. மழைக்கூடை , 3. கூத் கூந்தற்பனை - ஒருமரம் . 
தின் விகற்பம் . 

கூந்தாலம் 

. 
3. 
கூட்டம் , 4. தொகுதி , 5. இனம் , 6. கூபம் கிணறு, 
போர் , 7. சினேகம் , 8. மிகுதி , 9. கூபரம் - முழங்கை . 

கூப்பல் ( தொ . பெ ) கூப்புதல் . 
கூட்டு - சேர்க்கை , 2. சம்பந்தம் , 3. கூப்பிடு- (வி ) அழை , 2. முறையிடு , 
உறவு , 4. பங்கு , 5. கூடத்தகுந்தது , 3. வரவழை, 4. கூவு , 5. மிருகங் 
6. ஒப்பு . 

கூப்பிடு , 
கூட்டு- ( வி ) இணை , 2. சேர் , 3. கல , 4. கூப்பிடு தூரம் - கூப்பிட்ட சத்தங்கேட்கு 

தொகைப்படுத்து , 5 , அதிக்ரிக்கச் மெல்லை . 
செய் , 6. கூடச்சேர் , 7. சபை முதலிய கூப்பு - ( வி ) குவி , 2. கைகுவி . 
வற்றிற்கூட்டு, 8. சேகரி , 9. பெருக்கு , கூமரை கோங்குமரம் . 
10. கூட்டிவை , 11. உண்டாகு . கூமா- ஒருமரம் . 
கூட்டுறவு இணைந்த 
உறவு . கூம்பல் குமிழமரம் . 
-கூண்டு பறவைக்கூடு . 

கூம்பல் ( தொ.பெ ) குவிதல் , 2. ஒடுங் 
கூதல் குளிர் , 2. காய்ச்சற்குளிர் , கல் . 
கூதளம் கூதாளிச்செடி , 2. வெள்ளரி கூம்பு - பாய்மரம் , 2. தேர்க்கொடிஞ்சி , 
க்கொடி , 8. தூங்காக்கொடி, 

8. ( சறு . 


1 


பிண்ணாக்கு . 


கூவிய 


157 


கூறுபா 


கூரணம் - கோடகசாலைப் பூண்டு . கூவிரம் - வில்வமரம் . 
கூரம் - பாகற்கொடி , 2. ஒரூர் , 3. கோ கூவிரம் - தேர் , 2. தேர்க்கொடிஞ்சி , 8 . 
டகசாலைப்பூண்டு , 

தேரிடக்கியம் . 
கூரம் - பொறாமை , 2. கொடுமை . கூவிரி - தேர். 
கூரல் - பெண்மயிர் , 2. புள்ளிற்கு , 3. கூவிளம் - வில்வமரம் , 2. நேர் நிரைய 
ஓர் பெருமீன் . 

சைச் சீர்க்கு வாய்பாடு . 
கூரன் - நாய் , 2. கூர்நெல் , 

கூவிளி - கூவுகை . 
கூரிலவணம் - அமரியுப்பு . 

கூவிள- வில்வமரம் . 
கூரை - வீட்டுக்கூரை , 2. சிறுகுடில் . கூவு- ( வி ) சேவல் முதலியன கூவு , 2 
கூர் - இலைக்காம்பு , 2. நென் முதலிய பறவையொலி , 3. கூப்பிடு , 4. அத 
வற்றின்கூர் , 3. காரம் , 4. கூர்மை , ட்டு . 
5. குற்றுதலான பேச்சு . 

கூவை- ஒரு கிழங்கு . 
கூர்கேவு - வெண்கடுகு . 

கூழம் - எள்ளு. 
கூர்ச்சம் - கால் . 

கூழன் 

ஓர் பலாமரம் . 
கூர்ச்சம் - தருப்பைப்புல் , 2. தருப்பைக் கூழன்பலா - 
குச்சம் . 

கூழா-நறுவிலிமரம் . 
கூர்ச்சரம் ஒரு தேசம் . 

கூழாங்கல் - கோளாங்கல் 
கூர்ச்சரி -- ஒரிராகம் . 

கூழாமணி கூழ் முன்னைக்கீரை . 
கூர்ச்சு - கூருள்ள தடி . 

கூழான் - கண்டகிக்கல் , 
கூர்தல் ( தொ.பெ ) ஆராய்தல் , 2. சுடர் கூழை - படையின் பின்னனி, 2. படை 
மையாதல் . 

வகுப்பு , 3. இறகு , 4. பெண்மயிர் , 
கூர்த்தல்- ( தொ. பெ ) உவர்த்தல் , 2 . 5. மயிற்றோகை , 6. சேறு , 7. பொன் , 
மிகுத்தல் . 

8. நடு , 9. ஒர் பாம்பு , 10. கடை 
கூர்த்திகை - ஆயுதப்பொது . 

யின்மை , 11. கவியுறுப்பினொன்று . 
கூர்ப்பரம் முழங்கை . 

கூழைக்கடா - நீர்வாழ் பறவையி லொ 
கூர்மம் - ஆமை , 2. ஆமை அவதாரம் , ன்று . 
8. ஓர் சிவபுராணம் . 

கூழ் - மாவினாற் சமைத்த உணவு , 2 . 
கூர்மன் - தசவாயுவிலொன்று . 

சோறு , 3. பயிர் , 4. பொன் , 5 . 
கூர் மாண்டர் - ஓர்வகை உருத்திரர் . 

நறுவிலி மரம் . 
கூர்மை - கூர் , 2. நுண்மை . 

கூழ்முன்னை - ஓர் கீரை . 
கூர்மைக்கரிவாள் - சவக்காரம் . கூழ்வரகு - கேழ்வரகு . 
கூலம் - பலபண்டம் , 2. கடைவீதி , 3. கூளம் குப்பை , 2. திப்பி , 
காராமணி , 4.பாகற்கொடி , 5. விலங் கூளி - பேய் , 2. பூதம் , 3. வலிமை ; 4 . 
கின் வால் , 6. குரங்கு , 7. முசு , 8 . பொலியெருது , 5. எருது , 6. பெருங் 
மரை , 9 . 

கழுகு , 7. சுற்றம் , 8. தொகுதி , 9 . 
கூலம் - புனற்கரை , 2 , கடற்கரை , 3 . குற்றம் , 10. குள்ளம் . 

கூளியர் - படைவீரர் , 2. வேடர் . 
கூலி- சம்பளம் , 2. வண்டி முதலியவற் கூறு - பங்கு , 2. இயற்கைக் கூறு , 3 . 
றின்கூலி , 3. கூலிக்காரன் . 

விகாரத்தன்மை , 4 , பகுதி , 5. கூறு 
கூவம் - திணறு , 2. சிவஸ்தலங்களிலொ பாடு , 6. காரண காரியங்களின் 

வகை , 7. அறிவிக்கை , 8. எள்ளு . 
கூவலர் - நூல் வல்லோர் . 

கூறு- ( வி ) பிரசித்தஞ்செய் , 2. விலை 
கூவல் கிணறு , 2. குழி . 

முதலிய கூறு , 8. சொல் , 4 , வில் , 
கூவியர் - மடையர் , 2. அப்பவாணிகர் . கூறுபாடு - பங்கு , 2.பிரிவு, 8 : தன்மை . 


பசு . 


வரம்பு . 


ன்று . 


* 


கெடி 


158 


கொது 


-கூறை சீலை, 2. கூறைச்சேலை .. கெடியன் - அஞ்சாதவன் , 2. கெடி 
கூற்றம்- யமன் , 2. கொடிய சத் கெடிலணங்கு - மூதேவி . 

வீரன் , 3. திறமுள்ளோன் . 
கூற்றன் 

துரு . 
கூற்றுவன் - 

கெடிலம் ஓர்நதி , 2. ஆழமான ஓடை , 
கூற்றுதைத்தான் - சிவன் . 

3. கெபி , 4. ஒடுங்கிய பாதை . 
கூனல் - வளைவு , 2. கூனல் முதுகு , 3. கெடு - ( வி ) அழி , 2. கேடுறு , 3. வறுமை 

நத்தை , 4. சங்கு , 5 பிறைச்சந்திரன் . யுறு , 4. கற்பழி , 5. நிலைகெடு , 6 . 
கூனி- கூனுடையவள் , 2. வசவி , 3. உருவழி , 7. தோல்வியுறு , 8. குணங் 
மந்தரை . 

கெடு , 9. நாசமுறு , 10. காணாமற்போ, 
கூனிரும்பு - அரிவாள் . 

11. பொருளழி , 12. சிதை , 13 . 
கூனு- ( வி ) கோணு , 2. முதுகு வளை , 3 . வினைகெடு , 14. விகாரத்தாற்கெடு . 
ஒடுங்கு . 

கெடுதல - அழிவு , 2. நஷ்டம் , 3 . 
கூனை - கருப்பஞ் சாறடு கூன் , 2 வேள் இடையூறு , 4. இழிவு . 

விக்குண்டம் , 3. கொடிப்பட்டை. கெடுதி - இழப்பு , 2. நஷ்டம் , 3. ஆ 
கூன் - கோணல் , 2. முதுகுக்கூனல் , 3 . பத்து , 4. அழிவு, 5. கேடு , 6. இழந்த 
கூனன் , 4. நத்தை , 5. ஆந்தை , 6 . பொருள் . 
கருப்பஞ் சாறடுகூன் . 

கெடுத்தல் ( தொ . பெ ) அழித்தல் , 2 . 
கூன்பாண்டியன் - ஓர்பாண்டியராசன் . ஒழுக்கங்கெடுத்தல் , 3. அவமாக்கல் , 
கூன் முதுகு ஆமையோடு . 

4 தடுத்தல் ,5. தோஷத்தை நீக்குதல் , 
கெ 

6. முறியடித்தல் , 7. சுருக்குதல் , 8 . 

ஒழித்தல் , 9. விஷத்தை முறித்தல் . 
கெ - ஓர் உயிர் மெய்யெழுத்து . கெட்டம்- தாடி , 
கெக்கட்டம் மிகச்சரிக்கை . 

கெட்டார கெட்டி - மிகுந்த சாமர்த் 
கெக்கரி - ( வி ) மிக இனி , 2. கொக்கரி . தியம் . 
கெக்கலி- ( வி ) கைகொட்டி யொலி. கெட்டி- உறுதி , 2. சாமர்த்தியம் , 3 . 
கெக்களி- ( வி ) நெளி, 2. வளை , 3 . உலோபகுணம் . 
தோல்விகாட்டு . 

கெட்டு- பக்கக்கிளை . 
கெசகன்னி - வெருகு , ( ஓர் கிழங்கு . ) கெண்டன் - மிண்டன் . 
- 

கெண்டி 
கெசம் 

ஓர் செம்பு . 
, 
கொண்ட அளவு . 

கெண்டை - கயல்மீன் , 2. கெண்டைக் 
கெசாசனை - அரசமரம் . 

கால் , 3. சரிகைத்தலைப்பு . 
கெசாசைநா - கையாந்தகரைப்பூடு , கெதம் - கதம் . 
கெச்சம் - முல்லைக்கொடி , 

கெதி - கதி . 
கெச்சுக் கேச்செனல் - பல்லியோசை , கெத்து- தந்து , 2. உபாயம் .. 
2. வருத்தல் . 

கெந்தகம் - நாய்வேளைப்பூடு, 
. 

கெந்தகம் - கந்தகம் . 

கெந்தம் வாசனை . 
கெஞ்சு- (வி ) வருந்தியிர . 

கெந்தனம் -- கோடகசாலைப் பூண்டு, 
கெடலணங்சு- மூதேவி . 

கெந்திகம் பாம்புகொல்லிப்பூண்டு. 
கெடவால் - மகளிர் விளையாட்டு . 

கெந்திபரம் - ஆடுதின்னாப்பாலைச்செடி, 
கெடாரம் - கடியாரம் . 

கெந்தி வாருணி பேய்த் திமிட்டிக் 
கேடி - கீர்த்தி , 3. பயம் , 8. அதிபத்தி கொடி , 
யம் , 4. துருக்கம் . 

கெந்து ( 1) நெவி . 


கெச்சை காற்சதங்கை 


கேகம் . 


159 


கேதன 


. 


கெபிட மலைக்குகை . 

கேகயம் - மயில் , 2. அசுணமா ( ஓர்புள் ) . 
கெம்பத்து - இடம்பம் . 

3. ஓர்தேயம் . 
கெம்பீரம் பரிமளிப்பு , 2. மேன்மை . 

கேகயன் - கேகயதேசத்தரசன் . 
கெம்பு - 

கேசகன் - நாவிதன் . 
பதுமராகம் .. 
கெம்புக்கல் - 

கேசதம் - கையாந்தகரைப்பூடு . 
கெம்பு- (வி ) உரத்தெழும்பு , 2. இரத் கேசரம் - பூந்தாது , 2. பூங்கூந்தல் , 3 . 

கேசம்- மயிர்ப்பொது , 2.குதிரைமயிர் , 
தங்கொதி , 3. ஆரவாரி . 

மகிழமரம் , 4 , உண்டு . 
கெய் 

கேசரர் - வித்தியாதரர். 
கெய்மீன் - 

கேசரி - சிங்கம் , 2. ஆகாய கமனம் , 
கெரடி - சிலம்பம் . 

8. குதிரை. 
கெருடன் - சருடன் . 

கேசரிகம் - நாயுருவிச்செடி, 
கெர்வம் - கர்வம் . 

கேசவம் - அட்டாதசதருமநூலில் ஒன்று , 
கெலி - ( வி ) வெல் , 2. ஆசைப்படு . 3 . 

2. வண்டு , 3. பெண்வண்டு . 
அஞ்சு . 

கேசவன் - நிறைமயிருள்ளோன் , 2 
கெலிப்பு - வெற்றி . 

மகாவிஷ்ணு , 3. சோழராசாக்களி 
கெவரி- வெள்ளைக் காக்கணங்கொடி . 

லொருவன் . 
கெவுடு - அட்சரபந்தனம் . 

கேசாதிபாதம் - முடிமுதல் அடிவரை , 
கெவுரா - துளசிச்செடி . 

2. ஓர் பிரபந்தம் , அஃதுகவிவெண்பா 
கெவுரிசங்கம் - ( இரட்டை யுருத்திரா 

வான் முடிமுதலடியளவுங்கூறுவது . 
கௌரிசங்கம் - ட்சம் . 

கேசினி - சங்கங்குப்பிச்செடி . 
கெவுளி- பல்லி . 

கேடகம் - பரிசை , 2. ஓர் விமானம் , 3 . 
கெவுனிட நகரவாயில் . 

மலைசெறிந்த ஊர் , 4 , பாசறை. 
கெழ - நிறம் , 3. பிரகாசம் . 

கேடம் - கிளியாறு . 
கெழுதகை - 

- 
கெழுதகைமை 

பரிசை . 

கேடையம் - 
கெழமு- ( வி ) பொருந்து , 2. நிறை , 3 . 

கேடிலுவகை மோட்சம் . 
முளை , 4. கல் . 

கேடு - அழிவு, 2. சிதைவு , 3. கெடுதி , 4 . 
கெழமை - பிரகாசம் , 2. நிறம் . 

துரோகம் , 6. தீமை , 6. வறுமை , 7 . 
கெழவு- ( வி ) பொருந்து , 2. நிறை . 

அந்தக்கேடு , 8. குறைவு , 9. கெடுதல் 
கெளிசு , 
கெலிசு 

விகாரம் . 
உடல் வீக்கம் . 

கேட்டி 
கெளிதம் - பெருங்கல் . 
கெளிர்ச் சல்லியம் மீனெலும்பு . கேட்டை - கேட்டை நட்சத்திரம் , 2 . 
கெளிறு - ஓர் மீன் . 
கெறுவம் - ஆங்காரம் . 

மூதேவி 

கேணி - தடாகம் , 2. கிணறு , 3. துரவு , 
கெற்சிப்பு முழக்கம் . 

4. அகழி . 
கெற்பாதானம் - கருப்பந்தரித்த நாலா கேண்மை - சினேகம் , 2. கண்ணோட் 
மாதஞ்செய்யுமோர் சடங்கு . 

டம் , 3. உறவு . 
கேற்பு திராணி . 

கேதகை 
கே 

- 

கேதம் துன்பம் , 2. துக்கம் . 
சே- ஓர் உயிர் மெய்யெழுத்து . கேதனம் பெருங்கொடி , 2. விருகக் 
கேகம் - வீடு . 

கொடி , 3. படர்கொடி . 


உ 


கேட்டிக்கம்பு- மிலாறு. 


கேளி 


160 


கைக்கி 


கை . 


கேதாரகவுளம் - ஒரிராகம் . | கேளிக்கை - வினோதாடம்பரம் . 
கேதாரம் - ஓர் ஸ்தலம் , 2. மயில் . கேளிர் - தோழர் , 2. உறவினர் , 3. தலை 
கேது - ஓர்கோள் , 2. அடையாளம் , 3 . வன் . 
கொடி , 4 , வெளிச்சம் , 

. 

கேள்- ( வி ) செவியாற்கேள் , 3. புத்தி " 
கேது- ( வி ) அழை . 

கேள் , 3. வினாவு , 4 , இர , 5 . 
கேதுமாலம் - நவகண்டத்தொன்று . ராய் , 6. கொடுக்கச்சொல் , 7. கண் 
கேதுமாலன் - அங்கீதிரன் புதல்வரி டி , 8. விலைகேள் , 9. உறுத்து . 
லொருவன் . 

கேள்வன் - தலைவள் . 
கேதுரு- ஓர் மரம் . 

கேள்வி - கல்வி , 2. காது , 3. பேச்சு ,, 
கேத்திரகணிதம் - இ ரகாகனிதம். 4. வினா, 5. பாரம்பரியம் , 6. கற்கை , 
கேத்திரபாலன் - வயிரவன் . 

7. கீழ்ப்படிவு , 8. வழக்குக் கேட் . 
கேத்திரம் விசேஷித்த தலம் , 2 . 
க்ஷேத்திரம்- , விளைநிலம் . 

கேள்வு - தோணிக்கூலி, 
கேந்திரம் - வட்டத்தின் மத்தியம் , 2 . 
உதயம் , 3. இலக்கினத்திற்கு ஏழா 

கை 
மிடம் , நான்காமிடம் , பத்தாமிடம் . கை ஓர் உயிர் மெய்யெழுத்து , 2. கரம் ... 
(கேந்துமுறியம் - நாய்வேளைப்பூடு. 3. யானைத்துதிக்கை , 4. படைவகுப் 
கேப்பைடகேழ்வரகு . 

4 , 5. ஒழுக்கம் , 6. சிறுமை , 7 .. 
கேமாச்சி -- வெள்ளைக்காக்கணங்கொடி . பக்கம் , 8. பகுதி , 9. இடம் , 10 . 
கேயம் - இசைப்பாட்டு, 2. அகழ் . வரிசை , 11. ஒப்பனை , 12. கை 
கேயிகம் - செங்கல் , 

கொண்ட அளவு , 13. சட்டையின் 
கோரம் - தோளணி . 

கை , 14. சாமர்த்தியம் , 15. கை 
செகண்டம் - காக்கை . 

மரம் . 
கரளம் - ஒர் தேயம் , 2. ஒர் பாஷை , கைகண்ட த - சித்தியுள்ளது , 2. தேறி 

3. சோதிட சாஸ்திரத்தினொன்று . னது . 
கேரளன் - சேரன் . 

கைகயன் - கேகயன் . 
கேரள - இசைப்பாட்டு , 

கைகல ( வி ) ஒன்றாய்க்கூடு , 2. யுத்தங் 
கேரு- ( வி ) கோழிகத்து , 2. குரல் கம்மு , 
3. திகைத்துப்போ. 

கைகாட்டு - சைகைகாட்டல் . 
கேலம் - மகளிர் விளையாட்டு . 

கைகுவி - ( வி ) கும்பிடு . 
கேலி - பரிகாசம் , 2. விகடம் , 3. நிந்தை . கைகூடு- ( வி ) சித்தியாகு . 
கேவணம் - மணிபதிக்குங் குழி . கைகேயி - பரதன் தாய் , (தசரதன் 
கேவலம் -தனிமை , 2. ஒருங்கு , 3. கைகேசி- மனைவிகளிலொருத்தி .) 
மோக்கம் , 4. இன்மை , 5. மெலிவு , கைகொடு - ( வி ) உதவிசெய் . 
6. மோசம் , 7. விடுதல் . 

கைகோத்தாடு - ( வி ) குரவையாடு . 
கேவு - ( வி ) மூச்சுத்திணறு . 

கைகோள் - ஒழுக்கம் . 
கேழல் பன்றி . 

கைக்காரன் - பணக்காரன் , 2. சமர்த் 
கேழ் - நிறம் , 2. ஒளி , 3. உவமை . தன் . 
கேழ்வாகு - கேப்பை . 

கைக்கொள்- ( வி ) ஒப்புக்கொள் , 2 , 
கேளன் - தோழன் . 

பேணிக்கொள் , 3.அங்கீகரி . 
கேளா - வாளா . 

கைகோளர் 
கேளார் - பகைவர் , 2. செவிடர் . கைக்கிளவர் - செங்குந்தர் ... 
கேளிடமகளிர் விளையாட்டு , 2. தெங்கு கைக்குளர் - 
மரம் . 

கைக்கிளை - ஒருநகக்காமம் . 


. 


கல . 


கைப்ப 


161 


கையாடு 


டம் . 


கைக்குழந்தை - இடுக்குப்பிள்ளை . கைப்பாடு - கைவேலை , 2. கைவசம் , 3 . 
கைக்கூலி - பரிதானம் . 

கைநஷ்டம் . 
கைங்கரியம் -- பணிவிடை , 

கைப்பிடி - பிடியளவு , 2. ஆயுதப்மிடி , 
கைசருவு- ( வி ) எதிர் . 

3. பாணிக்கிரகணம் . 
கைசலி - ( வி ) கைதளர் . 

கைப்பு - கசப்பு , 2. வெறுப்பு . 
கைசெய்- ( வி ) அலங்கரி . 

கைப்புடை - கைக்கவசம். 
கைச்சரசம் இன்பவிளையாட்டு . கைப்புட்டில் - விரலுறை . 
கைச்சாத்து - கையெழுத்துத்துண்டு, கைமட்டு - உத்தேசம் , 2. லகய 
கைச்சிமிட்டு - செப்படிவித்தை . கைமட்டம்- ளவு , 3. கைக்குமட் 
கைடவன் - ஓரரக்கன் . 
கைதப்பு - ( வி ) தவறு , 2. நீங்கு . கைம்பெண் - விதவை . 
கைதர- ( வி ) உதவ , 2. கைகூட கைம்மணி - கைத்தாளம் . 
கைதவம் - சூது , 2. வஞ்சனை , 3.பொய் , கைம்மதியம் - கைம்மட்டு. 
4. துன்பம் . 

கைம்மயக்கு - ஒருவசிய மருந்து . 
கைதவன் - வஞ்சகன் , 2. பாண்டியன் . கைம்மலை யானை . 
கைதளர்- ( வி ) சோர் . 

கைம்மறி - ( வி ) தடு . 
கைதூக்கு- ( வி ) இரட்சி 

கைம்மா - யானை , 
கைதை - தாழைமரம். 

கைம்மாறு பிரத்தி யுபகாரம் . 
கைதொடு ( வி ) உண் , 2. தொடங்கு , கைம்மாற்று -உடன்மாற்று . 
3. மணஞ்செய் . 

கைம்மிகு - ( வி ) அதிகப்படு , 2. கை 
கைத்தலம் - கை . 

கடத்து . 
கைத்தல் - ( தொ.பெ ) கசத்தல் , 2. கைம் முடக்கம் - பொருள் முட்டு . 

வெறுத்தல் , 3. கோபித்தல் கைம்மூலம் - அக்குள் . 
கைத்தாய் - செவிலித்தாய் . 

கையடை - அடைக்கலம் . 
கைத்திட்டம் - கை மதிப்பு . கையமர்த்தல்- ( தொ . பெ ) அபயார், 
கைத்து - பொன் . 

தஞ்செய்தல் . 
கைத்தொண்டு - குற்றேவல் 

கையயர் - ( வி ) கைசோர் . 
கைநாட்டு - கைக்கீறல் . 

கையரியம் - இரும்பு . 
கைந்நீட்டு - ( வி ) அடிக்க முந்து , 2. கையர்- கீழ்மக்கள் , 3. திருடர் . 
களவெடு 

கையலுத்தல்-( தொ.பெ ) கைசலித்தல் . 
கைந்நெகிழ்- ( வி ) விட்டு விடு . கையறல் - 

செயலின்மை , 2. ஒழு 
கைந்நொடி - மாத்திரைப் பொழுது . கையறவு 

க்கமின்மை 
கைபார் - ( வி ) கைக்குறிபார் , 2 சோதி , கையறை 
3. நாடியார் , 4. மட்டறி . 

கையறுதி - அறுதியாக விற்கை , 2. முற் 
கைபிடி-( வி ) கலியாணமுடி , 2. நாடி றாக நீங்குகை . 
யறி , 

கையறுநிலை வாட்போரிலிறந்த வேந் 
கைபுனை -( வி ) அலங்கரி , 2. பூத்தொடு தனைப்பார்த்து யாழ்ப்பாணருஞ் சுற் 
கைபோடு - ( வி ) பிரமாணிக்கஞ் செய் . றத்தாரும் அவன் பட்ட பாட்டைச் 
கைப்பட்டை - கைப்பலகை , 2 , நீர் சொல்லி இரங்குதல் . இதனை யொரு 
முகக்குஞ் சிறுபட்டை . 

பிரபந்தமாகக் கூறுவர் , 
கைப்பணி- மணியாசிப்பலகை , கையறை - செயலின்மை , 2 , ஒழுக்க 
கைப்பதட்டம் விரைவு , 2. திருட்டு . மின்மை . 
கைப்பற்று - ( வி ) பெற்றுக்கொள் , 2. கையாடு- ( வி ) பதி , 2.ஆன் 8 , பெண் 
கலியாணம் செய் , 

டாள் , 4. களவாடு , 5. கற்பம் . 


கைவினை 


162 


கொசுறு 


. 


கையாந்தகரை - கரிசாலைப்பூடு . கைவேல் - கைவிடாவேல் . 
கையாள் - குற்றேவலாள் . 

கைனி - அத்தநாள் , 2. கைம்பெண் . 
கையாறு - ஒழுக்கம் , 2. துன்பம் , 3 . 

கொ 
சரித்திரம் . 
கையிகத்தல் - ( தொ.பெ ) கடத்தல் , கொ - ஒரு உயிர் மெய்யெழுத்து , 2 . 
2. மிகுதல் . 

ஒலிக்குறிப்பு . 
கையிருப்பு - கையுரொக்கம் . கொக்கட்டி - ஓர் செடி , 2. குறண்டற் 
கையிழ - ( வி ) காணாமற்போ. 

பனங்கிழங்கு . - 
கையிறுக்கம் உலோபத்தன்மை . கொக்கரி ( வி ) கோழி முதலியன கூவு , 
கையுறை - கைக்கவசம் , 2. காணிக்கை . 

2. ஆரவாரஞ்செய் . 
கையெழுத்து - கையாலெழுது மெழுத் கொக்கரிப்பு - கெற்சிப்பு , 2 . ஆர்ப் 

து , 2. கைரேகை, 3. தன்பேரெழுத்து . பரிப்பு . 
கையேந்து - ( வி ) இரந்து வாங்கு . கொக்கரை - வலம்புரிச்சங்கு , 2. பாம் 
கையை - தங்கை . 

பு , 3. வலை , 4. வில் , 5. பனை தெங்கு 
கையொப்பம் - கையெழுத்து . 

முதலியவற்றின் பிள்ளை மடல் . 
கையோங்கு - ( வி ) கைநீட்டு , 2 செழித் கொக்காம்பாள்- ஓர் செடி . 
தோங்கு . 

கொக்கான் - ஓர் விளையாட்டு 
கைரவம் - குமுதம் , 2. வஞ்சகம் , 3. கொக்கி - கொழுவி . 
வெள்ளாம்பல் , 

கொக்கு - குரண்டம் , 2. மாமரம் , 3. குதி 
கைரிகம் - காவிக்கல் , 2. பொன் . 

ரை , 4 மூலநாள் , 5. செந்நாய் . 
கைலாகு 

கொக்குக்கல் - சிலமான்கல் . 
கைகொடுத்தல் . 
கைலாகை 

கொக்கு மந்தாரை - ஒரு பூமரம் . 
கைலாசம் - 
கயிலை மலை . 

கொக்குமீன் - ஒரு மீன் . 
கைலாயம் - 

கொக்கு முத்து- கொக்கின் கண்டத்தில் 
கைவசம் - கைக்குட்படல் . 

பிறந்த முத்து . 
கைவரல் - கைப்பழக்கம் . 

கொக்கேறி - நெட்டிப்புல் . 
கைவல்லபம் - கைச்சாமர்த்தியம் . கொக்கை - கொழுவி , 2. ஒர்வகைத் 
கைவல்லியம் - உபநிடத முப்பத்திரண் தோட்டி . 

டினொன்று , 2. தனிமை, 3. மோட்சம் . கொக்கோகம் - ஒரு காமநூல் . 
கைவளை - தொடி . 

கொக்கோவெனல் ஒலிக்குறிப்பு . 
கைவாசி - கைச்சித்தி 

கொங்கணம் - ஓர் தேயம் . 
கை வாட்சம்பா - ஒருவிதநெல் . கொங்கணர் - கொங்கண தேசத்தார் ,, 
கைவாரம் - வாழ்த்து , 2. கூலி . 

2. ஒரு சித்தா . 
கைவாறு - கைத்தாங்கல் . 

கொங்கணி - ஓர் தென்னோலைக் கூடு . 
கைவிசேஷம் கைவாசி . 

கொங்கம் கோளக பாஷாணம் . 
கைவிடுதல் - ( தொ . பெ ) கைவிட்டு கொங்காணி கொங்கணி . 

விடுதல் , 2. தள்ளிப்போடுதல் . கொங்கு - ஓர் தேயம் , 2. வாசனை , 3. பூந் 
கைவிட்டம் - குறுக்கு விட்டம் . 

தாது , 4. கள் , 5. தேன் , 6. கருஞ் 
கைவிரி (வி ) மறு . 

சுரைக்கொடி . 
கைவிலங்கு - யானை , 2. கைக்கிடும் கொங்கை - முலை , 2. மரத்தின் முருடு , 
லங்கு . 

8. கம்புமி . 
விைளக்கு சிறுவிளக்கு . 

கொசு 
என அடித்தொழில் . 
கம்மாளர். 

கொசுறு - பிசுக்கு . 


4 


கொதுகு 
கொசுகு - 


. 


கொடுங் 


163 


கொட்டா 


கொச்சகம் -- ஒரு கலி . 

கொடுங்கோபிச்சிலை - மஞ்சட்கல் . 
கொச்சாவள - ஓர்மீன். 

கொடுங்கோல் - அநீதி . 
கொச்சி - ஒரூர் , 2. சவரிலோத்திரம் , கொடுங்கோளூர் -திருவஞ்சைக்களம் . 
3. நெருப்பு . 

சொடுதி - மர ஆணி . 
கொச்சிக்குழந்தை - வைப்பரிதாரம் கொடுநுகம் - மக நக்ஷத்திரம் . 
கொச்சை - இழிவு , 2. இழிந்தோர் சொடுப்பை - பொன்னாங்காணிக்கீரை. 

பேச்சு , 3. வெள்ளாடு , 4 இளைத்தல் , கொடுமரம் - தனுராசி , 2. வில் . 
கொஞ்சம் சிறிது , 2: சுருக்கம் , 3. இழிவு கொடுமுடி - மலையுசி, 2. தேரினுச்சி , 
கொஞ்சி - ஓர் செடி . 

3. கோபுரத்தினுச்சி . 
கொஞ்சு- ( வி ) மழலைபேசு , 2 செல்லங் கொடுமை கொடுங்கோன்மை , 2. குரூ 
கொஞ்சு , 3. முத்தமிடு . 

பம் , 3. வளைவு , 4. கோரம் , 5. தீமை , 
கொடி - படர்கொடி , 2. துவசம் , 3 . 6. அநீதி , 7. கூர்மை , 8. கடுமை . 
வஸ்திரம் போடுங்கொடி , 4. காற்று கொடும்பாவி - அந்தன் , 2. மழையில்லா 
டிப்பட்டம் , 5. கயிறு , 6. நீளம் , 7 . தகாலத்திற் கட்டியிழுக்கும் ஓர் உரு . 
காக்கை , 8. குமரனாடல் , 9. தொப் கொடும்பை - அருவி , 2. குளம் , 3 . 
பூழ்க்கொடி , 10. கண்வரி . 

தூம்பு , 4. ஓர் பச்சிலை . 
கொடிகட்டுதல் - இயக்குறிப்பு 

கொடுவரி - புலி . 
கொடிக்கவி -ஒரு தமிழ் நூல் கொடுவாய் - ஓர் மிருகம் , 2. ஓர் மீன் , 
கொடிக்கால் வெற்றிலைக்கொடி , 

8. வெறும் புறங்கூறுகை. 
கொடிச்சி - குறத்தி , 2. இடைச்சி 

கொடுவாள்- அரிவாள் . 
கொடிஞ்சி - தேர் , 2 தேர்மொட்டு . கொடுவேலி - கொடிவேலிச்செடி. 
கொடித்தக்காளி - ஒரு தக்காளிச்செடி கொடூரம் - கடுமை . 
கொடித்தரம் - அஷ்டமிச்சந்திரன் 
கொடிப்படை - முற்படை . 

கொடைமடம் - மரையாது கொடுத் 
கொடிப்பால - ஒரிசை , 2. ஒருசெடி , தல் . 
கொடிப்பூ - நால்வகைப் பூவினொன்று , கொட்கு- ( வி ) சுழல் , 2. வெளிப்பாடு , 
கொடியேற்றம் - திருவிழாத் தொடக் கொட்டகை 

கம் . 
கொடிவேலி - கொடுவேலிச் செடி . காட்டங்கைச்சி - 
கொடிறு - கதுப்பு , 2. யானைக்கதுப்பு, கொட்டாங்கைச்சி- தேங்காயோடு , 
3. பூசநக்ஷத்திரம் . 

கொட்டடி - சாமானறை . 
கொடு - ( வி ) , 2. கட்டளையளி 

கொட்டவண - ஒர் பூடு , 
கொடுகு - ( வி ) குளிராலொடுங்கு , 2. கொட்டம் - தொழுவம் , 2. கடுகடுப்பு . 
பற்கூசு . 

3. ஓர் மருந்து , 4 மூங்கிற்கொட்டு . 
கொடுகொட்டி - சிவன்கூத்து , 2. குமர கொட்டறை - கொட்டடி , 
படல் . 

கொட்டன்- கொட்டாப்புலி , 2. 
கொடுக்கி - கதவின் கொடுக்கி , 2. பணிப் கொட்டான்- , பருத்தவன் , 3. தேங் 

பூட்டு , 3. தேட்கொடுக்கிப்பூடு . காய் . 
கொடுக்கு -தேள் முதலியவற்றின் கொடு கொட்டாப்பி - ( வி ) உண் . 
க்கு , 2. பின்கோவணம் , 3. கவைத் கொட்டாப்புளி 

கொட்டாப்பிடி - 
தாள் . 

மரச்சுத்தியல் 
கொடுங்கண் - கொடும் பார்வை . கொட்டாய் கொட்டகை . 
கொடுங்கை -உள்வளைந்த கை , 2. கொ கொட்டாரம் - முதல்வாசஸ்தல் 
டுமை , 3. வீட்டின் வெளிப்பக்கம் . சாலை . 


காடை- கை . 


கொட்டகம்- தொழுவம் . 


| 


கொண்ட 


164 


கொத்த 


கொட்டாவி - வாயால்விடு நெட்டுயிர் கொண்டலாச்தி - கொண்டைக்கிளாறு 
ப்பு . 

பறவை . 
கொட்டி - ஓர் பூடு . 

கொண்டல் - கீழ்காற்று , 2. முன்பனிப் 
கொட்டியம் - எருது , 2. பொதியெருத்து பருவக்காற்று , 3. கிழக்கு , 4. மேகம் , 
மந்தை . 

5. கொண்டான் விளையாட்டு . 
கொட்டில் - ஒதுக்கிடம் , 2. மாட்டுக் கொண்டல்வண்ணன் -திருமால் . 
கொட்டில் , 

கொண்டவன் மணஞ்செய்த கண 
கொட்டு - மண்வெட்டி , 2. சரீரம் , 3 . வன் 

மத்தளக்கொட்டு , 4. பனந்துண்டு . கொண்டாடு - ( வி ) கூடிவிளையாடு , 2 . 
கொட்டு - ( வி ) பறை கின்னரமுதலிய குலாவு , 3 , புகழ் , 4. கைக்கொள் , 5 . 
கொட்டு , 2. கம்மியரடி , 3. கைகொ நீராட்டு , 6. ஆசரி 
ட்டு , 4. கும்மியடித்தாடு , 5. அப்பு , கொண்டாட்டம் - சந்தோஷம் , 2. சீரா 
6. குட்டு, 7. போடு , 8. தேள் முதலிய ட்டு , 3. பொழுதுபோக்கு . 
கொட்டு , 9. சொரி , 10. சிந்து . கொண்டி-கதவிற்குடுமி , 2. கொள்ளை 
கொட்டுமேளம் - நட்டுவமேளம் . கொண்டிமாடு பட்டிமாடு . 
கொட்டுவாய் - சிறுசெந்துக்கள் கும் கொண்டியம் - வெறும் புறங்கூறல் . 
றின குற்றுவாய் . 

கொண்டியாரம் - நிந்தை , 2. செருக்கு , 
கொட்டுவான் - தேள் , 2. கொட்டாப் 3. பிறர் காரியத்திற் கையிடுகை , 4 , 
புளி, 3. கொட்டுவேலைசெய்யுங் கன் சிறப்பு , 
னான் . 

கொண்டேசன் - சுக்கு . 
கொட்டை - பழத்தின் கொட்டை , 2. கொண்டை - மயிர்முடி , 2 ஆணிமுக 
வித்து , 3. பீசம் , 4. பஞ்சுக்கொட் லியவற்றின் தலை , 3. பறவைச் சூட்டு , 
டை , 5. திரி , 6. ஓர் காதணி , 7. பா கொண்டைகட்டி - ஒரு வேளாளன் . 
தகுறட்டின் குமிழ் , 8. சும்மாடு , கொண்டைமுசு - ஒரு குரங்கு . 
9. தலையணை , 10. தாடிரைக்கொட் கொண்டையன் - ஒரு பருந்து . 
டை , 11. பலாப்பிஞ்சு. 

கொண்மூ - மேகம் , 2 , ஆகாயம் , 
கொட்டை நூற்றல் - ( தொ.பெ ) நூல் கொதி- நீர்க்கொதி , 2. சூடு , 3. கோபம் , 
நூற்றல் . 

4. காய்ச்சல் , 5. கொதிக்கழிச்சல் , 
கொட்டை போடுதல் - ( தொ . பெ ) சா 6. துக்கம் . 

தல் , 2. பலாமரம் பிஞ்சுபிடித்தல் . கொதி-( வி ) பொங்கு , 2. சுடு , 3. சுரங் 
கோட்டைப்பாக்கு - காய்ந்தபாக்கு . காய் , 4 வயிறு நழுக்கு , 5. கடுக்கு , 
கொட்டைமுத்து - ஆமணக்கு முத்து . B. கோபி , 7. பரிதபி , 8. மனநோகு , 
கொட்டையூர் - ஒரு சிவஸ்தலம் . 9. நிலமுதலிய கொதி 
கொட்பு - சுழற்சி , 2. திரிவு , 3. வளைவு . கொதிப்பு பொங்குகை , 2. மூர்க்கம் , 
கொணர் - ( வி ) கொண்டுவா 

3. துடிப்பு , 4. காய்ச்சல் , 5. சூடு . 
கொண்கன் - கணவன் , 2. நெய்த கொதுகு - கொசுகு . 
னிலத் தலைவன் . 

கொதுக்குக் கொதுக்கெனல் - ஒலிக் 
கொண்டகுளம் - எட்டிமரம் . 

குறிப்பு . 
கொண்டக்காரர் மீன்காரரிலோர் கொத்தடிமை - பழ அடிமை , 
வகுப்பு . 

கொத்தமல்லி - ஒரு சரக்கு . 
கொண்டக்கிரி - ஓர் பண் . 

கொத்தம் - எல்லை . 
கொண்டச்சானி - நஞ்சறுப்பான்பூ கொத்தவால் - சந்தை விசாரணைக்கா 

ரன் . 
கொண்டம் குறிஞ்சாக்கொடி , கொத்தளம் - அரண் . 


கொம்ப 


165 


கொலைஞ 


கொத்தளி- கொத்தளிப்பாய் . கொம்பர் - விலங்கின் கொம்பு. 
கொத்தனை - ஓர் மீன் . 

கொம்பன் - ஆண்யானை , 2. ஒரு மீன் . 
கொத்தான் - ஒரு செடி . 

கொம்பு - விலங்கின் கொம்பு , 2. மரக் 
கொத்து - பூ முதலியவற்றின் கொத்து , கொம்பு , 3. பூங்கொம்பு , 4. கோல் , 
2. திரள் , 3. குடும்பம் , 4. நாழி , 5 . 5. ஊது கொம்பு , 6. யானைமுதலிய 
கொத்துதல் , 6. உணவு . 

வற்றின் தந்தம் , 7. அக்கரத்தின் கோ 
கொத்து - ( வி) பூமியைக்கொத்து , 2 6 , 8. சிவிகையின் கொம்பு , 9. மேன் 

தறி , 3. இரைகொத்தியெடு , 4.வெட்டு. மை , 10. ஏரிக்கோடி . 
கொத்துச்சரப்பளி - ஒராபரணம். சொம்பேறி மூக்கன் - 
கொத்துத்தாழ்வடம் - சிறு ருத்திர கொம்பேறி மூர்க்கன்- ஒரு பாம்பு . 
மணிக்கோவை . 

கொம்மட்டி - ஓர் கொடி . 
கொத்துப்பசலை - ஒரு கீரை , கொம்மட்டி மாதளை - ஓர் மாதளை மரம் . 

காத்துமல்லி - கொத்தமல்லி கொம்மெனல் - அனுகரணவோசை , 2 , 
கொத்தை - சொத்தை . 

ஒலிக்குறிப்பு . 
கொந்தளம் -- பெண்மயிர், 2. மயிர்க் கொம்மை - திரட்சி , 2. முலை , 3. அழ 
குழற்சி , 3. கூத்தின் விகற்பம் , 4 . கு , 4. இளமை , 5. வட்டம் , 6. கை 
காண்டாமிருகம் . 

விரித்துக்கொட்டுகை , 7. வலி , 8 . 
கொந்தளி- ( வி ) பொங்கியெழு . கொத்தளம் , 9. கொம்மட்டிக்கொடி 
கொந்தாலி - கல்லுவெட்டு மோர்கருவி . கொய் - ஒர் மீன் . 
கொந்தாழை - ஓர் கடற்றாழை . கொய் - ( வி ) அறு , 2. கத்தரி , 3. சீலை 
கொந்தாளம் - ஓர் மருந்து . 

கொய் , 4. மூச்சுதொய் . 
கொந்து- பூங்கொத்து . 

கொய்சகம்- அரையில் உடுக்குஞ் சீலை 
கொந்து- ( வி ) கொத்து , 2. பழமுாலி யிற் கொய்து விடும் தலைப்பு . 
யன கொந்து , 3. மூர்க்கங்கொள் . 

சாய்யடி - 
கொப்பம் - யானை படுகுழி 

கொய்யடிதாரை- 

ஒர் நாரை . 
கொப்பரம் - மல்யுத்தத்திலோர் விதம் . கொய்யா - ஒர் மரம் . 
கொப்பரி கடாரம் . 

கொய்யுளை -- குதிரைட்பிடர் மயிர் , 2 . 
கொப்பரை 

குதிரை , 
கொப்பளம்- கொப்புளம் . 

கொய்யோவெனல் - கொய்யோக்குறி . 
கொப்பளி- ( வி ) உமிழ் , 2. சொரி . கொரிக்கம் - எழுத்தாணிப்பூண்டு . 
கொப்பறா- அறக்காய்ந்த தேங்காய் . கொருடன் - கொவ்வைக்கொடி . 
கொப்பாட்டன் மூன்றாம் பாட்டன் , கொலு - நிமிர்ச்சி , 2. சமுகம் , 3. கொ 
கொப்பி - கொம்மை . 

லுமண்டபம் , 4. சேவை , 
கொப்பு- கொம்பு , 2. காதணியிலொன் கொலுகொலு- ( வி ) சழல் , 2. தோல்வி 

று , 3. கொண்டை . 
கொப்புளம் - குமிழ்ப்பு. 

கொலுகொலுப்பு - ஆடம்பரம் . 
கொப்புளி - வி ) கொப்புளங்கொள் , 2. கொலுக்கூடம் - கொலுமண்டபம் . 

துளி , 3. சொரி , 4. உமிழ் . கொலுசு - சங்கிலி . 
கொப்புளிப்பான் -சிறு வசூரி , கொலுமண்டபம் - உல்லாச வீற்றிருப்பு 
கொப்புள் - குமிழி , 2. கொப்புளம் , 3 

மண்டபம் . 
கொப்பூழ் . 

கொலை உயிர்வதை , 2. கொலைக்கும் 
கொப்பூழ் - உந்தி - 

றம் . 
கொப்பென - விரைவுக்குறிப்பு . கொலைக்களம் - கொல்லப்படுமிடம் . 
கொம்பரக்கு - பொன் மெழுகு . கொல்ஞர் - கொலைபாதகர் , 2.வேடர் : 


கட 


யடை . 


ரன் . 


கொழுங் 

166 

கொள்க 
கொலைப்பாதகம் - கொல்லுதலாகிய கொழஞ்சி கொழுமிச்சைமரம் , 2 
பெரும் பாவம் . 

கொள்ளுக்காய்வேளைப்பூடு 
கொல் - அசைச்சொல் , 2. ஐயக்கிளவி , கொழது - ( வி ) கோது . 
3. ஒலிக்குறிப்பு , 4. வருத்தம் , 5. கொழுநன் - கணவன் , 2. இறைவன் . 
கொல்லன் , 6. கொல்லற்று , 7. குறுக் கொழந்தன் புருஷனின் சகோத 
குத்தாழ் . 
கொல் ( வி ) கொலைசெய் , 2. இரசமுத கொழந்தி- மனைவியின் தங்கை . 

லியவற்றைக்கொல் , 3. அலட்டு . கொழந்து - இளந்தளிர், 2. சுவாலை , 3 . 
கொல்லங்கொவ்வை- ஆகாச கரு வெற்றிலைக்கொடி , 4.மருக்கொழுந்து . 
கொல்லங்கோவை டன்கொடி கொழந்து ( வி ) ஈவாலி , 2. வெய்யிலிற் 
கொல்லம் - ஒரூர் . 

கருகு . 
கொல்லம்பாகல் - ஓர் பாகற்கொடி . கொழுப்பு நிணம் , 2. புஷ்டி , 3. செழு 
கொல்லர் - கருமார் , 2. பொக்கசங் மை , 4. நிலவளம் , 5. செருக்கு 
காப்போர் . 

கொழமிச்சை - கொழுஞ்சி மரம் . 
கொல்லறு கரணை . 

கொழமை - கொழுப்பு , 2. வளமை , 3 
கொல்லன்பகை அஞ்சனபாஷா 

நிறம் . 


ணம் . 


கொளும்பு- ஒரூர் 


கொககை . 


கொவிளமாம் 


கொல்லாவேதன் - அருகன் . 
கொல்லி -- ஒர்பண் , 2. ஓர் மலை , 3 நெ கொளகொளெனல்டாரடுக்கொலி . 
ருப்பு , 4. வில் , 

கொளஞ்சி - குளஞ்சிமரம் . 
கொல்லித்திறம் -- ஒரு பண் விகற்பம் . கொளுக்கி- ) 
கொல்லிவெற்பன் - சேரன் . 

கொளுவி 
கொல்லுலை கம்மாளர் உலைமுகம் 

காளுத்து- சந்து , 2. மூட்டு 
கொல்லை புன்செய் , 2 சோலை, 3. கொளுத்து- ( வி ) தீப்பற்றுவி , 2. சண் 
புறக்கடை . 

டைமூட்டு , 3. வீணை 

3. வீணை முதலியன 
கொல்லைப்பல்லி - ஒா பூடு . 

வாசி , 4. அறிவு கொளுத்து , 5 . 
கொவிந்தம் - செம்முள்ளிச்செடி. 

ணங்கொளுத்து , 6. தூற்று , 7. கண் 
கொவிளமரம் 

டி , 8. வெயிற் கொளுத்து . 
ஓர் மரம் 
கொவிள் - 

கொளுவு- ( வி ) பூட்டு , 2. அகப்படுத்து . 

3. கூட்டுச் சேர் , 4. தந்திரஞ்செய் , 5 . 
கொவ்வை ஒரு கொடி 
கொழி - ( வி ) புடை , 

செருப்பு முதலிய தொடு , 6. பற்று , 
( வி ) புடை , 2 ஒதுக்கு , 3 . 
தெளி , 4. வார் , 5. குற்றங்கொழி . 

7 குடல் தூக்கிக்கொள் . 

கொள - இசைப்பாட்டு , 
கொழிஞ்சி - ஒரு நாரத்தை மரம் , 2. கொள் - 

பூவாது காய்க்குமரம் . 
கொழிப்பூண்டு குப்பைமேனிப்பூடு . கொள் - ( வி ) வாங்கிக்கொள் , 2 
கொழியல் - தவிடெடுபடாத வரிசி . 

அடக்கிக்கொள் , 3 : 
கொழு - காறு , 2. மழு , 3. கொழுப்பு . விலைக்குக்கொள் , 4. அங்கீகரி , 5 . 
கொழ- (வி ) மதர்த்துத்தழை , 2. தழை பெண்கொள் , 6. உணவு முதலிய 

த்துச் செழி , 3 மேட்டிமை கொள் . கொள் , 7. பெற்றுக்கொள் , 8 அட் 
கொழுகொம்பு - கொடியேறு கொம்பு , ங்கு 
2. தஞ்சம் .. 

கொள்கலம் - அணி , ஆடை , சாந்து 
கொழுக்கட்டை - ஒரு பண்ணிகாரம் . முதலிய பெய்கலம் , 2. இரப்போர் 
கொழங்கிரி - மல்லிகைச்செடி. 


கொள்ளு - 


ஒரு தானியம் , 


- 


கொள்ளு 


கலம் 


கொற்கை 


கொள்ளுகை . 


செருப்பு விறகு. கொன்றை - கடுக்கை மாம் . 


ஒரு நீதி நூல் 


167 

கோகழி 
கொள்கை - குணம் , 2. சினேகம் , 3. கொற்றம் - வெற்றி , 2. வல்லபம் , 3 . 
கோட்பாடு , 4. அறிவு . 

அரசியல் , 
கொள்வவன - 

வியாபாரக்கொள்ளு கொற்றவன் - அரசன் , 2. வெற்றி சிறந் 
கொள்வனவு 

கை , 2. பெண் தோன் , 3. முடக்கற்றான் பூண்டு. 
கொள்வினை 

கொற்றவை - துர்க்கை . 
கொள்வோன் - விலைக்கு வாங்குகிற கொற்றன் - கற்சிற்பன். 
வன் , 2. கற்போன் .. 

கொற்றீ துர்க்கை , 2. பசுவிளங்கன்று . 
கொள்ளம் - குழைசேறு , 

கொற்று -கொற்றுத்தொழில், 2. கொற் 
கொள்ளாமை - அடங்காமை , 2.பகை . றர் . 
கொள்ளார் - பகைவர் . 

கொன் - பயனின்மை , 2. காலம் , 8 . 
கொள்ளி 

அச்சம் , 4. பெருமை , 5. நரகம் . 
கொள்ளிக்கட்டை 
கொள்ளி- ( வை . அ ) எருமை நாக்கிப் கொன்றைசூடி- சிவபெருமான் , 
பூண்டு , 

கொன்றை வேந்தன் - ஒளவைசெய்த 
கொள்ளிக்கண்ணன் கண்னூறுகா 
ரன் , 2. கொடியவன் . 

கொன்னாளர் - பாவிகள் 
கொள்ளிக்கரப்பன் - ஒரு கரப்பன் கொன்னித்தல்- ( தொ.பெ ) போ நாத் 
நோய் . 

திரும்பாதிருத்தல் . 
கொள்ளிக்காற்குதிரை 

ஒருகால் கொன்னு ( வி ) கொன்னையாகப்பேசு 
வெள்ளையான குதிரை . 

கொன்னெச்சன் -- ஓர்வகை ஈ . 
கொள்ளிடம் - ஓர் யாறு 

கொன்னை- சொற்றிருந்தாமை . 
கொள்ளிவாய்ப்பேய் - நெருப்புக் காலு 

மாவி . 
கொள்ளிவைத்தல் - ( தொ . பெ ) பி கோ -- ஓர் உயிர் மெய்யெழுத்து , 2 
ணஞ்சுடல் , 2. தீங்கு செய்தல் . 

அழைப்புக்குறி , 3. அரசன் , 4. ஆண் 

மகன் , 5 மேன்மை , 6. இலந்தை 
கொள்ளியம்- ( வை . அ ) உமரிச்செடி ,, 

மரம் . 
2 . புன்குமரம் . 
கொள்ளை -- பிறர்பொருளைக் கவர்கை , கோ - பசு , 2. எருது , 3 ஆகாயம் , 4 . 

சுவர்க்கம் , 5. பூமி , 6. நீர், 7 திசை , 
2. மிகுதி , 3. பெருவாரி நோய் 
கொள்ளைக்காரர் - பறிகாரர் . 

8. அம்பு , 9. வச்சிராயுதம் , 10. கண் , 

11. பொறி , 12. மலை . 
கொறடா - குதிரைச் சவுக்கு . 

கோகண்டம் -- நெருஞ்சிற்பூண்டு , 
கொறி - செம்மறியாடு , 2. மேடவிராசி . 

கோகத்தி 
கொறி- ( வி ) பல் முதலியவற்றாற் கொறி , கோவதை - 

பசுக்கொலை . 
2. கொஞ்சங் கொஞ்சமாயுண் , 3 . 
கட்டுவிட்டொலி . 

கோகநகம் 
கொறிதலை - நிலவேம்புச்செடி . கோகந்தம் - கந்தகபாஷாணம் . 
கொறு - கன்று பாலூட்டாதபடி முகத் கோகம் - சக்கரவாகப்புள் , 2. செந்நாய் , 
திற் கட்டுமியற்று . 

3. உலர்ந்த பூ . 
கொறுக்கச்சி - எருவைப்புல் . கோகரணம் - ஓர் வித்தை . 
- 

ஓர் சிவஸ்தலம் . 
கொறுக்கை- கொறுக்கச்சிப்புல், 2. ஓர் கோகன்னம் 
மீன் , 3. குறட்டை , 

கோகலி - கடம்பமரம் .. 
கொற்கை - மதுரைக் கருகில் ஒரூர் . கோகழி - ஓர் சிவஸ்தலம் . 


கோ 


கோகந்தம் - செந்தாமரை 


வ 


- 


168 


கோடிர 


தான் 
, 


கோகனம் - கையாந்தகரைப்பூடு , 2. கோஷணை 
நிலக்கடம்புப்பூடு. 

கோஷம் - 

ஒலி, 2. பேரொலி . 
கோகிலம் - குயில் , 2. பல்லி , 3. குரங் கோடம் - 

கு , 4. சிறுகுறிஞ்சாக்கொடி , கோஷி- ( வி ) ஒலி , 2. முழங்கு . 
கோகிலாட்சம் - நீர்முள்ளிச்செடி , 2. கோஷை சத்தம் , 2. சம்பாஷணை .. 
கொம்மட்டி மாதளை மரம், 

கோடகசாலை - ஒர் பூடு , 
கோகு-கழுதை , 2. புயம் . 

கோடகம் - குண்டிகை, 2. முடியுறுப்பி 
கோகுடி - ஒருபூ . 

னொன்று , 3 , நாற்றெருக்கூடுமிடம் , 
கோகுத்தம் - மல்லிகைச்செடி . 

4. புதுமை . 
கோகுலம் - குரங்கு , 2. துளையுடைப் கோடகம் - குதிரை . 
பொருள் , 3. இடையரூர் . 

கோடங்கி - வருங்காரியஞ் சொல் 
கோங்கம் நெல்லிமரம் . 

வோன் . 
கோங்கு கன்னிகாரம் , ( ஒரும் கோடங்கிழங்கு- சிற்றரத்தைச் 
கோங்கிலவு - ரம் ) 

கோடைக்கிழங்கு - செடி . 
கோசமம் - பீர்க்கங்கொடி . 

கோடணை - பேரொலி , 2. ஒலி , 3 . 
கோசம்- ( வை . அ ) சாதிக்காய் . 

ச்சியப்பொது , 4. கொடுமை . 
கோசம் முட்டை , 2. ஆண்குறி , 3. கோடரம் - மரக்கொம்பு , 2. மரப்பொது , 
உறை , 4. பலபண்டம் , 5. பண்ட 3. சோலை , 4. குரங்கு , 5. எட்டி 
சாலை , 6 , புத்தகம் , 7 , மதிலுறுப்பு ,, 

மரம் . 
8. வீதி , 9. கவசம் . 

கோடரம் - மரப்பொந்து , 2. தேர்மொ 
கோசரம் - மகிழமரம் . 

ட்டு , 3. குதிரை, 4. மயிர்ச்சாந்து . 
கோசரம் விடயம் , 2. உணர்வு , 3 . 

கோடரி - கோடாலி . 
ஊர், 4 , அடங்கல் . 

கோடல் - கொள்ளல் , 2 , வளைதல் , 

3. வெண்காந்தள் மலர் . 
கோசலம் - அயோத்தியாதேயம் , 2. பதி 
னண்பாடையிலொன்று , 3. பசு 

கோடவதி -வீணை . 

கோடா - சாராயவண்டல் . 
மூத்திரம் . 

கோடாங்கி - வேஷக்கூத்து , 
கோசலை - கோசலதேசம் , 2. இராமன் 

. 
றாய் . 

ராடை , 3. கோடங்கி 
கோசவன - 

கோடாசுழி - கோடகசாலைப்பூண்டு , 
பேரொலி . 

கோடாசூரி- 2. கோடகசாலை மா 
சோசவண 

த்திரை . 
கோசன் -சீர்பந்தபாஷாணம் . 

கோடாசொரி- ஓர் பாஷாணம் . 
கோசாங்கம் -- நாணற்புல் . 

கோடாய் - செவிலித்தாய் . 
கோசாமி - துறவி , 2. நிருவாணதவ கோடாலி - கோடரி . 
த்தி . 

கோடி - புதுமை , 2. புதுச்சீலை , 3 . 
கோசாரம் - இராசி . 

சீலை , 4. இருபதுகொண்டது , 5 . 
கோசாரி ( வை . அ ) பீர்க்கங்கொடி , 

முடியுறுப்பு . 
கோசிகம் - பட்டுச்சீலை , 2. சாமவே கோடி - நூறுலட்சம் , 2. முனை , 3 . 
தம் . 

தரைமுனை , 4. மூலை . 
கோசிகன் - விசுவாமித்திரன் . கோடி -( வி ) பிரார்த்தி . 
கோசு - ஓரெல்லையளவு , 2. வீரி , 3. தோ கோடிகம் - அணிகலச் செப்பு , 2 . 
ணிப்பாயின் முற்புறத்தின் கயிறு , 4 , ண்டிகை, 8. சீலை , 4. பூந்தட்டு . 
ஓர் தடவை , 5. பிரிகூலம் , 6. காரி கோடியர் - கூத்தர் . 

கோடிரவம்சதுரக்கள்ளிமரம் . 


. 


2. மாத 


போ 


கோட்டை 


169 


கோதா 


ரை . 


கோடிலம் - கோஷ்ட மரம் . 

கோட்பதம் மாட்டுக்குளம்பு , 2. குளம் 
கோடீசுவரன் - கோடிப் பொன்னுக்கு 

பின் சுவடு . 
அதிபதி . 

கோட்பறை நெய்தனிலப்பறை . 
கோடீரம்சடை , 2. முடி . 

கோட்பாடு - கொள்கை , 2. மதவொ 
கோடு - வளைவு , 2 , வடிவம் , 3. கீற்று , ழுங்கு , 3. கொள்கைத்திறம் . 
4. சங்கு , 5. விலங்கின் கொம்பு , 6. கோட்பு - கொள்ளுதல் . 
ஊதிடுகொம்பு , 7. எழுத்தின் கொம்பு , கோட்புலி நாயனார் - சிவனடியார்களுள் 
8. மரக்கொம்பு , 9. மலையினுச்சி , ஒருவர் . 
10. நீர்க்கரை , 11. வரம்பு , 12. அர கோணங்கி. உடற்கோணியாடுவோன் , 
ணிருக்கை , 13. வஞ்சனை , 14. திரள் , 2. கோமாளி . 
15. பக்கம் , 16. பிறைக்கோடு , 17. கோணமலை 

திரிகோணமலை . 
நீதிஸ்தலம் , 

கோணாமலை 
கோடு - ( வி ) வளை , 2. கோணு , 3. நடுவு கோணம் - மூலை , 2. பதினாறு கோணத் 

நிலைகோணு , 4. வெறுப்புறு , 5. முறி . தொன்று , 3. எட்டாக்கை , 4. வளைவு , 
கோடை - வேனிற்காலம் , 2. மேல் 5. வளைந்தவாள் , 6. யானைத்தோட்டி , 
காற்று , 3. காற்று , 4. வெயில் , 5 . 7. முடுக்குத்தெரு, 8. மூக்கு , 9. குதி 
செங்காந்தள் , 6. வெண்காந்தள் , 7 . 
ஒரு கிழங்குப்பூடு , 

கோணன் - கூனன் . 
கோடை -- குதிரை. 

கோணமுகம்- சூழ்கழியிருக்கை , பேரி 
கோட்டகம் குளம் , 2. கோயில் . 

ருக்கை , 
கோட்டம் - இடம் , 2. சுடுகாடு , 3. கோணாய் - தோண்டான் , 2. ஆணரி . 

நாடு , 4. மருதநிலத்தூர் , 5 வயல் , கோணி - பன்றி , 2. சாக்குக்கந்தை ,, 
6. குளம் , 7. குராமரம் . 

3. சாக்கு , 4. பதினாயிரங்கோடா 
கோட்டம்- ஆன்கொட்டில் , 2. பசுக் 
கோஷ்டம்- கூட்டம் , 3. கூட் கோணு- வளை , 2. கோணலாயிரு , 3 . 
டம் , 4. தேவலோகம் , 5. கோயில் , நெறிபிறழ் , 4. மாறுபடு . 
8. ஓர் மருந்து , 7. வாசனைப்பண் கோணை - அழிவின்மை , 2. கொடுமை , 
டம் , 8. ஆரவாரம் , 9. வீணை . 
கோட்டரவு - மனவிசாரம் . 

கோண் - வளைவு , 2. கொடுங்கோன்மை , 
கோட்டாலை-துன்பம் , 2 , சரசம் ,. 3. மாறுபாடு , 4. பாத்திரத்தின் மூக்கு . 
கோட்டான் - கூகைப்புள். 

கோண்டம் - குறிஞ்சாக்கொடி . 
கோட்டி- சபை , 2. கூட்டம் , 3. கோண்டை - இலந்தைமரம் , 2. இலந் 
கோஷ்டி- கோபுரவாயில், 4. பகி தைக்கனி . 
டி , 5. நிந்தை . 

கோதண்டம் - வில் , 2. பள்ளிச் சிறு 
கோட்டி- அழகு , 2. துன்பம் . 

வர் கண்டனையிலொன்று . 
கோட்டியாழ்- நால்வகை யாழினொன்று . கோதந்தி - கன்னம் , 2. தாடை . 
கோட்டு - ( வி ) வளை , 2. சித்திர முதலிய கோதமநதி - கோ 
காதாவரி . 


45 


கோடி . 


3. வளைவு . 


வரை . 


கோதமதிவு- ஓர் தீவு . 


கோட்டுவான் - ஓர் நீர்ப்புள் . 
கோட்டை - முகத்தலளவைக் கோட் கோதமன்- கௌதமன் . 
டை , 2. நென்முதலியவற்றின் கோ கோதம் சீதாங்கபாஷாணம் . 
ட்டை . 

கோதல் - ( தொ.பெ ) கொந்தல் . 
கோட்டை - அரண் , 2.அரணிருக்கை , கோதனம் - பசுவின் கன்று . 
3. பரிவேடம் , 4. பூட்டினோருறுப்பு . கோதா - உடும்பு . 


கோபி 


170 


கோரகை 


கோதாவிரி ஓர் யாறு . 


- 
நோய் . 
கோதாவரி - 

கோபிசந்தனம் 

ஓர் மண் . 

கோபுரம் - சிகரி , 2. கோயிலின்வாயில் , 
கோதி- கோதுமை . 

கோப்பியம் - இரகசியம் , 2. கண்ணி 
கோது - சக்கை , 2. குற்றம் , 3. தவறு . 

யம் , 3. கோலம்பண்ணல் . 
கோது-( வி ) பறவை மூக்கினாற் கோது , கோப்பு - கோத்தல் , 2. பெருமை , 3 . 
2. மயிர்கோது , 3. சிறிது சிறிதாக 

சீர் . 
வுண் , 4. குழாயாக்கு , 5. இதழ்கோது . கோமகள் - இராஜகுமாரத்தி , 2. தலைவி . 
கோதுமை - ஓர் தானியம் . 

கோமகன்- அரசன் , 2. இராசகுமா 
கோதை - பூமாலை , 2. பெண்மயிர் , 3 . ரன் , 3. தலைவன் . 
பெண் , 4. சேரன் , 5. ஒழுங்கு , 6. கோமட்டி - கோமுட்டி , ( ஒரு சாதி ) . 
காற்று , 7. நெற்சுமை . 

கோமணம் - கோவணம் . 
கோதை - முன்கைத்தோற்கட்டு , 2. கோமணிக்குன்றம் - வெண்கலமலை . 

கோதாவரியாறு . 
கோத்தனி முந்திரிகைமரம் , 

ஓராறு . 

2. கோமதை 
திராட்சப்பழம் . 

கோமளம் - இளமைப்பருவம் , 2. செ 
கோத்தனிகை - முந்திரிகைமரம் . 

வ்வி , 3. குருகு . 
- 
( ஓர் தானியம் ). 

கோமாள் 
கோத்திரம் குலம் , 2. வர்க்கம் , 3. கோமாயு - நரி . 
பூமி , 4. மலை 

கோமாளம் - சந்தோஷம் . 
கோத்திரவம் - வரகு , ( ஓர் தானியம் ). கோமான் -- அரசன் , 2. குரு , 3. தலை 
கோத்திரி - முந்திரிகைமரம் . 

வன் . 
கோத்திரிகை - முந்திரிகைமரம் . கோமுகம் - ஆதனத்திலொன்று . 
கோத்திரை - பூமி , 2. மலை . கோமுகை - அபிஷேக நீர்போம் வழி . 
கோத்தை - குருடன் , 2. பீளை . கோமேதகம் - நவரத்தினத்திலோர் 
கோநாய் - தோண்டான் , 2. ஆணரி. 
கோந்தளங்காய் - சமுத்திராப்பழம் . கோமேதம் - ஓரியாகம் . 
கோந்தி - குரங்கு . 

கோம்பி - பச்சோந்தி . 
கோந்து - பிசின். 

கோம்பு ( வி ) சின , 2. சினக்குறிப்புக் 
கோந்துரு - பாட்டனது பாட்டன் , 2 . காட்டு . 
ஆசியம் . 

கோம்பை - தேங்காய் முதலியவற்றின் 
கோபகுண்டம் - எட்டிமரம் . 

கவசம் . 
கோபங்கம் - சரகாண்டபாஷாணம் . கோயில் - அரமனை , 2. ஆலயம் , 3 . 
கோபம் - சினம் , 2. வெறுப்பு , 3. கோ கடவுளிருக்குமிடம் , 4. இலிங்கசம் 
பக்குணம் , 4. உடம்பெரிச்சல் , புடம் , 5. விபூதிசம்புடம் , 6. சிதம் 
5. இந்திரகோபம் , 6. துத்தபாஷா பரசீரங்கஸ்தலம் , 7. கோயிற்பற்று . 
ணம் . 

கோயில்வலம்வரல்- ஆலயப்பிரதட்சி 
கோபனம் இரகசியம் , 2. திகில் . 
கோபன் - இடையன் , 2. காப்போன் . கோய் பரணி . 
கோபாக்கினி - மகாகோபம் . 

கோரகம் - இளம்பூவரும்பு , 2. வட் 
கோபாலன் - இடையன் , 2. கண்ணன் . டில் , 
கோபி - இடைச்சி , 2. ஓர் மண் . கோரகை - குயில் , 2. இளம்பூவரும்பு 


வகை . 


. 


ணம் . 


கோலம் 


171 


கோவிந்த 


பறவை மீன் . 


கோரக்க நாதர் 

கோலாம் முாை . 
கோரக்கர் 

கோலலவணம்- துருசு . 
கோரங்கி- ( வை . அ ) சிற்றேலம் . 

கோலாக 
கோரங்கி - ஒர் பட்டணம் . 

கோலாமீன் 
கோரசம் -சிவல் , ( ஓர் புள் . ) கோலாகலம் - பேரொலி, 2. சம்பிரமம் , 
கோரணி - ஓர்வியாதி , 2. முகங்கோட் 3. விலங்கினாலெழுமொலி . 
டுகை , 3. கைகால் வளைக்கை , 4 , கோலாங்கூலம் - முசு. 
ஆசியம் , 5. சோலி . 

கோலாச்சி - ஒருமீன் . 
கோரணிக்காரன் - ஆசியக்காரன் . கோலாஞ்சி - அதிகோலம் , 2. டம்பம் , 
கோரண்டம் -குறிஞ்சிமரம் , 2. மருதோ கோலாட்டம் - ஒரு விளையாட்டு , 
ன்றிமரம் . 

கோலாரிக்கம் போர்க்கறைகூவல் . 
கோரதந்தம்- வக்கிரதந்தம் , 2. பாம் கோலி - இலந்தைமரம் , 2. மயிர் , 3 . 
கோரப்பல்- I பின் நச்சுப்பல் . கோலிக்குண்டு . 
கோரம் அச்சம் , 2. நஞ்சு , 3. கொடு கோலிகர் - 

நெய்வோரிலோர் சாதி . 
மை , 4. உட்டணம் , 5. சீக்கிரம் , கோலியர் - 
6. குதிரை , 7. சோழன் குதிரை , 8. கோலு- ( வி ) சூழ் , 2 , வளை , 3 , உண் 
வட்டில் , 

டாக்கு , 4. முகந்தள்ளு. 
கோரம்பர் - கழாய்க்கூத்தர். 

கோல் - தடி , 2. ஊன்றுகோல் , 3. அள 
கோரம்பலம் - உபாயம் , 2. தாறுமாறு , வுகோல் , 4. அஞ்சனக்கோல் , 5. அம் 
3. வேடிக்கை . 

பு , 6. செங்கோல் , 7. துலாக்கோல் , 
கோரவாரம் -- சந்தனமரம் . 

8. துலாவிராசி , 9. முத்திரைக்கோல் ,, 
கோராவாரி --பெருங்காற்றுமழை . 10. குதிரைச் சம்மட்டி , 11 , மரக் 
கோரான் 

கொம்பு , 12 யாழினரம்பு , 13 . 
ஓர் செடி . 
கோரான்செடி 

தூண்டில் , 14. இலந்தை மரம் , 15 . 
கோரி - கல்லறைக்கும் மட்டம் . தெப்பம் , 16. அழகு .. 
கோரிகை- அகப்பை , 2. களஞ்சி கோல்கொடு - ( வி ) குருடருக்குப் பற் 
கோரியை - யம் . 

றுக்கோடு கொடு . 
கோரிக்கை- வேண்டுகோள் , 2. விருப் கோல்கோடு ( வி ) அரசுமுறைதவறு 

கோவணம் - கௌபீனம் . 
கோரு ( வி )வேண்டிக்கொள் , 2.விரும்பு . கோவம் - கோபம் , 2. பொன் . 
கோரை - ஒரு கிழங்கு , 2. ஒரு புல் . கோவர் - இடையர் , 
கோரோசனை- ஒரு மருந்து . 

கோவர்த்தனம் - கிருஷ்ண பகவான் 
கோர்க்கலம் - மட்கலம் . 

தனது சுண்டுவிரலால் தாங்கிய ஒரு 
கோலச்சங்கு - முட்சங்கு , (ஓர் செடி .) மலை . 
கோலம் - உருவம் , 2. அழகு , 3. அலங் கோவர்த்தனர் - இடையர். 
கரிப்பு , 4. உடைக்கோலம் , 5. கோவலர் - இடையர் . 
படைக்கோலம் , 6. நடைக்கோலம் , கோவலன் - இடையன் , 2. கிருஷ்ண 
7. சுபாவக்கோலம் , 8. மாக்கோலம் , கவான் , 3. சிலப்பதிகார கதாநாயக 
9. சந்தனக்கோலம் , 10. நீரோட் னான ஒரு வைசியன் . 
டம் , 11. பாக்கு , 12. பீர்க்கங்கொ கோவளம் - ஒருபட்டினம் . 
டி , 13 , பறவை . 

கோவா - ஓர் பட்டினம் . 
கோலம் - பன்றி , 2. தெப்பம் , 3. இலந் கோவிதன் - அறிஞன் . 
தைக்கனி , 4. மருட்பன்றி , 5. வித கோவிந்தர் -இடையர் . 
தைநகர் . 

கோவிந்தன் - ஸ்ரீமகாவிஷ்ணு . 


பம் . 


கோளேச 


172 


கௌதம 


. 


ணம்.. 


கோவில் - இராசமனை , 2. தேவாலயம் . கோளை - எலி . 
கோவை - கோத்தல் , 2. கோத்தமாலை , கோள் - கொள்ளுகை , 2. குறளை , 3 . 
3. தொடுத்த பூமாலை , 4. அணிவடம் , புறந்தூற்றல் , 4. இடையூறு , 5 . 
5. ஓர் பிரபந்தம் , 6. வரிசை , 7 . கொலை , 6. பொய் , 7. வலி, 8. குண 
தொடர்ச்சிப் பொருள் , 8. கொவ் ம் , 9. தீமை , 10. கிரகம் , 11 , நட்ச 
வைக்கொடி . 

த்திரம் , 12 கோட்பாடு , 13. நாள் . 
கோவைசியர் - மூவைசியரிலொருவர் , கோறல் - ( தொ.பெ ) கொல்லுதல் . 
அவர் இடையர் . 

கோறை - துளை , 2. குவளை , 3. பழுது . 
கோழி குக்குடம் , 2. உறையூர் . கோற்கொடி - இலந்தைமரம் , 2. சுரை 
கோழிக்கல் - குறிஞ்சிக்கல் . 

ககொடி . 
கோழிக்கூடு - கள்ளிக்கோட்டை , கோனான் - இடையரின் சங்கைப்பேர் . 
கோழிக்கொடியோன் - முருகன் , 2. கோனிச்சி - இடைச்சி . 
ஐயனார் . 

கோன் - அரசன் , 2. இடையன் . 
கோழித்தலைக்கந்தகம் - ஒர் பாஷா கோன்மை - ஆளுகை . 

கள 
கோழிமுளையான் - முக்குளிப்பூண்டு . 
கோழியவரை - ஓர் கொடி . 

கௌ - ஓர் உயிர்மெய்யெழுத்து , 2 . 
கோழியுள்ளான் - ஒரு குருவி . 

கௌவென்னேவல் . 
கோழிவேந்தன் - சோழன் . 

கௌசலம் - ஒரு தேசம் , 2. வேலைத் 
கோழை - கபம், 2. சிலேட்டுமம் , 3 . 

திறம் , 
பழுது , 4. கூச்சம் , 5 , நாணமுள்ள கௌசலை - ஸ்ரீராமன் தாய் . 
வன் , 6. கொடுமை . 

கௌசனம் - கௌபீனம் , 
கோழைத்தனம் - அச்சத்தன்மை . கௌசவன - உறை , 2. குதிரை முதலி 
கோளகம் - திப்பிலி , 2. மிளகு , 3. கோ யவற்றின் மேற்போடும் மெத்தை . 

ள கபாஷாணம் , 4. மண்டவிப்பாம்பு , கௌசாம்பி- ஒரு நகரம் . 
6. பட்டுச்சீலை . 

கௌசிகம் - கூகை , 2. பட்டுச்சீலை , 3 . 
கோளகன் - கைமை பெற்றமகன் . ஓர்பண் , 4. விளக்குத் தண்டு , 5 . 
கோளகை - உருண்டை வடிவம் , 2. வட் சாமவேதம் . 
டம் , 3. அண்டகடாகம் , 4. அண் கௌசிகன் - இந்திரன் , 2. விசுவாமித் 
டமுகடு , 5. மண்டலிப்பாம்பு , 6 . திரன் , 3. பாம்பாட்டி . 
கவச முதலியன. 

கௌடம் - ஓர்தேசம் , 2. கௌடநெறி , 
கோளம் - உண்டை , 2. வட்டம் , 3 . 3. ஓர் கொடி , 4. ஒருபாஷை . 
கோளபடம் . 

கௌடி - ஒருபண் , 2. பலகறை . 
கோளம்பம் - ஓரூர் . 

கௌடில்யம் - வளைவு. 
கோளரி -- சிங்கம் . 

களணம் - முக்கியமல்லாதது . 
கோளா - ஓங்கை உண்டைக்கறி . களணியர் - திருஞானசம்பந்தர் . 
கோளாங்கல் - கூழாங்கல் . 

கௌண்டர் - சண்டாளர் , 2. ஓர் சாதி 
கோளாறு - முறைபிறழ்வு , 2. சண்டை , யார் . 
8. மாறுபாடு , 

கௌண்டிகர் - தோல்வினைஞர் . 
கோளி - ஆலமரம் , 2. அத்திமரம் , 3. கௌதமந்தி - கோதாவரி நதி . 
பூவாது காய்க்கு மரம் , 4. கொள் கௌதமம் - அஷ்டாதச தருமசாஸ்திரத் 
வோன் , 

தொன்று . 
கோளிகை - பெட்டைக்கழுதை. கௌதமன் - சந்த விருஷிகளிலொரு 
கோளேசம் குங்குமப்பூ , 

வன் , 2. ஆதிபுத்தன் .. 


V 


173 


சகத் 


சு 


ணிக்குறி . 


. 


சக - கூட . 


கௌஸ்துபம் - , 

கெள்ளி 
கௌதமி- கோதாவரி , 2. கோ 
கெள்தமை - 

ரோசனை , 3. ஓர்பசு .. 
கௌதம் -சிச்சிலிக்குருவி . 

ங - ஓர் உயிர் மெய்யெழுத்து , 2. குறு 
கௌத்துவம் - வஞ்சனை . 
கௌத்துவம் - ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஙனம் - இடம் , 2. தன்மை . 
மார்பணி , 2 , பதும 

ச 
ராகம் , 3. மாணிக்கம் , 4. அத்தநாள் . 
கௌந்தி - தவப்பெண் , 2. குந்திதேவி , ச - ஒர் உயிர் மெய்யெழுத்து . 
3. மிளகுக்கொடி . 

சஃகுல்லி அப்பவர்க்கத்தொன்று . 
கௌபீனம் - கோவணம் . 
கெளப்பு - பெருமை . 

சககமனம் - உடன்கட்டை யேறல் , 
கௌமாரம் - இளமை , 2. ஆடவர் பரு சககாரம் - தேமாமரம் . 
வத்தொன்று , 3. குமரன் சத்தி , 4. சகசண்டி - முருடன் . 
குமரசமயம் , 5. அட்டாதசகீதபுரா சகசம் - இயற்கை, 2.உண்மை , 3. கூட 
ணத்தொன்று . 

ப்பிறந்தது , 4.வட்டில் , 5. இஷ்டம் . 
கௌமாரி - சத்தமாதரிலொருத்தி . சகசரம் - சிறுகுறிஞ்சா, ( ஒருகொடி .) 
கௌமுதி - நிலவு . 

சகசரி - மருதோன்றி மரம் , 2. வாடாக் 
கௌமோதகி - ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் குறிஞ்சி மரம் . 
தண்டாயுதம் . 

சகசன் - சகோதரன் . 
கௌரம்- வெண்மை , 2. சுத்தம் , 3. சகசா - குறிஞ்சாக்கொடி . 
பொன்மை . 

சகசாலம் - உலகமாயம் . 
கௌரவம் மேன்மை . 

சகசை - உடன் பிறந்தாள் . 
கௌரவர் - குருகுலவேந்தர் . சகச்சை- ( வை . அ ) பொன்னாங்காணிக் 
கௌரி - பத்தாண்டுப்பெண் , 2. காளி, கீரை . 
3. துர்க்கை , 4. பார்வதி , 5. மஞ்சள் சகடம் - பண்டி , 2. சகடாசுரன் , 3 . 
நிறம் , 6. கடுகு , 7. புளிநறளைச்செடி . பாண்டில் பூண்டவூர்தி , 4. உரோ 
கௌரிகேணி வெள்ளைக்காக்கணங் • கிணி நட்சத்திரம் , 5. சகடபலம் , 
கொடி . 

6. ஊர்க்குருவி , 7. வட்டில் , 8. தம 
கௌரிசங்கரமணி.- இரட்டையுருத்தி ரத்தைமரம் . 
ராட்சம் . 

சகடு - பண்டி , 2. சகடாசுரன் , 8. உரோ 
கௌரிபாஷாணம் ஓர் பாஷாணம் . கிணிநாள் , 4. அயிர்ப்பு , 5. சராசரி . 
கௌரியன் - பாண்டியன் . 

சகடை - ஓர் வாச்சியம் , 2. முரசு , 3 . 
கௌவியம் - பசுவினிடத்துண்டாய 

பால் தயிர் நெய் கோசலம்கோமயம் . சகடோல் - அம்பாரி . 
கௌவு- ( 3) வாயினாற்பற்று , 2. ஆயு சகண்டை - சகடை , 2. முரசு . 
தத்தாற்பிடி , 8. கையினாற்பற்று, 4. சகதாமத்தி - தகரைச்செடி 
கருத்தினாற் பற்று , 5 , நிலைபெறு . சகதி - சேறு , 2. பொல்லாரிலம் . 
கௌவுதடி - கவைத்தடி . 

சகதேவன் பாண்ட வருளிசை 
கௌவை காரியம் , 2. ஒலி , 3. கள் , சகாதேவன் - யோன் . 
4. துன்பம் , 5. பழிச்சொல் , 6. எள் சகதேவி - பூமாதேவி . 
விளங்காய் , 7. ஆயிலியநாள் . சக்த்திரபேதி- கல் ேவதியென்ன 
கௌளம்ஓரிராகம் . 

சகத்திரவேதி மருந்து . 
கௌளி- பல்லி , 2. நூறு வெற்றிலை சகத்திரம் - ஆயிரம் , 2. சிவாகம மி 

சகஸ்திரம்- ருபத்தெட்டினொன்று . 


பண்டி . 


கொண்டகட்டு , 


சகார 


174 


| 


சக்க 


வன் . 


கிழ 


சகஸ்திரநாமன் - மகாவிஷ்ணு சகாரி- முதலேழுவள்ளலி லொருவன் 
சகத்து-உலகம் . 

சகானா- ஒரிராகம் . 
சகநாதம் ஓர் ஸ்தலம் . 

சகி தோழி . 
சகநாயகன்- காந்தம் . 

சகி - (வி ) பொறு , 2. மன்னி . 

சகிதம் கூடியிருத்தல் . 
சகமார்க்கம் - யோகமார்க்கம் . 
சகம் - உலகம் , 2. ஓர் தேயம் , 3 , சகவ 

சகுடம்சேம்பு . 
ருடம் ,4. மார்கழிமாதம் , 5. பாம்புச் சதட்டகம்- ஆடுதின்னாப்பானைச் செ 

சகுடை - சிற்றகத்திமரம் . 
சட்டை . 

சகுட்டம்-- , டி . 
சகரச்சாரி - சத்திசாரம் . 

சகுட்டம் - ஓர் கிழங்கு . 
சகரர் - சகரபுத்திரர் . 

சகுந்தம் - கழுகு , 2. வல்லூறு , 3. புட் 
சகரன் முதலேழுவள்ளலி லொரு 

பொது . 

சகுலி - ஒர்மீன், 2. ஒலி .. 
சகரிகம் - நாயுருவிச்செடி . 

சகுனம் பறவை , 2. நிமித்தம் , 3 . 
சகலகம் - வெள்ளாட்டுக்கடா . 

ங்கு . 
சகலப்பாடி - 

ஒரு குடியிற் பெண் சகுனி - பறவை , 2. நிமித்தம் பார்ப் 
சகலன் 

போன் , 3. கூகை ; அது : கரணம் பதி 
கொண்டோன் . 
சகல 

னொன்றி னொன்று , 4. துரியோதனன் 
சகலமங்கல - பார்வதி . 

மாமன் , 5. குனிபோன்றவன் . 
சகலம் - அனைத்து . 

சகுன்மம் ( வை . அ ) கருணைக்கிழங்கு . 
சகலாத்து ஓர்வகைக் கம்பளி . சகேரா - பண்டசாலை , 

சகோடம் 
சகலாவத்தை - ஓரவத்தை 

னொ 
சகல் கொசுகு . 

ன்று . 
சகளம் - சடத்துவம் 

சகோதரன் - உடன் பிறந்தான் . 
சகளன் - சகலபாடி , 

சகோரம் - சக்கரவாகப்புள் , 2. செம் 

போத்துப்பறவை . 
சகனம் கடிதடம் , 2 , பொறுமை , 

சகோரயாழ் - சகோடயாழ் . 
சகன் - கூட்டாளி. 

சக்கட்டம் . 
சகன்மகம் - செய்பொருளுறுவினை . 

பரிகாசம் . 
சகன்மோகினி - உலக மெல்லாம் சக்கட்டை - இளப்பம் . 
மயக்கும் மோகினி . 

சக்கரபதி - தகரைச்செடி . 
சகா - தோழன் , 2. உரவி . 

சக்கரபாணி - மகாவிஷ்ணு, 2. துர்க்கை . 
சகா ( வை . அ ) பாம்பு கொல்லிப் சக்கரம் - வட்டம் , 2. சக்கராயுதம் , 3 . 
சகாதி பூண்டு . 

உருளை , 4. ஆயுட்சக்கரம் , 5. கிரக வட் 
சகாடி - பீர்க் கொடி , 

டம் , 6. கிரகபலச் சக்கரம் , 7. சக் 
சகாதேவன் கண்டவர்களிலிளை கர ஏந்திரம் , 8. கோட்டியந்திரம் , 9 . 
யோன் . 

சக்கர வாகப்புள் , 10. பூமி , 11. சக் 
சகாதேவி - ( வை . அரி நெய்ச்கிட்டிச் கரயூகம் , 12. மலை , 13. கடல் , 14. மலை 
செடி . 

மல்லிகை , 15. ஆக்கினாசக்கரம் , 16 . 
சகாத்தம் - 

பெருமை , 17. ஓர் தண்டனைக்கருவி , 
சதாப்தம் 

18. பிறவி , 19. சக்கரப்பணம் , 20 . 
சகாயம் - உதவி , 2. சுசம் , 3. துணை , 4 . ஓர் மிறைக்கவி . 
மலிவு . 

சக்கரவர்த்தி - மற்றொருவரைப் பணி 
சகாக்குக்ஷி - வியாசர், 

யாது தனியாள் வோன் 


சகோடயாழ்- நால்வகையாழி என 


சக்கந்தம் - பரிகாசம். 


பூல 


1 


1 


) 


சகன் ஆண்டு , 


சங்க 


175 


சங்க 


. 


னர்ச்சி , 


சக்கரவாகம் - சக்கரவாகப்புள் . சங்கநிதி - சங்குருவாய்க் கிடக்கு நிதி , 
சக்கரவாளம் - ஒருமலை , 3. வட்ட 2. வட்டக் கிலுகிலுப்பைச்செடி . 
வடிவு . 

சங்கபதம் - ஒர் தருமநூல் . 
சக்கரன் - இந்திரன் , 2 , மகாவிஷ்ணு . சங்கபாஷாணம் - ஓர் பாஷாணம் ,. 
சக்கரை - சருக்கரை , 

சங்கபாலன் - அஷ்டநாகத்தொன்று 
சக்கல் - மக்கல் , 2. சாரமற்றது . 

சங்கபீடம் நாணற்புல் . 
சக்களத்தி 

கடுரோகிணி . 
னைவி . 

சங்கரிங்கி 
சக்களமை - சக்களத்திகளுக்குள் விரோ சங்கமம் - கூடுகை, 2. ஆறுங் கடலுங் 
தம் , 2. கடும்பகை . 

கூடுமிடம் , 3. புணர்ச்சி , 4. கிரகங் 
சக்களி - ( வி ) சப்பளி. 

கள் சேருகை , 5. வீரசைவர் , 6. இயங் 
சக்களையன் -சோம்பேறி . 

குதிணை . 
சக்காரம் - தேமாமரம் . 

சங்கமன் - இலிங்கதாரி . 
சக்கிமுக்கி- தீத்தட்டுங்கருவி . சங்கம் - சேர்கை , 2. சனக்கூட்டம் , 3 .. 
சக்கியம்-- சினேகம் , 2. இயல்வது . ஆலோசனைக்கூட்டம் , 4. புணர்ச் 
சக்கியன்- சமர்த்தன் , 2. தோழன் . 5. புலவர்கூட்டம் , 6. தமிழ்ச்சங் 
சக்கிரதரன் 

கம் , 7. புலவர் , 8 , சங்கு , 9. நெற்றி , 
. 
- 

10. நெற்றியெலும்பு , 11. ஓர் எண் , 
சக்கிரம் -- சக்கரம் . 

12. படையிலோர்தொகை, 13. சங்க 
சக்கிரி - இந்திரன் , 2. திருமால் , 3. அர நிதி , 14. கணைக்கால் , 15. தாலம்ப 
சன் , 4. குயவன் , 5. செக்கான் , 6 . பாஷாணம் . 
மண்டலிப்பாம்பு . 

சங்கரர் - போர்செய்வோர் . 
சக்கிலி 

சங்கரன் - சிவன் , 2. சங்கராசாரியர் . 
சக்கிலியன் தோல்வினைஞன் . 

சங்கராசாரியர் - சண்மதஸ்தாவனா சாரி 
சக்கிலிச்சி --சத்திச்சாரம். 

யர் . 
சக்கு - பூஞ்சு . 

சங்கராபரணம் - ஓரிரை. 
சக்கு - கண் . 

சங்கரி- ( வி ) அழி . 
சக்குச்சக்கெனல் ஒலிக்குறிப்பு . சங்கரி - பார்வதி . 
சக்குபு- ( வை . அ ) கரிசாலைப்பூடு. சங்கரிப்பு நிருமூலமாக்குகை .. 
சக்கை - கோது , 2. துப்பாக்கித் தக்கை , சங்கருடணம் - இழுத்தல் . 

3. கானப் பலாக்காய் , 4. சிராய் . சங்கருடணன் - பலபத்திரன் . 
சங்க - கக்கம் . 

சங்கலர் - 

போர்புரிவோர் . 
சங்கங்குப்பி --பீச்சு விளாத்தியென்னும் சங்கலார் 
ஒருவகைச்செடி . 

சங்கலனம் - கலப்பு , 2 , எண் கூட்டு 
சங்கஞ்செடி- இசங்கஞ்செடி . 
சங்கடம் நெருக்கம் , 2. தடைவாசல் , சங்கலிதம் - கலப்பு , 2 . ட்டுகை , 
3. ஒர்வகை மிதவை . 

3. தருமநூலிலொன்று , எண்க 
சங்கடை - மரணத்தறுவாய் . 

ளின் தொடர் , 
சங்கட்டம் வியாதி , 2. மரணாவஸ்தை , சங்கவள - மணற்கேணியின் பலகை.. 
3. சங்கடம் . 

சங்கற்ப நிராகரணம் - ஒரு - தமிழ் 
சங்கதம் - தேவபாஷை , 2. பொருந்து நூல் , 

கை , 8. நட்பு , 4. முறைப்பாடு , சங்கற்பம் - மனோநிச்சயம் , . மனப் 
சங்கதி - சமாசாரம் , 2. இசைவு , 3 பொருத்தனை, 3. நியமனம் , 4. எண் 
இசைவிகற்பம் . 

ணம் , 5. மனோகற்பனை . 


கை . 


சங்கு 


176 


சச்சு 


சங்கற்பி - ( வி ) நிருணயி , 2. பிரார்த் எண் , 7. ஓர்செடி , 8. ஓர் படைக்க 
தனைசெய் , 3. பிரார்த்தனை அறிவி , லம் , 9. சாயாமானியினூசி . 
4. விதி , 

சங்கு- ( வி ) தைரியங்கெடு , 
சங்கனனம் - நரம்பு . 

சங்குநிதி- கிலுகிலுப்பைச்செடி. 
சங்காசம் - உவமை. 

சங்குபுட்பம் - ஞாழற்செடி . 
சங்காதம் சங்காரம் , 2. ஓர்வகை நடி சங்குமடப்பளி- ஓர்சாதி . 

ப்பு , 3. கூட்டம் , 4 , ஒர் நரகம் . சங்குமரு ( வை . அ ) வேப்பமரம் . 
சங்காத்தம் - சினேகம் . 

சங்குமூர்த்தினி - உச்சி . 
சங்காத்தி - சினேகிதன் , 2. தோழன் , சங்குவடம் - பரிசு . 
சங்காயம் - கரும்புச்சருகு . 

சங்கூபிலம் - ஓர் புராணம் . 
சங்காரம் - அழிக்கை , 2. பஞ்சகிருத்தி சங்கேதம் - நியமம் , 2. ஏற்பாடு , 3 . 
யத்தொன்று , 3. கடிதல் . 

குழூஉக்குறி , 4. கட்டுப்பாடு , 5. குறி 
சங்காரி - ( வை . அ ) குதிரைவாலிப்ப ப்பு , 6. துராலோசனை . 
யிர் . 

சங்கேபம் - சுருக்கம் . 
சங்காரித்தம் - சத்த முகிலினொன்று ; சங்கை - ஜயம் , 2. அச்சம் , 3. அளவு , 
அது : பூப்பொழிவது . 

4 , கனம் , 5. வழக்கம் , 6. சுக்கு . 
சங்காவியம்- அச்சத்தாலாயசோர்வு . சங்கோசம் சுருங்கல் , 2 , கூச்சம் . 
சங்கி - ( வி ) சந்தேகப்படு , 2. கனம் சங்க்ஷேபம் -சஞ்சேபம் . 
பண்ணு . 

சசம் - முயல் , 
சங்கிதை - பொழிப்பு, 2. சாகை . சசம்பரி ( வை . அ ) ஆமணக்கஞ்செடி . 
சங்கியை - எண் . 

சசாபம்- ( வை . அ ) சிறுநன்னாரிப் 
சங்கிரகக்கூர்மை - சிந்துலவணம் , 
சங்கிரகம் - சுருக்கத்திரட்டு . 

சசி - சந்திரன் , 2. கர்ப்பூரம் , 3. இந்தி 
சங்கிரந்தனன் - இந்திரன் . 
சங்கிரமணம்- சூரியன் வேறு ராசிக்குச் சசிசேகரன் - சிவன் . 
செல்லுங்காலம் . 

சசியம் - ஆச்சாமரம் , 2. கஞ்சாச்செடி , 
சங்கிரமம் - கிரகநடை , 2 மாதப்பிறப்பு . 3. நிலப்பனங்கிழங்கு . 
சங்கிரம் காடு , 

சசியம் - கனி . 
சசுபம் - அசோகமரம் . 
சசேலஸ்நானம் - உடையோடு 

முழு 
சங்கிராமம் போர் . 

குகை . 
சங்கிருதம் சமஸ்கிருதம் . 

சச்சடம்- ( வை . அ ) தாமரை . 
சங்கிலி - ஓராபரணம் , 2. தொடர் . 

சச்சடி - சந்தடி . 
சங்கினி - மூன்றாஞ் சாதிப்பெண் , 2. சச்சம் மெய் . 

சச்சரவு 

கலகம் . 
சங்கின்தடியோன் - நாகரவண்டு, 

சச்சரை 
சங்கீதம் - இராகசாத்திரம் , 2. வாச்சி சச்சரி - ஓர் வாச்சியம் . 

யத்தோடு பாடுகை , 8.சங்கீதப்பாட்டு . சச்சற்புடம் - பஞ்ச தாளத்தொன்று . 
சங்கீரணம் - கலப்பு , 2. ஓரலங்காரம் . சச்சிதானந்தம் - அழியாவறிவின்பம் . 
சங்கீர்தம் - எழுத்துப்புணர்ச்சி , 2. சச்சிதானந்தன் - கடவுள் , 2 . 

2 , ஓர் 
புணர்ச்சி , 
சங்கீர்த்தனம்துதிக்கை . 

சச்சு - பறவைமூக்கு , 2. நீர்ச்சுண்டிச் 
சங்கு - பணிலம் , 2. கைவளை , 3. நெற்றி , செடி , 8. சந்தடி , 4. கொஞ்சம் , 5 . 
4. கணைக்கால் , 5. கூடுகை, 6. ஓர் கெட்ட புகையில் , 


ராணி . 


சங்கிராந்திய மாதப்பிறப்பு , 


ஓர் நாடி 


முனிவன் 


சடங் 


17 


சடைநா 


* 


சடாதரம்- அருசெல்லிமரம் . 


சஞ்சம் - பூல், 2. கசு . 

திடம் , 2. வருத்தம் , 3. தூக்கு , ஓர் 
சஞ்சயம் கூட்டம் . 

நிறை , 4. பயணமூட்டை , 5. சட 
சஞ்சயனம்- காட்டாற்றுரை. 

ங்கு . 
சஞ்சயன்- வியாசர் டரிலொருவள். சடங்கு செய்முறை . 
சஞ்சரி ( வி ) உலாவிக்கொண்டியா, 2. சடசடெனல் - ஈரடுக்கொலிக் குறிப்பு 

திரி , 3. வாசஞ்செய் , 4. ம்பாஷி . சடபம் - அறுகம்புல் . 
சஞ்சரிகம் 

சடபுடெனல் - ஒலிக்குறிப்பு . 
வண்டு. 
சஞ்சரீகம் - 

சடம் -உடல் , 2. அசேதனப்பொருள் , 
சஞ்சலம் அசைவு , 2. நிலையில்லாமை , 3. கொடுமை , 4. பொய் , 5 . 
3. மின்னல் , 4. மனக்கவலை , 5 தன் சடரம் - வயிறு . 
பம் . 

சடர் - அறிவீனர் . 
சஞ்சலை - மின்னல் , 

சடலம் உடல் , 2. பருந்தவுடல் . 
சஞ்சாயம் குத்தகையல்லாதவேலை , 2. சடவுப்பு - அமரியுப்பு , 2. சமாதியுப்பு . 
குடிவாரம் , 3 பண்னை பார்த்தல் , சடாகம் 

. 
4. இலவசம் . 
சஞ்சாரம் - சஞ்சரிக்சை , 2. வாசஞ்செய் சடாதாரி ( வை . அ ) கொடியாள் கூந் 
கை , 3. ஆரோகண அவரோகணக் தற்கொடி. 
கலப்பு , 4 யானைக்கூடம் . 

சடாமாஞ்சி - ஒர் மருந்துப்புல் . 
சஞ்சாரி - சஞ்சரிப்போன் 

சடாயு ஓர் கழுகரசன் . 
சஞ்சாலி- பெருந்துப்பாக்க . சடாய்- ( வி ) துப்பாக்கிகெட்டி , 2. ஆக 
சஞ்சாளிகம் - வண்டு. 

ட்டு , 3. செழி . 
சஞ்சிதம் - ாட்டியது , 2. கட்டுப்பட்ட சடாரி- கவசம் , 2. நம்மாழ்வார் . 
வினை . 

சடாரிடுதல் 
சஞ்சிலேடம் 

சடாரெனல் - 

சடிதி -விரைவு , 2. கச்சோலம் . 
சஞ்சீவகரணி - உயிர்தரு மருந்து , 2. சடிதிவு - கச்சோலம் .. 
புளியமரம் . 

சடிலம் சடை , 2. அடர்த்தி , 3. குதிரை . 
சஞ்சீவனி - 

சடினம் - வசம்பு , 2. சடைமரம் . 
சஞ்சீவி 
- உயிர்தரு மருந்து . 

சடு - ஆறு . 
சஞ்சீவினி - 

சடுக்கா - கெதி . 
சஞ்சீவன் - ( வை . அ) மாமரம் . சடுதி - சீக்கிரம் . 
சஞ்சு - பறவைமூக்கு , 2. ஆமானக்கஞ் சடுத்தம் - போராட்டம் , 2. தொந்தரவு 
செடி , 3. வருணாச்சிரம் , 4. சாயல் . 

பண்ணுகை . 
சஞ்சுவம் - முஸ்திப்பு . 

சடுத்தி - சோதனை . 
சஞ்சேபம் - சுருக்கம் . 

சடுலம் - நடுக்கம் . 
சடகம் - ஊர்க்குருவி , 2. வட்டில் . 

சடை - மயிர்ப்பின்னல் , 2. சடைத்தது , 
சடாக்கரம் - குமரக்கடவுள் மந்திரமா 3. ஓர்மரம் , 4. வேர் , 5. ஆணியின் 
கிய ஆறெழுத்து , 

சடை , 6. அடைப்பு . 
சடக்குச்சடக்கெனல் - ஈரடுக்கொலிக் சடைக்கந்தகம் - ( வை . அ ) வசம்பு . 
குறிப்பு . 

சடைச்சி - நெட்டிப்புல் , 2. பாசி , 3 . 
சடக்கோதன் - வசம்பு . 

கீரிப்பூண்டு , 4. பொன்னிமிளை . 
சடங்கம் - அறுவகைச் சாத்திரம் ; சடைத்தல்- (தொ.பெ ) கிளைத்துநெருங் 

அவை : சிக்ஷை , கற்பம் , வியாகர குதல் . 
ணம் , திருத்தம் , சந்தோபிசிதம் , சோ ( சடைநாகம் ஓராபரணம், 


கை . 


சணகம் 

- 
சனகம் 


சஷ்டகல்லி - 


178 

சதக் 
சடைப்பாசி - ஒரு வகைப்பாசி . 

, 
சடைப்பில்லை ஒரு தலையணி . 
சடைய நாயனார் - சுந்தரமூர்த்தி நாயனா சணப்பு - சணற்பயிர் . 
ரது தகப்பனார், 

சணம் - கணம் , 2. கண்ணியக்குறி . 

சணல் - ஓர் பயிர் . 
சட்சு - கண் . 

சணாய் - ( வி ) சணை , 2. காமங்கொள் . 
சட்டகப்பை - தட்டகப்பை . 

சணை - ( வி ) கொழு . 
சட்டகம் - வடிவு , 2. உடல் , 3. மனு சண்டப்பிரசண்டம் - மிகுவேகம் . 
| டர் படுக்கைப்பொது . 

சண்டப்பை - கருப்பை . 

சண்டம் - கொடுமை , 2. விரைவு , 3 . 
வீண்பேச்சு . 
சட்டகல்லி - 

பேடு , 4 , கருப்பம் . 
சட்டங்கட்தேல்- ( தொ.பெ ) ஒழுங்குப் சண்டன் - காலன் , 2. நமன் , 3. துடி 
டுத்தல் . 

துடித்தவன் , 4. சூரியன் , 5. சிவன் , 
சட்டதிட்டம் ஒழுங்கு . 

6. பேடு , 
சட்டமுனி - ஒரு முனிவர். சண்டாளம் -- இழிவு , 2. நீசன் , 3 . 
சட்டம் - மரச்சட்டம் , 2. ஏற்பாடு , 3 . பேய் , 
எழுதுஞ்சட்டம் , 4. திட்டம் , 5. சண்டாளன் - இழிஞன் , 2. புலைஞன் , 
மாதிரிச்சட்டம் , 6. புனுகு சட்டம் . 3. பதிதன் , 4. பார்ப்பன ஸ்திரீயிடத் 
சட்டம்பிப்பிள்ளை - பள்ளிக்கூடத் திற் சூத்திரனுக்குப் பிறந்தோன் . 
சட்டம்பிள்ளை தில் தலைமை சண்டி - நாணமில்லோன் , 2. துர்க்கை , 
சட்டாம்பிள்வள யானபிள்ளை . 3. ஓர் மரம் . 
சட்டம்பியார் - உவாத்தியார் . 

சண்டிகை- துர்க்கை , 2. காளி . 
சட்டாட்டம் - வாதாட்டம் . 

சண்டித்தனம் - பிடிவாதம் . 
சட்டி - ஓர் பாத்திரம் . 

சண்டிவாளம் - முன் தீர்த்த விலையை 

யழிக்கும்படி கொடுக்கிற பணம் . 
ஆந்திதி 

சண்டு - பதர் , 2. ஓர் வண்டு , 
சட்டி- ( வி ) அழி , 2. கொல் . சண்டேசர் - ஒரு சிவனடியார் . 
சட்டினி- 

சண்டை - சொற்போர் , 2. போர் . 
சட்னி - ஓர்வகையரையல் , 

சண்ணித்தல் - ( தொ.பெ ) பூசுதல் . 
சட்டு - அழிவு. 

சண்ணுதல் - ( தொ.பெ ) சாதித்தல் . 
சட்வேம் - அகப்பை . 

சண்பகம் - செண்பகமரம் . 
சட்டுவர்க்கம் - இலக்கினத்திலிருந்து பிரி / சண்பனி யோகினி. 
யுமாறு வருக்கம் . 

சண்பை சீகாழி . 
சட்டென - விரைவுக்குறிப்பு . சண்பையர்கோன் - சம்பந்தன் , 
சட்டை - தைத்தவுடை , 2. பாம்புச் சண்மதம் - அறுவகைச் சமயம் . 
சட்டை , 3. கனம் , 4. பொதி , 5. தை சண்முகன் - குமரன் . 
வேளைப்பூண்டு , 

சதகம் ( வை . அ ) தான்றிமரம் . 
சட்டைக்காரர் - பறங்கிக்காரர் . சதகம்நூறு செய்யுட்கொண்ட பிரபந் 
சட்டைநாதன் - வயிரவன் . 

தம் , 


ஓர்வகை 


சிறுபயிர் 
மயிர் . 

சதக்கல் 
சட்பிதாபுத்திரிகம் - பஞ்சதாளத்தொ சதுக்கல்- இளகனிலம் 

சதுவல் 


ன்று 


( வை. அ ) பயறு . 


சத்தளம் - 
சதபத்திரம்- ஆதாமன் 

தாமரை 


சதயநாள் - ஓர் நட்சத்திரம் , 


. 


| 


| 


179 

சதோக 
சதங்கை - ஓர் காலணி . 

சதிரம்- ( வை.அ ) ஓர்கக்கரிக்கொடி , 2. 
சதங்கைப்பூரம் - ஓர்வகைப் பூ தேகம் . 

ரான் . சதிரிசம் - உவமை . 
சதசதப்பு - நொது நொதுப்பு . சதிர் - குறைந்த விலை , 2. இலகு , 3 . 
சதசு - பிராமணசபை . 

நாட்டியசபை , 4. எல்லை . 
சத்தம் நித்தியம் . 

சதீனகம் - 

சதீனம் - 
. 

சது - நான்கு . 
சதபத்திரி - ஆடுதின்னாப்பாளைச்செடி, 

சதுக்கம் - நான்கு , 2. நாற்றெருக் 
2. தாமரை , 3. தாமரையிலை . சதுஷ்கம் - கூடுமிடம் , 3. சது 
சதபுட்பம் - சதகுப்பிப்பூடு. 

ரம், 4. தலை உறுமால் . 
சதம் - நூறு , 2. இலை , 3. இறகு , 4. சதுக்கல் - வழுக்கல் , 
அறுபடுபயிர் , 5. நித்தியம் . 

சதுங்கம் பறவை . 
சதயம்- 

சதுஷ்டயம்- நான்மடங்கு 

டெங்கு கொண் 

சதுட்டயம்- டது . 
சதருபை-சுவாயம்பு மதுவின் மனைவி . சதுஷ்பாதம்- நாற்கால்மிருகம், 2 
சதர் - சிரேஷ்ட . 

சதுட்பாதம் - நாய் . 
சதவீரியம் வெள்ளறுகம்புல். 

சதுப்பு - சதசதப்பான நிலம் . 
சதவீரு- ( வை . அ ) மல்லிகைச்செடி. 

சதுமுகன் - பிரமன் , 2. அருகன் . 
சதளம் - கூட்டம் .. 

சதும்பை பேய் மருட்டிச்செடி 
சதனம் இலை , 2. இறகு , 3. வீடு , 

சதுரகிரி - ஒரு மலை. 
சதா- மரக்கலம் , 2. பழுது , 3. நாம சதுரங்கம் - ரத கஜ துரக பதாதியாகிய 
தம் . 

நால்வகைச்சேனை , 2 , ஒரு விளையாட் 
சதா - எப்பொழுதுமுள்ள , 

டு , 3. நாற்கோணம் . 
சதாகதி - காற்று , 2. மாறாதசலனம் 

சதுரப்பாடு விவேகம் , 2. சதுரம் . 
சதாசிவம் - முடிவிலா நன்மை , 2. சதா 

சதுரம் - நாற்கோணவடிவம் , 2. விவே 
சிவன் . 

கம் , 3. திறமை , 4. நாகரிகம் . 

சதுரன் - காரிய சமர்த்தன் , 2. அர்த்த 
சதாபடம் 

லோபி , 
சதாபதி - மரவட்டை . 

சதுரி- ( வி ) சரி சதுரமாக்கு , 2. எண் 

ணைச் சதுரி . 
சதாபலம் - எலுமிச்சைமரம் , 

சதுர்- நான்கு , 2. சபைகூடிச்செய்யு 
சதாபுசம் - வண்டு, 

நடனம் , 3. திறம் , 4. நன்மை . 
சதாப்பு ஓர்பூடு . 

சதுர் - ( வி ) அப்பு . 
சதாமூர்க்கம் - பாம்புகொல்லிப்பூண்டு , சதுர்கூலி - ஆவிரைச்செடி . 
சதாமூலம் - 

தண்ணீர்விட்டான் .. சதுர்த்தசிபதினான் காந்திதி , 
சதாவேரி - 

சதுர்த்தி - நான் காந்திதி , 
சதானந்தன் - கடவுள் , 2. பிரமன் , 3 . 

சதேகரு - இலவங்கப்பட்டை , 
ஓர் ரிஷி . 

சதை - மாமிசம் ,2. பழத்தின் சதை , 3 . 
சதி - வஞ்சனை , 2. வட்டம் , 3. உரோ முன்னை மரம் , 4. பாலைமரம் 5. சோடு . 
கிணி , 4. தாளவொத்து , 5. சோறு , சதைதல் ( தொ.பெ ) நசுங்குதல் . 
6. சீக்கிரம் , 

சதைத்தல் தொ.பெகெரித்தல் , 2 . 
சதி - கற்புடையாள் , 3. பார்வதி , - 8 . புஷ்டியாதல் , 
அனுமரணம் .. 

சதோகநாதர் -- கல சித்தரியலாகுவர். 


சதாபூடம்- எருக்கஞ்செடி , 


| 


| 


|| 


| 


சத்தி 


180 


சந்த 


. 


சதோகரு 

சத்தியவான் - மெய்யன் . 
இலவங்கட்பட்டை , 
சதோகுரு 

சத்திய வேதம் - விவிலிய நூல் , 2. மெய் 
சாத்தகம் - ஓர் கத்தி . 

வேதம் . 
சத்தகம்எழுகூடியது . 

சாத்தியோசாதம் 

சிவனைம் முகத்தி 
சத்தசிப்பி கிளிஞ்சில் . 

லொன்று . 
சாத்தபருணி - ஏழிலைட்டாலைமரம் . சத்திரம் --அன்னசாலை , 2. யாகம் , 3 . 
சத்தமி - ஏழாந்திதி . 

கைவிடாப்படை , 4. சத்திரக்கத்தி , 
சக்தம் - ஏழு , 2. ஒலி , 3 , இசை , 4 . 5 , கையேல் , G , இரணவைத்தியம் , 

குரல் , 5. மொழி , 6. பெரியோர் 7. பாடனம் , 8. குடை , 9 , வெண் 
மொழி , 7. மாடு முதலியவற்றிற்குச் குடை , 10. கவிழ்தும்பைச் செடி . 
கொடுக்குங் கூலி . 

சத்திரவித்தை - இரணவைத்திய சாத 
சத்தரிஷிகள் - அங்கிரன் , அத்திரி ,, திரம் . 
கிரது , மரீசி , புலகன் , புலத்தியன் , சத்திராட்சி-( வை.அ) அரத்தைச்செடி . 
வசிட்டன் ஆகிய ஏழுரிவதிகள் சத்திரியர் - இரண்டாம் 

வருண 
சத்தன் -- சிவன் . 

த்தோர் , அவர் அரசர் . 
சத்தார்- ராய்வு . 

சத்து - உண்மை , 2. நன்மை , 3. சா : 
சத்தி -- சூலம் , 2. : சரிடக்கியம் , 3 . ரம் , 4. அறிவு , 5. ஞானி , 6. உள். 
விருதுக்கொடி . 

ளது , 7. பிரமம் . 
சத்தி - கக்சல் , 2 கக்குகை, 3. கொம் சத் துமொத்து ஒலிக்குறிப்பு . 
மட்டிக்கொ !.டி., 4. பேய்ப்புடல்கொடி , சத்துரு - பகைவன் . 
5. நீர்முள்ளிச்செடி, 6. வல்லமை , சத்துருக்கன் - இலக்குமணன் தம்பி . 
7. பராசத்திமுதலியன, 8. பார்வதி , சத்துவம் - வலி , 2. சுபாவகுணம் , 3 . 
9. ஆவிடையார் , 10. கைவேல் , 11 . முக்குணத்திலொன்று , 4. ஒர் விசே 
கந்தகம் , 12. சவக்காரம் , 13. நிமி 

ஷகுனம் . 
ளை , 14. குடை . 

சத்துவாரி - சாலேசரம் ; இது : பார்வை 
சாத்திகம் - குதிரை . 

மங்கல் என்பர் . 
சாத்திகர் - கடவுளருளா லப்புஞ்செய் சத்தை - இருப்பு , 2. சாரம் , 3. நன்மை . 
வோர் , 

சந்தகம் - இடியப்பம் . 
சத்திக்கூற்றோன் -- நலக்ஷாரம் . சந்தகை- இடியப்பவுரல் . 
சாத்திக்கொடி- கொம்மட்டிக்கொடி . சந்தசு - ஆரியயாப்பிலக்கணம் . 
சத்திசாரணை- மூக்கிரட்டைச்செடி. சந்தடி - சனத்திரள் , 2. இரைச்சல் . 
சத்திசாரம் - ஓர் உப்பு . 

சந்ததம் - எப்பொழுதும் . 
சத்திநாதம் - பொன்னிறம் , 2. பொன் சந்ததி- மகன் , 2. பிள்ளை , 3. வமிசம் , 
னிமிளை , 3. ஏமாப்பிரகம் . 

4. சந்தானம் . 
சத்திநிபாதம் - சிவ சத்தி பதிதல் . சந்தப்பாணம் - ஓர் மருந்துச்சேர்வை . 
சத்திநிபாதர் - மனதையடக்கித் தெய் சந்தம் - கவிவண்ணம் , 2. நிறம் , 3 . 
வம் வழிபடுவோர் . 

அழகு , 4. வடிவு , 5. சந்தனம் , 6 . 
சத்தியபாமை - கிருஷ்ணன் மனைவிகளி பழக்கம் . 
லொருத்தி . 

- சபரம் 
தியசோதனை , 4. குறிஞ்சாக்கொடி . சந்தர்ப்பம் - தருணம் . 
சத்தியயுகம் கிரேதாயுகம் . 

சந்தனக்காப்பு - சந்தனாபிஷேகம் . 
சத்தியலோகம் - பிரமலோகம் . சந்தனக்குழம்பு - இழைத்த சந்தனம் 
சத்தியவதி - வியர்சன்றாய் . 

சந்தனம் - சந்தனமரம் , 2. இரதம் . 


1 


சந்தி 


181 


சபல 


சந்தனாசலம் - பொதியமலை . 

சந்திரிகம் - செந்துருக்கம் , ( ஒரு செடி . ) 
சந்தனு- வீடுமன்றந்கை . 

சந்திரிகை -சந்திரனொளி , 2. நிலவு , 3 . 
சந்தாபம் - வெப்பம் , 2. துன்பம் , 3 . பேரேலம் . 
மனஸ்தாபம் . 

சந்திரேகம்- கார்ப்போகரிசிவிதை 
சந்தாயம் -சஞ்சாயம் 

சந்தில் 
சனி . 
சந்தானகரணி - அற்ற உறுப்புகளைப் சந்திவிக்கிரகம் - அடுத்துக்கெடுத்தல் . 

பொருத்து மருந்து , 2. அறுகம்புல் . சந்து மூட்டு, 2. சரீரமூட்டு, 3. இடு 
சந்தான குரவர் - சைவசித்தாந்தாசாரி ப்பு , 4. நாற்றெருகூடுமிடம் , 5. முடு 
யார் . 

க்குத் தெரு , 6. பிளப்பு , 7. தூது ,, 
சந்தான சருவோத்தம் - ஓர்சைவாக 3.து தன் , 9 சமையம் , 10. சந்த 
மம் . 

னமரம் , 11. சீவபிராணி . 
சந்தான தீபிகை - ஓர் சோதிட நூல் . சந்து செய்தல் ( தொ பெ ) பொருத்தல் . 

, - 
, ஐக் 
தருவிலொன்று . 

சந்துநயத்தான் - தூதுளைக்கொடி. 
சந்தி - இசைப்பு , 2. சந்திக்குமிடம் , சந்தேகம் - ஐயம் , 2. அசாத்தியம் , 3 . 

3. விகுதிமுதலியவற்றின் புணர்ச்சி , நிலையாமை , 
4. மாலைநேரம் , 5. யுகசந்தி , 6. நட் சந்தேகி- ( வி ) ஐயப்படு . 
பாதல் , 7. மூங்கில்மரம் , 8. சந்தியா சந்தை - கூடுங்கடை , 2. வேசமோது 
வந்தனம் , 9. தறுவாய் . 

மிடம் . 
வி , 
8. அடை , 4. சார்பாகு . 

- 

. 
சந்திப்பு - இசைப்பு , 2. கூடுமிடம் , 3. சந்தோஷி- ( வி ) மகிழ் . 
யுகசந்திப்பு , 4. இனாம் . 

சந்தோபிசிதம் - வேதாங்கத் தொ 
சந்திமான் -- இடையெழுவள்ளலிலொ சந்தோபிசிதி- , ன்று . 
ருவன் . 

சந்நத்தன் - போருக்காயத்தமானோன் . 
சந்திரகம் - மயிற்றோகைக்கண் , 2. பொ சந்நிதானம் - அண்மை , 

2. சமுகம் , 
வண்டு , 3. செந்திருக்கம் . 

சந்நிதி - 

3. மூலஸ்தானம் 
சந்திரகாம்புயம் வெண்டாமரை . சந்நிபம் - உவமை . 
சந்திரகாவி - செங்காவி மண் , 2. ஓர் சந்நியம் - போர் . 

சந்நியாசம் - துறவு . 
சந்திரகுத்தன் - யமன்கணக்கரிலொரு சபக்கம் 
வன் , 2. ஓரரசன் . 

சபட்சம் - 
சந்திரசேகரன் - சிவன் . 

சபதம் - ஆணை , 2. ஆனைப்பாடுசெய்தல் , 
சந்திரசைலம் - ஓர் மலை . 

3. பிரதிக்கினை , 4 , மெய், 5 ஒட்டம் 
சந்திரஞானம் - ஓர்சைவாகமம் , சபதரி - ( வி ) ஆதரி . 
சந்திரதிலகம்- சந்தனம் , 2. சந்தனப் சபதி - விரைவு . 
பொட்டு . 

சபம் - ஆலமர முதலியவற்றின் வீழ் , 2 . 
சந்திரபூரம் - பச்சைக் கர்ப்பூரம் , மூங்கில் மரம் , 3. செபம் , 4. சவம் . 
சந்திரப்பிறை - மகளிர் தலையணிகளு சபரம் - கெண்டைமீன் . 
ளொன்று . 

சபர் -- கடல்யாத்திரை . 
சந்திரமதி - அரிச்சந்திரன் மனைவி . சபலம் - இரசம் , 2. மின்னல் , 3. நடுக் 
சந்திரம் - கர்ப்பூரம் , 2. பொன் . கம் , 4. இலாபம் , 5. நிறைவேற்று 
சந்திரன் -- திங்கள் , 

கை , 6. அனுகூலம் . 


. 


வகைப் புடவை . 


. 


சமங் 


182 


சமலை 


சபாப்பு- மறுமொழி . 


கடை . 


சபீனம்- வசம்பு. 


சமஸ்தம்- , எல்லாம் . 


சபலா - திப்பிலி , 

சமசி 
சபலை மின்னல் , 2. இலக்குமி . 

பூர்த்தி , 2. கவியாச . 

சமசை 
சபாநாதன் - சபைக்கிறைவன் , 2. சமசு - கலகக்கூட்டம் . 
சபாநாயகன் - நடராஜமூர்த்தி . சமஷ்டி - 

முழுமை . 

சமட்டி- 1 
சவாப் . 

சமட்டு - ( வி ) காலாலே துகை . 
சபி ( வி ) சாபமிடு . 

சமணம் 
சபிண்டர் - பிதிர்பிண்டமிடுதற்குரி சமண் 

சமணமதம் . 
யோர் . 

சமணி- ( வை . அ ) இலவமரம் . 
சபிண்டி- 

பிதிர் பூசை . 

சமதக்கினி - பரசிராமன் றந்தை . 
சபிண்டிகரணம் 

சமதலை - அடிமுன்றானை , 2. எழும் 
சபினம் 

சமதன் - சங்காத்தி . 
சபை - மண்டபம் , 2. அவை , 3. கூட் சமதீதம் --ஐக்கியம் . 
டம் , 4. புலவர் சபை . 

சமதை - சமானம் . 
சப்ஜா- செந்திருக்கம் விதை 
சப்தி- ஆளுகையை மறித்தல் . சமத்தம் - 
சப்பங்கி - ஓர்தேசம் , 2. ஓர் மரம் , 3. சமஸ்தானம் - அரசசபை . 
வீரமற்றவன் . 

சமத்து - வல்லமை . 
சப்பட்டை - சப்பளிந்தது , 2. தோட் சமத்துக்காரம் - திராணி . 
பட்டை , 3. சிறகு , 4. பதர் , 5. சமம் - மேடுபள்ளமின்மை , 2. ஒப்பு , 
மடையன் . 

3. சரி , 4. நடு , 5. மிகைகுறைவின் 
சப்பணம் - அட்டணைக்காலிடல். மை , 6. நடுநிலை , 7. போர் , 8 . 
சப்பரம்- கேடகம் , 2. சப்பரத்தேர்,, அமைவு , 9. கிரகசமநிலை , 10. அகக் 
சப்பிரம் 3. யானைமேற்றவிசு . கரண தண்டம் , 11. எல்லாம் . 
சப்பளாத்தி - சமர்த்தற்றவன் . சமயதீட்சை - தீட்சை வகையினொன்று ; 
சப்பளி- ( வி ) தட்டையாகு . 

அது : சமயாநுசரிப்பின் முதலுபதே 
சப்பன்னம் - ஐம்பத்தாறு . 
சப்பாணி -- பிள்ளைக்கவியினோருறுப்பு , சமயபேதம் - காலவிகற்பம் . 

2. முடவன் , 3. கைகொட்டல் . சமயம் - தருணம் , 2. காலம் , 8. மார்க் 
சப்பாத்து - பாதரட்சை , 2. நாகதாளி 
மரம் . 

சமயாதீதன் - சமயங்கடந்த கடவுள் . 
சப்பிட சாவி . 

சமரசம் - ஒப்பு . 
சப்பியம் - சபைக்கேற்ற வார்த்தை . 

சமரம் - போர் . 
சப்பு- ( வி ) மெல்லு , 2. குதப்பு . 

சமரி துர்க்கை, 
சப்புச்சவர் - கழிகடை , 2 , சவர்நிலம் . சமர் - போர் , 2. முட்பன்றி .. 
சப்பை - தட்டை , 2 சந்து , 8. வலியின் சமர்த்தகம் - உபகாரம். 
. 

சமர்த்தி- ( வி ) முடிவாக்கு . 
சமஸ்காரம் - கிரியாசாந்தி , 2. பூருவ சமர்த்து திண்மை , 2. சாமர்த்தியம் ..! 
வாசனை , 3. கரணம் , 4. நிதஸ்தாப சமர்ப்பகம் கொடை , 2. உயர்க் 
கம் . 

சமர்ப்பணம்- தோர்க்குக் கொடு 
- 

சமர்ப்பவண க்கை , 
சமலம் 

- 
சமங்கை - ஆரோன் குப்பாகைச்செடி . சமவல 


சம் . 


கம் . 


மை . 


சமஸ்கிருதம் ஆரியமொழி . 


அசத்தம், 2. மும்மலம் 


சமாள் 


183 


சமுசு 


கை : 


சமவாசம் - சகவாசம் . 

சமாளி- ( வி ) திடங்கொள் , 2. தாங்கு , 
சமவாதம் - தர்க்கம் , 2. சமாதானதருக் 3. விருந்து முதலியன சரிக்கட்டி 
கம் . 

நடத்து . 
சமவாயம் - கூட்டம் , 2. தற்கிழமை . 

சமானகரணி 

இரணத்தழும்பாற்று 
சமவிருஷ்டி - மத்திமமழை . 

மருந்து . 
சமழ்- ( வி ) நாணு , 2. வருந்து . சமானம் ஒப்பு , 2. சமம் . 
சமழ்ப்பு - வருத்தம் , 2. வெட்கம் . சமானன் - தசவாயுவிலொன்று . 
சமழ்மை - தாழ்வு . 

சமானியம் பொது . 
சமற்பகம் - உயர்ந்தோர்க்குக் கொடுக் சமானோதகர் - பிதிர்களுக்கு நீர் விடுதற் 

குரியோர் . 
சமனம் - வசம்பு , 2. புழுக்கொல்லிச் சமி - அருகன் , 2. தணக்குமரம் , 3.வன் 
செடி , 

னிமரம் , 4. வாழைமரம் . 
சமனாதம் - உவர்மண் . 

சமி - ( வி ) சீரணி , 2. சுவறு , 3. பதனழி , 
சமனியகரணி - இரணத்தழும்பாற்று 4. ஏங்கிப்போ , 5. சகி , 6. அடக்கு . 
மருந்து . 

சமிக்கை - சயிக்கை , 2. சங்கேதப் பெ 
சமன் - சமானம் , 2. துலாக்கோலின் சம யர் , 3. சீரணிக்கை , 

வரை , 3. நடு , 4. நமன் , 5. காலன் . சமிதி - போர். 
சமா 

சமிதை - ஓமவிற்கு . 
கூட்டம் . 
ஜமா 

சமித்தம் - ஒமமண்டபம் . 
சமாசம் - தொகைப்படுவது , 2. மொழி சமித்து - சமிதை , 2. கஞ்சாச்செடி 
யாக்கம் . 

சமிப்பாகம் ( வை . அ ) கொன்றை 
சமாசாரம் செய்தி . 

மரம் . 
சமாதானம் - கலக்கமின்மை , 2. சம்ம சமிப்பு - சீரணிப்பு , 2. பொறுத்தல் .. 
தம் , 3. ஒப்புரவு , 4. தக்கவத்தரம் , சமியன் - அருகன் 

5. மனவமைவு , 6. யோகநிஷ்டை . சமிலாகி - ( வை . அ ) திப்பிலி 
சமாதி - அங்கயோகத்தொன்று , 2. ஞா சமீகம் - போர் , 2. கோல் . 
னசமாதி , 3. சமாதிதரிசனை , 4. பிணம் சமீபம் - அண்மை . 
புதைக்குங்குழி , 5. ஓரலங்காரம் , 6. சமீபி - ( வி ) அணித்தாகு , 2 . 

கிட்டு . 
மரணம் . 

சமீரணம்- ( வை . அ ) கிடாரைமரம் . 
சமாது ( வை . அ ) ஊமத்தஞ்செடி . சமீரணன்- காற்று , 2. வாயுதேவன் , 
சமாபந்தி - ( துரைத்தனத்தார் ) வரு சமீரன் 3. வாயுபுத்திரன் . 
வாய் நிர்ணயம் . 

சமீரம் - போர் . 
- 

சமீன் - நிலம் . 
சமு - படையிலோர் தொகை . 

. 
சமாயுதம் - ஓரலங்காரம் . 

சமுகம் - சந்நிதி , 2. கூட்டம் . 
சமாராதனை - பிராமண போஜனத் சமுக்கா- தூரதிருஷ்டிக் கண்ணாடி , 2 . 
தாற் சாந்தி கழித்தல் . 

காந்தப் பெட்டி . 
சமாலம் - பீலிக்குஞ்சம் . 

சமுக்காளம் - நூற்கம்பளம் . 
சமாலுகம் - ( வை . அ ) குறிஞ்சாக் சமுசயம் - சந்தேகம் , 2.அச்சம் . 
கொடி . 

சமுசாரம் - இல்வாழ்க்கை , 3. குடுப் 
சமாவருத்தனம் - வைதீக கருமத் பம் , 3. உலகப்பற்று , 4. பிறவிக்கே 
சமாவருத்தவன- தொன்று , சமு துவானவை , 5. உலகசஞ்சாரம் , 6 
சாரத்துக்குட்படுகை. 

மனைவி . 
சமாளம்சந்தோஷம் . 

சமூசு - கலகக்கூட்டம் . 


} 


சமாப்தி- முடிவு . 


சமூதாள் ஓர்வகைக்கத்தி 


பூண்டு . 


சம்க்ஷே 

184 

சம்பா - 
சமுச்சயம்-- முச்சயவுவமை , 2. கூட் சம்பகம் --சண்பக மரம் . 
டம் , 3. சந்தேகம் . 

சம்பங்கி- செண்பகமரம் . 
சமுஸ்காரம் - சமஸ்காரம் . 

சம்பங்கோரை - ஓர் புல் . 
- 

சம்பங்கோழி- ஒரு கோழி . 
. 

சம்படம் - சீலை , 2. சோம்பல் , 
சமுதாயம் - கூட்டம் , 2. சங்கம் , 3. சம்பத்து - செல்வப்பெருக்கு . 

திரள் , 4. பொது , 5. சமாதானம் . சம்பத்துவேட்டம் - தாளமைந்திலோ 
சமுதாய் - ( வி ) சமாளி , 2. சமாதானப் ன்று . 
படுத்து . சம்பந்தம் - இணக்கம் , 2. உறவு , 

3 . 
சமுதிதம்- 

மேற்கோளமைதி . 
பொது . 
சமுத்தம்- 

சம்பந்தர் - சிவனடியாரி லொருவர் . 
சமுத்தி - செய்யுட் சமன்முடிவு , 2. சம்பந்தி- (வி ) உறவாயிரு . 
* நிறைவு . 

சம்பம் வச்சிராயுதம் , 2. இடம்பம் , 3 . 
சமுத்திரசோகி - வட்டத்திருப்பிச்செடி . மரவயிரம் . 
சமுத்திரபாலெ - கடம்பு மரம் . சம்பரம் - நீர் , 2. சீலை , 3. எண்காற்புள் . 
சமுத்திரம் - ( வை அ ) முடக்கற்றான் சம்பரன் - ஓரசுரன் , 2. இந்திரனாற் 

கொலையுண்ட வசுரன் . 
சமுத்திரம் கடல் , 2. படையிலோர் சம்பராரி - இந்திரன் , 2. காமன் . 

தொகை , 3. ஒரெண் , 4. மிகுதி . சம்பரி - நேர்வாளக்கொட்டை , 
சமுத்திரராசன் - வருணன் . 

சம்பவம் - பிறப்பு , 2. சம்பவிக்குங்காரி 
சமுத்திராந்தம் - சிறுகாஞ்சொறிக் யம் , 3. இணக்கம் , 
கொடி, 2. பருத்திச்செடி , 3 சாதிக் சம்பவி- ( வி ) நிகழ் . 
காய் . 

சம்பளம் - மாதாந்தக்கூலி, 2. வழியு 
சமுத்திராப்பழம் -- கொந்தளப்பழம் ணவு , 3. வழிக்குவேண்டும் பொருள் , 
சமுப்பவம் - தைவேளைப்பூண்டு . 

4. கரை , 5. பொறாமை , 6. பலபண் 
சமுற்கம் - ஓர் மிறைக்கவி 

டாரம் , 7 . 

7. எலுமிச்சைமரம் , 8 . 
சமுன்னதி - அகந்தை . 

செம்மறிக்கடா. 
சமூகம் - கூட்டம் , 2. சபை , 3. முன் சம்பளி- 
னிலை . 

சம்பிளி- அடைப்பை , 2. சாமான் 
சமூலம் - அனைத்தும் , ( வேர் முதல் இலை சம்புளி - 
யீறாவன .) 

சம்பன்னம் - நிறைவு , 2. பாக்கியம் , 3 . 
சமேதம் - கூடவிருக்கை . 

உடைமைச் சிறப்பு . 
சமேதார் இராணுவவுத்தியோகஸ் சம்பா - ஒருவகை நெல் , 2.ஓர் விளையாட் 
தன் 

டு , 3. ஓர் தாயம் , 4. நால்விரலளவை . 
சமை - வருஷம் , 2. மனமடக்குகை . 

சம்பாகம் - நாடு , 2. நன்றாய்ச் சமைத் 
சமை- ( வி ) பருவமடை , 2 , பாகமாகு , 

தது . 
3. ஆகு , 4. எத்தனமாகு , 5. ஒழி . சம்பாஷணம் 
சமைகடை - முடிவு . 

சம்பாஷணை 

கூடிப்பேசுகை . 
சமையம் - சமயம் . 

சம்பாடவண 
அமையல் . சமைக்கப்படுதல் , 2. செய் சம்பாஷி- ( வி ) கூடிப்பேசு .. 

சம்பாதவன 
சிந் , 2. பிறப்பு , 3. நன்மை , 4. சம்பாதிதம் - 
பூரண் 5. சுத்தம் . 

சம்பாத்தியம் - 

தேட்டம் , 
சம்க்ஷேபம் - சஞ்சேபம் , 

சம்பார்த்தல்ன 


பை . 


சமைதார் . 


மய 


) 


ணம் . 


சம்ம 185 

சயன 
சம்பாதி -- ( வி ) தேடு , 

சம்மதம் - உடன்பாடு , 2. அங்கீகாரம் , 
சம்பாரம் - கூட்டுவர்க்கம் , 2. கைமரம் 3. கொள்கை . 
தாங்கி . 

சம்மதி - அங்கீகரிப்பு . 
சம்பால் - ஓர்வகைப் பச்சடி , சம்மதி- ( வி ) உடன்படு , 
சம்பாவனம்- காணிக்கை, 2. மனோ சம்மந்தம் -சம்பந்தம் . 
சம்பாவவன 

சிந்தனை , 3. சம்மனசு - மோக்ஷவாசி . 
- ஆசாரவுபசாரம் .. 

சம்மாதம் - மாற்றுவரி கொடுத்தல் , 
சம்பாவிதம் - சம்பவிக்கக்கூடியது . சம்மாரம் - அழிவு . 
சம்பான் - தோ . 

சம்மானம் - மரியாதை ,2.சர்வமானியம் . 
சம்பிரதம் - சித்து . 

சம்மான் - சிறுதோணி , 
சம்பிரதாயம் - குருபாரம்பரியம் , 2. சம்மியத் துவம் - குறைவில்லாத வுசா 
குலாசாரம் , 3. சாமர்த்தியம் , 4. சா ரத்துவம் . 
துரியம் . 

சம்மியாகம்- ( வை.அ ) கொன்றைமாம் . 
சம்பிரதி - 

சம்மோகம் - மயக்கம் . 
தலைமைக் கணக்கன் . 
சம்பிருதி 

சம்மோதிதம் - சந்தோஷித் சருளிச்செ 
சம்பிரமம் - மனக்களிப்பு , 2. இடம் ய்யும் பலன் . 
பம் , 3. ஜம்பம் , 4. பறங்கிப் பாஷா சம்யோகம் - புணர் சி . 

சம்ரட்சவண - பரிபாலனம் . 
சம்பிரேட்சியம் - ஆராய்ந்தறிந்தது . சம்வர்த்தம் - சத்தமேகத்தொன்று . அது , 
சம்பீரம் - எலுமிச்சைமரம் . 

மணி பொழிவது . 
சம்பு - சிவன் , 2. பிரமன் , 3. அருகன் , சம்வற்சரம் - வருடம் . 
4. விஷ்ணு , 5. சூரியன் , 6. நாவல் சம்வாகம் - மலையூர் , 2. ஊர் . 
மரம் , 7. ஒரு தீவு , 8. எலுமிச்சை சம்வாதம் - தர்க்கம் . 
மரம் , 9. நரி , 10. ஓர் கோரைப்புல் , சய - ஓர் வருஷம் , 2. போற்றி . 

11. சடைச்சி என்னும் பூண்டு, சயகண்டை - பரந்தகூட்டிகை, 
சம்புகம் - நரி . 

சயகம் - பூவரும்பு , 
சம்புகேஸ்வரம் - திருவானைக்கா. சயசய போற்றி போற்றி . 
சம்புடம் - செப்பு . 

சயதாளம்-தாளமொன்பதிலொன்று . 
சம்புத்தி -விளிவேற்றுமை . 

சயத்திரதன் - ஓரரசன் . 
சம்புரோட்சணம்- ஆலயப் பிரதிஷ் சயந்தனம் - தேர் . 
சம்புரோட்சவண 

சயந்தன்- இந்திரன் மகன் , 2. சந்திரன் . 
. 

சயந்தி- ( வை !. அ ) வாதமடக்கி மரம் . 

சயபாளம் - ( வை . அ ) நேர்வாளக் 
சம்பூரணம் - நிறைவு , 2. போதுமான 

கொட்டை . 
அளவு , 3. திருத்தி ,. 

சயமகள் - துர்க்கை , 2. மிதுனவிராசி . 
சம்பை - சம்பங்கோரைப்புல், 2. செ சயமரம் - கன்னிகை நாயகனைத் தானே 

ழிப்பு, 3. மக்கல் , 4. மீன் பொது . தெரிந்து வரித்துக்கொள்ளுதல் . 
சம்பை -- மின்னல் , 2. தாளத்தினொன்று . சயம் - வெற்றி , 2. சூரியன் , 3. சருக்கரை , 
சம்போகம் - புணர்ச்சி . 

4. ஆம்பல் , 5. கூட்டம் , 6. மாலை , 
சம்போக்கு - கப்பற்கூட்டம் . 

7. கை , 8. சயரோகம் , 9. சிதைவு . 
சம்போதவன - விளிவேற்றுமை , சயம்பு -- தானாயிருத்தல் , 2. கடவன் 
சம்மட்டி - சவுக்கு , 2. கொல்லன் சம் சிவன் , 4. அருகன் . 
மட்டி 

சயனம் நித்திரை , 2. படுக்குமணை , 3 . 
சம்மணம் - அட்டணைக்காலிடல் , 


சம்பதம் ( பிறப்பு . 


புணர்ச்சி . 


சரசு 


186 


சராங் 


சைகை . 


சயனி- ( வி ) படு , 2. நித்திரைசெய் . சரச்சிறு- ( வை . அ ) குறிஞ்சாக்கொடி , 
சயா- ( வை . அ ) வாதமடக்கி மரம் . சரடம் - ஒந்தி. 
சயி- ( வி ) தாங்கு . 

சாடு - முறுக்கிழை , 2. வரிசை , 8. தந் 
சயிகை 

திரம் , 
சயிக்கினை 

சரணம் - பாதம் , 2. சிந்து முதலிய 
சயிக்கை 

செய்யுளடி , 3 , நமஸ்காரம் , 4. * 
சயிக்கம் - மென்மை , 

டைக்கலம் , 5. வீடு ,. 6. மருதநிலத் 
சயிக்கா 

தூர் , 7. மயிற்ருேகை, 8. மயில் , 9 . 
- 

அரசமரம் . 
சயித்தகம் - சிற்பநூலிலொன்று . 

சரணாகதம் - 
சயித்தியம் குளிர்ச்சி . 

அடைக்கலம் , 

சரணாகதி 
சயித்திரம் - சித்திரை . 

சரணாரவிந்தம் - பாதபங்கயம் . 
சயித்திரியம் மாய்கை . 

சரண் - பாதம் , 2. அடைக்கலம் . 
சயிந்தலவணம் - 

சரதம் - மெய் , 
சயிந்தவம் - இந்துப்பு . சரதலம் கிரககதியறிகைக்குறி . 
சயிந்தனம் - 

சரதார் - தலைவன் . 
சயிந்தவம் - இந்துப்பு , 2. குதிரை , 3. சாபடி-வமிசம் . 
தலை . 

சரபம் - என்காற்புள் , 2. வரையாடு , 
சயிந்தவி - ஒளிராகம் . 

3. குறும்பாடு , 
சயிரேகம் - மேகவண்ணப் பூவுள்ள சரமம் - முடிவு . 
மருதோன்றி மரம் . 

சரம்- அசைவு , 3. அசையும் பொருள் , 
சயிலங்கமலை - வெட்டிவேர் 

3. சுவாச நடை , 4. சுவாசம் , 5. மணி 
சயிலம் -- மலை . 

வடம் , 6. பூமாலை , 7. கோவை , 8 . 
சயினி- ( வை . அ ) திப்பிலி. 

அம்பு , 9. நாணற்புல் , 10. கொறுக் 
சயை - மூன்றாம் எட்டாம் புதின் மூன் கைப்புல் , 11. நோவு . 
சந்திதிகள் . 

சரயு 
சயோத்தியம் -- நண்பு . 
சரகம் - தேனீ , 2. வண்டு . 

சாவடி - வமிசவரிசை , 
சரகாண்டபாஷாணம் - பாஷாணம் சரவட்டை - அற்பசொற்பம் . 
முப்பத்திரண்டினொன்று . 

சரவணம் - கொறுக்கைப்புல் , 2. நாணற் 
சரகாண்டம் - ஓர் பாஷாணம் , 2. அம் புல் , 3. தாமரை , 4. ஓர் தடாகம் . 
புக்கூடு . 

சரவாச்சம் - கறியுப்பு . 
சரகூடம் -அத்திரத்தாற்றொடுக்கும் பின் சரவீணை - கருவண்டு. 
னற்செறிவு. 

சரவை - மாலை , 2. ஒத்திடாத பிரதி , 
சரக்கு - கறிச்சரக்கு , 2. சம்பாரச் சர 3. எழுத்துப்பிழை , 4. அற்ப சொற் 
க்கு , 3. வியாபாரச்சரக்கு , 4. சாரா 

பம் . 
யம் , 5. மருந்துச்சரக்கு . 

சரளம்- தகுதி , 2. ஒழுங்கு , 3. தடை 
சரசம் - இனிய குணம் , 2. பரிகாசம் , 3 . யின்மை , 4. சிவதைக்கொடி . 
கரிமச்சேஷ்டை . 

சரளி - சத்தசுரப்பயிற்சி , 2 , கோழை . 
சரசரெனல்ஒலிக்குறிப்பு . 

சரற்காலம் - மாரிகாலம் . 
சசி பரிகாசக்காரன் , 

சராகம் - அண்டு 2 நேர்வழி , 3. தேசம் 
சரசு குளம் . 

பிரிவு . 
சரசுவதி -கலைமகள் , 2. சரசுவரியாறு , சராகை வட்டில் . 
8. குணவதி . 

சராங்கம் தடையின்மை . 


சாயந்தி - ஓர் நதி. 


சரிவ 


187 


- 


சராங்கு- லஸ்கரர்களுக்குக் கண்காணி . சரிவு- சாய்வு , 2. தானிய முதலியார் 
சராசந்தன் - மகதனாட்டினோரரசன் . கை , 3. மலைச்சரிவு , 4..பக்கச்சரிவு , 
சராசரம் - நடையுள்ளது மில்லது மாகி 5. குடற்சரிவு . 
ய பிரபஞ்சம் . 

சரிளப்பா- ( வை . அ ) வெண்கடுகு. 
சராசரி - சரிபங்கு 

சரிற்பதி - சமுத்திரம். 
சராசனம் - அரசமரம் , 2. வில் . சரிற்புதல்வன் வீடுமன் . 
சராப்பு - பண இருப்பு . 

சரீரக்கூறு சரீரவியல்பு . 
சராயு - கர்ப்பாசயம் . 

சரீரத்திரயம் - தூல சூக்கும காரண சரீ 
சராவம் - அகல் , 2 சலாகை . 

ரங்கள் . 
சராளம் - தாராளம் , 2. நேர்வழி 

சரீரப்போக்கு - உடம்பின் தன்மை . 
சராளி - ( வி ) பேதியாகு . 

சரீரம் - மனிதருடல் , 2. மிருகாதிகளி 
சரி- மலைச்சாரல் , 2. கைவளை, 3. வழி , 

னுடல் . 
4. ஒழுங்கு , 5. சமம் , 6. ஒப்பு , 7. சரீரி -- ரீரமுள்ளது . 
ஒரு தன்மை , 8. கூட்டம், 9. சம்ம சரு - சோறு , 2. தேவர் பிதிரருணவு, 
திக்குறிப்பு . 

சருகட்டை - மரவட்டை , 
சரிகமபதநி - சத்தசுரங்களின் அக்ஷரம் . சருகு - உலர்ந்த இலை . 
சரிகாண் ( வி ) அத்தாட்சிகாண் , 2 சருகுசன்னாயம்- இருப்புச்சுவடு 
நிறைவேற்று , 3. கொல்லுவி . 

சருகொட்டி - 

ஓர் பறவை . 
சரிகை - உலோகல் . 

சருவொட்டி 
சரிசு - கைவளை , 

சருக்கம் 

படலம் . 
சர்க்கம் - 

லம் . 
சரிதம் - காதை , 
சரிதர் --சஞ்சரிப்போர் . 

சருக்கரை- சர்க்கரை 

சருக்கரைவள்ளி - ஒரு 
சரிதல் - ( தொ.பெ ) சாய்தல் , 2. சரிந்து 

ஒரு கிழங்குக 

கொடி , 
செல்லுதல் , 3. நழுவுதல் , 4. மேலி 
ருந்து கீழுருளல் , 5. படுத்தல், 6.சருச்சரை - எண் வகையூறினொன்று , 
பட்சி முதலியன கூடிப்போதல் , 7 . 

அஃது ஒப்பரவின்மை . 
கிரகஞ் 

சருச்சை 
சர்ச்சை 

இகழ்ச்சி . 
9. பின்னிடல் , 
சரிதை -சரித்திரம் , 2. நான்கு பாதத்தி சருத்தி - தேரிடக்கியம் , 2. விருதுக் 

கொடி . 
சரித்தல் ( தொ.பே ) சரியச் செய்தல், சர்ப்பம் பாம்பு 
2. தானிய முதலிய சரித்தல் , 3. சருப்பராசி - ( வை . அ ) நாணற்புல் . 
சஞ்சரித்தல் . 

சருப்பராச்சி - சங்கங்குப்பிச்செடி 
சரித்திரம் -- சரிதம் , 2. ஒழுக்கம் , 3. சருமம்- தோல் , 2. தோற்பாய் , 8 . 

புளியம் புறணி . 
சரித்திரை - புளியமரம் . 

சருமன் - சக்கிலியன் , 2. வேதியனுக்கிட்ட 
சரித்து கங்கை . 

ட பட்டப்பெயர் . 
சரியம் - அசோகமரம் . 

சருவகர்த் துருத்துவம் சர்வ அதிகாரம் 
சரியம் - சிறுநன்னாரி , ( ஒரு பூடு .) சருவகாரணன் - கடவுள் . 
சரியை - சைவசாதனத்தொன்று , 3. சருவக்கியத்துவம் --சருவஞ்ஞத்துவம் . . 
ஒழுக்கம் , 3. பிச்சை . 

சருவசங்கபரித்தியாகம் - முற்றத்துற 
சரிவர- ( வி ) இணங்க , 2. சமஞ்சு , 3 . த்தல் , 
தீர . 

சருவசித்து இருபத்தோராவவருடம் 


1 





18S 


சலவை 


சருவம் அனைத்தும். 


சருவசீவதயாபரன் - கடவுள் . சலக்கு - நவஷாரம் . 
சருவஞ்ஞத்துவம் - எல்லாவற்றையும் சலங்கு - கட்டுப்படவு 
யுந் தன்மை . 

சலங்கை - காலணி . 
சருவஞ்ஞன் - கடவுள் . 

சலசம் - தாமரை . 
சருவதாரி - ஓர் வருஷம் 

சலசரம் - மீன் பொது , 2. மீனவிராசு . 
சருவத்தியாகம் - முற்றுந்துறத்தல் சலசல - சரசர , 2. ஒலிக்குறிப்பு .. 
சருவம் - ஓர்வகைப் பாத்திரம் . 

சலசலப்பு - ஒலிக்குறிப்பு, 2.வெறுமை , 

சலசலோசனன் -தாமரைக்கண்ணன் , 
சர்வம் - 

2. விஷ்னு . 
சருவரி - இருள். 

சலசூசி -- நீரட்டை . 
சருவு - ( வி ) சரசஞ்செய் , 2. ஈழுவு , சலஞ்சலம் - வலம்புரியாயிரஞ் சூழ்ந்த 

சலசை - இலக்குமி . 
3. தாக்கு , 4. கொழுவு , 5. சைகை 
காட்டு . 

சங்கு 
சரேரெனல் 

சலணி-( வை . அ ) வால்மிளகு . 
விரைவுக் குறிப்பு . 
சரேலெனல் - 

சலதரம் - குளம் , 2. சமுத்திரம் , 3 . 

முகில் , 
சரை- சருகினாற்கட்டுங் கவசம் . 
சரை - நரை , 2. வார்த்திகம் 

சலதாரை - நீர்க்கால் , 2. சிறுநீர்த்தா 
சரோசம் - 

ரை , 3. நீரோட்டம் . 
தாமரை .. 

சலதி - 
சரோருகம் 
சர்க்கம் - படலம் , 2. சிருஷ்டிப்பு . 

சலநிதி-- கடல் . 

சலபதி - 
சர்க்கரை - கரும்பின்கட்டி . 

சலபம் -- விட்டிற்பறவை . 
சர்க்கார் - தாழ்வாரம் , 2. துரைத்த சலம் -- நீர், 2. புண்ணீர் , 3. சிறுநீர் , 
னம் . 

4. அசைவு , 5. வைராக்கியம் , 6 

. 
சர்ச்சரை - சச்சரவு , 2. கரடுமுரடு . 

பொய் , 7. தணியாக்கோபம் , 8 பன் 
சர்தார் - மேல்விசாரணைக்கார்ன் . 

றிமுள் , 
சர்ப்பதிஷ்டம் - பாம்புக்கடி . 

சலம்பிடி-( வி ) சீழ்கொள் , 2 பிடி 
சர்ப்பம் - பாம்பு . 

வாதஞ்ரெய் . 
சர்ப்பனை-வஞ்சகம் . 

சலராசி -- கடல் . 
சர்ப்பிராசி - 

சலரோகம் - நீரழிவு. 
சர்பரா - 

சலலம் 
சர்மம் - தோல் . 

சலலி 
சர்வசித்து ஒரு வருஷம் . 

சல்லியம் - முட்பன்றி . 
சர்வதா- எப்போதும் . 

சலவகு - இலவம் பிசின் . 
சர்வதாரி - சருவதாரி , ( ஓர்வருஷம் ). சலவர் - நெய்த னிலமாக்கள் , 2. பகை 
சர்வம் - எல்லாம் , 

வர் . 
சர்வாணி - பார்வதி . 

சலவாதி - தணியாக் கோபமுள்ளவன் 
சலகந்திக்கஸ்திரபேதி . 

2. குரோதமுடையோன் , 3. மரண 
சலகாமி - நீர்மேல் நடக்குங் குதிரை . செய்தி சொல்வோன் , 4. சிறுநீர் விடு 
சலக் - விதையடித்தல் . 

தல் . 
சலகை உலுப்பை , 2. தானிய அளவு , சல்வாழைக்காய் - மீன் . 
8. தெப்பம் . 

சலவை - வெளுப்பு , 2 , சீதளம் , 8 . 
சலக்கம் -- நீராட்டு , 

பிசுக்கு , 4. எண்ணுறை , 5. விதை 
லக்கரவண - சகாயம் , 2. நயம் . யெடுக்கை , . 


சவதரிப்பு. 


பன்றிமுள் , 


சல்ல 


139 


சவம் 


சுகை . 


சலாகை . 


ப 


சலனம்-- அசைவு , 2. சஞ்சலம் , : 3 . சல்லா - ஓர் வகைக் கவணி . 
கலக்கம் , 4. கால் , 5. காற்று , 6. சல்லாபம் சம்பாஷணை , 2. கூடிப்பே 
முடிவு . 

. 
சலன் - கால் . சல்லாரி - அலசற்சீலை , 2. கூடாதவன் 

. 
சலாகு - கோல் , 2. தட்பாக்கிச் சலாகை , 3. ஓர் மரம் , 4. கைத்தாளம் . 
3. ஊசிக்காந்தம் , 4. இரணவைத்திய சல்லாலி - கோணங்கிவேஷம் . 

சல்லி - உடைந்ததுண்டு , 2. சங்குமுத 
சலாகை -- கோல் , 2. துப்பாக்கிச் சலா 

லியவற்றின் சிற்றோடு , 3. துட்டு , 
கை , 3. ஈட்டி , 4. ஊசிக்காந்தம் , 

சல்லிக்காசு , 4. தொங்கல்கள் , 5 . 
5. தெய்வவகன்மணி , 6. வலிச்சல் . பொய் . 
சலாக்கியம் - சிலாக்கியம் , 2. மேன்மை . சல்லியகரணி - வேல்தைத்த புண் மாற் 
சலாங்கு - பொய்யாப்புள் , 

றுமருந்து . 
சலாஞ்செய்தல் ( தொ.பொணங்கல், சல்லியம் - சச்சரவு , 2. ஆயுதநுனி , 3 . 
சலாத்தி- திரைச்சீலை. 

முள் , 4. பாணம் , 5. முட்பன்றி , 
- சலாபத்து- நா ராளம் . 

6. எலும்பு , 7. செஞ்சந்தனமரம் . 
சலாபம் - முத்துக்குளித்தல் . 

8. மாயவித்தை , 9. ஓர் கருநூல் . 
சலி- ( வி ) சல்லடையினாற் சலி . 
சலிகை-- பரிபாலனம் , 2.அதிகாரம் . சல்லியன் - ஓரரசன், 2. சுக்கிரன் . 

சல்லியர் - ஓர் சாதியார் . 
சலித்தல்-( தொ.பெ ) மனஞ்சலித்தல் , 2 . 
இளைத்தோய்தல் , 3. அசைவு கொள் சல்லு- ( வி ) சல்லடையாற்சலி , 2. நீர் 

தெளி . 
ளுசல் , 4. ஒலித்தல் . 

சவக்களி- ( வி ) வாயரோசிகமாயிரு . 
சலிப்பு - சஞ்சலம் , 2. மனச்சலனம் , 

சவக்காரம் -- சவுக்காரம் , ( ஓர்வகைச்ச 
3. அரைவு . 
சலிலம் - நீர் . 

ரக்கு ) . 
சலினி - திப்பிலி . 

சவக்கால - பிரே , 5 ம் புதைக்குமிடம். 
சலுகை - செல்வாக்கு , 2. உரிபைய . 

சவக்குச்சவக்கெனல் - ( தொ . பெ ) 

வளைந்து கொடுக்கை . 
சலுப்பு - சலதோஷம் , 2. துண்டு , 3 . 
நுனிக்கிளை . 

சவங்கல் - மழுங்கன் . 
சலோபாதை --சலவாதை , ( சிறு நீர் சவங்கு (வி ) சோர் , 2. உடல்மெலி , 
விடுதல் .) 

3. மனமெலி . 
சலோர்க்கம் 

சவசவவெனல் - மிகுதிக்குறிப்பு . 

சவடி - ஓராபரணம் , 2. காறையெலும்பு . 
சல்லகி - குந்துருமரம் , 2. இலவு , ( ஓர்ம சாவடிப்பொட்டு - தாலிப்பொட்டு 
ரம் ) , 3. கறுவாப்பட்டை , 

சவடு - வண்டல் , 2. உவட்டுமண் . 
சல்லக்கடுப்பு - 

சவட்டு ( வி ) அழி , 2. வளை , 3. மெல் , 

4. வாயைக்குதட்டு , 5. விழுங்கு , 
சல்லடம் - குறுங்காற்சட்டை . 

6. மிதி . 
சல்லடை தானிய முதலியவற் சவண்டல 

ஓர் மரம் . 
சல்லெடை - றைச் சல்லுங் கருவி - 
சல்லபம் - முட்பன்றி , 

சவதம் --சபதம் , 2. விலைக்குறைவு. 
சல்லம் - பன்றிமுள் . 

சவதரி-( வி ) சம்பாதி . 
சல்லரி - பம்பைமேளம் , 2. கைத்தா சவதலை - பின் முந்தானை . 

சவம் - பிரேதம் , 2. பிசாசம் , 3. சீக் 
சல்லரி (வி ) நறுக்கு . 

கிரம் . 


சலோர்ச்சம் - குங்கிலியம் . 


சள்ளைக்கடுப்பு- உடற்கடுப்பு. 


. 


. 


ளம் . 


விக 


190 


சவா 


. 


சவரட்சவண - பரிபாலனம் , 

சலிகற்பம் - ஐம்பேதம் . 
சவரவண - எத்தனம் , 2. நேர்த்தி ,. சவிதி 

சதுக்கம் . 
சவரம் - சாமரம் , 2. ஓர் பொற்காசு , சவிகை- 
3. சிரைத்தல் . 

சவிக்கை ஆயத்துறை; " இரேகு 
சவரர் - வேடர் . 

சவிசங்கம் 
சவரி - கவரி , 2. குறட்டைப்பூடு . 

சவிசங்கவாதம் - ஓர் வாதநோய் . 
சவர் -உப்பூறனிலம் . 

சவிஸ்தாரம் - விரிவு , 2. விரிவுரை , 3 . 
சவர் - கடல் யாத்திரை. 

முக்கிய காரியம் 
சவர்க்களி- ( வி ) வாயரோசிகமாயிரு . சவிதா - சூரியன்.. 
சவர்க்காரம் - ஓர் மருந்து , 

சவித்திரு- துவாதசாதித்தரிலொருவன் . 
சவலம் - பிரயோசனம் . 

சவிர்சங்கி - சிறுபீரங்கி . 
சவலை - மெலிவு , 2. பிள்ளை , 3. இள சவுகரியம் - சௌகரியம் . 
மையுள்ளது . 

சவுக்கம் - சதுரம் , 2. தலைக்குட்டை . 
சவலைப்புத்தி - பிள்ளைமை . 

சவுக்களித்தல் ( தொ . பெ ) புளித்தல் . 
சவளக்காரர்- செம்படவர் . 

சவுக்காரம் - சவக்காரம் , ( ஒருவகைச் 
சவளச்சி - சத்திசாரம் . 

சரக்கு .) 
சவளம் - குந்தாயுதம் , 2. சங்கபாஷா சவுக்கியம் - சௌக்கியம் . 

ணம் , 3. ஒர் மீன் , 4. நடுக்கம் . சவுக்கு - கசை . 
சவளி - 

சவுக்கை - சதுரமான திண்ணை , 2. விலை 
- சீலை . 

நயம் , 3. ஆயத்துறை .. 
சவளு- (வி ) வளை , 3. துவள் , 3. சவுக்கைதார் - ஆயத்துறைத் தீர்வைக் 
சவள் - துவட்டப்படு , 

காரன் . 
சவவள- ( வை . அ ) வங்கமணல் . சவுங்கு - ( வி ) சோர் , 2. மனந்தளர் . 
சவள் தடி- தோணியோட்டுங்கோல் . சவுசம் - சுசிகரம் . 
சவற்சலம் - ( வை . அ ) கல்லுப்பு . சவுசயம் - முருக்கமரம் . 

சவுசன்னியம் - சினேகபட்சம் . 
சவனிகை - கட்டுதிரை , 2. இடு சவுடால் - இடம்பம் . 
சவனிக்கை- ) திரை , 3. திரையின் சவுடு - சவடு . 

பின்னிறகை , 4. இளைப்பாறுமண்ட சவுண்டம் - திப்பிலி 
பம் . 

சவுண்டிகர் - மதுவடிப்போர் . 
சவாசு - வியப்பிடைச்சொல் . 

சவுதம் - ானக்கிரயம் , 2. கட்டுக்கிடை , 
சவாது ஒரு வாசனைப் பண்டம் , 2. பி 8. இளைப்பு . 
ரதி . 

சவுதரி- ( வி ) ஆதாயப்படுத்து , 2. சம் 
சவாப் 

பாதி , 
பிரதியுத்தரம் . 

சவுத்திராந்திகம் - ஓர் நூல் . 
சவாரி - சாரிபோதல் , 2. வாகனம் . சவுத்து - மாதிரி 
சவால் ஓர் பாட்டு . 

சவுந்தரம் - 
சவான் 

அழகு. 
சவுந்தரியம் - 

சவுபாக்கியம்வாழ்வு , 2. ஓர் சோதிட 
சலி - பிரகாசம் , 2. அழகு , 8. சர யோகம் . 
மணிக்கோவை , 4. செவ்வை , 5. சவுமம் - சிற்பநூன் முப்பத்திரண்டி 
பலம் . 

வென்று , 
சவி- ( வி ).சபி , 

சவுரம் சிரைத்தல் , 2. சூரியசம்பந்த 
சிலிகம்-விஷ்ணுகரந்தைப்பூடு 

மானது . 


சவனம் - வேகம் . 


ஜவாட 


அ 


ஆவான் - சவியன் , 2. சேவகன் . 


1 


கை , 


சள்ளு 


சவளகம்- மயிர் கழிக்கை 


சவுளம் - 


சளுக் 191 

சன் 
சவுரி - விஷ்ணு , 2. சனி , 3. முதியாள் சள்ளட்டியென - ஒலிக்குறிப்பு . 
கூந்தல் . 

சள்ளல் - சேறு , 2. அபானவாயுபறி 
சவுரிக்கயிறு தென்னை நார்க்கயிறு . 

3. சிக்கல் , 
சவுரியம் - பலம் , 2. வீரம் . 

சள்வள 

தொந்தரவு. 

. சள்ளு- ( வி ) இளகு , 2. அபான வாயு 
சவை - அம்பலம் , 2. கூட்டம் , 3. புல பறி , 8. சிக்கிக்கொள் . 
வர் சங்கம் . 

சள்ளை - இடுப்பு , 2. ஓர் மீன் . 
சவைமகள் - மிதுனவிராசி , 

சறுகு- ( வி ) நழுவு . 
சவ்வரிசி - ஓர் மரச்சோற்றிலரிசி . சறுக்கு - ( வி ) வழுவு , 2. வழுக்கு , 3 . 
சவ்வாசு - சவாசு . 

நழுவு , 4. தத்து . 

. 
சவ்வாது - சவாது . 

சறுக்கு - வழுக்குகை, 2. சறுக்குக்கட் 
சவ்வியம் - இடப்பக்கம் . 

டை , 8. நெம்புதடி , 4. போக்கு , 
சவ்வீரம் - ஓர் மருந்து , 2. ஓர் தேசம் . 

5. நழுவுகை . 

. 
சவ்வு - குடற்சவ்வு , 2. கண்சவ்வு , 3. சறுதாகம் - வேங்கைமரம் . 
புண்ணசடு , 4. கொட்டைச்சவ்வு, 

4. கொட்டைச்சவ்வு , சறுவம் - சமஸ்தம் .. 
5. புண்சவ்வு , 6. சவ்வரிசி . சற் - நல்ல . 
சழக்கு - குற்றம் , 2. ஒலிக்குறிப்பு , 3. சற்கரி ( வி ) உபசரி . 
அறியாமை , 4. பொய் . 

சற்காரம் - உபசாரம் . 
சழக்கு- ) 

சற்சுகாதி- ( வை . அ ) பெருமருந்துக் 
. 

கொடி . 
சழி ( வி ) கீழேயமர்ந்து பிரி , 2. தளர் . சற்பனை - சதி . 
சழங்கு ( வி ) நெகிழ் , 2. மழுங்கு . சற்பாத்திரம் - ஒழுக்கமுடையோன் . 
சளகந்தம் வசம்பு . 

சற்று - அற்பம் , 2 , சிறிதுநேரம் , 
சளக்குப்புளக்கெனல் - ஈரடுக்கொலிக் சனகந்தம் வசம்பு . 
குறிப்பு . 

சனகம் - 

அ 
சளசண்டி - சகசண்டி . 

- ரைக்கீரை . 
சளசள் - (வி ) சேறாகு , 2. அலப்பு , சனகன் - ஓர் முனிவன் , 2. சீதையின் 

3. மழையடி , 4. கறிகுழை , 5. கோ பிதா , 3. பிதா . 
ழையாய்ப்போ . 

சனசமூகம் - சனக்கூட்டம் . 
சளசளவெனல் - ஒலிக்குறிப்பு , 2 சனந்தன்- பிரமபுத்திரர் நால்வரிலொ 
சளசளெனல்- நீர்பாயுமொலி. ருவன் . 
சளப்பு - ( வி ) பிதற்று . 

சனபதம் - சனம் , 2 , நாடு , 
சளம் - தொந்தரை , 2 , மூர்க்கம். சனமாலி - இலவமரம் . 
சளம் - அசத்து , 2. வஞ்சனை . 

சனமேசயன் - குருகுலவரசரி லொரு 
சளவட்டை - இளந்தது . 

வன் . 
சளாரெனல் 
ஒலிக்குறிப்பு . 

சனம் - மக்கட்சாதி , 2. இனம் , 8. மீன் 
சளி- மூக்குச்சளி , 2. கோழை , 3. சல முதலியவற்றின் கூட்டம் . 
தோஷம் . 

சனலோகம் - மேலோகத்தொன்று . 
சளி ( வி ) சளிகொள் , 2. பதனழி . சனற்குமாரன் - பிரமபுத்திரர் நால்வரி 
- 

லொருவன் . 

சனனசக்கரம் - திருநந்தி தேவர் செய்த 
சளூக்கு - இடம்பம் , 2. செருக்கு. 

ஓர் நூல் . 
சளுக்குவேந்தர் -சாளுவவேந்தர் சன்னம் - பிறப்பு . 


சழங்கு- முதுமைத் தளர்ச்சி , 


சகம் - அட்டை . 


சன்னி 


192 


சாக்கி 


ஒர் கிரகம் . 


1 


சனனி --ராய் , 2. சனனமெடுத்தவன் . சன்னியம்-( வை . அ ) மரமஞ்சள் , 
சனாதன் - பிரமபுத்திரர் நால்வரி லொரு சன்னியாசம் - துறவு . 
வன் 

சன்னியாசி - துறவி . 
சனார்த்தனன் - மகாவிஷ்ணு. சன்னிரோதம் - நடை . 
சனி ஓர் கிரகம் , 2. சனிக்கிழமை , 3. சன்னை - சமிக்கை , 2. தேரியக்குமரம் 
சனிபோன்றவன் . 

சா 
சனி - ( வி ) கருப்படு , 2 உதி . 
சனிப்பு - பிறப்பு . 

சா- ஒருயிரமெய் , 2. பேய் , 3. மரணம் . 
சனியன் - ஓர்வகைக் குற்றாயுதம் , 2. சா- ( வி ) இற , 2. கெடு ,3.காய்ந்துபோ. 

சாகசம் - வீரம் , 2. மெய்மை , 3. யானை 
சனு - 

சாகதன் - வீரன் . 
பட்சம் , 2. சரசன் . 

சாகமனம் -உடன்கட்டை யேறுதல் , 
சனு - பிறப்பு . 

சாகம் - வெள்ளாடு , 2 வெள்ளாட்டுக் 
சன் - நன்மையைக் காட்டுமோ ருபஈருக் கடா , 3. தேனீ , 4. கீரை , 5. சிறுகீ 
கம் . 

ரை , 6. தேக்கமரம் , 7. சாகதீவு , 8 . 
சன்மம் - பிறப்பு , 2. சருமம் . 

சகவருடம் , 9. இலைச்சாறு . 
சன்மன் - கண்ணியக்குறி . 

சாகரணம் - துயிலொழிகை, 2. விழிப்பு. 
சன்மார்க்கம் -- ஞான மார்க்கம் . சாகரம் - ராகரர் தொட்டகடல் , 2. பதி 
சன்மானம் - வெகுமானம் . 

னாயிரங்கோடி , 3. துயிலொழிகை. 
சன்மி- ( வி ) உதி , 2. பிற . 

சாகரி - ஓர் இராகம் . 
சன்மினி - காளியேவல் செய்பவள் . 

சாகாடு - வண்டி , 2. உரோகிணி நட்சத் 
சன்னசாலம் - வெண்கடுகு . 

திரம் . 
சன்னசாலை- 

சாகாதுண்டம் - அகிலமரம் , 2. ஓர் 
சன்னதம் - ஆவேசம் , 2. தெய்வங்கூ 

மூலிகை . 
றல் , 3. உத்தண்டம் , 4. வீருப்பு சாகாமிருகம் - அணில் , 2. குரங்கு . 
சன்னதி - சமீபம் . 

சாகாமூலி - சீந்திற்கொடி . 
சன்னது - சாதனம் . 

சாகி - மரப்பொது , 2. ஈச்சமரம் , 3 . 
சன்னத்தம் - யுத்தத்துக் கெத்தனம் . திராய் , 
சன்னராஷ்டகம்- சிற்றரத்தைச் சாகித்தியம் - புலமை .. 
சன்னராட்டிரம் - செடி . 

சாகியம் - கூட்டம் . 
சன்னலவங்கப்பட்டை - சருவாப்பட் சாகிரதை - சாக்கிரதை . 

சாகினி - சிறுகீரை , 2. சேம்பு , ( ஒரு 
சன்னல் - பலகணி . 

செடி ) , 3. வெள்ளாட்டுக்கடா. 
சன்னல்பின்னல் - சிக்குபிக்கு . சாகீர் 

மானியம் . 
சன்னாகம் - போர்க்கவசம் . 
சன்னாசம் --சன்னியாசம் . 

சாகுபடி - பயிர்செய்தல் , 
சன்னாசி - சன்னியாசி . 

சாகேதம் - அயோத்தி , 
சன்னி - சீதநோய் . 

சாகை - மரக்கொம்பு , 2. இலை , 3. வேத 
சன்னிதானம் - திருமுன் , 2. தேவ சாகை , 4 , வட்டில் , 5. தங்குமிடம் , 
சன்னிதி . 

6. இல்லம் . 
சன்னிதி - சமீபம் , 2. திருமுகம் , 3. சாக்கடை - சாலகம் , 2. சேறு .. 
கோயில் , 4. உயர்ந்தோன் . 

சாக்காடு - சாவு . 
சன்னிநாயகம் - கருஞ்சீரகம் , 2.தும் சாக்கி சாட்சி . 
பைப்பூண்டு , 

சாக்கியாக்கி கொசறு . 


டை , 


ஜாகீர் - 


சாங்கரிசம் 
T 
சாங்கோபாங்கம் - அங்க உபாங்கங்க சாஷ்டாங்கம் தெய்வவணக்கம் , 2 . 
சாடி 193 

சாணக 
சாக்கிய நாயனார் - எறிபத்தர் . சாடி - ( வி ) தண்டி , 2. நொறுக்கு , 3 . 
சாக்கியம் - புத்தமதம் , 2. கூட்டம் . திட்டு, 4. இருபுடையுமசை , 
சாக்கியர் - பௌத்தர் , 2. ஆதிபுத்தன் . சாடிலி - தசைதின்போன் . 
சாக்கிரம் - நனவு , 2. ஓரவத்தை . சாடு - சாதுரியம் , 2. முகமன் , 3. புல 
சாக்கு போக்கு , 2. தானியப்பை , 3 . வர்கூட்டம் , 4. பண்டி , 5. மணிமுற் 
சட்டைச்சாக்கு , 4. பொன் . 

றாத சோளம் , 6. சாட்டுக்கூடை . 
சாக்குருவி - ஆந்தை . 

சாடு - ( வி ) ஓர்புறஞ்சாய் , 2. விலகு , 3 . 
சாக்கை - புரோகிதன் , 2. கருமத்தலை இருபுடையுமசை , 

4 . கிளை சாய்ந் 
வன் . 

தாடு , 5. அசை , 6. மோதியடி , 7 . 
சாக்தேயம் - சத்திபூசை செய்யுமோர் ஒடி , 8. கடிந்துகொள் , 9. கொல் , 
வகுப்பு . 

10. கைகாலெறி . 
சாங்கம் - பூரணாங்கம் , 2. குறைவின் சாடுமலி விளக்குக்காரியம் பார்க் 
மை , 3. சாயல் , 4. கிரமம் , 5. சங்க ஜாட்மாலி கிறவன் , 2. பெருக்கி 
பாஷாணம் , 

சாடை - சமிக்கை, 2. கோள் , 3. சாய் 
சாங்கரன் - உதவியாளன் , 2. சூதிற்பங் வு , 4. ஒப்பு , 5. தாட்சணியம் , 6 . 
காளி . 

குறிப்பு , 7. அற்பம் . 
கலக்கம் . 

சாட்குலி - தசைதின் போன் . 
சாங்கரியம்- 

சாட்சாது- - முகாமுகமாய் , 2. பிரத் 
சாங்கியம் - கபிலர்மதம் . 

சாட்சாத்- தியட்சமாய் , 3. சொ 
சாங்கியாயநீயம் - உபநிடதத்தொன்று . யம்பான . 
சாங்கு -ஓராயுதம் . 

சாட்சி - கண்டவன் , 2. சொல்லுஞ் 
சாங்குகௌரி- ( வை . அ ) புளிநறளை . சாட்சி , 3. உதாரணம் , 4. சீவசாட் 
சாங்குசித்தன் - ஆகமம்படிக்கு மூவ சி , 5. ஈச்சுரசாட்சி , 6. சைதன்னி 

கையாரிலொருவன் . 
சாங்கேதிகம் - கட்டுப்பாடு . 

- 


யம் . 


ளோடு கூடியது . 


சாட்டி - கசை , 2. பம்பரமாட்டுக் கயி 
சாசற்புடம் - பஞ்சதாளத்திலொன்று . று , 3. விதையாநிலம் , 
சாசனம் - அரசனாணை , 2. தானபத்திரி சாட்டியம் - வஞ்சகம் , 2. வருத்தம் , 3 . 
கை , 3. அதிகாரபத்திரிகை , 4. அதி நோய் , 
காரச் சின்னம் , 5. சமயச்சின்னம் , சாட்டு - போக்கு . 
6. ஆணை , 7. இறையிறுக்காதவூர் , சாட்டு - ( வி ) ஒப்பி , 2. குற்றஞ்சாற்று , 
8. தண்டனை , 9. வலையர் சேரி , 10 . 3. போக்குச் சொல் , 4. அடி . 
வெண்கடுகு . 

சாட்டுவம் - நாபி . 
சாசி- ( வை . அ ) திராய்ப்பூண்டு . சாட்டுவலம் பசும்புற்றரை . 
சாசிபம் - தவளை . 

சாட்டை - கசை , 2. கிறிச்சுச்சாட்டை , 
சாசுவதம் - அழியாமை , 2. நிச்சயம் , 3. மரச்சாட்டை . 

3. அசையாநிலை , 4. மோட்சம் . சாட்டைக்கூடை - ஒரு பெரிய கூடை . 
சாச்சா - சவரிலோத்திரம் . 

சாணகம் - சாணி . 
சாடா 

சாணத்தனம்வம்பு . 
ஜாடா 

சாணம் சாணகம் , 2. சாணைக்கல் . 
சாடி - தாழி , 2. கும்பவிராசி , 3.ஆண் சாணன் நிபுணன் . 
மயிர் , 4. சீலை ,5. புறங்கூறல் , 6. திப் சாணாகமூக்கன் - ஓர் பாம்பு . 
பிலி . 

சாணாகம்சாணி . 
12 


முழுவதும். 


சாதா 


194 


சாதுரி 


ணம் . 


சாணாக்கி - எருமை நாக்கிப் பூடு , 2. மயிர் சாதாக்கியம் - சதாசிவ தத்துவத்திலிருக் 
மாணிக்கப்பூண்டு . 

குமொரு புவனம் . 
சாணாக்கு - ஓர் பாத்திரம் , 2. சாணாக் சாதாரண - நாற்பத்துநாலாவதாண்டு. 
குக்கறி . 

சாதாரணம் - பொது , 2. கீழ்மை , 3 . 
சாணாங்கி - சாணாகம் . 

எளிது . 
சாணான் - ஓர் சாதியான் . 

சாதாரி ஓர்பண் , 2. முல்லை நிலத்திரா 
சாணி- ஆப்பிமுதலியன, 2. குதிரைச் 

கம் . 
சாணி . 

சாதாவேலி - தண்ணீர் விட்டான் . 
சாவண - சாணைக்கல் , 2. சாணைச்சீலை . சாதாழை - ஓர் கடற்பூண்டு, 2. பலவீ 

னன் . 
சாணைக்கூறை - பெண்ணை விவாகம் 
பண்ணிக்கொள்ளும்படி சாணையிற் 

சாணையிற் சாதாளநிம்பம் - எருக்கமிலை. 
பெண்பிள்ளைக்கிட்ட புடவை . 

சாதான்மம் - ஓர் தருமநூல் . 
சாண் - ஓரளவு . 

சாதி- பிரம்பு , 2 தேக்கமரம் , 3. சிறு 
சாதக்குணசலம் - கந்தகம் . 

சண்பகமரம் , 4 கள் , 5. சீந்திற்செ 
சாதகச்சீர்த்தி- ( இரத்த பாஷா 

டி , 6. ஆடாதோடைச்செடி 
சாதகவர்னத்தி - 

சாதி - குலம் , 2. மரபு , 3. இனம் , 4 . 

சாதிக்காய் மரம் , 5. சாதியிலுயர்ந் 
சாதகப்புட்பம் - கடனுரை . 
சாதகப்புள் - வானம்பாடி . 

தது , 6. தாளப்பிரமாணம் பத்தினொ 
சாதகம் - பிறப்பு , 2. சாதகப் பத்திரி சாதி- ( வி ) உறுதியாகச் சொல் , 2. சலஞ் 

ன்று , 7. மரப்பொது . 
கை , 3. பிறவிக்குணம் , 4. அப்பியா 
சம் , 5. துணைக்காரணம் , 6. காரிய 

சாதி , 3 வெல் , 4. நிறைவேற்று , 5 . 
வாய்ப்பு , 7. பிரமாணம் , 8. பூதக 

தேய் , 6 அப்பியாசி , 7. அருள் , 8 . 

அனுமி 
ணம் , 9. வானம்பாடி . 
அ ) 

- 

சாதியின் தன்மை . 
தலைக்காந்தம் . 

சாதிக்காய் ஒரு வாசனைச்சரக்கு . 
சாதகும்பம் - பொன் . 
சாதம் சோறு , 2. உண்மை , 3. பிறப்பு , சாதிபத்திரி- வசுவாசி . 

சாதிசம்- ( வை . அ ) நறும்பிசின் 
4. பூதம் . 

சாதிப்பதங்கம் - சாதிலிங்கம். 
சாதரூபம் - நால்வகைப் பொன்னி 

சாதிரம் - விஷ்ணுகரந்தை , ( ஓர் பூடு . ) 
லொன்று . 

சாதிரிசியம்- உபமானம் , 2. பிரத்தி 
சாதல் வாரத் - சில்லறைச் செலவுகள் . 

சாதிருசியம்- யட்சம் , 3. திருஷ் 
சாதவண்டு - ( வை . அ ) கறிப்புடல் 

டாந்தம் . 
வண்டு . 

சாதிரேசம்- ( வை . அ ) குங்குமப்பூ . 
சாதவாகனன் - ஐயனார் . 

சாதிலிங்கம் ஒரு சரக்கு . 
சாதவேதா- நெருப்பு , 2. கொடுவேலி , 

சாதினி - கம்பளிச்செடி, 2. பீர்க்கங் 
( ஓர் செடி ) . 
சாதனம் உறுதிப்பத்திரிகை, 2. அடை சாதீயம் - சாதிக்கடுத்தது . 
யாளம் , 3 உறுதி , 4. எத்தனம் , 5. சாது- ( வை . அ ) தயிர் , 
ஏது , 6. தகுதி , 7. துணைக்காரணம் , சாது சாந்தம் , 2. சற்குணம் , 3. நன் 
8. இடம் , 9. ஊர் . 

மை , 4 , சற்குணன் , 5. அருகன் . 
சாதனை - விடாதமுயற்சி , நடித்துக்கா சாதுரங்கம் - சதுரங்கசேனை . 

ட்டுகை, 3. சலஞ்சாதிக்கை , 4. பொய் . சாதுரியம் - சதுர்ப்பாடு , 2. சாமர்த்தி 
சாதா - பரும்படியானவேலை. 

யம் , 3. கல்வித்திறம் . 


சொடி . 


சாத்தே 


195 


சாப்பா 


தான்று , 


ஓர் சாதிப் பிரஷ் 


று . 


சாதுருசியம் - ஒப்புமை . 

சாத்மீகம் - சாந்தகுணம் . 
சாதுர்ப்பாகம் - நாலிலொருபங்கு . சாஸ்த்ரீகம்- சாஸ்திர சம்பந்தமான 
சாதேவம் -- குழிநாவல்மரம் , 2. சிறுநா சாஸ்த்ரீயம் 
வற்செடி . 

சாநித்தியம் --சமுகம் . 
சாதேவன் - பஞ்சபாண்டவரி லொரு சாந்தகம் - சா 

சாந்தம் . 
வனான சகாதேவன் . 

சாந்தபனம் - ஓர் தபவிரதம் . 
சாத்தவர் - குதிரைவீரர் . 

சாந்தம் - அமைவு , 2. சாதுத்தன்மை , 
சாத்தன் - அரியர்புத்திரன் , 2. அரு 3. பொறுமை , 4. நவரசத்தொ 
கன் , 3. வயிரவன் , 4 தண்டிப்போன் , 5. சந்தனம் , 6. சாணி , 7. குளிர்ச்சி . 
5. அறிவிப்போன் . 

சாந்தரூபம் - யோகநிஷ்டை . 
சாத்தாதவன் - சாத்தானி . 

சாந்தவாரி- தண்ணீர்விட்டான் . 
சாத்தாவாரி நீர் மீட்டான் . 

சாந்தன் - சாந்தமுடையோன் , 2. அரு 

ஈன் , 3. புத்தன் . 
சாத்தானியன் 

சாந்தாற்றி - ஆலவட்டம் , 2. விசிறி , 3 . 
சாஸ்தி 

பீலிக்குஞ்சம் . 
ஜாஸ்தி- ) அதிகரிப்பு . 

சாந்தி -தணிவு , 2. கழிப்பு, 8. பரிகா 
சாத்திகம் - முக்குணத்திலொன்று , 2 . பம் , 4. சாந்தம் .. 
சிற்பநூலிலொன்று . 

சாந்தியாதீதம்.-- பஞ்சகலையி னொன் 
சாத்தியம் - சாதிக்கத்தக்கது , 2. குண சாந்தியாதீதை - 
மாக்கத்தல் து , 3. அனுகூலம் , 4. சாந்திரம் நிறைவு , 2. நெருக்கம் , 3 . 
அனுமேயம் , 5. இருபர்தேழு யோ சந்திரசம்பந்தமானது , 4. சந்திரகாந் 
கத்தினொன்று . 

தம் . 
சாத்தியவதேயர் - வியாசன். சாந்திராயணம் - ஓர் திங்கணாள் விரதம் . 
சாத்திரம்-- கலை நூல், 2. சோதிடம் , சாந்து -- சுண்ணச்சாந்து , 2. கலவைச் 
சாஸ்திரம் 3. ஆரூடம் , 4. வே சாந்து , 3. சந்தன மரம் , 4. பூந்தாது , 
தாகம் முதலியன , 5. விதிப்பிரமா 5. கந்தப்பொடி , 6. பொடி , 7. மலம் . 
ணம் . 

சாந்தை - கங்கை , 2. பூமி , 3 . 

சாந்த 
சாத்திரவேதி - சகஸ்திரவேதி .. 
சாத்திரவேரி தண்ணீர்விட்டான் . சாந்தோக்கியம் - உபநிடதங்களிலொ 
சாத்திரீகம் -- சாஸ்திரசம்பந்தமானது . ன்று . 
சாத்திரை - கிராமதேவி திருவிழா . சாபத்திரி - சாதிபத்திரி , 
சாத்தீகம் - சாத்துவிகம் . 

சாபம் -- சபிப்பு , 2. வில் , 3. தனுவிராசி , 
சாத்து- ( வி ) சந்தன முதலிய அப்பு , 
22 . ஆடை 

. 
மூடு 
த்து , 5. அடி . 

சாபலன் - ஆட்டுவாணிகன் . 
சாத்துப்படி -- மாலை முதலியன சாத்தி சாபல்லியம் - அனு. 

கூலம் . 
அலங்கரித்தல் . 

சாபாலம் - உபநிடதத்தொன்று . 
சாத்துவிகம் - முக்குணத்தொன்று ; சாபிக்க- ( வி ) சபிக்க . 

அட்டவணை . 
ஞானம் , தவம் , பொறை , மேன்மை , ஜாப்தா 
மோனம் , வாய்மையென்னு மெண் சாப்பா - முத்திரை 
வகைப்படும் . 

சாப்பாடு -உணவு.. 
சாத்தேயம் - ஓர் சமயவகுப்பு சாப்பாய் - முழுவதும் , 

. 


மானவள். 


. 


4. குட்டி . 


அஃது ; அருள், ஐம்பொறியடக்கல், காபிதா- அட்டவணை 


சாமீப் 


196 


சாயன 


உண்ண . 


வன் . 


சாப்பிட - ( வி ) உட்கொள்ள 2. சாமீன் 

பிணை . 

ஜாமீன் 
சாப்பு - துப்பாக்கிசாப்பு . 

சாமுண்டி துர்க்கை , 2. அவுரிப் பூண்டு 
சாப்புதாளம் - ஓர் தாளம் . 

சாமுதம் - கடுக்காய் , 2. கோரைப்புல் . 
சாப்பை - புற்பாய் , 2. திராணியற்ற சாமுத்திரிகம் - அங்கவிலக்கண நூல் , 

சாமை - ஓர் தானியம் . 
சாமக்கிரி சாமான் , 2. பலபண் சாமோபாயம் - நான்குபாயத்தினொன் 
சாமக்கிரியை டம் . 

று ; அஃது : இணக்கு முபாயம் . 
சாமத்தியம் - சாமர்த்தியம் , 

சாம்பு- ( வி ) கூம்ப , 2. ஒடுங்க , 3. சாய , 
சாமந்த- அடுத்த . 

4. அடிக்க , 5. இழுக்க . 
சாமந்தம் - ஓரிராகம் . 

சாம்பர் - சாம்பல் , 
சாமந்தர் - அமைச்சர் , 2. அரசர்தோ சாம்பல் - அடலைநீறு , 2. பழம்பூ , 3 . 
ழர் , 3. படைத்தலைவர். 

நாவல் மரம் . 
சாமந்தி -- ஒரு பூமரம் . 

சாம்பவம் ஒருபுராணம் . 
சாமம் - ஏழரை நாழிகைகொண்ட கா சாம்பவன் -சிவன், 2. சம்புவை வழிபடு 

லம் , 2. இடைச்சாமம் , 3. பஞ்சம் ,, வோன் , 3. ஸ்ரீ இராமபிரான் படைத் 
4. சாமவேதம் , 5. ஒருபாயம் , 6 . தலைவரி லொருவன் . 
பச்சை , 7 , கருமை , 8. இரா , 9. அ சாம்பவி - பார்வதி , 2. நாவல்மரம் . 
றுகம்புல் , 10. பொன் . 

சாம்பவியார் விந்து - கௌரிபாஷா 
சாமரம்- ( வை . அ ) சிவதைக்கொடி . ணம் . 
சாமரம்- கவரி ; இஃது அட்டமங்க சாம்பான் - பறையன் . 
சாமரை - லத்தொன்று . 

சாம்பிராச்சியம் - அரசாட்சி , 2. செல் 
சாமர்த்தியம் - வல்லமை , 2. பலம் , 3 . 

வம் . 
ஏற்றதிறம் , 4. பக்குவம் . 

சாம்பிராணி- தூபவர்க்கத்தொன்று . 
சாமளம் --பச்சை , 

சாம்பு - பறை , 2. சீலை . 

சாம்புநதம் - மேருமலைக்குத் தெற்கிலுள் 
சாமவள - 

ள நாவல்ரச ஆறு . 
சாமன் - புதன் , 2. மன்மதன்றம்பி . சாம்புவந்தன்- ஸ்ரீ இராமர் படைத்த 
சாமாசி - மத்தியஸ்தன் , 2. தூதன் . சாம்புவான் 

லைவரிலொருவன் . 
சாமாதி - தூதன் . 

சாம்பூநதம் - பொன் , 2. நால்வகைப் 

பொன்னினொன்று . 
- 

சாயகம் - அம்பு , 2. வாள் . 
சாமானியம் பொது , 2. முழுவதும் , சாயங்காலம் 
3. சாதாரணம் , 

. 
சாமான் - பண்டங்கள் , 2. கறிச்சா சாயம் - சாயங்காலம் , 2. நிறம் , 3. சாய 
மான் , 3. பிரயாணச்சாமான் . 

வேர் . 
சாமி - ஓர் தானியம் . 

சாயரட்சை - அந்தி , 
சாமி - கடவுள் , 2. அருகன் , 8. முரு சாயரி -- ஒர் பண் . 
கன் , 4. மூத்தோன் , 5. குரு , 6. எச சாயர் - தீர்வை . 
மானன் , 7. தலைவி , 8. பொன் . சாயல் ஒப்பு , 2. மாதிரி , 3. அழகு , 
சாமிபோகம் மேல்வாரம் . 

4. நிறம் , 5. மஞ்சள் , 6. மனிதர் 
சாமீகரம் - பொன் . 

படுக்கை , 7. மேன்மை , 8. நுண்மை , 
சாமீபம்- சமீபம் , 2. கடவுளின் 9. நிழல் , 10. சாய்வு . 
சாமீப்பியம் - சமீபத்தில் வாழ்தல் , சாயனம் -கள் , 2. கிரகபுடம் . 


சாமளாதேலி - காளி , 2. பார்வதி 


சாரல் 


197 


சாரித் 


5. அவு 


} 


சாரடை 


சாயாகவுளம் - ஒரிசை . 

சாரசம் - இனியவோசை , 2. வெண்ணா 
சாயாக்கிரகம் - இராகுகேதுக்கள் . 

ரை, 3 . தாமரை , 

4 . 

குருகு , 
சாயாதனயன் - சனி . 

பலபாஷாணம் . 
சாயாதேவி - சூரியன் மனைவியரி லொ சாரசியம் - இனிமை . 
ருத்தி . 

சாரணர் - வேவுகாரர் , 2. சமணரிலி 
சாயானதம் - ஒந்தி , 

ருத்தி பெற்றோர் . 
சாயி - மை . 

சாரண - 
சாயி - படுத்திருப்பவன் . 

சாரணத்தி-ஓர் பூடு . 
சாயித்தியம் - கீதம்பாடுந்திறம் , 2. பொ 
ருத்தம் . 

சாரதம் - பூதம் . 
சாயுச்சியம் - ஐக்கியம் , 2. நான்காம் சாரதம் - இனியவோசை, 2. ஓர்வகைக் 

கவி . 
பதவி . 

, 3. நா சாரதா 

சரச்சுவதி 
, 4. சாயாக்கிர 

சாரதி தேர்ப்பாகன் , 2. புலவன் . 
கம் , 5. நிறம் , 6. சூரியன்றேவி . 

சாரத்தியம் - சாரதித்தொழில். 
சாய் - 

ஓர்வகைக் கோரைப் 
சாய்க்கோரை- புல் . 

சாரப்பருப்பு - காட்டு மாவிரை. 

சாரமேயன் - நாய் . 
சாய்தல்- ( தொ. பெ ) சரிதல் , 2. அசை சாரம் - இரசம் , 2. இனிமை , 3. கரு 
தல் , 3. மெலிதல் , 4. அழிதல் , 5 . 

த்து , 4. பயன் , 5. மரவைரம் , 6 . 
திரும்புதல் , 6. தோற்றோடல் .. 

நவச்சாரம் , 7. வண்ணான் காரம் , 8 . 
சாய்த்தல்- ( தொ . பெ ) அசைத்தல் , 2 . 

காரச்சாம்பல், 9. ச , ரமரம் , 10 . 
சரித்தல் , 8. திருப்புதல் , 4. தோற் 

நடை , 11. கிரகசாரம் , 12. மேடு , 
கச்செய்தல் . 

13. நிலாமுகிப்புள் , 14. இலுப்பை 
சாய்ப்பு - தாழ்வு , 2. மலைச்சரிவு , 3 . 

மரம் , 15. கொட்டை முந்திரிகை 
இறப்பு , 4. தாழ்வாரம் , 5. இரிதல் , 

மரம் , 16. பாலடை . 
6. ஒட்டிக்கொண்டு போதல் , 7. வார சாரர் - வேவுகாரர் , 2. சோரநாயகர் . 
பட்சம் , 8. இழப்பு வெற்றிலை , 9. சாரலி - ஒர் நெல் . 
முகச்சாய்ப்பு . 

சாரல் - மலைச்சாரல் , 2. மருதயாழ்த்தி 
சாய்மரம் - சிவதைக்கொடி . 

றம் , 3. தூறல் , 4. சாய்தல் . 
சாய்மானம் - சார்வு . 

சாராயம் - வெறிகொள்ளு மோர்பானம் . 
சார- ( வி ) சாய , 2. பற்றிக்கொள்ள, 3. சாரி - 
அடைய , 4. அணுக , 5. கிட்ட , 6 . 

6. ஜாரி - 

. 
ஓர்பாற்சார , 7. அனுசாரமாக , 8. சாரி -- நடை , 2. வாகனமீது செல்கை , 
நடுநிலைகோண , 9. அடுக்க , 10. பொ 8. உலாவல் , 4. வட்டமாயோடல் , 
ருந்த , 

5. சுழல்காற்று , 6. சூதாடு கருவி , 7 . 
சாரங்கதரன்- ஓரரசன் . 

அஞ்சனபாஷாணம் . 
சாரங்கபாணி - மகாவிஷ்ணு. சாரிகை- வட்டமாயோடல் , 2. சுழல் 
சாரங்கம் - மான் , 3. சாதகப்புள் , 3 . காற்று , 8. சூதாடுகருவி , 4 , நாகண 

யானை , 4. மேகம் , 6. மயில் , 6 . வாய்ப்புள் , 5. சுங்கம் , 6. கவசம் . 
மால்வில் , 7. ஓரிராகம் , 8. வண்டு, சாரிசம் - கறியுப்பு . 
9. வானம்பாடி , 10. குறிஞ்சாக்கொ சாரிசாதன் - கஸ்தூரிமிருகம் . 
டி ., 11. சிறுகுறிஞ்சாக்கொடி. சாரிதம் - இனிய 

குரல் . 
சாரங்கி ஓர்யாழ் . 

சாரித்திரம் ஒழுக்கம் , 3. சரித்திரம் . 


திரும்பல் 

, 


திரு 


சார்வ 


198 


சாலேய 


) கடவுளுருப்போன்று ஜாலக் குசால், 2. சாலம். 


சாரிபம்- நன்னாரிக்கொடி. 

சார்வாகம் - உலோகாயதம் ; இஃது ; 
சாரியம் எட்டிமரம் . 

அறுவகைப் புறச்சமயத்தினொன்று . 
சாரியல் - இந்துப்பு . 

சார்வாரம் - கச்சின் கடைக்கயிறு , 2 , 
சாரியை - சார்ந்து வருமிடைச்சொல் . முன்றானை. 
சாரீரம் - சரீர சம்பந்தமானது , 2. சால - மிகு , 2. மிகவும் , 

இனியகுரல் , 3. உபநிடதத்தொன்று . சால ( வி ) மிக , 2. அமைய , 3. நிறைய ,. 
சாரு - கிளி.. 

சாலகடங்கடர் - இராக்கதர் . 
சாருகன்- கொலையாளி 

சாலகம் - வலை , 2. பலகணி , 3. சிலந்திப் 
சாருசம் - கல்லுப்பு . 

பூச்சிவலை , 4. பறவைக்கூடு , 5. இள 
சாருதல் - ( தொ . பெ ) சாய்தல் . ம்பூவரும்பு , 6. சலதாரை , 7. அதல 
சாருவபூமம் - சார்வபூமம் , (யாவற்றி லோகத்தொன்று , 8. உபாயம் .. 
னும்பெரிது . ) 

சாலகிரி 

அழுக்ககற்றுமிடம் , ( கக் 
சாருவாகம் - உலகாயதமதத்தினோர் பே குசு . ) 
தம் . 

சாலக் 
சாருபம் - 
சாருப்பியம் வாழ்தல் , 

சாலக்கிராமம் - ஓரூர் , 2. ஓர்வகைச் 
சாரூரகம் 

சிலை . 
( வை . அ ) கல்லுப்பு . 
சாதரசம் - 

சாலம் - மாயவித்தை , 2. வஞ்சகம் , 3 . 
சாரை - நீள மானவரை , 2 , ஒர் பாம்பு . 

கூட்டம் , 4 , விலங்கின் கூட்டம் , 5 . 
சாரைவாலன் - நீண்டவாலெருது , 2 . 

வலை , 6. பலகணி , 7. இளம்பூவ 
ஓர்வகைப் புகையிலை , 

ரும்பு , 8. இறுமாப்பு , 9. அரண் , 
சாரோசி -- நவட்சாரம் . 

10. ஆச்சாமரம் , 11. மரப்பொது , 
சார் - அணைக்கரை , 2. திண்ணை , 3. தாழ் 

12. சத்திசாலம் , 13. சித்தர் நூல் , 14 . 
வாரம் , 4. வகை , 5. பக்கம் , 6 . செடி , 15. கடம்பமரம் . 
பாகம் , 7. இடம் , 8. ஏழ்னுருபு , 9. சாலர் - தொங்கல்கள் . 

சாலர்- நெய்தனிலமாக்கள் . 
அழகு . 
சார்ங்கம் - வில் , 2. மகாவிஷ்ணுவின் சாலவம் - ஐம்பத்தாறு தேசங்களிலொ 
வில் , 

ன்று . 
சார்ச்சி சார்வு , 2. அடைகை. 

சாலாங்கம் - ( வை . அ ) ஓர் பாஷாணம் . 
சார்த்தூலம் - புலி . 

சாலி - நென்மணி , 2. அருந்ததி , 3 . 
சார்ந்தார்- சுற்றத்தார் , 2. சினே 

நெற்பயிர் , 4. கள் , 5. கவசம் . 
கர் . 

சாலிகை - கவசம் . 
சார்பு - இடம் , 2. உதவி , 3. பற்று , 4. சாலியன் - ஓர் சாதியான் . 
அடைக்கலம் , 6. தயவு , 6. வாரபட் சாலிவாகனன் - ஓர் அரசன் . 
சம் , 7. கிட்டுகை , 8. மனச்சாய்வு , சாலினி - கள்வாணிச்சி , 2. பீர்க்கு , 
9. கூட்டுறவு , 10. உரிமை , 11 . ( ஒரு கொடி ), 3. தேவராட்டி . 
இணைப்பு , 12.அணுகுகை , 13. சேர் சாலுகம் - 
கை , 14. பொருத்தம் . 
சார்வகாலம் 

சாலூரம் - தவளை , 2. மேன்மை . 
சார்வதா எப்பொழுதும் . 

சாலேகம் - பலகணி , 2. இளம்பூவ 
சார்வபூமம் - 

ரும்பு , 3. சந்தனம் , 4. சிந்தூரம் . 
வடதிசையானை . 
சார்வபௌமம் 

சாலேசரம் - சத்துவாரி , 
சார்வரி ஓர் வருடம் . 

சாலேயம்நெல்விளை நிலம் . 


சாலூகம் சாதிக்காய் , 


. 


சாலோக்கியும் ஓர் பதவி , அஃது சாழையகத்தி - ஓரகத்தி மரம் . 
சாவேரி 

199 

சானினி 
சாலை - கூடம் , 2. மரச்சாலை , 3. சபை சாவ்கார் - தன வியாபாரி . 
கூடுமிடம் , 4. அரமனை , 5. தவச் சாழல் - மகளிர் விளையாட்டு , 2. ஓர் பா 
சாலை , 6. அறத்தின் சாலை , 7. குதிரைச் டல் , 3. கரடி . 
சாலை . 

சாழை - குடிசை , 2. கைகொட்டல். 
சாலோகம் 

- கடவுளதுலகத் சாளக்கிராமம் - ஒருவகைச்சிலை . 
திருத்தல் . 

சாளம் குங்கிலியம் , 2. மணல் . 
சால் - நீர் நிரப்புஞ்சால் , 2. நீரிறைக் சாளரம் - பலகணி . 
குஞ்சால் , 3. உழவுசால் , 4. விதைச் சாளா - ஓர் மீன் . 
சால் , 5. மிகுதி . 

சாளிகம் வண்டு . 
சால்பு -மேன்மை , 2. பண்பு , 3. ஊக் சாளிகை - வண்டு , 2. பணப்பை , 3 . 
கம் , 4. மாட்சிமை , 5. கல்வி . 

சாடி . 
சால்வை - உத்தரீயம் . 

சாளியா 

சாளியாவிரை 
சாவகன் - சனி . 

சாளுவம் - ஓர் தேசம் . 
சாவகன் குறிஞ்சி - குறிஞ்சித் திறந்தி சாளுவர் -சாளுவதேசத்தார், 2. சளுக் 
னொன்று . 

குவேந்தர் . 
சாவகாசம் - வசதி , 2. விரைவின்மை . சாளேசரம் - சாலேசரம் , (கண்மங்கல் .) 
சாவகாரி- தனவியாபாரி . 

சாவள - ஒர் மீன் , 2. குடிசை . 
சாவகாரியம் - பகுத்தறிவு . 

சாற - ( வி ) பீளைசாற , 2. எண்ணெய் 
சாவசம் - பதினெண்பாடையினொன்று . சாற , 3. வழுக்க , 4. சரிய . 
சாவடி- வழிப்போக்கர் தங்குமிடம் , 2. சாறடை - 

கிராமச்சாவடி, 3. கச்சேரி . சாறணத்தி- ஓர் பூடு . 
சாவட்டை - சாவட்டையீர் , 2. சாவி , சாறணை 
3. மெலிந்தோன் , 4. வெற்றிலைச் சா சாறு - இலை முதலியவற்றின் சாறு , 3 . 
வட்டை , 5 , பட்டாம்பூச்சி , 

மிளகு நீர் , 3. மரத்தில் வடியுஞ்சாறு , 
சாவணம் - கம்மியர் கருவியிலொன்று , 4. கள் , 5. திருவிழா, 6 , குலை , 7 . 

2. நாசிரோமம் பிடுங்குங்கருவி . கொத்து . 
சாவதானம் - எச்சரிக்கை , 2. தவறா சாற்சமந்தம் - மலையாத்திமரம் . 

சாற்ற ( வி ) சொல்ல , 2. பறைசாற்ற.. 
சாவல்- சேவல் . 

சாற்றமுது- மிளகுரசம் . 
சாவளி- ஓர்வகைப் பாட்டு . 

சானகம் - வில் . 
சாவற்பண்ணை - கோழிக்கொண்டைச் சானகி சீதை , 2. ஓரரக்கன் , 3 . 

மூங் 
செடி . 

கில் மரம் , 4. பொன்னாங்காணிக் 
சாவாசம்- வங்கணம் , 2. சமயம் , 3 . கீரை , 5. கொடிக்கொத்தான் கொடி , 
சேர்க்கை . 

சானம் பெருங்காயம் , 2. சாதிலிங் 
சாவி - திறவுகோல் . 

கம் . 
சாவி - பயிர்ச்சாவி . 

சானவி 

கங்கை நதி . 
சாவித்திரி - பிரமன் மனைவிகளிலொரு சான்னவி 
த்தி . 

சானி- வேசி . 
சாவு - மரணம் , 2 , பேய் . 

சமீபம் 
சாவுன் ( வை .அ ) சவக்காரம் . 

- 
சாவெழுத்து - நச்செழுத்து . 

சானினி - சிறுகீரை , 2. சேம்பு , ( ஒரு 
சாவேரி - ஒரிராகம் . 

செடி ) . 


} 


மை . 


சிசி 


200 


சிங்க 


சான்றோர் - அறிஞர் 


சானு மலைச்சாரல் , 2. முழந்தாள் . சிகிச்சை நிவர்த்தி , 2. பரிகாரம் . 
சானுக்கிரகம் தேவமொழி . 

சிகிடிமா - ( வை . அ ) கொட்டை முந் 
சான் - சானகம் . 

திரிகை மரம் , 
சான்மலி - இலவமரம் , 2. ஓர் தீவு. 

சிகில் 


சிகில்லி - 
. 

சிகுரம் - மயிர்ப்பொது . 
சான்றாண்மை ஞானம் , 2. ஊக்கம் . சிகுவை - நாக்கு , 2. கண்ணினிற்கு 
சான்றூர் - சாணார் , 2. சான்றோர் . நரம்பு , அது : தசநாடியி னொன்று . 
சான்று - சாட்சி , 2. உதாரணம் . சிகை - குடுமி , 2. தழற்சிகை , 3. மயிற் 
சான்றோன் - சூரியன் , 2. கற்றோன் . சூடு , 4. உண்டிச்சிகை. 

சிகைதாடு தலைமயிர் கட்டுங் 

சிகைதாடுகுச்சு கயிறு , 2. பிள் 
சி - சகர வல்லொற்றின்மேல் இகரவுயி ளைத் தலையணியிலொன்று . 
ரேறப்பிறந்த ஒருயிர்மெய்க்குற்றெ சிக்க - ( வி ) சிக்குப்பட , 2. மாட்டிக் 
முத்து . 

கொள்ளப்பட , 8. அகப்பட , 4 . 
சிகஸ்தி - சேதமானது . 

மெலிய . 
சிகண்டம் - மயிற்றோகை , 2. மயிற் சிக்கடி - அவரைக்கொடி , 2. சிக்கான 
கொண்டை . 

வேலை . 
சிகண்டி - மயில் , 2. பேடு , 3. ஓர்பண் , சிக்கம் - குடுமி , 2. உறி , 3. வண்டு , 
4. ஆமணக்கஞ்செடி , 5. ஒரிருடி , 4. மெலிவு , 5. சிறைச்சாலை , 6. சீப்பு , 
6. துருபதன் மகன் . 

7. வலைச் சிக்கம் . 
சிகண்டிசன் வியாழன் . 

சிக்கர் - கள் . 
சிகநாதம்- ( வை . அ ) அப்பிரகம் . சிக்கனம் - இவறல் . 
சிகரப்பாடி - கோஷ்டம் , ( ஒரு பூண்டு). சிக்கி - நாணம் . 
சிகரம் - மலையுச்சி , 2. தலை , 3. கோபுர சிக்கு - நூல் முதலியவற்றின் சிக்கு , 2 . 
சிகரம் , 4. உச்சி , 5. மலை , 6. உயர் சிக்கானகாரியம் , 3. மாட்டிக்கொள் 
ச்சி , 7. வீடு , 8. திரை , 9. வட்டில் , ளுகை , 4. கண்ணி , 5. தடை , 6 . 
10. காக்கை , 11. சுக்கு . 

எண்ணெய்ச்சிக்கு , 7. சிக்கு நாற்றம் , 
சிகரிட கோபுரம் , 2. மலை , 3. கருநா 

8. மாசு . 
ரை , 4. எலி, 5. புல்லுருவி , ( ஓர் சிக்குரு- நல்லமுருங்கைமரம் . 
பூடு ). 

சிக்குவை - நாக்கு . 
சிகரிநிம்பம் மலைவேம்பு , ( ஓர் மரம் . ) சிக்கென உறுதியாக , 2. உரமாக 
சிகரியந்தம் - புல்லுருவி , (ஓர் பூடு .) சிக்கெனவு - உறுதி , 2. கையிறுக்கம் . 
சிகல 

(வி ) குறைய, 2. கெட . சிங்க - ( வி ) குறைய , 2. இளைக்க , 8 . 
சிகழிகை - மயிர்முடி , 2. வாசிகை, கெட . 

8. சித்திரத்தொங்கல் , 4. மாலை . சிங்கநாதம் - சிங்கத்தொனி, 2. வெற் 
சிகா - முத்திரை . 

றியாளர் செய்யுந் தொனி , 3. ஓர் 
சிகா - சிகை . 

வாச்சியம் . 
சிகாமணி - முடியிலே தரிக்குமணி , 2. சிங்கநோக்கு - இலக்கணச் சூத்திரநிலை. 
சிரேஷ்டன் . 

சிங்கம் - சிங்கவிராசி , 2. உயர்ந்தோன் , 
சிகாரி வேட்டை 

8. ஓர் மிருகம் , 4. விளையாட்டிலோர 
சிகாவலம் ஓர் பாசி . 

ளவு , 5. சரகாண்டபாஷாணம் . 
சிகாவளம் - மயில் , 

சிங்கல் ( தொ ; பெ ) குறைதல் , 2. கெ 
சிகி - மயில் , 2. நெருப்பு , 8. கேது . டல் , 


சிச்சி 


201 


சிணுக் 


சிங்கவல்லி - தூதளை , ( ஒரு கொடி .) சிச்சிலுப்பான் 
சிங்கவேறு- ஆண்சிங்கம் , 2. வீரன் . சிச்சிலுப்பை- ஓர் வசூரி . 
சிங்களம் - ஓர் தேசம் , 2. சிங்களபா சிச்சீ- இகழ்ச்சிக் குறிப்பு . 

ஷை , 8. சிங்களக்கூத்து , சிஞ்சம் - புளிமாமரம், 2. புளியமரம் . 
சிங்கன் - குறவன் . 

சிஞ்சாரி - புளியமரம் . 
சிங்கன்வாழை- ஒருவித வாழை . சிஞ்சிதம் - ஆபரணவொலி . 
சிங்காசனம் -- சிங்காதனம் . 

சிஞ்சினி- வின்னாண் . 
சிங்காடி 

சிஞ்சுகம் - கேகயப்புள் . 
சுண்டுவில் . 
சிங்காணி 

சிஞ்சுமாரம் - முதலை . 
சிங்காரம் - சிறப்பு , 2. நவரசத்தின்னா சிடம் --சாதிக்காய். 
ன்று , 3. அலங்காரவருணனை 

சிட்சகன்-மாணாக்கன் , 2. உபாத்தியா 
சிங்காரிக்க - ( வி ) அலங்கரிக்க , 2 . 

யன் . 
அலங்கரித்துரைக்க . 

சிட்சாகரன் - உபாத்தியாயன் , 2. வியா 

சன் . 
சிங்கி நஞ்சு , 2. ஒர்வகைலோகநஞ்சு , 
3. ஒர் மீன் , 4. கடுக்காய் , 5. மிரு சிட்சிக்க- ( வி ) தண்டிக்க , 2. படிப் 

பிக்க , 
தாரசிங்கி , 6. குறத்தி . 
சிங்கிகம்- ( வை . - ) கறிமுள்ளிச்செடி . சிட்சிப்பு - தண்டனை , 2. படிப்பிக்கை . 
சிங்கிட்டம்- ) ஒர் மரம் , 2. பாலைக் சிட்சை - தண்டனை , 2. படிப்பிக்கை ,, 
சிங்கிரம்- கொடி . 

. 

3. வேதாங்கத்திலொன்று . 
சிங்கிநாதம் - நூனாதிக்கம் , 

சிட்டபரிபாலனம் - சற்சனரைக் காத் 
சிங்கியடித்தல் ஒரு விளையாட்டு , 

தல் . 
சிங்கிலி குன்றிக்கொடி , 2. இண்டஞ் சிட்டம் கிட்டம் , 2. சன்மார்க்கம் . 

சிட்டர் 
செடி . 

. 
சிங்கிவேரம்- 

- 
சிங்குவம் - சுக்கு . 

சிட்டா - குறிப்பேடு . 
சிங்கினி - வில் , 2. வின்னாண் . 

சிட்டி - ஓரளவுக் கருவி , 2. மண்சிட்டி , 
சிங்குவை - 

3. சூதாடுகவறுருட்டுஞ்செப்பு . 

. 
சிசம்- ( வை . அ ) தமரத்தைமரம் . 
சிசிரம் - ( வை . அ ) சந்தனமரம் . 

சிட்டிக்க- (வி ) உண்டாக்க . 
சிசினம் - ஆண்குறி . 

சிட்டிப்பு - படைப்பு . 

சிட்லிங்கமரம் - 
சிசு - குழந்தை , 2. கருப்பசிசு , 3. வில 

ஓர் மரம் . 
ங்கின் குட்டி . 
சிசுகத்தி 

சிட்டு - அற்பம் , 2. ஓர் குருவி , 3 . 
சிசுவதை குழந்தையைக் கொல் 

குடுமி . 
லல் . 
சிசுவத்தி - 

சிட்டை - ஆடைக்குறி . 
சிசுபாலன் - இடையெழுவள்ளலி லொ சிணாட்ட - ( வி ) பிடிக்க 
ருவன் . 

சிணறு - அடர்ந்த மரக்கிளை 
சிசுமாரம் - முதலை . 

சிணி - கெட்ட நாற்றம் . 
சிசுரம் - ( வை . அ ) கிலுகிலுப்பைச்செடி . சிணுக்க - ( வி ) சீண்ட , 2. சிக்குப்படு 
சிசுருட்சை கருமமுடிக்கும்பேட் த்த , 3. பிள்ளை திருட . 
சிசுருக்ஷை 

சிணுக்கம் - அழுகை . 
சிச்சிலி சிரற்புள். 

சிணுக்கு - சிக்கு . 


சிங்கவை - 


நா . 


) 


சிட்லிங்கமாம் 


சை . 


சிதற 


202 


சித்த 


மை . 


டை , 


சிணுக்குச் சிணுக்கென தாமதக் சிதறடி - ( வி ) சேதப்படுத்து , 2. தோற் 
குறிப்பு . 

கடி . 
சிணுங்க - ( வி ) மூக்காலேயழ , 2. மசிதறி - மழை. 
ழைதூற . 

சிதனம் - ( வை .அ ) கோடகசாலை , ( ஒரு . 
சிணுங்கி - தொட்டால் வாடி , ஒருசெடி . 

பூண்டு . ) 
சிண் - கூட்டாளி , 2. கையாள் , 3. சிதன் - சுக்கிரன் , 2. அச்சமுள்ளோன் . 
சூதாட்டுத்தாயம் . 

சிதாகாசம் - ஞானாகாசம் . 
சிண்டி - மயிர். 

சிதாக்கினி - ஈமாக்கினி . 
சிண்டு- குடுமி , 2. ஓரளவு . 

சிதாத்துமா - கடவுள் . 
சிதக- ( வி ) எழுதினதைக் கிறுக்க . சிதாபாசம் 
சிதகம்- தூக்கணங்குருவி , 

சிதாபாசன் 

ஆத்துமா . 
சிதகன் - சுக்கிரன் . 

சிதாம்புசம் 

வெண்டாமரை . 
சிதடன் - அறிவில்லான் , 2. குருடன் . சிதாம்போசம் 
சிதடி -சிள்வண்டு , 2. அறிவிலி, 8. சிதாரம் - தேரிடக்கியம் . 
குருடி . 

சிதார் - மரவுரி , 2. சீலைத்துணி . 
சிதடு - பேதைமை , 2. குருட்டுத்தன் சிதானந்தம் - ஞானானந்தம் . 

சிதிரம் - கோடாலி , 2. தீ , 3. வாள் . 
சிதப்பூரம் - பொன்னாங்காணிக்கீரை. சிதிலம் -பதனழிவு. 
சிதம் - செயிக்கப்பட்டது , 2. வெண் சிதுமலர் - தண்ணீர்விட்டான் . 

மை , 3. விண்மீன் , 4. புளியாரை , சிதுரம் - ( வை . அ ) நேர்வாளக் கொட் 
( ஓர் கீரை ), 5. விஷ்ணுகரந்தை , ( ஒர் 
பூடு ) , 6. ஞானம் . 

சிதேகி - கடுமரம் , 
சிதம்ப- ( வி ) பதனழிய, 2. சிலிர்க்க , 3. சிதை- கீழ்மை . 

கைகால் சிலிர்க்க , 4. நீர்ச்சாவியாக . சிதைய - ( வி ) கெட , 2. வெட்டுண்ண 
சிதம்பரம் - ஒர் சிவஸ்தலம் . 

3. சாக , 4. மருவிச்சிதைய , 5. வழக்க 
சிதம்பல் ( தொ . பெ ) பதனழிதல், 

மாற , 6. இரிய , 7. சீர்கெட , 8. சந் 
சிதம்பு - ஓர் காலணி , 2. பதனழிவு. தஞ் சிதைய , 9. எழுத்து முதலிய 
சிதர - ( வி ) சிந்த 

குறைய . 
சிதரம் - உறி . 

சிதையர் - கீழ்மக்கள் . 
சிதர் - மழைத்தூறல் , 2. மழைத்துளி, சிதைவு - கெடுதி , 2. பதனழிவு , 3 .. 
3. பூந்தாது , 4. பாரகம் , 5 . கந் குன்றுதல் , 4. இரிவு , 5. பெயர் முத 

தைத்துணி , 6. உறி , 7. வண்டு லியகெடுதல் , 6. தளை முதலிய வழுவு 
சிதர்க்க- ( வி ) சிந்தச்செய்ய . 

தல் , 7. சீர்கேடு . 
சிதலம் - பதனழிவு. 

சித்தகம் - தலைச்சீரா. 
தல - கறையான் , 2. சீலைத்துணி , சித்தக்கல் - குறிஞ்சிலைக்கல் . 
3. நோய் . 

சித்தசமுன்னதி - சத்த பாதகத்தொ 
சிதல் - கறையான் . 
சிதவல் - தேரிடக்கியம் , 2. மரவுரி , சித்தசலனம் - மனக் குழப்பம் . 

3. சீலைத்துணி , 4. புரையோடு புண் . சித்தசன் - மன்மதன் . 
சிதன் - கறையான் , 2. மீன்செதிள் , 3. சித்தஞ்செய்தல் - ( தொ . பெ ) தயார் 

புண்ணசறு , 4. செதுக்குதுண்டு. செய்தல் . 
சிதற ( வி ) இறைக்க , 2.பொருளழிக்க, சித்தப்பிரமை - மன மயக்கம் . 
3. சிந்த , 4. கலைய , 5. புத்திதெற , சித்தமன் - ( வை . அ ) ஆமணக்கஞ் 
6. திரிந்தலைய , 7. பயன்படாது போக செடி . 


ன்று . 


1 


. 


சித்தி 203 

சித்தி 
சித்தம் - ( வை . அ ) முருங்கைமரம் . சித்திரகூடம் ஒரு மலை . 
சித்தம் - உட்கரண நான்கினொன்று , 2. சித்திரகெண்டி - ஒரிருஷி . 
உள்ளக்கருத்து , 3. காருண்ணிய சித்திரகெண்டிசன் - வியாழன் , 
மனம் , 4. சித்தாந்தம் , 5. உண்மை , சித்திரக்காலி - ஓர் நெல் . 
6. யோக மிருபத்தேழிலொன்று , 7. சித்திரக்குள்ளன் - மிகக் குறியன் . 
ஆகம மிருபத்தெட்டிலொன்று . சித்திரசேனன் - நரககணக்கரிலொரு 
சித்தராருடம் - விஷவாகடத்தொன்று . வன் . 
சித்தர் - தேவகணத்தொரு திறத்தோர் , சித்திரதாரணை - நவதாரணை யினொ 
2 . அஷ்டசித்தியடைந்தோர் , 3. ஞா ன்று . 
ன சித்தியடைந்தோர் . 

சித்திரதாளம் - ஓர் தாளம் . 
சித்தலயம் - மன ஒடுக்கம் . 

சித்திரபானு - சூரியன் , 2. தீ , 3. ஓர் 
சித்தல் - சீலை . 

வருடம் . 
சித்தன் - இலவமரம் .. 

சித்திரபுத்திரனார் - சித்திரகுத்தனார் . 
சித்தன் - சிவன் , 2. வைரவன் , 3. அரு சித்திரப்பாலடை 
கன் , 4. மாயவித்தை செய்வோன் , சித்திரப்பாலாடை - 

ஓர்பூடு . 
5. தந்திரி, 6. உண்மையுள்ளவன் . சித்திரப்பாலாவி - அம்மான் பச்சரிசி , 
சித்தாந்தசிரோமணி - வடமொழியி ( ஒரு பூண்டு ) . 
லுள்ள ஒருக்கோள சாத்திரம் . 

சித்திரமூலம் - கொடிவேலிச்செடி 
சித்தாந்தம் --நிச்சயமானது , 2. மதம் , 

அது : பஞ்ச மூலத் தொன்று . 
3. கணிதசித்தாந்தம் , 4. சிவாகமங் சித்திரம் - சித்தரித்தவடிவம் , 2. சிறப் 
கள் , 5. வைஷ்ணவாகமங்கள் . 

4 , 3. பேரழகு , 4. அலங்காரம் , 
சித்தாந்தி - சித்தாந்தசமயி , 2. கணிதன் . 

5. நாகரிகமான பேச்சு , 6. மெய்போற் 
சித்தாமோகம் 
பேரோசனை . 

பொய்கூறல் , 7. ஒர் கவி , 8. அதிச 
சித்தாமோசம்- 

யம் , 9. ஆமணக்கஞ்செடி , 10. நூத 
சித்தார்த்தம் - வெண்கடுகு , 2. தத்துவ னம் , 11. ஒர் சிற்பநூல் . 

சித்திரரேகை - ஒரிரேகை , 2. குபே 
சித்தார்த்தர் - கௌதம புத்தர். 

ரன் மனைவி . 
சித்தார்த்தி - ஓர் வருஷம் . 
சித்தி - கை கூடுதல், 2. தபோபலம் , சித்திரர் - சித்திரகாரர் , 2. தச்சர் , 3 . 
3. மோட்சம் , 4. ஓர் யோகம் , 5 . 

சிற்பர் . 
திடம் , 6. எட்டிமரம் , 7. சவக்கா சித்திரவதை - கண்ட துண்டமாய்வெட் 
ரம் . 

டிக் கொல்லல் . 
சித்திக்கல் - சித்தக்கல் , 

சித்திரவேளாகொல்ல கொல்லித் 
சித்தித்தல் ( தொ . பெ ) கைகூடுதல் . 

திறத்தினொன்று . 
சித்திமூலம் - நிலப்பனங்கிழங்கு . 

சித்திராக்கினை - சித்திரவதை . 
சித்தியார் - ஓர் சைவசித்தாந்த நூல் . சித்திராங்கதன் - விஞ்சையர் வேந்தன் , 
சித்திரகடம் - காடு , 

2. குருகுலவரசரிலொருவன் , 3. நர 
சித்திரகண்டன் 

கிலோர்கணக்கன் , 
புறா . 
சித்திரகிரீவன் - 

சித்திராங்கி - நரேந்திரன்பாரி , 2. தந் 
சித்திரகம் - கொடிவேலி , ( ஒரு செடி ). 

திரகாரி , 
சித்திரகவி - ஒரு கவி . 

சித்திராபூரணை 

) சித்திரையிற் 
சித்திரகன் - இயவனன் . 

சித்திராபௌரணை- பௌர்ணமி , 
சித்திரகாயம் - புலி . 

அஃது சித்திரகுத்தர் பிறந்த நாள் . 
சித்திரகுத்தனார் -- நமன் கணக்கன் . சித்திரான்னம் - பலவகைச் சாதம் , 


ஞானம் . 


பேச . 


சிந்தி 204 

சிம்மா 
சித்திரிக்க-( வி ) சித்திரமெழுத , 2. சித் சிந்தியல் வெண்பா- மூன்றடியாய் நே 
திரமாய்ப் பேச , 3. வஞ்சகமாய்ப் ரிசை வெண்பாப்போலவும் இன்னி 

சை வெண்பாப்போலவும் வருவது . 
சித்திரிணி - சித்தினி . 

சிந்து- கடல் , 2. நீர் , 3. ஆறு , 4. சிந்து 
சித்திரை- சித்திரைநாள் , 2. ஓர் மாதம் , தேசம் , 5. பதினெண்பாடையிலொ 

3. சித்திரப்பாலாவி , ( ஒரு பூண்டு . ) ன்று , 6 , சிந்துநதி , 7. யானை , 8 . 
சித்திரோடாவி - சித்திரகன். 

முச்சீரடி , 9. சிந்துகவி , 10. குள் 
சித்திலிகை - எழுத்துச் சீலை . 

ளன் , 11. வைடூரியம் , 12. இரு 
சித்தில் அறிவு . 

வாட்சி , ( ஒரு மரம் ) 
சித்தினி - நால்வகைப் பெண்ணினொரு சிந்துதல் - ( தொ . பெ ) ஒழுகல் , 2. சித 
த்தி . 

றல் , 3. கொல்லுதல் . 
சித்து அறிவுப்பொருள் , 2. மாயவித் சிந்துரம்- சிவப்பு , 2. செவ்வியம் , 3 . 

தை , 3. யாகம் , 4. அரூபம் . புளியமரம் , 4. யானை . 
சித்துடு - கிலுகிலுப்பைச்செடி, சிந்துரிக்க - ( வி ) சிந்தூரமாக்க . 
சித்துரூபம்-( வை . அ ) நேர்வாளக்கொட் சிந்துவாரம் - வெண்ணொச்சி , ( ஒரு 
டை , 2. அறிவுரு. 

செடி ), 2. கடல் , 3. வில் . 
சித்தை - எண்ணெய்த் துருத்தி . சிந்தூரம் - சிவப்பு , 2. செந்திலகம் , 3 . 
சிநேகம்- அன்பு . 

ஓர் மருந்து , 4. செங்குடை , 5. புளி 
சிநேகிதம் - நட்பு . 

யமரம் , 6. வெட்சிச்செடி , 7. சேங் 
சிந்தகம் - புளியமரம் , 2. தூக்கணங் கொட்டை , 8. யானை . 
குருவி . 

சிந்தை - எண்ணம் , 2. கருத்து , 3 . 
சிந்தம் - புளியமரம் . 

மனம் , 4. குறிப்பு , 5. கவலை , 6. துன் 
சிந்தவம் இந்துப்பு. 

பம் . 
சிந்தனாபோகம் - மானதப் புணர்ச்சி . சிந்தைகூரியன் - புதன் , 2. கூர்மை 
சிந்தவன - நினைவு , 2. கருத்து , 3. கவ யான புத்தியுடையவன் . 
லை , 4. தியானம் , 5 , தேவசிந்தனை , சிபாரிசு - யோக்கியதாபத்திரம் . 

6. ஆராய்வு , 7. விருப்பம் . சிபி - சிபிச்சக்கரவர்த்தி . 
சிந்தன் - குள்ளன் , 2. தூக்கணங் சிப்பந்தி- வேலையாட்களையமர்த்துதல் . 

சிப்பம் - சீலைமூட்டை , 2. புகையிலைச் 
சிந்தாகுலம் - மனக் கவலை . 

சுமை , 3. சின்னது , 

. 
சிந்தாக்கட்டிகை - கழுத்தாபரணத் சிப்பி இப்பி , 2. கிளிஞ்சில் . 
சிந்தாக்கு - 

தொன்று . சிப்பிமுத்து . - சிப்பியில் விளையுமுத்து . 
சிந்தாக்கு ஓர் விளையாட்டு , 

சிப்பியர் - பாணரிலோர் வகுப்பு , 2. கம் 
சிந்தாத்திரி - நல்ல பயணம் , 2 . மியர் . 
சிந்தாத்திரை - சுகவாழ்வு . சிப்பியன் - பாணன் . 
சிந்தாமணி - தேவமணியினொன்று , 2. சிமட்டா - 

ஓர் நூல் , 3. ஓர் மாத்திரை , 4. ஒரூர் . சிமிட்டா- மயிர்பிடுங்குங்கருவி .. 
சிந்திக்க - ( வி ) நினைக்க , 2. கருத , 3. சிம்ட்டா 
தியானிக்க , 4. ஆராய , 5. எண்ண , சிமட்டி - பேய்க்கொம்மட்டிக்கொடி 
6. கவலைப்பட . 

சிமந்தூரி- சிறுபுள்ளடி , ( ஒரு பூடு ) . 
சிந்திப்பு நினைப்பு . 

சிமயம் - மலையுச்சி , 2. மலை . 
சிந்தியம் சிந்திப்பது , 2. சிவாகமத்தி சிமாளம் 
னொன்று . 

சிம்மாளம்- 

. 


குருவி . 


சிம்பத்தை ( வை . அ ) சிறுபுள்ளடி, சிரபங்கம் - சிரச்சேதம் . 
சியிறு 205 

சிராந் 
சிமாளிக்க- ( வி ) சந்தோஷிக்க, 2. சரிக் சிரகம் - தலைச்சீரா , 2. மழைத்துளி, 3 . 
கட்ட . 

கரகம் . 
சிமி - குடுமி . 

சிரக்க - ( வி ) அழிக்க . 
சிமிக்கி - 

சிரக்கம்பம் - தலையசைப்பு . 
ஜிமிக்கி பெண்காதணியினொன்று . சிரக்கொழி-( வை . அ ) குழலாதொண் 
சிமிட்ட - ( வி ) கண்சிமிட்ட , 2. கண்ணி 

டைக்கொடி , 2. வசம்பு . 

சிரங்காடு - அடர்ந்தகாடு . 
மைக்க , 3. வஞ்சிக்க , 

சிரங்காய் - சிரங்கை . 
சிமிட்டு - கண்சைகை . 
சிமிண்டு - தடி . 

சிரங்கு- ஓர் புண் , 2. சொறி . 

சிரங்கை - கைகொண்ட அளவு . 
சிமிண்டுதல்- ( தொ . பெ ) கிள்ளுதல் . சிரசன்-( வை . அ ) சீர்பந்தபாஷாணம் , 
சிமிலம் - மலை . 

சிரசு - தலை , 2. தலைமை . 
சிமிலி - குடுமி , 2. உறி , 3. சிள்வண்டு , சிரச்சேதம் - தலையை வாங்குதல் . 
4. பூளைச்செடி . 

சிரஞ்சீவி - தீர்க்காயுளுடையோன் . 
சிமிழ் செப்பு . 

சிரட்டை- கொட்டாங்கச்சி . 
சிமிழ்க்க- (வி ) கட்ட , 2. பிடிக்க சிரஸ்ததார் - 
சிமிளித்தல்- ( தொ , பெ ) சிமிட்டுதல் . (சிரஸ்தா பிரதானி . 
சிமிள் - சிமிழ் . 

சிரஸ்தாதார் - 
சிமுக்கிடுதல் - அசைதல் , 2. சிற்றோ சிரத்த- (வி ) ஒலிக்க , 2. பேசியிரைய . 
லிக்குறிப்பு . 

சிரத்த காளகம் - மருக்காரை , ( ஓர் 
சிமுட்டி - கீழ்காய்நெல்லி , ( ஒரு பூடு . ) (சிரத்தகாழகம் செடி ) . 
சிமை - குடுமி . 

சிரத்தை - அன்பு , 2. பத்தி . 
சிம்ப- ( வி ) ஒலிக்க , 2. துள்ள . சிரநதி - கங்கை. 

- ( ஒரு பூடு 

சிரமம் - சிலம்பம் , 2. வருத்தம் . 
சிம்பல் - ( தொ . பெ ) ஒலித்தல் . சிரமன் - அடிமை , 2. ஈனன் . 
சிம்பிளிக்க - ( வி ) கண்ணிற்பொறிபற சிரமை - வருத்தம் . 
க்க . 

சிரம் - தலை , 2. உயர்ச்சி , 3. மேன்மை , 
சிம்பு - சிராய் , 2. இரும்புத்துக்கள் , 3 . 4. நெடுங்காலம் , 5. கூகைநீறு . 
நார் , 4. மூங்கிற்சிம்பு , 5. இளம் சிரம்பம் - ( வை . அ ) சாலாங்கபாஷா 
வளார் . 
சிம்புரி - சும்மாடு , 

சிரல் - சிச்சிலிக்குருவி , 2. முடிவிடம். 
சிம்புளி - கம்பளி , 2. செவ்வாடை . சிரவணம் - காது , 2. கேள்வி , 3. திரு 
சிம்புள் - எண்காற்புள் . 

வோணம் , 4. உபநிடத முப்பத்திர 
சிம்பை- அவரைக்கொடி . 

ண்டினொன்று . 
சிம்மதம் பாம்பு . 

சிரவம்- காது , 2. கவுதாரிப்புள் .. 
சிம்மம் - சிங்கம் . 

சிரறல்-( தொ . பெ ) சிரறுதல் . 
சிம்மாசனம் --சிங்காசனம் . 

சிரறுதல் ( தொ . பெ ) சிதறுதல் , 
சிம்மு - எல்லை . 

சிரற்றல்- ( தொ . பெ ) ஒலித்தல் . 
சியச்சினி - உத்தாமணி . 

சிராங்கம் - தலை . 
துத்தபாஷா - 

திவசம் . 
ணம் . 

- 
சியிறுதம் - கடுக்காய் , 

சிராந்தி - இளைப்பு . 


}, 


ணம் . 


. 


ஷராய் 


று . 


பண்ண . 


யானது . 


சிரேஷ் 206 

சிலமா 
சிராயி - 

சிரேஷ்டர் - சிறந்தோர் , 2. மூத்தோர் , 
நெடுங்காற்சட்டை . 
ஷராய் 

3. மேற்றிராணியார் . 
சிராய் - மரச்சிராய் , 2. பனஞ்சிராய் , சிரேணி - வரிசை , 2. இடையர்வீதி .. 
3. பருவின் முளை . 

3. ஒழுங்கு . 
சிராய்ப்பீனசம் - ஒரு நோய் . 

சிரேணியம் - இடையர் வீதி . 
சிராவணம் - கம்மியர் கருவியிலொன் சிரேயசு - விர்த்தி . 

சிரேவணம்- ( வை , அ ) காட்டாமணக் 
சிராவணம் - ஆவணிமாதம் , 2. ஓர் கல் , கஞ்செடி. 
சிராவணி - யாகமிருபத்தொன்றி சிரை - நரம்பு , 2. குரங்கு . 
னொன்று . 

சிரைக்க - ( வி ) மயிர்கழிக்க 
சிரிக்க - ( வி ) நகைக்க , 2. பரிகாசம் சிரைப்பு - மயிர்கழிப்பு . 

சிரோசம் 

மயிர் . 
சிரிப்பாணி - கொள்ளாச் சிரிப்பு , 2 . 

சிரோருகம் 

சிரோட்டம் - கடுக்காய் , 2. நெல்லி 
பகிடி , 3. பழிப்பு . 

மரம் , 3. தான்றிமரம் . 
சிரிப்பு - நகைப்பு , 2. பழிப்பு , 3. பகிடி . 
சிரீ - இலக்குமி , 2. மேன்மைக்குறிப்பு .. 

சிரோத்திரம் - காது . 
சிரீடம் - . 
( வை . அ ) குன்றிக்கொடி , சிரோபத்தியம் -க 

சிரோந்தம் - மயிர்ச்செறிவு . 

கடுக்காய் . 
2. வாகைமரம் . 

சிரோமணி - தலைமணி , 2. மேன்மை 
சிரீமுகம் - ஓர் வருடம் . 
சிருகாலன் - நரி , 
சிருக்கு - இலைக்கரண்டி , 

சிரோரத்தினம் - தலைமணி , 2. நாகரத் 

தினம் , 3. மேன்மையானவன் . 
சிருங்கம் - விலங்கின் கொம்பு . 
சிருங்கலம் - சங்கிலி, 2. யானைச்சங்கிலி , சிரௌதம் - வேதத்தோடு சம்பந்தப் 

சிரோவேஷ்டனம் - தலைச்சாத்து . 
சிருங்கலை - கால்விலங்கு . 

பட்டது . 
சிருங்காடகம் - நாற்றெருவுங் கூடுமி 

சில கொஞ்சம் , 
டம் , 

சிலகம் - சட்டுவம் . 
சிருங்காரம் - அன்பு , 2. நவரசத்திலொ சிலக்குணம் - திமிங்கிலம் . 
ன்று . 

சிலங்கம் - விளாம்பட்டை . 
சிருங்கி - ஒரு மருந்து , சுக்குமாம் , 2. சிலதன் - தோழன் , 2. ஊழியன் . 
பொன் . 

சிலதியர் - பெண்டோழிகள் . 
சிருட்டம் - சிற்பநூல் முப்பத்திரண்டி சிலத்திற்கடுகு - திமிங்கிலம் . 
னொன்று . 

சிலத்தின் பிரிதிவி ( வை . அ ) கர்ப்பூர 
சிருட்டி - படைப்பு . 

சிலாசத்து . 
சிருட்டிகர்த்தா - பிரமன் . 

சிலந்தி - சிலந்திப்பூச்சி , 2. கொப்புளம் , 
சிருட்டிக்க - ( வி) படைக்க , 2. உரு 3. கிரந்திப்புண் , 4. ஒர் மரம் . 
வாக்க . 

சிலந்திநாயகம் - கிரந்திநாயகப்பூடு . 
சிருட்டிப்பு - படைப்பு , 2. சிருட்டிப் சிலந்தியரிசி-பூங்கோரைப் புல் . 
பொருள். 

சிலப்பதிகாரம் - பஞ்சவிலக்கியத் 
சிருட்டியாளன் - ( வை . அ) சவக்கா தொன்று . 
ரம் . 

சிலமம் - ஆயுதபரிட்சை , 2. பயமுறுத் 
சிரேஷ்ட புத்திரன் - மூத்தமகன் . 
சிரேட்டம்- மூக்கியம் , 2. மூத்த சிலமன் - அசுமாற்றம் . 
சிரேஷ்டம் - தன்மை , 3. சிறந்தது . சிலமான்கல் ஓர் கல் . 


துகை . 


சிலாவ 


207 


சிலேபி 


. 


பம் . 


சிலமி -வீம்பன் . 

சிலாவருஷம் - கன்மழை . 
சிலமிக்க - ( வி ) சண்டைபோட , 2. சிலாவுதல் ( தொ . பெ ) சுலாவுதல் . 

பயமுறுத்த , 3. வீரங்கூற . சிலியானை - முடக்கொற்றான் பூண்டு . 
சிலம் ( வை . அ ) இந்துப்பு . 

சிலிர்க்க - ( வி ) மயிர்பொடிக்க , 2. உ 
சிலம்ப - ( வி ) ஒலிக்க . 

டம்பு முதலிய சிலிர்க்க , 3. தளிர்க்க 
சிலம்பக்கூடம் - சிலம்பம் பழகுமிடம் . சிலீமுகம் - அம்பு , 2. வண்டு , 3 . மு 
சிலம்பம் - படைக்கலம் பயில்கை , 2 . லைக்கண் , 4. யுத்தம் . 

. சிலீரிடுதல் 
சிலம்பன் - குமரன் , 2. குறிஞ்சிகிலத் சிலரோல்- ( தொ. பெ ) குளிருதல் . 
தலைவன் . 

சிலுகு - சண்டை , 2. தடை , 3. துன் 
சிலம்பி - சிலந்திப்பூச்சி , 2. ஓர் பரத்தை . 
சிலம்பு - ஒலி , 2. காற்சிலம்பு , 3. மலை , சிலுகுசிலுகென - விரைவுக்குறிப்பு . 

4. பூசாரிகள் கைச்சிலம்பு . சிலுக்க- (வி ) கொஞ்சமாய்ச் சொரிக்க . 
சிலம்புரி - ஓர்வகைச் சீலை . 

சிலுக்க- ( வி ) சொறுகரைய , 2. கனிய , 
சிலர் - சிலபெயர் . 

3. காய்த்துக் குலுங்க , 
சிலவங்கம் - ( வை . அ ) மீனெலும்பு . சிலுக்கு - இருப்புவளையம் , 2. வாள் 
சிலவர் - வேடர் . 

முதலியவற்றின் பல் , 3. சிலும்பு , 
சிலா - கல் . 

4. வெட்டிய சிறு துண்டு , 5. சிலுக்கு 
சிலாக்கியம் - முக்கியம் , 2. புகழ்ச்சி , வெட்டு , 6. சிக்கு . 
3. உரிமை . 

சிலுசிலுத்தல்- ஒலிக்குறிப்பு, 2. ப 
சிலாசத்து - - ஓர் பருந்து , 2. மண் சிலுசிலெனல் - 1 டபடென்று பேசு 
சிலாசித்து - தைலம் . 

தல் , 3. சுறுசுறெனல் , 4. தூறல் , 
சிலர் சாஸநம் - 

5. சிலுசிலெனக் குளிர்வருதல் , 
கல்வெட்டு . 
சிலாசாதனம் 

சிலுப்ப - ( வி ) மயிர்நெறிக்கச்செய்ய , 2 . 
சிலாஞ்சனம் - நீலாஞ்சனம் , 

தலையசைக்க, 3 , கலக்க , 4. தயிர்க 
சிலாதரன் - நந்திதேவர் பிதா . 
சிலாதலம் - பாறை , 2. கல்பரப்பிய சிலுப்பு - நடுக்கம். 
விடம் . 

சிலும்ப - ( வி ) கிளம்ப , 2. கலங்க , 3 . 
சிலாநாகம் - சூடாலைக்கல் .. 

ஒலிக்க . 
சிலாந்தி - சீந்திற்கொடி . 

சிலும்பல் - மயிர்சிலும்புதல் , 2. சீலைமு 
சிலாபம் - முத்துக்குளிப்பு . 

தலியவற்றின் சிலும்பல் , 3. தலைமயி 
சிலா பேசி செப்பு நெருஞ்சிற் பூண்டு . ர்ச் சிலும்பல் , 4. பீற்றல் . 
சிலாப்ப – ( வி ) கழப்ப, 2. வீணாகப் சிலும்பு - மரச்செதும்பு, 2. களிம்பு . 
போக்க . 

சிலுவட்டை - சிறியது . 
சிலாமணி - எங்குஞ் செல்லுமணி . சிலுவல் - கந்தை , 2. அவலட்சணம் , 
சிலாமணி - கர்ப்பூர சிலாசத்து . 

3. சுசியிலி . 
சிலாமதம் - கன்மதம் . 

சிலுவை - கழுமரம் . 
சிலாமனா- மனோசிலை . 

சிலேடிக்க- ( வி ) ஈரடியாய்ப்பேச . 
சிலாமேனி - கண்டகிச்சிலை . 

சிலேடை- உபயார்த்த சொற் 
சிலாம்பு - மீன்செதிள் , 2. மரப்பொரு சிலேஷை- - டர் . 
க்கு . 

சிலேட்டர்- செட்டிகள் . 
சிலாரு குழப்பம், 2. பதிலீடு . 

சிலேட்டுமம் 
சிலேஷ்மம்- 

. 
சிலாவட்டம் - சாணைக்கல் . 

சிலேபிட ஓர்வகைப் பணிகாரம் . 


டைய . 


சில்வா 


208 


சிவம் 


. 


. 


சிலையாம்- ) 


சிலேபியர் - செட்டிகள் . 

சில்வானம்- சொச்சம் . 
சிலேற்பனம் - கோழை . 

சிவகங்கை - சிதம்பரத்தில் ஓர் தீர்த் 
சிலை - ஒலி , 2. வில் , 3. தனுராசி , தம் , 2. மதுரைக்கருகில் ஒரூர் . 
4. மூலநாள் , 5. ஒர் மரம் . 

சிவகதி - மோட்சம் . 
சிலை - கல் , 2. மலை , 3. மூலவிக்கிரகம் , சிவகம்- ( வை . அ ) சாதிக்காய் , 2. நாய்ச் 

4. மனோசிலை , 5. சூதபாஷாணம் . சீரகம் . 
சிலைக்க ( வி ) ஒலிக்க. 

சிவகரந்தை - ஒரு பூண்டு . 
சிலைநிறக்கல் - மாமிசச்சிலை . சிவகாமி - பார்வதி . 
சிலையாவி - 

சிவசங்கற்பம் - உபநிடதத் தொன்று . 
கல்நார் . 
சிலைவிந்து 

சிவ்சத்தி - சிற்சத்தி முதலிய பஞ்சசத்தி , 
சிலோச்சயம்- மலை . 

சிவசமயம் - சைவமதம் . 
சில் - ஆரவாரம் , 2. வட்டமானது , சிவசன்மா - வடமதுரையிலிருந்தவோ 

3. கண்ணாடிச்சில் , 4. சிலைச்சில் . ரந்தணன் . 
சில் - சில . 

சிவச்சி-( வை . அ ) சாதிக்காய் . 
சில்லத்து - சிறுசட்டை , 

சிவஞானசித்தியார் ஒருசைவசித் 
சில்லம் தேற்றாமரம் , 2. அவதி , 3. சி தாந்த சாஸ்திரம் . 
றுதுண்டு, 

சிவஞானபோதம் - ஒராகம நூல் . 
சில்லரி சிலம்பினுட்பருக்கை . சிவன் - ( வி ) கலக்க , 2. பொருத்த , 
சில்லர் - வேடர் . 

3. கிட்ட , 4. பொருத . 
சில்லறை சிதறியவை , 2. சில்லறைச் சிவதம் - இருக்குவேதம் . 

சரக்கு , 8. மீதி , 4. சில்வானம் , 5. தி | சிவதை - ஒர் கொடி , 
ருடருபத்திரவம் , 6. சாவு , 7. ஓர்வ சிவத்ததாசி - செம்பருத்தி , ( ஒருசெடி ). 
கைக்காதணிகள் , 8. அற்பமானவை , சிவத்தம் - ( வை . அ ) செம்முருங்கை , 
9. தீர்க்கப்படாதவை . 

( ஓர் மரம் ) . 
சில்லா ஓரதிகாரிக்குள்ளடங்கிய சிவத்தல் ( தொ . பெ ) சிவக்குதல் , 2 . 
வெல்லை . 

கோபித்தல் . 
சில்லாடை - பன்னாடை . 

சிவந்தவேசை- செம்பரத்தைச்செடி . 
சில்லான் - ஒந்தி , 2. ஒர் விளையாட்டு , சிவந்தி - கொடிப்பாலை , ( ஒருசெடி ), 2 . 
சில்லி - இல்லி , 2. சிள்வண்டு , 3. தே செவ்வந்தி , ( ஒரு பூச்செடி ). 
ருருளை , 4. வட்டம் , 5. சிறுகீரை . 

- 

- 

சிவபீசம் - பாதரசம் . 
சில்லிட- ( வி ) குளிர்ந்துபோக , 2. பயப் சிவபுரம் 

காசி . 
பட , 3. முகஞ்சிவக்க 
சில்லியடை - சல்லடை . 

சிவபோகம் - சிவானந்தம் . 
சில்லு - ஒட்டுத்துண்டு , 2. ஓர் மரம் , சிவப்பு - செந்நிறம் , 2. சினக்குறிப்பு . 
3. சில் . 

சிவப்புக்கந்தி - கோழித்தலைக் கந்தகம் . 
சில்லுண்டி - சிலுவட்டை . 

சிவப்புக்கல் - ஈரற்கல் . 
சில்லூறு - ஒரு பூச்சி . 

சிவமது சிறுபுள்ளடி , ( ஒரு பூடு ). 
சில்லெனல் - குளிர்ந்து கிடக்குதல் , 2. சிவமயம் - மங்களகரம் . 

முகக்குளிர்ச்சி , 3. ஒலியின்மைக் சிவமரம் - ஓர் மரம் . 
குறிப்பு . 

சிவம் - முத்தி , 2. நன்மை , 3. உயர்வு , 
சில்லை - சிள்வண்டு , 2. தூர்த்தை . 4. சுயஞ்சிவம் , 5. நித்தியயோகத் 
சில்வாய் - கடைவாய் . 

தொன்று . 


லாடை . 


சிவனார்வேம்பு- ஓர் செடி . 


சிறக் 209 

சிறிவி 
சிவலிங்கம் - சிவபூசைத் திருவுரு . 

பட , 5. விசேஷிக்க , 6. அருமையா 
சிவல - செந்நிறமுடையோன் , 2 , சிவ யிருக்க, 7. மிகுதியாக. 
ப்பு நிறமுள்ளது . 

சிறக்கணிக்க - ( வி ) குறைய , 2. கடைக் 
சிவலோகச்சேவகன் - காந்தம் . கண்ணாற்பார்க்க , 3. சுருக்க , 4. உ 
சிவல் - கவுதாரி , 2. பகன்றைச்செடி . பேட்சைசெய்ய . 
சிவனார் கிழங்கு - கார்த்திகைக்கிழங்கு . சிறக்கணிப்பு - குறைகை , 2. சுருங்கு 
சிவனார்பாகல் - ஐவேலிக்கொடி 

கை , 3. கடைக்கண்பார்வை . 

சிறங்கணிக்க (வி ) அவமதிக்க , 
ஓர் செடி . 

சிறங்கிக்க- ( வி ) சிறங்கையாலளக்க . 
சிவனிப்பால் - கழுதைப்பால் . சிறங்கை - கைநிறைந்தவளவு . 
சிவன் சங்கரன் . 

சிறந்தகற்பகம் -- நாகபாஷாணம் , 
சிவா - கடுக்காய் , 2. கீழ்காய்நெல்லி, சிறப்பாங்கல் குருந்தக்கல் . 
( ஒர் பூடு ) , 3. வன்னிமரம் . 

சிறப்பித்தல் - ( தொ . பெ ) அலங்கரித் 
சிவாட்சம் - உருத்திராக்கம் . 

தல் , 2. கனப்படுத்தல் . 
சிவார்ச்சனம் சிவபூசை . 

சிறப்பு அலங்காரம் , 2. மகிமை , 
சிவார்ச்சனை 

3. மேன்மை , 4. விசேஷம் , 5. சிறப் 
சிவிகரம்- ( வை , அ ) சாதிக்காய் . புப்பெயர் , 6. அருமை , 7. மேம்பா 
சிவிகை - தண்டிகை , 2. எருது பூட்டிய டு , 8. உற்சவம் , 9. உபசாரம் ,, 
ஓர் பண்டி . 

10 , மிகுதி , 11. சுபம் , 12 , புலமைச் 
சிவிங்கி - ஒர் மிருகம் . 

சிறப்பு . 
சிவிறீ - நீர் வீசுந் துருத்தி , 2. பெரும் சிறப்புச்சூத்திரம் - ஒன்றற் குரித்தாய்ச் 
துருத்தி , 3. விசிறி . 

சொல்லுஞ் சூத்திரம் . 
சிவுகம் - தாடை , 

சிறப்புப்பாயிரம் - நூற்பெயருங் காரண 
சிவேதை - சீந்திற்கொடி , 2. தெற்கு , மும் ஆக்கியோன் பெயரும் அளவும் 
3. பகன்றைச்செடி , 4. சிவதைக் 

பயனுமுரைப்பது . 
கொடி . 

சிறப்புப்பெயர் - ஒன்றற்கே சிறப்பாய் 
சிவேரெனல் - சிவப்புநிறக்குறிப்பு . 

நிற்கும் பெயர் . 
சிவை - ஆணரி , 2. உலைத்துருத்தி , 3 . 

சிறப்பை - மரமணி . 
உலைமூக்கு , 4. வேர் . 

சிறாம்ப (வி ) பிறாண்ட , 2.உராய்ஞ்ச . 
சிவை - பார்வதி , 2. துர்க்சை . 
சிவ்வல்- ( வை . அ ) கடற்பாசி . 

சிறாம்பி - காவற்பரண் . 
சிவ்வெனல் - விரைவுக்குறிப்பு . 

சிறாம்பு - செதும்பு . 
சிளுபுளெனல் - ஒலிக்குறிப்பு. 

சிறாயத்துக்குச்சி - ஓர் பூடு . 
சிள்வண்டு - சில் வண்டு , 

சிறார் - சிறுவர் . 
சிள்ளுப்புள்ளெனல் - கோபக்குறிப்பு. சிறீசு - சிறியது . 
சிறகர் - சிறகு . 

சிறிட்டம் - வெள்ளிலோத்திரம் . 
சிறகி - ஓர் நீர்வாழ்பறவை . 

சிறிது - அற்பம் , 2. சிலபல . 
சிறகு - இறகு , 2. மீன் சிறகு , 3. தெரு சிறீயத்தினி - உத்தாமணி .. 
வின்பக்கம் , 4. நீர்க்காற்சிறகு , 5. ப சிறீயர் - 
னைமடலிற்பாதி , 6. கதவுச்சிறகு . 

சிறியவர் - 
சிறகுகோதுதல்- ( தொ . பெ ) சிறகை சிறியார்- கீழ்மக்கள் , 2. சிறுவா 
அலகால் வகிர்தல் . 

சிறியோர்- ) 
சிறக்க ( வி ) சிங்காரமாயிருக்க , 2. அழ சிறியாணங்கை ஒரு செடி . 
காயிருக்க , 3. மகிமைப்பட ,4. மேற் சிறீவில் ( வை . அ ) அகிலமரம் . 


Y 


சிறும 


210 


சிற்ப 


சி 


sai 


, 


சிறீ - தெய்வத்தன்மை . 

சிறுமல்-தண்ணீர்விட்டான் . 
சிறுக - ( வி ) சுருங்க , 2. சிறியதாக , 3. சிறுமாரோடம் - செங்கருங்காலி மரம் . 

தரித்திரமடைய , 4. சீர்குன்ற . 
சிறுகாஞ்சொறி 

- 
றுகாஞ்சோன்றி 

ஓர் செடி . 

சிறுமியம்சேறு . 
சிறுகாய்ஞ்சொறி 

சிறுமூலகம்- ஒர் கிழங்கு , 2. திப் 
சிறுகாரிடம்- ( வை . அ ) சாதிக்காய் . 

பிலி . 
சிறுகால-விடியற்காலம் , 2. சிறுவயது . சிறுமை - அற்பம் , 2. தரித்திரம் , 3 . 
சிறுகால் - தென்றல் , 2. காவட்டம்புல் . 1. துன்பம் , 4. நோய் , 5. இளமை , 6 . 
சிறுகாற்று - இளங்காற்று . 

குறைவு , 7. இழிவு , 8. எளிமை , 9 . 
சிறுகீரை - ஓர் கீரை . 

நொய்மை , 10. இழிபிறப்பு . 
சிறுகு - துன்பம் . 

சிறுமைப்படுதல் - ( தொ . பெ ) தரித்தி 
சிறுகுடி - குறிஞ்சி நிலத்தூர் , 2. சிற்றூர் , 

, 

ரப்படுதல் , 2. இடைஞ்ரற்படுதல் . 
3. சிறுகுடும்பம் . 

சிறுமையர் - கீழ்மக்கள் . 
சிறுகுரும்பை - ஓர் நெல் . 

சிறுவரை - அற்பம் , 2. காலநுட்பம் , 
சிறுக்கன் - பயல் . 

3. சிறுபொழுது . 
சிறுக்கிட வேலைக்காரப்பெண் , 2. வாலி சிறுவல் - குழந்தை 
பஸ்திரீ . 

றுவழ துவண - ஒரு செடி . 
சிறுசொல் - பழிச்சொல் 

சிறுவன் - புதல்வன் , 2. இளையோன் . 
சிறுதேர் - விளையாட்டுத்தேர் . சிறுவாடு - சொற்பதேட்டம் . 
சிறுத்தை -சிறுபுலி, 

சிறுவிதி - தக்கன் . 
சிறுத்தொண்டர் - அறுபத்து மூன்று சிறுவிலை - குறுவிலை . 
நாயன்மாரிலொருவர் . 

சிறை - அடிமையானவள், 2. அடிமைத் 
சிறுநாகம் ஓர் மரம் . 

தனம் , 3. காவல், 4. தடை , 5. விப 
சிறு நாவல் - ஒர் செடி . 

சாரி , 6. சிறைச்சாலை , 7. இடம் , 8 . 
சிறுநீர் - மூத்திரம் . 

மதில் , 9. இறகு , 10 , பக்கம் , 11 . 
சிறுபஞ்சமூலம் - ஓர் நூல் . 

நீர்க்கரை . 
சிறுபயறு - பச்சைப்பயறு . 

சிறைக்களம் 
சிறுபாணாற்றுப்படை 

ஒரு தமிழ் சிறைக்கூடம் - சிறைச்சாலை . 

சிறைசெய்தல் - ( கொ . பெ ) அடிமைப் 
சிறுபாலடை - ஓர் பூடு . 

படுத்தல் . 
சிறுபான்மை - சிறுவழக்கு . சிறைப்பாடு - அடிமைத்தனம் , 2. கட் 
சிறுபுலியூர் - காவிரியின் தென்கரையில் டுப்பாடு , 
உள்ள விஷ்ணு ஸ்தலம் . 

சிறையெடுத்தல் - ( தொ . பெ ) பெண் 
சிறுபுள்ளடி - ஒரு பூடு . 

கொள்ளல் , 
சிறுபுறம் - பிடரி. 

சிற்குணன் - கடவுள் . 
சிறுபூவள் - ஓர் பூடு . 

சிற்குணாலயம் - உபநிடதத் தொன்று . 
சிறுப்பம் - 

சிற்சத்தி - பஞ்சசத்தியினொன்று . 
சிறுவம் - இளமை . 

சிற்சபை - ஞானசபை . 
சிறுப்பனை - இழிவு . 

சிற்சிலிர்ப்பான் - ஓர் வைசூரிநோய் . 
சிறுமட்டம் - சிறுகுதிரை , 2. சிற்றளவு , சிற்சுகம் - ஞானானந்தம் . 
3. சிறுவாழைமரம் , 4. குட்டியானை , சிற்சொருபர் - கடவுள் . 
5. குள்ளம். 

சிற்பம் - சிற்பவிலக்கணம் , 2. சிற்பத் 
சிறுமணி-சதங்கை , 2. ஓர் நெல் . தொழில் , 8. சிற்பசாத்திரம் . 


நூல் . 


| 


சினேகி 


211 


சின்னை 


சிற்றத்தாள் - சிறியதாய். 


மை . 


. 


சிற்பரக்கூர்மை - கந்தகவுட்பு . சினேகிதம் - நட்பு . 
சிற்பரம் - கடவுள் , 2 பிரமம் . சினேசம் - ( வை அ ) சாதிக்காய் 
சிற்பரவுப்பு - சிந்துலவணம் . சினேந்திரன் - புத்தன் , 2. அருகன் . 
சிற்பரை - சவுக்காரம் , 2 நிமிளை , 3 சினை - கருட்பம், 2. மீன்சினை , 3. முட் 
பராசத்தி . 

டை , 4. பூவரும்பு , 5. மரக்கொம்பு , 
சிற்பர் - கம்மியர் . 

6. உறுப்பு , 7. மூங்கில் , 8. பொரு 
சிற்பொருள் - சித்துப் பொருள். 

ளாதியாறனுபெயான்று . 
சிற்றகத்தி- ஒரு மரம் . 

சினைக்க - ( வி ) சிரங்குசினைக்க , 2. சினை 
சிற்றம்பலம் - சிதம்பரம் . 

கொண்டிருக்க, 3. பருக்க , 4. பூவ 
சிற்றரத்தை - ஒரு செடி . 

ரும்ப , 5. கருக்கொண்டிருக்க . 
சிற்றவை - சிறியதாய். 

சினைப்பு - விய க்குரு, 2. அரும்புகை, 

3. சரு + கொள்ளுகை . 
-- 

சின் - அசைச்சொல் , 
சிற்றாள் - ஏவலாள் . 

சின்மயம் - ஞானமயம் . 
சிற்றி - சிறியதாய் . 

சின்மாத்திரம் - ஆன்மாவின் சுபசன் 
சிற்றிரு- கிலுகிலுப்பைடிெ. 
சிற்றில் - குடிசை , 2. ஆண்பாற் பிள் சின்முத்தில்ர - ஞானமுத்திரை . 
ளைக் கவியினோருறுப்பு . 

சின்மூர்த்தி- கடவுள் . 

சின்மை - சிறுமை . 
சிற்றுணா-சிற்றுண்டி 
சிற்றுயிர் - அற்பசெந்து . 

சின்ன- சிறிய , 2. இழிந்த 
சிற்றூர் - குறிஞ்சி நிலத்தூர் . 

சின்னஞ்சிறியது . மிகச் சிறியது . 
- 

சின்னத்தனம் - அவமதிப்பு . 
- 

சின்னப்படுதல் - ( தொ பெ ) பங்கப்ப 
சிற்றெறும்பு - ஓரெறும்பு . 
சினகரம் கோவில் . 

சின்னப்பூ - ஒரு பிரபந்தம் , அது . கே 
சினத்தல்- ( தொ . பெ ) கோபித்தல் . 

ரிசை வெண்பாவாற் றசாங்கம்வைத் 
சினப்பு- கோபம் . 

து நூறு , தொண் ஹோறு , எழுபது , ஐம் 
சினம் - கோபம் . 

பது , முப்பது என்னு மெண்படப்பா 
சினவ- ( வி ) கோபிக்க , 2. பொர . 
சினவரன் 

சின்னமுத்து - ஓர் குருநோய் 
சினன் 

புத்தன், 2 . 
புத்தன் , 2. அருகன் . 

சின்னம் -சிறுமை, 2. காளம் , 3. அடை 
சினா- ( வை . அ ) வட்டத்திருப்பிச்செடி , 

யாளம் , 4. ஈனம் , 5. இலக்கணம் , 
2. பங்கம்பாலைச்செடி. 

6. முறம் , 7. தட்டு , 8. பாகம் , 9 . 

சிறியது . 
மூக்கிரட்டைச்செடி. 
சினாடிகா 

சின்னம் துண்டு , 2. விசித்திரம் . 
சினாது- மெலிவு , 2. மெலிந்தது . 

சின்னல் - வேடிக்கை . 
சினாவில் - ( வை . அ ) தும்பைப்பூடு . 

சின்னாபின்னம் - பொடிப் பொடியா 
சினீவாலி - சந்திரனொருகலை தெரியு 
மிரா . 

சின்னாருகம் - சீந்திற்கொடி , 
சினேகம் - அன்பு , 2. பட்சம் , 3. எண் சின்னி - ஓர்செடி, 2 இலவங்கம , 
ணெய் . 

சின்னீர் - துளிநீர் , 2. சிறுநீர் , 3. நிலை 
சினேகிக்க- ( வி ) சினேகஞ்செய்ய , 2 . 
பட்சமாய் நடத்த .. 

சின்னை - ஓர் மீன் . 


டுதல் . . 


டுவது . 


சினாடி 


isa 


னது . 


யாமை . 


சீஷம் 


212 


சீதாள் 


சீட்டை - 


சீ 

சீஷன்- மாணாக்கன் , 2 . ஞான 
சீடன் 

சீடன் , 
சீ - இகழ்ச்சிக்குறிப்பு , 2 . புண்ணின்சீழ் , சீடு - நூற்சீடு . 
3. சீயென்னேவல் , 

சீடை - ஓர் பணிகாரம் , 2. நருங்கள் . 
சீ- இலக்குமி , 2. பிரகாசம் , 3. சம்பத்து , சீட்டி - எழுத்துச்சீலை , 2. சீழ்க்கைக் 
4. சரசுவரி , 5. பார்வதி , 6. விஷம் , 

குழல் . 
சீகண்டன் -சிவன் , 

சீட்டு - பத்திரம் , 2 உண்டிச்சீட்டு , 3 . 
சீகம் - தமரத்தைமரம் . 

திருவுளச்சீட்டு . 
சீகம்புல் ஓர் புல் . 

முதைக் கொல்லை 
சீகரம் - மழைத்துளி , 2. சிறுமழை , 3. சீட்டைக்கதிர் - யில் விளைகதிர் , 
நீர்த்துளி , 4 , மழை , 5. புனற்றிரை , 2. விடுகதிர் . 
6. கடற்றிரை, 7. கரகம் , 8. கவரி , சீணசந்திரன் - தேய்பிறை . 
9. திருநலம் , 10. வாழ்வு , 11. சுக்கு . சீணம் 
சீகரி- ) 

நானம் , 2. கேடு . 
திவலை . 

க்ஷணம் - 
சீகர் 

சீண்ட- (வி ) தீண்டியுணர்த்த , 2. கைச் 
சீதா - பஞ்சலோகம் . 

சேட்டைசெய்ய . 
சீகாரம் - ஓர் பண் . 

சீண்டிரம் 
சீகாழி ஓர் சிவஸ்தலம் . 

சீண்ட்ரம் 

கசுமாலம் . 
சீகாளத்தி - ஒரு சிவஸ்தலம் . 

சீதகம் -ாயம் . 
சீகு - ஓர் புல் . 

சீதகன் - சுக்கிரன் 
சீக்க- ( வி ) காலினாற் சீக்க , 2. பெருக்க , சீதபேதி - ஒரு நோய் . 
3. செப்பஞ்செய்ய . 

சீதமண்டலி - ஓர் விஷசெந்து . 
சீக்கல் - சீழ்க்கை . 

சீதம் - சீதக்கட்டு , 2. குளிர்ச்சி , 3. நீர் , 
சீக்காச்சா- நாய்ப்புடோல் , ( ஒரு கொ 4. மேகம் , 5. வெண்மை , 6. சந்தன 
டி ). 

மரம் , 7. கொடுந்தமிழ் நாட்டினொ 
சீக்காய் - ஈசற்கொட்டுகை , 2. பழாத ன்று , 8. அகிலமரம் , 9. நறுவிலிம் 
பனங்காய் . 

ரம் . 
சீக்கிரம் விரைவு , 2. கைச்சுறுக்கு , 3. சீதரன் - மகாவில்ணு . 
மருந்துவீறு , 4. கோபம் , 5. உறை சீதவாரம்- ( வை . அ ) உத்தாமணி . 
ப்பு . 

சீதளம் - தண்மை , 2. குளிர் , 3. ஈரம் , 
சீக்கிரான் 

4. பச்சைக்கர்ப்பூரம் , 5. கோடக 
சீக்கிரி உசிலமரம் , 

சாலைப்பூண்டு . 
சீக்கிரியான் 

சீதளை - கொடிமாதளை மரம் , 2. ஒரு நா 
சீக்கு - செத்தை , 2. நோய் , 

ரத்தை . 
சீக்குரு - முருங்கை மரம் . 

சீதனம் - மகளுக்குக் கொடுக்கும் பொ 
சீசகம் 

நயம் . 
சீசம் 

சீதன் - சந்திரன் . 
சீசம் கொதிப்பு . 

சீதாங்கபாஷாணம்ஓர் பாஷாணம் . 
சீசா - குப்பி . 

சீதாங்கம் - ஓர் சன்னி . 
இகழ்ச்சிக்குறிப்பு . 

சீதாங்கனை - ஸ்ரீராமர் மனைவி . 
சீச்சீ 

சீதாதேவி - ஸ்ரீராமபிரான் மனைவி . 
சீஷப்பிள்ளை - சீஷன் . 

சீதாபதி- இராமபிரான் . 
சீஷம் - இழிவு, 2. அசுத்தம் , 8. சிக்க சீதாரி - ஓர் வாசனைமரம் , 2. நகரி . 
னம் . 

சீதாளம் - தாளிப்பனை மரம் . 


ருள் . 


சீமை 


213 


சீருத் 


, 


. 


3. சீற . 


சீது - கள் . 

சீம்பால் -ான்றணிமைப்பால் . 
சீதேவி - இலக்குமி . 

சீயகங்கன் - ஓரரசன் . 
சீதேவியார்செங்கழநீர் - ஒரு பூடு . சீயக்காய் - அரைப்புக்காய் . 
சீதை - உழுபடைச்சால் , 2. பொன்னாங் சீயம் - சிங்கம் , 2. சிங்கவிராசி , 3. தென் 
காணிக்கீரை , 3. இராமன்றேவி . றிசைப்பாலன் 

குறி , 4. எருக்கம்பால் .. 
சீதோதகம் - குளிர் நீர் . 

சீயாள் - பாட்டி . 

சீயான் - மூன்றாம்பாட்டன் , 2. ஓர் 
அவ 

வகைப் பூரான் . 
சீத்தலைச்சாத்தன் - ஓர் புலவன் . சீரகச்சம்பா- ஒரு நெல் . 
சீத்தா- ஓர் மரம் . 

சீரகம் - ஓர் சரக்கு . 
சீத்தி- இளப்பம் . 

சீரங்கப்பட்டணம் - மைசூரின் றலைப்பட் 
சீத்துப்பூத்தெனல் - சினக்குறிப்பு , 2 . டினம் . 
பாம்பு சீறல் . 

சீரங்கம் - ஒரு விஷ்ணுஸ்தலம் . 
சீத்துவம் - திறம் , 2. வளம் , 3. சுத்தம் . சீரணம் - உண்டது சமித்தல் , 2. கேடு , 
சீத்தை - கீழ்மக்கள் , 2. பதனழிவு, 3 . 3. பதனழிவு. 

பனஞ்சீத்தை , 4. சீட்டிச்சீலை . சீரணி - ஓர் பணிகாரம் . 
சிந்த - ( வி ) விரும்ப , 2. மூக்குச்சிந்த , சீரணி-காடு , 2. கூத்தின் விகற்பம் , 3 . 

சிறந்தவழகு . 
சீந்தல் - மழைத்தூற்றல் . 

சீரணிக்க ( வி ) உண்டது சமிக்க , 2 . 
சீந்தில் - ஓர் படர்கொடி . 

கெட . 
சீபதி - கடவுள் , 2. அருகன், 3. மகா சீரவண - பயிற்சி . 
விஷ்ணு . 

சீரமோடா - விழுதிச்செடி , 2. நார்ச்சீலை , 
சீபாதம்திருவடி , 2. குருவடி . 

3. காட்டெருமைப்பால் . 
சீப்பங்கோரை - ஓர் கோரைப்புல். 

சீரம் - மரவுரி , 2. பால் , 3. இலாமிச் 
சீப்பு - மயிர்வாருஞ் சீப்பு , 2. வாழைக் சம்புல் , 
குலைச் சீப்பு , 3. தாட்பாள் , 4. விலா சீரா- தலைச்சீரா, 2. கவசம் , 3. பலாசு , 
வெலும்பு , 5. தோட்சிப்பு .. 

( ஓர் மரம் ) . 
சீமந்தம் - முதுகுநீரிடுகை. 

சீராட்ட - ( வி ) பாராட்ட , 2. பேணிவ 
சீமந்தனி - ஓர் கற்புடைய பெண் . ளர்க்க , 3. சிறப்புச்செய்ய , 4. புகழ்ந் 
சீமாட்டி 

துபேச . 
சீமாள் - 

சீராட்டு உபசரித்து வளர்க்கை , 2. பா 
சீமாமூலத் - தேச ஆளுகை . 

ராட்டுகை . 
சீமான் --செல்வன் , 2. அருகன் . சீராளன் -சிறுத்தொண்டர் புத்திரன் . 
சீமுக 

சீரிட 
ஸ்ரீமுகவருஷம்- ஓர் வருடம் . 
சீமுகம் - திருமுகம் . 

சீரிக்க - ( வி ) பழக . 
சீமூதம் - நீருண்டமேகம் , 2. மலை , 3. சீரிடம் - தலை , 2. வாகைமரம் . 
பிடியானை . 

சீரிய - சிறப்பான . 
சீமூதன் - உழவன் , 2. சிவன் , 3. துன் சீரியர் - அறிஞர் , 2. உயர்ந்தோர் , 3. நல் 

புறுவோன் , 4. நரகாசுரன் சாரதி , 5 . லோர் , 4. புலவர் . 
இந்திரன் . 

சீருணம் - 
சீமூதை - கொடிமுந்திரிகை . சீருணி 

. 
சீமை - எல்லை, 2 , கரை , 3. தேசம் , 4 , சீருத்திரம்- உபநிடத முப்பத்திரண்டி 
வயல் , 

னொன்று . 


சீரிவிருட்சம்- புளியமரம். 


சீவகர் 


214 


சீவினி 


சீருள் - யம் , 2. செம்பு , 3. பஞ்சலோ சீவசெந்து - உயிருள்ளவைகள் .. 
கம் . 

சீவதாது - சீவவாயு சஞ்சரிக்கும் நாடி , 
சீரை - மரவுரி , 2. சீலை , 3. சீலைத்துணி . சீவதிசை- பிராணதிசை . 
சீர் - அழகு , 2.வாழ்வு , 3.நன்மை , 4.நன் சீவத்துவம் - சீவவியல்பு .. 
னடை , 5. சிறப்பு , 6. நிலைமை , 7. சீவநாள் - ஆயுள் : 
தன்மை , 8. கிரமம் , 9. புகழ் , 10. சீவந்தம் - ஒளஷதம் , 2. பிராணன் . 
சித்திரம் , 11. பாரம் , 12. தராசு , சீவந்தி - சீந்திற்கொடி, 2 , பாலைமரம் , 
13. துலாராசி , 14. செய்யுளுறுப்பி 3. கடுமரம் . 
லொன்று , 15. தாளவொத்து , 16. கா சீவம் - சீவன் , 2. பரமாத்துமா, 3 . அர் 
ற்றண்டை , 17. தண்டாயுதம் , 18 . த்தச்சா . 
காவுதடி , 19. பொன் , 20. ஒலி , 21. சீவாட்சை -சீவனைக்காத்தல் . 
சிலம்பம் , 

சீவரம் - கடுக்காய்ச் சாயச்சீலை . 
சீர்குலைதல் - ( தொ . பெ ) ஒழுங்குகெ சீவரர் - புத்தர் . 

டல் , 2. பதனழிதல் , 3. கற்பழிதல் . சீவரேக்கு -சிற்பத்தீர்மான வேலை . 
சீர்கேடி - மூதேவி . 

சீவல் - செதுக்கினவை , 2. மெலிவு , 3 . 
சீர்கேடு கேடான நிலைமை . 

மெலிந்தவன் , 4. நெகிழ்ச்சியானது , 
சீர் தூக்குதல் - ( தொ . பெ ) ஆராய்தல் , 5. பாக்குச் சவல் 
2 . ஒத்துப்பார்த்தல் . 

சீவனம் - உயிர்வாழ்தல் , 2. நுகர்பொ 
சீர்த்தி- கீர்த்தி . 

ருள் , 3. உத்தியோகம் , 4. நீர் . 
சீர்த்துழாய் - ( வை . அ ) துளசிச்செடி . சீவனாகினி - ( வை . அ ) வெற்றிலை , 2 . 
சீர்பண்ணுதல் ( தொ பெ ) ஒழுங்குப் 

நீர் . 
டுத்தல் . 

சீவனார்த்தம் - உயிர்வாழ்தற்குரியது . 
சீர்பதி - கடவுள் . 

சீவனி - சீவநாடி , 2. சஞ்சீவி , 3. பாலை 
சீர்பாதம் - திருப்பாதம் , 

மரம் , 4. செவ்வள்ளிக் கொடி , 5 . 
சீர்மரம் நெய்வார் கருவியினொன்று மந்தாரச்சிலை , 6. சகனம் ,. 
சீர்மை-சிறப்பு , 2. நன்னடை , 3. சீவனீயம் - நீர் .. 
கீர்த்தி , 

சீவனோபாயம் - சீவனத்துக்கடுத்தவுபா 
சீர்வண்டு - நெய்வார் கருவியிலொன்று . யம் . 
சீலம் - குணம் , 2. நல்லொழுக்கம் , 3. சீவன்-உயிர் , 2. சீவாத்துமா , 3. சீவ 
தருமம் , 4. சீந்திற்கொடி, 5. சரித்தி செந்து , 4. வியாழம் , 5. காந்தம் , 6 . 
ரம் , 6. நல்லறிவு. 

முயற்சி . 
சீலவான் - 

சீவன்முத்தன் - துறந்து ஞானமடைந் 
சீலன் 

தோன் . 
சீலா - சீலாமீன் , 2. இறைகூடை , 3. சீவாளம் -வீணையின் சீர் . 
ஓர் பறவை . 

சீவான்மா - உயிர் . 
சீலித்தல் - ( தொ.பெ ) பழகல் . சீவி - சீவனோடிருக்கும் வஸ்து . 
சீலை - ஆடை . 

சீவிகா- ( வை , அ ) சாதிக்காய் , 
சீலைப்பாய் - கந்தைத்துணி . 

சீவிக்க - ( வி ) உயிர்வாழ , 2. உடலுடன் 
சீவகம்( வை . அ ) இலந்தைப்பிசின் . கூடிவாழ , 3. முயல , 4 , விழித்திருக் 
சீவகர் - புத்ததவத்தோர் . 

க , 5. சஞ்சரிக்க , 6. அனுபவிக்க 
சீவகளை - உயிர்ப்பு . 

சீவிதம் உயிர்வாழ்கை . 
சீவகன் - ஓரரசன் . 

சீவியம் - உயிரோடிருக்கை , 2. சீவனம் , 
சீவகாருண்ணியன் - கிருபையுள் 3. வாழ்நாள் , 4.ஆத்து மானுபவம் . 

சீவினி - சஞ்சீவி , 2. யாழினோரோசை . 


நற்குணசாலி . 


சுகதா 


215 . 


சுக்கா 


தம் . 


சீவீசுரம் 

சுகதாரு ( வை . அ ) கடம்புமரம் . 
சீவீச்சுரம்- சீவாத்துமா. 

சுகத்திரம்- ( வை . அ ) வாகைமரம் . 
சீவேசுரம் - 

சுகந்தம் - வாழைமரம் , 2. அரத்தை , 
சீவுதல் - ( தொ . பெ ) செதுக்குதல் , 2 . ( ஒரு செடி ) . 
மயிர்கோதுதல், 3. மெல்லியதாயரி சுகந்தம் - நறுமணம். 
தல் . 

சுகந்தி - 
சீவுளி - சவுகிற வுளி, 2. மெருகிடுகிற சுகந்திக்கல்- செவ்வந்திக்கல் . 
வுளி , 3. இழைப்புளி.. 

சுகந்திரம் - சுதந்திரம் . 
சீவோற்பத்தி - உயிர்த்தோற்றம் . சுகம் - சௌக்கியம் , 2. ஆரோக்கியம் , 
சீழ் - சிதல் , 2. சீழ்க்கை விடுதல் . 

3. வாழ்வு , 4. இன்பம் , 5. தருமம் , 
சீழ்க்கை - வாயாலூதுமோர்வகை , சத் 6 , நன்மை , 7. வருத்தமின்மை , 8 . 

பத்திரம் , 9. கிளி , 10 , முலைக்கண் . 
சீற - ( வி ) பாம்பு முதலியன சீற , 2. சுகம்டல் --புளிநறளைச் செடி. 

குதிரை மூச்செறி , 3. மூர்க்கங் சுகருமம் - இருபத்தேழு யோகத்திலொ 
கொள்ள , 4. சீறியெரிய , 5. அதட்ட . ன்று , 2. நற்கருமம் . 
சீறடி - சின்ன அடி . 

சுகன்- வியாசன் மகன் , 2. சுவர்க்கமுற் 
சீறல் பெருங்கோபம் , 2. இரைதல் . 

முேன் . 
சீறா- சோனகர் நூல் . 

சுகாதீதம் - மேற்பட்ட சுகம் . 
சீறு சீற்றம் . 

சுகாந்தம் - வெண்காயம் . 
சீறுமாறு - சரியாய் நடத்தாமை , 2. சுகாந்திக்கல்- சுகந்திக்கல் . 
தாறுமாறு . 

சுகாய்- சொக்காய் . 
சீறூர் - மருதநிலத்தூர் . 

சுகி - நோயிலான் , 2. செல்வன் , 3. சுக 
சீற்றம் - கோபம் . 

போகம் , 4. செழிப்பு . 
சீனக்காரம் - படிகாரம் . 

சுகிக்க - ( வி ) சுகமாயிருக்க , 2. சம்பிர 
சீனட்டங்குருவி - ஓர் குருவி . 

மமாயிருக்க, 3. அனுபவிக்க, 
சீனட்டி - ஓர் நெல் 

சுகிதம் - பால் . 
சீனம் - ஓர் தேசம் , 2. ஒரு பாஷை , 3. சுகிர- ( வி ) மயிர் முதலிய வகிர , 2. டஞ் 
சீனத்துச் சரக்கு . 

செஃக . 
சீனன் சீனதேசத்தான் . 

சுகிர் - உட்டுள , 2 உட்டுனைப்பொருள் , 
சீனா - ஓர் தேசம் . 

சுகிர்தம் - நல்லறம் , 2. நன்மை , 3. தவ 
சீனி சீனிச்சர்க்கரை , 

செய்கை , 4. புண்ணியபலன் , 5 . 
சீனி- மரநங்கூரம் , 2. குதிரைக்கல்லணை . என்பம் , 5. நெய் . 
சீனிக்கிழங்கு - சருக்கரை வள்ளிக்கிழ கர்த்து-சினேகம் . 
ங்கு . 

சுகிர்ல்லாபம் - நட்புப் பேறு . 
சுகுமாரம் - மிருது . 

சுகுர்தம் - சுகிர்தம் . 
நன்மை , சுகம் முதலியவற்றைக் சுகோததி - இன்பக்கடல் . 
காட்டுமோருபசருக்கம், 2. நாய் முத சுக்கங்கீரை - ஒர் கீரை . 

லியவற்றைத் துரத்துமொலி . சுக்கடித்தம் - அழுத்தமான புடவை . 
சுஃறெனல் ஒலிக்குறிப்பு . 

சுக்கம் - களவு , 2. ஓர் கொடி . 
சுகசிம்பி- ( வை . அ ) பூனைக்காலிச்செடி. சுக்கல் - சிறு துண்டு, 
சுகட்டான்-( வை . அ ) முடக்கற்றான் சுக்காய் சொக்காய் , 
கொடி , 2. நாணற்புல் , 

சுக்கான் - கப்பல் திருப்புங்கருவி , 2 . 
சுகதாதை - வியாசன் . 

சுக்கான்கல் , , 


வ 


6. சடாமுடி : 


சுசூக் 216 

சுட்டு 
சுக்கியானம் 

சுச்சம் -சுச்சு . 
சுக்ஞானம் - பரமஞானம் 

சுச்சு - சுண்டிச்செடி , 2. சுக்கு .. 
சுஞ்ஞானம்- 

சுஞ்ஞானம் - ப்ரமஞானம் . 
சுக்கிரம் - ஆனிமாதம் . 

சுடரோன் - சூரியன் . 
சுக்கிரன் - வெள்ளி, 2. அசுரர் குரு , 3. சுடர்க்கடை - மின்மினி. 

கபடமுள்ளோன் , 4. கண்ணோயி சுடர்க்கொடி - ஆரதி கருப்பூரம் . 
லொன்று , 5. ஒரு கண்ணூனன் . 

. சுடர்தல் - ( தொ . பெ ) ஒளி செய்தல் . 
சுக்கிராக்கினை - கொடிய இமிசை சுடர்நிலை - விளக்குத்தண்டு . 
சுக்கிரீவன் - கிட்கிந்தையரசன் . சுடர்விழியோன் - வீரபத்திரன் . 
சுக்கில - ஓர் வருடம் . 

சுட்லெ - மயானம் . 
சுக்கிலபட்சம் - பூருவபக்கம் . சுடலைக்குருவி ஒரு குருவி , 
சுக்கிலப்பிரமியம் ஓர் நோய் . சுடலைமாடன் - ஓர் பேய் . 
சுக்கு - சுண்டி , 2. சிறு துண்டு . 

சுடலையாடி - சிவன் , 2. சவக்காரம் . 
சுக்குச் செட்டுக்காரன் -உலுத்தன் . சுடாரி - கவசம் . 
சுக்குதல் ( தொ.பெ ) செய்தல் . சுடிகை- ( வை . அ ) கள் . 
சுக்கு நாறிப்புல் - ( வை . அ ) ஓர் புல் . சுடிகை - உச்சி , 2. நெற்றிச்சுட்டி , 
சுக்குமம் - சிற்றேலம் . 

3. மயிர்முடி, 4 முடி , 5. சூட்டு , 
சுக்குமாத்தடி - ஓர் தடி . 
சுக்கை - மாலை , 2. விண்மீன் , 3. கப்பற் சுடுகண் - கொள்ளிக்கண் . 
கேழ்வு . 

சுடுகலம் - தயககலம் . 
சுங்கம் - ஆயம் , 2. திருட்டு . 

சுடுகாடு - பிணம் சுடு மிடம் . 
சுங்கன் - சுக்கிரன் , 2. ஓர்மீன். சுடுசுடெனல் - விரைவுக்குறிப்பு , 2 சி 
சுங்கான் - புகைகுடிக்குங் கருவி . னக்குறிப்பு . 
சுங்கு - சீலையின் கொய்சகம் , 2. முன் சுடுதல் ( தொ பெ ) தகித்தல் , 2. வேக 
ரானைமூலை . 

வைத்தல் . 
சுங்குத்தான் குழல் உண்டையெறி சுடு துரத்தம் - ( வை . அ ) சித்திரப்பா 
குழல் . 

லாவிப்பூண்டு . 
சுசனம் - காற்று . 

சுடுவல் - 
சுசனன்- நல்லவன் . 

சுடுவனம் - இரத்தம் . 
சுசாதி -- சுயசாதி . 

சுடுவன் 
சுசி - சுத்தம் , 2. மாசின்மை , 3. கழுவு சுடுவு - சும்மாடு . 
கை , 4. சுசிகரம் , 5. நெருப்பு , 6. சுட்க- ( வி ) வறள . 
, 7. கோ சுட்கம் 

சுசீ சுஷ்கம் 
லமனம் . 

சுட்ட - ( வி ) குறிக்க , 2. எண்ண , 3 . 
சுசிகம் - புளியாரைக்கீரை . 

கருத , 4. காட்ட , 5. மதிக்க . 
ஈசிகரம் - சுத்தம் , 2. சுசீலமனம் . சுட்டல்- ( தொ . பெ ), குறித்தல் , 2 . 
ஈசிதம் - பால் . 

மதித்தல் , 
சுட்டி - முதலணி , 2. உச்சிவெள்ளை,, 

8. துஷ்டன் . 
ஈசலம் நல்லொழுக்கம் . 

சுட்டிகை - நுதலணி . 
ஈசுந்தரி - மூஞ்சூறு , 2. நாவி . சுட்டு - குறிப்பு , 2. எண்ணம் . 
ஈசலம் சிறுபண்டம் . 

சுட்டுக்கோல் - உலையாணிக்கோல் , 
சதக்குமை நான்குவாக்கினொன்று . 2. தீயோன் . 


சிகலை பணிவிடை. 


சுண்ண 


217 


சுத்த 


ண்டி . 


தரம் . 


சுணக்கம் - பிணக்கம் . 

சுண்ணாம்பு - சுட்ட சுண்ணம் , 2. குழை 
சுணக்கன் - நாய் , 2. நாயாட்டந்திரி சாந்து . 
கிறவன் , 3. நீசன் . 

சுண்ணாம்புத் துடுப்பு - சுண்ணாம்பு தோ 
சுணங்க ( வி ) மெலிய , 2. தாமதிக்க, 

3 தடைபட , 4. சுற்றுக்காலிட . சுதசனம் - சுதனம் . 
சுணங்கன் - நாய் . 

சுதந்தரம் - சுவாதந்திரியம் , 2.பெ 
சுணங்கு - தேமல் , 2. பசலை , 3. மெ சுதந்திரம் - றும்பேறு , 3. உரி 
லிவு . 

ஸ்வதந்திரம் - மை , 4. தற்சுதந் 
சுவண - இலை காய் முதலியவற்றின் 
சொறி , 2. சுரணை , 3. கூர்மை , 4. தி சுதந்தரிக்க - ( வி ) ஆட்சிபெற , 2. தன் 
னவு . 

னிட்டப்படி செய்ய 
சுவணக்க - ( வி ) தினவெடுக்க , 2. அங் சுதந்தி - வடமேற்றிசைப் பெண்பா 
கப்படுத்த . 

னை , 2 , பெண்யானை . 
சுணைக்கோரை - ஓர் புல் . 

சுதந்திரியம் - இட்டம் . 
சுண்ட- ( வி ) கறிமுதலிய சுண்ட , 2. இ சுதம் கேடு , 2. முறைமை , 3. நெருஞ் 
ரத்தஞ்சுண்ட , 3. வயிறுசுண்ட , 4 . சில் , ( ஒரு முட்பூண்டு .) 
நரம்பு முதலிய இழுக்க . 

சுதரிசனம் - கண்ணாடி , 2 , சக்கராயு 
சுண்டங்காய் - சுண்டைக்காய் , 

தம் , 3. அமராவதி , 4. அழகு .. 
சுண்டம் - கள் , 2. யானைத்துதிக்கை. சுதருமம் 
சுண்டல் - சுண்டினகறி , 2. சுண்டினது . சுதர்மம் 

நற்கிரியை . 
சுண்டன் - மூஞ்சூறு , 2. சதைய நாள் , சுதர்ச்சி- ( வை . அ ) சதுரக்கள்ளி 
3. அறிவிலி. 

சுதாச்சி 

மரம் . 
சுண்டாங்கி - துவையல் , 2. அற்பம் , சுதர் மான் - ஓர் சாதி . 

சுதலம் - கீழுலகத்தொன்று . 
சுண்டாங்கியார் - சிக்கனக்காரி . 

சுதனம் ஆயுதப்பொது . 
சுண்டாலம் - 

சுதன் - மகன், 2. இராசகுமாரன் . 
யானை . 
சுண்டாலி 

சுதன்மம் - இந்திரன் மண்டபம் , 2. தே 
சுண்டான் - கள்ளளவு . 

வசபை , 3. சுதருமம் . 
சுண்டி - நீர்ச்சுண்டிச்செடி , 2. சுக்கு , சுதன்மை - இந்திரன் சபாமண்டபம் . 
3 , கள் . 

சுதா 
சுண்டிகை -உண்ணாக்கு .. 

சுதாவாக - தானாய் . 
சுண்டில் - சுண்டிற்செடி . 

சுதாவிலே 
சுண்டு - அடிப்பற்றியது , 2. பொடுகு , சுதாகரன் - சந்திரன் . 

3. அற்பம் , 4. ஓர் சிறு அளவுபடி . சுதாரிக்க - ( வி ) மேற்கொள்ள , 2. வா 
சுண்டுவிரல் - சின்னவிரல் , 

திக்க, 3. தைரியங்கொள்ள . 
சுண்டெலி - ஓரெலி . 

சுதி-சுருதி , 2. யாழினரம்பு . 
சுண்டை - சுண்டைச்செடி , 2. கள் . சுதும்பு - ஓர் மீன் . 
சுண்ணக்கல் - சுக்கான்கல் . 

சுதேசம் - சொந்த தேசம் . 
சுண்ணப்பொடி - வாசனைப் பொடி , கதை - சுவை , 2. அமிழ்து , 8. பால் , 
சுண்ணமொழிமாற்று - மொழிமாற் 4. சுண்ணாம்பு , 5. வெண்மை , 6 , பு 
றுப் பொருள்கோள் . 

தல்வி , 7. உதைகாற்பசு , 8. மருந்து , 
சுண்ணம் - பொடி , 2. கந்தப்பொடி ,, 9. சுண்ணச்சாந்து , 10. பொருள் . 
3. புழுதி , 4. கேசரம் , 5. கண்ணாம் சுத்தசூனியம் - முழுப்பாழ் , 2. நிரீச்சு 
பு , 6. சதையம் . 

ரம் . 


3. குறைவு . 


சுபத் 


218 


சுமட 


ன்று . 


சுத்தசைதன்னியம் - சுத்த சுரூபஞா | சுபமஸ்து - மங்கலச்சொல் . 
னம் . 

சுபம் - மங்களம் , 2. பாக்கியம் , 3. நன் 
சுத்ததினம் - புண்ணியதினம் , 2. வரு மை , 4. வாழ்த்து , 5. இருபத்தேழு 
ஷப்பிறப்பு . 

யோகத்தொன்று . 
சுத்தமனம் - கபடமின்மை , 

சுபன்னன் - கருடன் , 
சுத்தம் - சுசி , 2. சுயம் , 3. பிழையின் சுபா - சுபை . 

மை , 4. மாசின்மை , 5. கலப்பின் சுபாலம் - உபநிடதத்தொன்று . 
மை , 6. கறையின்மை , 7. சுத்தா சுபாலிகை - அடுப்பு : 
வத்தை , 8. சொஸ்தம் . 

சுபாவம் - இயல்பு , 2. இயற்கை யுணர் 
சுத்தன் - பரிசுத்தன் , 2. நின்மலன் , வு , 3. உண்மை , 4. சுபாவீகம் , 5 . 
3. அரன் , 4. ஐயன் , 5. அருகன் , வஞ்சகமின்மை , 6. மயக்கமின்மை , 
6. அரி . 

7. நற்குணம் , 8. உபநிடதத்தொ 
சுத்தா - ஒருமிக்க . 
சுஸ்தி- மந்தகுணம் . 

சுபாவீகம் - சுபாவகுணம் . 
சுத்தி - கம்மியர் கருவியிலொன்று . சுபானு - ஓர் வருடம் 
சுத்தி - பவித்திரம் , 2. மருந்து முதலி சுபிட்சம் - 

சழிப்பு. 
யன செய்யுஞ் சுத்தி , 3 பரிசுத்தம் , சுபிக்ஷம் - 
4. சங்கு , 5. நெய்க்குத்தி , 6. இரப் சுபுகம்- மோவாய்க்கட்டை 
போர்கலம் . 

சுபேதார் -ராணுவத்தில் ஓர் அதிகாரி . 
சுத்திகரம் - சுத்திசெய்கை 

சுபை-ஆளுமெல்லை . 
சுத்திகரிக்க - ( வி ) சுத்தியாக்க சுப்பல் 

சள்ளி, 
சத்திகை - அகல் , 2. கிளிஞ்சில் . சுப்பி - 
சுத்தியல் - சிறு சம்மட்டி , 

சுப்பியம் - மாவிலிங்கம்பட்டை , 2. வி 
ஈத்துரம் - 2 

ளாம்பட்டை . 

சுப்பிரசுதை - காட்டெருமைப்பால் 
சுநகன் - நாய் , 2. நிருதிதிக்கு . சுப்பிரதந்தி - வடமேற்றிசைப் பெண் 
சுநந்தை - துஷ்யந்தன் புத்திரனாகிய யானை . 
பரதன் பாரி . 

சுப்பிரதீபம் - மிகுவொளி, 2. வட கீழ்த் 
சுநாசீரன்- இந்திரன் . 

திசையானை . 
சுநி - பெண்ணாய் . 

சுப்பிரதீபன் - கீர்த்திபெற்றோன் . 
சுநீதி - உத்தானபாதன் பாரி . சுப்பிரபேதகம் - சிவாகமத்தொன்று . 
சுந் - சனி , 

சுப்பிரமணியன் - குமரக்கடவுள் . 
சுந்தரபாண்டியன் - ஒரு பாண்டியன் , சுப்பிரமதுவா- ( வை . அ ) கூகை ரீறு . 
2. சௌந்தரபாண்டியன் . 

சுப்பிரம் - வெண்மை , 2. மிகுமொளி 
சுந்தரம் அழகு . 

3. ஓர் யோகம் . 
சுந்தரன் - சுந்தரமூர்த்தி , 2. அழகன் . சுப்பிரயோகம் - மன்மதன் கணையிலொ 
சுந்தரி- அழகி , 2. இந்திராணி , 3. துர்க் ன்று . 

கை , 4. பெண் , 5. மூஞ்சூறு . சுப்பெனல் - ( தொ.பெ ) நீர்வற்றல் . 
சுந்தன் - ஓராக்கன் . 

சுமங்கலம் - நன்மங்கலம் . 
சுபகரம் - சுபத்தைச் செய்வது . சுமங்கலி - 

உமை , 2. மங்கலியப் 
சுபகிருது - ஓர் வருடம் . 

சுமங்கலை பெண் . 
சுபக்கம் - சொந்தப்பட்சம் , 2. சித்தி சுமங்கை - வறட்சுண்டிச்செடி , 2. ஆடு 
சுபட்சம் யாரி லோரத்தியாயம் . தின்னாப்பாலைச் செடி . 
சுபத்திரை - அருச்சுனன் மனைவி சுமடன் - கீழ்மகன் , 2. அறிவீனன் . 


சுத்தும் ( வை. அ ) சுண்டக்காலி . 


சும்மா 


219 


சுரபு 


மை , 


உள் . 


சு 


சுமரவண 


சுமடு - அறிவின்மை , 2. சும்மாடு , 3. சு சும்மை - சுமை , 2. நெற்போர் , 3. ஒலி , 

4. ஊர் , 5. நகரம் , 6. நாடு , 7. ஆ 
சுமதலை - பொறுப்பு . 

விரைச்செடி . 
சுமதி - பாரம் , 2. மிகுதி . 

சுயஞ்சோதி - இயற்கையொளி, 2. கட 
சுமதி - நற்புத்தி , 2. அறிஞன் , 8. நற் 
புத்தியுள்ளோன் . 

சுயம் - நாகுைகை , 2. ஏகத்துவம் , 3 . 
சுமத்த - ( வி ) பாரஞ்சுமத்த , 2. கடன் சுபாவம் , 4. சுயபுத்தி , 5. நிதம் 

முதலியன சுமந்த; 3. குற்றமேற்ற , சுயம்பாகி - சமையற்காரன் , 2. சவுக் 
4. ஆக்கினைசுமத்த. 

காரம் . 
சுமத்திரை - பாண்டுவின் மறு மனைவி சுயம்பு - தானாக விருத்தல் , 2. சுயாதீ 
சுமப்பிக்க - ( வி ) பாரமெடுப்பிக்க , 2 . னம் , 3. இயறகை , 4. சுயசாயல் , 5 . 
தீவினைசுமத்த . 

கடவுள் , 6. பிரமன் , 7. சுபாவம் . 
சுமம் - பூ . 

சுயம்வரம் - சுவயம்வரம் . 
சுமரணம் - 

சுயிரகம் - ( வை . அ ) குசைப்புல் . 
. 

சுயேச்சை - தன்னிச்சை . 
சுமருதல் ( தொ . பெ ) சுமக்குதல் சுயோகி 
சுமலி - கள் . 

அ 

சுலோகி 
சுமனசம் - பூ . 

சுயோதனன் -துரியோதனன். 
சுமாரகம் - ஞாபகம் . 

சுரகுரு - வியாழன் . 
சுமார் - ஏறக்குறைய . 

சுரக்க- ( வி ) உண்டாக , 2. ஊற , 3. பர 
சுமாலி -- கள் , 2. ஓரிராக்கதன். 

வ , 4. தோன்ற , 5. பயக்க . 
சுமித்திரை - சரதன் மனைவி . சுரங்கம் - நிலவறை, 2. கீழறுக்குமறை , 

3. கள்ளன் செய்யுஞ் சுரங்கம் , 4 . 
தருமசாத்திரம் . 
- 

ஒளிப்பிடம் , 
சுமுகம் - நன் முகம் . 

சுரசம் - டிதுரச்சாறு , 2. முறித்தசாறு , 
சுமுகன் - முகவ கரன் 

3. சிறு கிழங்கு , 4. பாதரசம் , 5. து 
சுமுத்திரை - நேர்மை , 2 , சரியளவு , ளசிச்செடி , 
3. சரி . 

சுரசனி - இரா . 
சுமை - பாரம் , 2. கடமை , 3. குடும்ப சுரடி - ஓரிராகம் . 
பாரம் . 

சுரவண- சுவரனை . 
சுமையடை சும்மாடு . 

சுரண்ட - ( வி ) நகமுதலியவற்றினாற் 
சுமையிறக்கி - சுமைதாங்கி . 

சுரண்ட , 2. கவர , 3. சீண்ட , 4 . தூ 
சும்ப- ( வி ) வாடிச்சுருங்க . 

ண்ட , 5. சண்டையுண்டாக்க , 6. விப 
சும்பகம் - ஊசிக்காந்தம் . 

சாரஞ்செய்ய , 
சும்பனம் - இதழ் முதலியன சுவைக் சுரதம் - புணர்ச்சி , 2. இரதம் , 3. மருந் 
கை , 2. முத்தஞ்செய்கை . 

திழிசாரம் . 
சும்பன் - காமாதுரன் . 

சுரதாக்கு - ( வை . அ ) அரத்தை , ( ஒரு 
சும்புள் - ( வை . அ ) கடம்புமரம் . செடி .) 
சும்மா - தொழிற்படாமையாய் , 2. வா சுரதாரு - கற்பகம் , 

ளா , 3. இலவசமாய் , 4 , பொருணோ சுரநதி - கங்கை , 2. ஆகாயகங்கை . 
க்கின்றி, 5. மௌனமாய் , 6. உபசா சுரபி - வாசனை , 2. பசு , 3. பிரமிப்பூடு , 
ரமின்றி , 7. முகாந்தரமின்றி ,-8. இ சுரபு - இலவம்பிசின் . 
யல்பாய் , 9. ஒழிவின்றி . 

சுரபுன்னாகம் 

. 
சும்மாடு - சுமையடை . 

சுரபுன்னை - 


சுமிர்தி 


ஒரு மரம் . 


சுருக் 


220 


சீலைச்சுருட்டி . 


சுரப்பு - சுரத்தல் . 

சுருங்க ( வி ) குறைய , 2. சிறுக , 3. குவி 
சுரமதி - சிலந்தி , 

ய , 4. சங்கிரகமாக , 5. அடங்க , 6 . 
சுரமலி சந்தீக்கரப்பன் . 

செலவு சுருங்க , 7. மனந்தளர , 8 . 
சரமலிகம் 

ஒழுக்கந்தப்ப , 9. அலைசுருங்க , 10 . 
சுரம் - காடு , 2. பாலை நிலம் , 3. அருநெ அவாசுருங்க , 11. அறிவு சுருங்க . 
றி , 4. வழி , 5. கள் , 6. உப்பு , 7. நகத் சுருங்கல் - நுழைவாயில் , 2. மாலை , 3 . 
தடி , 8. உட்டுளை . 

திரைவு . 
சுரம் - காய்ச்சல் , 2. ஏழிசை , 3 இராக சுருங்கு -சலதாரை . 
பேதம் , 4. இராகத்தகுதி . 

சுருங்கை - கோட்டையிற் கள்ளவாயில் , 
சுரர் - வானோர் . 

2. நுழைவாயில் , 3. மதகு . 
சுரழ்- ( வை . அ ) இலவம்பிசின் . 

சுருசுரெனல் - விரைவொலிக்குறிப்பு . 
சுரளிகை- ( வை . அ ) பாலைமரம் . 

சுருட்ட- ( வி ) சுருளச்செய்ய , 2. அலைசு 
சுரன் - அறிஞன் , 2. சூரியன் . 

ருட்ட , 3. முழுதுங்கவர . 
சுரா - கள் . 

சுருட்டி- ஆலவட்டம் , 2. ஓரிராகம் , 3 . 
சுராட்டு- இந்திரன் . 
சுராட்புருடன் - வாஸ்து புருஷன் , 2 . 

சுருட்டு - புகையிலைச் சுருட்டு , 2. சுருள் , 
மகாவிஷ்ணு , 3. சிவன் . 

3 சீலைச்சுருட்டு , 4. உபாயம் . 
சுராலயம் - மேரு . 

சுருட்டை - ஓர் பாம்பு , 2. மயிர்ச்சுருள் . 
சுராளம் - அதிவேகம் . 

சுருணி - யானைத்தோட்டி . 
சுரி - ஆணரி , 2. சங்குச்சுரி , 3. சேறு , சுருவண - நூற்சுருள் , 2. வைக்கோற் 
4. எட்டுத்துளை . 

சுருள் , 3. மயிர்ச்சுருள் , 4. ஓர் வளைவு . 
சுரிகுழல் - பெண்மயிர் , 2 பெண் , 3 . 

சுருதகீர்த்தி . அர்ச்சுனனுக்குத் திரௌ 
கவசம் . 

பதியிடத்துப் பிறந்த புத்திரன் . 
சுரிகை - உடைவாள் , 2 , கவசம் . 
சுரிதகம் - ஓர்வித ராகச்சுருட்படு , 

சுருதி - ஒலி , 2. நூல் , 3. காது , 4. சுதி , 

5. சுரம் , 6. மந்திரம் , 7. இசை , 8 . 
சுரிதல் - ( தொ . பெ ) சுழித்தல் , 2 

மங்கலச்சொல் , 
சுருங்கல் . 
சுரிப்புறம் - சங்கு , 2. நத்தை , 3. துவார 

- 

, 
முள்ள புறம் . 
சுரிமுகம் - சங்கு , 2. நத்தை , 

சுரும்பாயன் - மன்மதன் 
சுரியல் - இளைஞர் மயிர் , 2. பெண்மயிர் , சுருவம் 
8. நீர்ச்சுழி . 

சுருவை - 
சுரியூசி - தமரூசி . 

சுருளல் - மயிர்ச்சுருள் . 
சுரீரெனல் - விரைவுக்குறிப்பு . 

சுருளுதல் ( தொ . பெ ) சுருளாதல் , 2 . 
சுருக்க - ( வி ) அடக்க , 2. சீலை முதலிய 

வளைதல் , 
சுருக்க , 3. சங்கிரகிக்க , 4. குறைக்க, சுருளை - கொடிகளின் கூந்தல் . 
5. உறுப்படக்க , 6. உட்சுருக்க, 7. சுருள் - சுருட்டு , 2. மயிர்ச்சுருள் முதலி 

கட்ட , 8. புத்தியைக்குறைக்க . யன , 3. வெற்றிலைச்சுருள் , 4.தாம 
சுருக்கம் - அடக்கம் , 2. சங்கிரகம் , 3 . ரையுட்சுருள், 5. பெண்மயிர் , 6. ஐம் 
குறைவு , 4. சிறுமை , 5. தரித்திரம் , பாலினொன்று . 
6. வஸ்திரச்சுருக்கு , 7. கட்டு . சுரூபம் - நல்லுருவம் , 2. உருவம் . 

. 
சுருக்கு - சுருங்கினது , 2. கண்ணி , 8. சுருபவதி - அழகி . 

* தவிற்றுச்சுருக்கு , 4 , மடிப்பு . சுரேசன் 
கருக்கு நெய்த்தடுப்பு . 

இந்திரன் , 
சுரேந்திரன் - 


செய்த்தடுப்பு. 


இ 


சுவம் 


221 


சுவாத 


6. பூண் . 


யிடல் . 


னம் . 


கண்ணாடி . 


சுரை - ஓர்கொடி , 2 , உட்டுளை , 3. வில சுவயம் 
ங்கின்முலை, 4. பசு , 5. அம்புத்தல் , ஸ்வயம்- தான் , 2. உரிமை , 
. 

சுவயம்வரம் - தானாக வரித்து மணமாலை 
சுரை - கள் . 
சுரோணராசாவர்த்தம் - சிவப்பிரத்தி சுவரகழ்கருவி - கன்னக்கோல் , 

சுவரவண -உணர்ச்சி 
சுரோணிதம் - உதிரம் ,2, மகளிர் சூதகம் . சுவரொட்டி - சுவர்முள்ளங்கிப்பூடு , 2 , 
சுரோத்திரம் - காது , 2. கேள்வி . ஆட்டின் மண்ணீரல் , 3. அணைசுவர் . 
சுரோத்திரியம் - கற்றோர்க்கிடப்பட்ட சுவர் - மதில் , 2. வீட்டுச்சுவர் . 
காணி முதலியன . 

சுவர் - தேவலோகம் , 2. ஆகாயம் , 3 . 
சுலபம் - எளிது , 2. அற்பம் . 

அலங்காரம் , 4. காயத்திரியி லோரு 
சுலவல் - 

றுப்பு . 
- 

சுவர்க்கம் - தேவலோகம் , 2. ஸ்தன்னி 
சுலு - இலேசு , 

யம் . 
சுலோகம் - ஆரியச்செய்யுள் , 2. புகழ் , சுவர்க்கருவிலி - ஓர் பாம்பு . 

3. வார்த்தை , 4. பழமொழி . சுவர்க்கோழி - ஓர் வண்டு . 
சுலோகி - கள் . 

சுவர்ச்சாதி-( வை . அ ) சத்திசாரம் . 
சுலோசனம் - நல்லகண் , 2. மூக்குக் சுவர்ணம் 

சுவர்னம் பொன் . 
சுலோபம் எறும்பு , 2. எளிது , 3. அற் சுவர்ன்னம் - 
பம் , 4. மூதுரை , 

சுவர்ன்னயூதி- 2 ( வை . அ ) செப்பு 
சுல்லி - அடுப்பு . 

சுவன்னயூதி 

மல்லிகைச்செடி , 
சுல்லு - வெள்ளி 

சவலை - அரசமரம் . 

சுவலோகம் மேலுலகத்தொன்று . 
ஸ்வ சொந்தமான. 

சுவல் - மேடு , 2. முதுகு , 3. தோண் 
சுவச்சம் - சொக்கம் , 2 , சுகம் . 

மேல் , 4. பிடரி , 5. குதிரைக்கழுத்தின் 
சுவடி - எழுதிய புத்தகம் . 

மயிர் . 
சுவடு- அடிச்சுவடு , 2. தழும்பு , 3. அங் சுவவு - பறவை மூக்கு , 2. மூஞ்சுறு , 3 . 
கவடி , 4. கட்டு , 5. கபடம் , 6 , வண் சுவர்க்கம் . 
டித்தடம் , 7. இருப்புக்கவசம . சுவற - ( வி ) வற்ற , 2. உறிஞ்ச , 3. நெ 
சுவணகாரர் - தட்டார் . 

ருப்பிற் சுவற .. 
சுவணம் - பொன் , 2. கருடன் , 3. கழுகு . சுவற்பம் - அற்பம் . 
சுவதந்திரம் - தன்னிட்டப்படி செய்யுஞ் சுவற்ற ( வி ) சுவறச்செய்ய , 2. அழிக்க 
செயல் . 

சுவா- நாய் . 
சுவதந்திரியம் - சுவதந்திரம் . 

சுவாகதம் -- க்ஷேமம் விசாரித்தல் , 2 , 
சுவஸ்தம் - ஆரோக்கியம் . 

கிளி . 
சுவஸ்தலிகிதம் - சொந்தக் கையெழு சுவாகா - மந்திரத்தி னோருறுப்பு , 2 , அக் 
த்து . 

கினிதேவன் மனைவி . 

சுவாசகம் - ( வை , அ ) பேராமுட்டிக் 
- 

கொடி , 2. விஷமுட்டிச்செடி , 
சுவஸ்திகம்- மங்கலவடையாளம் , 2. சுவாசகம்- ) 
சுவத்திகம்- நவாசனத்திலொன்று . சுவாசம் 
சுவப்பிரம் - வளை , 2. நரகம் . சுவாசம் - உயிர்ப்பு , 2. நல்லிருப்பீடம் , 
சுவம் - ஐசுவரியம் . 

சுவாதகந்தி - இத்திமரம் . 


) 


சுவ 


1 


. 


சுவஸ்தி- மங்கலமொழி . 


சுவிக 


. 


கை . 


222 

சுழி 
சுவாதந்திரியம் - சுதந்திரம் . 

சுவிகை - கள் , 2. கச்சோலம் . 
சுவாதம் -- சுவாசம் . 

சுவிசாலம்- அதிகவிசாலம் , 
சுவாதி- சோதிநாள் . 

- 
சுவாதிட்டானம்- ஆறாதாரங்களி சுவிசேடம் 

. 
சுவாதிஷ்டானம் - லொன்று . சுவீகாரம் - சுவிகாரம் . 
சுவாதீனம் - சுயாதீனம் . 

சுவுகம் - மோவாய்க்கட்டை . 
சுவாது -தித்திப்பு . 

சுவேச்சை 

தன்னிச்சை . 
சுவாதுகண்டம் நெரிஞ்சில் , ( ஒருமுட் சுயேச்சை - 
பூண்டு .) 

சுவேதகம் - சவரிலோத்திரம் . 
சுவாதுகந்தி- ( வை . அ ) துளசிச்செடி . சுவேதகாண்டம் - வஞ்சிக்கொடி. 
சுவாத்தியம் - பொக்கியம் , 2. சுகம் , சுவேதகுசுமம் - ( வை . அ ) வெள்ளை 
சுவாஸ்தியம்- 3. இன்பம் . ருக்கு , ( ஓர் செடி .) 
சுவாத்தியாயம் - வேதமோதுகை , 2. சுவேதசம் - வேர்வையிற்பிறப்பன . 
அத்தியயனம் . 

சுவேதசாரம் - நாணற்புல் . 
சுவாந்தம் - மனம் . 

சுவேதமூலம் - ( வை . அ ) சாரணை , ( ஓர் 
சுவாபம் - இயல்பு . 

பூடு . ) 
சுவாபாவிகம் - உரிமை , 2. தானாயிருக் சுவேதம் - நாணற்புல் , 2. மாவிலிங்க 

மர்ம் , 3. வஞ்சி மரம் . 
சுவாமி - எசமானன் , 2. கடவுள் , 3. சுவேதம் - வெண்மை , 2. வெள்ளி, 3 . 
குரு , 4. அருகன் , 5. முருகன் , 6 . வேர்வை . 
சிவன் , 7. பொன் . 

சுவேதவனம்- திருவெண்காடு . 
சுவாமிநாதன் - கந்தன் . 

சுவேதவாகனன் - அருச்சுனன் . 
ஓர் மனு . 

சுவேதவன- தன் வேதனை . 
சுவாயம்புவமனு 

சுவேதாசுவதரம்- உபநிடதத்தொ 
சுவாயம்புவம் - சிவாகமத்தொன்று . சுவேதாச்சுவதரம் ன்று . 
சுவாய் - கப்பலினோர்கயிறு . 

சுவை -- உருசி , 2. இனிமை , 3. இன் 
சுவாரசம் - 

பம் , 4. ஐம்புலத்தொன்று , 5. சித்தி 
சுவாரசுயம் - லோத்திரம் . 

ரைநாள் . 
சுவாரி - கப்பலின் பின்னணியம் . சுவைக்க- ( வி ) உருசிபார்க்க , 2. முலை 
- 

உண்ண . 
- தன் சம்பாத்தியம் . 

சுழங்க- ( வி ) உழல . 
சுவார்த்தம் - இயல்பாயுள்ளது , 2. சுய சுழல- (வி ) சுலவ , 2. உருள , 3. பிறவி 
நயம் . 

யிற் சுழல , 4. மனஞ்சுழல , 5. சுற்ற , 
சுவாலிக்க - ( வி ) மிக எரிய . 

. 
சுவாலை - சொலிப்பு . 

சுழலமாட - ( வி ) பெறுதற்கு முயல , 2 . 
சுவானம் - நாய் , 

கவர . 
சுவானுபூதி - தெய்வ அறிவு . 

சுழவலயாட- ( வி ) களைத்துப்போக . 
சுவான் -உடையவன் . 

சுழல் - சுழிநீர் முதலியன, 2 , காற்றாடி , 
சுவி - ( வை . அ ) இத்திமரம் , 2. துளசிச் 3. வளைதடி , 4. வஞ்சனை . 
செடி . 

சுழற்ற - ( வி ) சுழலச்செய்ய , 2. சுற்றி 
சுவிகரம்- அங்கீகரிப்பு , 2. அனு யாட்ட , 3. தலையைச் சுழற்ற . 
சுவிகாரம் -3 பவம் , 3. தனதாக்குதல். சுழாரை - பொன்னாவிரை, ( ஒரு செடி . ) 
சுகாக்க- ( வி ) உடன்பட , 2. அனுப சுழி - நீர்ச்சுழிமுதலியன, 2 , அட்சரச் 
விக்க , 8. தனதாக்க , 

சுழி , 3. மயிர்ச்சுழி , 4. தொப்புட் 


} 


6. உழல . 


, 


சுளள 


223 


சுற்ப 


ஆணி. 


ருந்த 


சுழி , 5. அங்கச்சுழி , 6. கல்லெறி சுள்ளாணி மெல்லிய 
சுழி . 

சுள்ளாபிக்க - ( வி ) சுள்ளாப்புக்காட் 
சுழிகுளம் சித்திரக்கவியினொன்று , ட , 2. தீவிரிக்க, 3. காய . 
அஃது நான்கடியுஞ்சுற்றி வாசிக்கி சுள்ளாப்பிக்க - ( வி ) அடிக்க , 2. கதிர 
னுஞ் சவரத்தொடுக்குங் கவி . 

டிக்க . 
சுழிகை - கள் , 2. ஒர் சிவஸ்தலம் , 3. சுள்ளாப்பு - மழையினுறுதிகாட்டுங் 
சுழியல் . 

குறிப்பு , 2. உறைப்பு , 3. அடி , 4 . 
சுழிக்காற்று - சூறைக்காற்று 

பழிச்சொல் , 5. தீவிரம் . 
சுழிக்குதல்- ( தொ. பெ ) சுருட்டுதல் , சுள்ளி - சிறு விறகு , 2. சிறு கோல் , 3 . 
2. வட்டமிடுதல் . 

அனிச்சமரம் , 4. ஆச்சாமரம் , 5 . 
சுழித்தல் -எழுச்சி , 2. சுழிக்குதல் . ஞாழல்மரம் , 6. மாமரம் , 7. மயிர்க் 
சுழிமுனை- ஆறாதாரத்தினு மூடுருவி கொன்றைமரம் . 
சுழுமுனை நிற்பது , 2. நடுநாடி. சுள்ளிட ( வி ) உறைக்க , 2. மனம்வ 
சுழியல் - சுருள் . 
சுழியன் - சுழல் காற்று , 2. வஞ்சகன் . சுள்ளுப்பூச்சி- ஓர் வண்டு . 
சுழியாணி - கதவுநிற்குங் குழிக்குற்றி . சுள்ளெறும்பு - கொள்ளியெறும்பு . 
சுழிவு - ஒளிவு . 

சுள்வள - மட்கலஞ்சுடுஞ்சூ ள , 2. கா 
சுழுத்தி- அயர்ந்த நித்திரை 

1 வாய் . 
சுழுந்து சுளுந்து . 

சுறட்டன் - தொந்தரைகாரன் . 
சுழன - சுழிமுனை . 

சுறட்டு - மூர்க்கம் , 2. தொந்தரை , 3 . 
சுளகு - முறம் , 2 , விசாகநாள . 

சிக்கு , 4. தலையிடுகை . 
சுளி- ( வை . அ ) புளியாரைக்கீரை . சுறணம் - கரு ? , ( ஒரு பெடி , இது 
சுளிகை - ( வை . அ ) முருங்கை மரம் . கிழங்சள்ளது . ) 
சுளிக்கு - ஊன்று கோல் . 

சுறண்ட- ( வி ) 5 கமுதலியவற்றாற் சுற 
சுளிப்பு 

சினம் , 2. சினக்குறிப்பு . 
சுளிவு 

. 

ஈரு . 
சுளிய- ( வி ) சினக்க , 

சுறவு 
சுளுகு- பூகபுத்தி , 2. சூததிரவார்த்தை , சுறவை -- ள்ளக்கம் . 

சுறா - மகரமீன் , 2. மகரராசி , 3. தேக 
தக்க - ( வி ) கை கால் 

கை கால் முதலியன அழுகு. 
சுளுக்க . 

சுறாளம் - வேகம் , 2. கோபம் . 
சுளுக்கு -உளுக்கு . 

சுறீரெனல் - கடுத்தல் , 2. ஈறு சுறெனல் ,, 
சுளுந்து கோரான்செடி, 2. சூள் , 3. சுற் 3. அச்சக்குறிப்பு . 
றுஞ்சுளுந்து , 

சுறுக்கு விரைவு, 2. வேகம் , 3. ஆத்தி 
சுளுவு - சுலபம் , 2. இலேசு , 3. தணிவு . ரம் , 4 , கூர்மை , 5 , காரம் . 
சுளை - பலா முதலியவற்றின் சுளை . சுறுக்கெனல் - கடுப்பின்குறிப்பு . 
சுள் ) உறைப்பு , 2. கருவாடு , 3. சுறுசுறுத்தல்- ( தொ . பெ ) ஆத்திரப் 
சுள்ளு- அற்பம் . 

படல் . 
சுள்ளக்கம் - கோபம் , 2. மேட்டிமை , சுறுசுறுப்பு - தீவரிப்பு , 2. சாக்கிரதை . 
3. வேர்க்குரு . 

சுறுசுறெனல் ஒலிக்குறிப்பு , 2. வேக 
சுள்ளக்கன் - கோபி , 2. போக்கிரி . ங்கொள்ளல் , 3. முள்ளேறல் . 
கள்ளக்காய் - மிளகாய் . 

சுறுதி - சுறுசுறுப்பு . 
கள்ளம்- கோபம் . 

சுறை - ( வை . அ ) கொத்தான் கொடி 
சுள்ளல் - மென்மை . 

சுற்பம் - செம்பு , 2. சொற்பம் . 


ண்ட . 


சுறவம் ) 


3. இலகு . 


சுளு 


சூசி 


சூக்கு 224 

சூட்ச 
சுற்ற ( வி ) வட்டமாயோட , 2. சுற்றிப் சூக்குமம் - சிவாகமத்தொன்று , 2. அ 
போக , 3. அலைய , 4 தலைசுற்ற , 5. சூக்ஷமம் 

-ற்பம் , 3 . 
நூன் முதலிய சுற்ற . 

சூக்குமில் - சிலந்திப் பூச்சிக்கூடு . 
சுற்றத்தார் - இனத்தார் . 2. துணைவர் . சூக்குமை - வாக்கு நாலிலொன்று . 
சுற்றம் - உறவு , 2. உற்றார் . 

சூக்குளி - ( வை . அ ) வெற்றிலை 
சுற்று - சுற்றளவு, 2. வட்டம் , 3. சுற் சூசகவாயு - சூசிகாவாயு . 

நோட்டம் , 4. சுற்றுவழி , 5. நூன்மு சூசகன் - ஒற்றன் , 2. உவாத்தி 
தலியவற்றின் சுற்று , 6. மரச்சுற்று , சூசம் - துருவாட்டேறு . 
7. உருளையின் சுற்று , 8. சுற்றுமதில் , சூசனம் - போதனை , 2. கூர்மை , 3 . 
9. மதிற்சுற்று , 10. புகையிலைச் சுற் சூசனை- குறிப்பு . 
று , 11. விரற்சுற்று , 12. நகச்சுற்று . 
சுற்றுவாரி கல்லூரி , 2. சுவர்ப்புறத்து சூசிகை - 

ஊசி , 2. குறிப்பு . 
நீண்ட வுத்திரம் . 

சூசிகாபாணம் ஓர் பாணம் . 
சுனகன் - நாய் . 

சூசிகாவாயு - சூதகவாயு . 
சுனக்குடம் - ( வை . அ ) சதுரக்கள்ளி 

சூசிக்கல் ஊசிக்காந்தம் . 
மரம் . 
சுனம் - வெள்ளுள்ளி . 

சூசியம் - சூட்டிறைச்சி . 

சூசுகம் - முலைக்கண் . 
சுனாசீரன் - 
இந்திரன் . 

சூச்சான் - ஓர் விளையாட்டு . 
சுனாசு 
சுனாயாசமாய் - இலகுவாய் . 

சூட- ( வி ) அணிய , 2. கிரீடஞ்சூட , 3 . 
சுனாவணி - விண்ணப்பம் வாசிக்கை . 

நாமஞ்சூட , 4. மாடு முதலியவற் 
சுனி-பெண்ணாய் . 

றைச்சுட . 
சுனுக்கு - சுனக்குடம் . 

சூடகம் - கைவளை . 
சுனை - மலைச்சுனை , 2. பசும்புற்றரை , 

சூடம் உச்சிச்சடை 
3. தினவு , 

சூடன் - ஆரதிகருப்பூரம் . 
சுவன- ( வி ) குழை , 2 , வாடு , 

சூடாமணி - ஒரு தேவமணி , 2. முடி 
சுன் -சனி , 2. பூச்சியம் , 3. வெண்மை . 

மணி , 3. ஓர் நூல் . 
சுன்னச்சி - ( வை . அ ) சத்திசாரம் . 

சூடாமணி நிகண்டு - மண்டலபுருடன் 
சுன்னத்து - விருத்தசேதனம் . 

செய்த ஒரு நிகண்டு , 
சுன்னம் - பூச்சியம் . 

சூடாலெக்கல் - ஓர் கல் . 
அன்னிதம் - நுண்மை , 

சூடி - புடைவை . 
சுன்னுக்கட்டி - பாற்கட்டி , 

சூடிகை முடி . 
சுன்வன - பூச்சியம் , 

சூடிக்கொடுத்தாள் - ஆண்டாளம்மை 

யார் . 

சூடிச்சி- ( வை . அ ) எவட்சாரம் ,, 
சூ - ஓர்உயிர்மெய் , 2. நாயை ஏவுமொலி . சூடிணர் - கோங்குமரம் . 
சூகம் நெல்வால் , 2. ஊர்வன . சூடு - வெப்பம் , 2. சுடுசூடு , 3. அனல் , 
சூகரம் - பன்றி , 2. மான் . 

4. நென்முதலியவற்றின் போர் , 5 . 
சூகை - சூகையெறும்பு , 2 , வீட்டின் அரிக்கட்டு . 

பின்புறம் , 3. யானை , 4. தலைசுற்றல் , சூடை - ஒருமீன் , 2. குடுமி , 3. கைக் 
ஆக்கம் - சூட்சம் , 

கடகம் , 
தக்காய் , ஓர் நண்டு . 

சூட்சம் - யூகம் , 2. நூதனம் , 3. உபா 
ஆக்குக்சாரம் துண்ணிய வடிவான உட் யம் , 4. நுட்பம் , 5. சுருக்கம் , 6. தந் 

திரம் , 1. சூத்திரம் . 


சூத்தி 


225 


சூரன் 


மை . 


சூத்திரதாரி - கடவுள் , 2 

பதிமை 
- 

யாட்டி . 
சூட்சி- உபாயம் . 

சூத்திரப்பதிமை 
சூட்சுமம் - நுட்பம் , 2. சூட்சுமசரீரம் , சூத்திரப்பாவை - 

கயிற்றினா லாட் 

டும்பாவை . 
3. தந்திரம் . 

சூத்திரப்பிரதிமை 
சூட்ட- ( வி ) அணிய , 2. மாலையணிய , 3. சூத்திரம் - இயந்திரம் , 2. சூட்சவேலை , 
நர்மஞ்சூட்ட , 4. குற்றஞ்சாட்ட , 5 . 

3. உபாயம் , 4. அரும்பொருளடக் 
மணமாலை சூட்ட , 6. பாமாலை 
சூட்ட , கம் , 5. இரகசியம் , 6. இலக்கணச் 
7. நியமிக்க , 8. சுமத்த . 

சூத்திரம் , 7. குறிப்பு , 8. கொள்கைச் 
சூட்டிக்கை - கூர்மைப்புத்தி 

சூத்திரம் , 9. பஞ்சி நூல் . 
சூட்டு - கூர்மை . 

சூத்திரன் - புஷ்பராகம் , 2. வைடூரி 
சூட்டு - நுதலணி , 2. நுதலணிமாலை , 3 . யம் . 
மாலை , 4. மயில் முதலியவற்றின் சூ சூத்திரன் --நான்காம் வருணத்தோன் . 
ட்டு , 5. பாம்பின் சூட்டு 

சூத்திரிக்க ( வி ) நூற்குவிதிகட்ட . 
சூதகசத்துரு - ( வை . அ ) காந்தம் . சூத்தை - கெடுதல் . 
சூதகம் - பிறப்பு , 2. மகளீர் தொடக்கு , சூந்துமம் - ( வை . அ ) சிலந்தி நாயகப் 
3. மரண சூதகம் , 4. தீட்டு , 5. பழ 

சூபம் - ஓர் பயறு . 
சூதசங்கிதை - வியாசர் சூதர்பொருட் சூப்ப ( வி ) சும்பனம்பண்ண . 
டுச் செய்த சங்கிதை . 

சூப்பி - ஓர் சிற்றுண்டி . 
சூதநதி - பொருந்தநதி . 

சூப்பு - கறிரசம் . 
சூதநோக்கல் - நீலாஞ்சனக்கல் , சூம்ப - ( வி ) வாடிப்போக , 2. முகஞ்சூம்ப , 
சூதபாஷாணம் - இரசத்திலுண்டாக்கும் 

3. பருச்சூம்ப . 

சூர- ( வி ) பஞ்சுசூர , 2. மயிர் வகிர , 3 . 
சூதமகாமுனி 

பயிர் வகிர , 4. பிறர் பொருளைக்கவர . 

சூரசூதன் - புதன் . 
சூதம் - புளிமாமரம் , 2. மாமரம் , 3. மன் சூரசூதன் - அருணன், 
மதன் கணையினொன்று , 4. பாதரசம் , சூரசேனம் - ஓர் தேசம் . 
5. இரதம் , 6. பவளமல்லிகைமரம், சூரசேனன் - கிருஷ்ண பகவானின் 
7. வண்டு , 8. சூதாடு கருவி , 9 . பாட்டன் . 

சூரடிக்க- ( வி ) மயிர்க்கருகலடிக்க, 
சூதர் - புகழ்வோர் , 2 தேர்ப்பாகர், 3. சூரணம் - தூள, 2. கருணைக்கிழங்கு , 
பாணர் , 4. வியாசர் மாணாக்கர் , 5. சூரணிகை- கருத்துப் பொருள் . 
சூதாடுபவர் . 

சூரணிக்க - ( வி ) தூளாக்க 
சூதவஞ்சனம் - நீலாஞ்சனக்கல் . சூரத்து - சூரம் , 2. ஓர் தேசம் . 
கதவம் வண்டு , 

சூரத்துவம் - வீரம் , 
சூதானம் - எச்சரிப்பு . 

சூரபன்மன்- ) சுப்பிரமணியருக்கு 
சூதிகை பிரசவித்தவள் . 

சூரபதுமன் 

ஒருபாதி மயிலும் 
சூது தாமரை , 2. ஒரிதழ்த்தாமரை சூரபற்பன் 

மறசெருபாதி கோ 
சூது சூதாடுகருவி , 2. சூதாட்டு , 3. பல ழிக்கொடியுமான ஓரசுரன் ... ! 
வகைச்சூது , 4. வஞ்சகம் . 

சூரம் - வீரம் , 2. கடலை , 3. அச்சம் . 
பாதரட்சை . 

சூரல் பிரம்பு . 

சூரன் - சூரியன் , 2. வீரன் , 3. திருஷ் 
சூத்திரதாரன் - கூத்தாட்டுபவன் , ணபகவானின் பாட்டன் , 4. தீ , 


பாஷாணம் .. 


சூதமாமுனி- ஒரு ரிஷி . 


ஜூத்தி- பாதாட்சை 


கா 


சூரியகாந்தம் - சூரியசன்னிதானத்துத் தல குதிரை முதலியவற்றின் மெய் 


சூலல் 228 

குனம் 
நாய் , 6. சூரபன்மன் , 7. கோழி , சூலி - சிவன் , 2. கர்ப்பலதி , 3. துர்க்கை , 
8. கௌரிபாஷாணம் . 

4. காளி . 
சூரி ஓர் கத்தி . 

சூலினி - வெற்றிலை , 2. சவக்காரம் . 
சூரி புலவன் , 3. காளி , 3. காடுகாள் , சூலை -ஓர் நோய் . 
4. வீரி . 

சூல் - கருப்பம் , 2. பயிர்க்கரு , 3. முகிற் 
சூரியகரந்தை - ஒரு பூடு . 
சூரியகலை பிங்கலை . 

யுறை . 
தீக்காலுங்கல் , 3. பொழுது வணங்கி சூவாரை - ஓர் மீன் . 
யென்னுமொருசெடி . 

சூவானம் - அட்டில் . 
சூரியகாந்தி - எட்பூ , 2. சூரியப்பிரபை , சூழ - ( வி ) வளைக்க , 2. வட்டமிட, 3 . 
3. ஒரு செடி . 

கூட , 4 , ஆராய , 5. மேல்விழ , 6 . 
சூரியகிரகணம் - சூரியனைப் பாம்பு 

பாம்பு கருத , 

கருச , 7 சுற்ற . 
சூரியகிராணம் - பற்றுகை. சூழல் - கருத்து ,2. குறிப்பு , 3. இடம் , 
சூரியபுத்திரன் 

4. கூட்டம் . 
சூரியதனயன் - கன்னன் , 2. சுக்கிரி 

சூழி - உச்சி , 2. உச்சிக்கொண்டை , 8 . 
சூரியகுமாரன் - வன் , 3. சனி . 

யானை முகபடாம் , 4. சுனை , 6. குளம் , 
சூரியப்பிரபை - சூரியகாந்தி , 2. வி 

6. கடல் , 
- ருத்தகேடகம் , சூழிகை - கள் . 
சூரியன் - சூரியபகவான் , 2. ஞாயிறு , சூழியல் - ட்டிறப்புத் தாங்கு 

3. சோழன் ,4. செவ்வெருக்கஞ்செடி , சூழியற்கம்பு கம்பு . 
5. செம்புமலை . 

சூழ்ச்சி - ஆராய்வு , 2. ஆலோசனை , 3 . 
சூரியாஸ்தமனம் - மாலைப் பொழுது . நுண்ணறிவு , 4. உபாயம் . 
சூரியோதயம் - சூரியன் உதித்தல் . சூழ்வு - ஆராய்கை, 2. உபாயம் , 3. சுற் 
சூருமம் - குசைப்புல் , 2. மாந்தப்புல் . 
சூரை - ஓர்மீன் , 2. ஓர்செடி, 3. நெற் சூழ்வோர் - மந்திரிகள் , 2. உறவினர் , 3 . 
றிப்புல் , 4. தூதுளைக்கொடி . 

சூழ்ந்து நிற்பவர் . 
சூர் - துன்பம் , 2. நோய் , 3. அச்சம் , 4. சூளாமணி- சூடாமணி , 2. சைன காப் 
வனதேவதை , 5. தெய்வப்பெண் , பிய நூலிலொன்று . 
6. தெய்வம் , 7. சூரனென்னுமரசன் , சூளி- ஆண்மயிர் . 
8. மிளகு , 9. வால்மிளகு . சூளிகம் - அப்பவர்க்கம் . 
சூர்த்தல் ( தொ.பெ ) சுழலல் . சூளிகை - யானைச் செவியடி , 2. அரமி 
சூர்ப்பநகை - 

யம் . 
சூர்ப்பாகி - 

சூளை - குயவன் சூளை . 
சூர்ப்பம் - சுளகு . 

சூளை- வேசி . 
சூர்ப்பு - சுழற்சி . 

சூள் - சத்தியம் , 2. ஆணை , 3. சபதம் . 
சூல (விதோண்ட , 2. அறுகக . சூறல் - ( தொ.பெ ) குடைதல் . 
நலக்குறடு - ஓராயுதம் . 

சூறன் - மூஞ்சூறு . 
சூறாவளி சுழல்காற்று . 

சூறாவாரி சூறைக்காற்று . 
சூலம் ஓராயுதம் , 2. எழு , 8. கொடித் சூறை சுழல்காற்று , 2. ஆறவைத்தல் , 8 . 

சூலம் , 4. இருபத்தேழ் யோ கொள்ளை , 
என்று , 5. இசேவி என் தனம்பூமலர் , 2 , மான் , 
பெ 

இனம் 

பக்கம் , 


றுகை . 


இராவணன் தங்கை. 


கலபாண்ட இவன், 2. வயிரவன் . 


227 


செங்கு 


ஒரு நோய் . 


சூனியகாரன் -- மாரணவித்தைக்காரன் . செங்கதிர் நாள் - உத்திரநாள் . 
சூனியத்துவம் - வெறுமை . 

செங்கத்தரி- ( வை , அ ) ஒரு செடி , 
சூனியம் - மாரணவித்தை , 2. அசுசி , 3. செங்கமலம் - செந்தாமரை 
இன்மை , 4. பாழ் . 

செங்கமலை - இலக்குமி . 
சூனியவாதம் - நாஸ்திகமதம் . செங்காடு செம்மண்குன்று . 
அணியவாதி - ஓர் சமயத்தான் . செங்கரப்பன் - 
தனியன் - முடவன், 

செங்கரப்பான் - 
சூனு மகன் . 

செங்கரந்தை - ஒரு வகைப்பூடு ,, 
சூனை -சொத்தை , 2. குற்றம் . செங்கரர் - ஒர் மீன் . 
தவன - மகள் , 

செங்கருங்காலி - ஓர் மரம் . 
சூன்றல் தொ . பெ ) தோண்டல் . செங்கரும்பு - ஓர் கரும்பு . 
சூன்றீடல் ( தொ . பெ ) குடைதல் . செங்கலங்கள் - செந்நிறமான கலங்கல் . 

செங்கல் - இட்டிகை , 2. காவிக்கல் , 
செ 

செங்கல் வரை- திருத்தணிகைமலை . 

செங்கவளநரை - செங்கானாரை . 
செ - ஒருயிர்மெய் , 2. செம்மைக்குறிப்பு. செங்கழுநீர் - செங்குவளை. 
செகசோதி - மிக்கவொளி 

செங்களம் போர்க்களம் . 
செகதகுரு - கம்மாளன். 

செங்கவள- ( வை . அ ) குதிரைப்பற்பா 
செகநாதன் - கடவுள் . 

ஷாணம் . 
செகம் - 
உலகம் . 

செங்காடு - 

ஒரு சிவஸ்த 
செகன் 

செங்காட்டங்குடி லம் . 
செகரிகம் ( வை . அ ) நாயுருவிச்செடி. செங்காந்தள் 

ஒருகாந்தள் . 
செகனவாதம் - ஓர் வாதநோய் . 

செங்காய் - பழுக்கும் பருவக்காய் , 
செகில் - தோண்மேல் . 

செங்காரனி 
செகிள் - மீன்செதிள், 2. கேழ்வரகின் செங்காரிட்ட கருஞ்சிவலை 
கப்பி . 

செங்கார் - ஓர் கார்நெல் . 
செகுக்க- ( வி ) அழிக்க, 

செங்கானாரை - ஒர் நாரை , 
செக்கர் - சிவப்பு , 2 , செவ்வானம . 

செங்கிடை- ஓர் மரம் . 
செக்கர் வானிறத்தோன் -சிவன் , 2. செங்கிரந்தி - ஒரு கிரந்தி , 
வீரபத்திரன் . 

செங்கிளுவை - ஓர் பறவை , 2. ஓர் 
செக்கல் - மாலைநேரம் , 2 செவ்வானம் . 

மரம் . 
செக்கவுரி- ( வை . அ ) கற்சூரை . செங்கீரை - ஒரு கீரை , 2. பிள்ளைக்கவி 
செக்கு - எண்ணெய் செய்கருவி , 2. ச 

சத யினோருறுப்பு , அது பிள்ளையிருகையு 
யநாள் , 

முழந்தாள்களு மூன்றித்தலை நிமிர்த் 
செக்குக்கீரை- ஓர் கீரை 

தியாடல் . (செங்கீரைப் பருவம் . ) 
செங்கடம்பு - ஓர் கடம்பமரம் . செங்குங்கிலியம் ஒரு சரக்கு . 
செங்கட்டி - காவிக்கல் , 2. சாதிலிங்கம் . செங்குட்டுவன் - கண்ணகியின் உரு 
செங்கணான் - 

. 

வை நாட்டித் திருவிழா நடத்திய 
- 

ஓரரசன் . 
தெங்கண்ணி - 

செங்குத்து - நேரே நிமிர்ந்தது . 
செங்கண்ணிப்பாரை - 

செங்குந்தம் - கண்ணோயுள் ஒன்று . 
செங்கண்மாரி - கண்ணோய் . 

செங்குந்தர் - கைக்கோளர் . 
செங்கதிர் 

செங்குமிழ் - ஒரு மரம் . 
- 

செங்குமுதந் செவ் . 


. 


ஓர் மீன். 


- - 


செஞ்சே 

228 

செந்த 
செங்குவளை - ஒரு நீர்ப்பூ ; இது ; செங் செஞ்சொல் - நேர்மொழி , 2 , வெளிப் 
கழுநீர். 

படையான சொல் . 
செங்குளவி 
ஒரு குளவி . 

செஞ்சோறு - உரிமைச்சோறு . 
- குன்றிக்கொடி 

உடல் குத்தியாடுங் கருவி 
செங்குன்று - கொடுங் ?காரூருக் கரு செடில் 

காமையிலுள்ள ஒரு மலை . செடி- பூண்டு , 2. புதர் , 3. பதனழிவு 
செங்கை - சிவந்தகை , 2. ஆதிரைநாள் . 4. பாவம் , 5. ஒளி , 6. அற்பம் .. 
செங்கையான் - ஒரு பூடு . 

செடிச்சி - கெட்டவள் . 
செங்கொடிவேலி - 

செட்டி - வைசியன் , 2. வாணிகன் . 3 
செங்கொடுவேலி - 

முருகன் . 
செங்கொல் - செம்பொன் . 

செட்டிமை-செட்டித்தன்மை 
செங்கொல்லன் - தட்டான் . 

செட்டு - செட்டிமை , 2. சிக்கனம் . 
செங்கோடு - செருந்திமரம் , 2. ஒருமலை , செட்டை - இறகு , 2. கைப்பட்டை , 
செங்கோடுபாய்தல் - ( தொ . பெ ) மலை செண்டா- கொடி . 
யுச்சியிலிருந்து பாய்தல் . 

செண்டு பந்து , 2. ஓராயுதம் , 3. குதி 
செங்கோட்டம்ஒரு மருந்துப்பூடு , ரைவை பாளி வீதி , 4. பந்தெறி வீதி , 
செங்கோட்டியாழ் - ஓர் யாழ் . 

5. பூஞ்செண்டு . 
செங்கோலம்- செம்புமணல் . 

செண்டுவெளி - வையாளிவீதி 
செங்கோலன் - இராசன் , 

செண்ணம் வடிவு . 
செங்கோல் - நீதிமுறை. 

செண்பகம் - சண்பகமரம் . 
செங்கோற்கடவுள் - இயமன் . செண்பகவருக்கை - ஒரு பலாமரம் 
செச்சை வெள்ளாட்டுக்கடா , 2. வெ செதில் - தோல் . 
ட்சிச்செடி , 3. சந்தனக்குழம்பு , 4 , செதிள் - மீன்செதிள் , 2. தோல் . 
நீறு , 5. செங்காடு , 6. சேரடு , 7. உத செதுக்க- ( வி ) புல்முதலிய செதுக்க , 
யசந்திரன் , 8. செந்துளசிச்செடி , 9 . 2. மரஞ்செதுக்க, 
சட்டை . 

செதுக்கு - சேறு , 2. பூதம் , 3. மந்தி . 
செஞ்ச - நிறைய . 

செதுக்குவேலை - இரத்தின முதலியு 
செஞ்சடையோன் - காஸ்மீரஸ்படிகம் , வழுத்தும் வேலை. 
2. சிவன் . 

செதுக்கை - தழும்பு . 
செஞ்சந்தனம் - ஒரு சந்தனமரம் . செதும்பு - சேறு . 
செஞ்சாந்து- குங்குமமுதலான சிவந்த செத்தல் - ( தொ . பெ ) சாதல் . 

பரிமளத்தாற் கூட்டுகிற கூட்டு .. செத்தல்- ( டெ ) உலர்ந்த தேங்காய் , 2 , 
செஞ்சாலி - செந்நெல் . 

பனை முதலியவற்றி னுலர்ந்த காய் , 
செஞ்சிலை - கற்காவி , 2 செங்கல் , 

3. மெலிந்தது . 
செஞ்சீரகம்ஒரு சீரகம் . 

செத்து - சந்தேகம் , 2. உவமையுருபு ..) 
செஞ்சுடர் - சூரியன் , 2. தீ . செத்தை - உலர்ந்த சருகு முதலியன 
செஞ்சுருட்டி - ஓர் இராகம் , செந்தட்டி - செந்தொட்டி . 
செஞ்செவியர் செல்வர் ; இது , குறிப்பு செந்தட்டு -- பொறுப்பில்லாமை . 
மொழி . 

செந்தணல் - செந்தி . 
செஞ்செலே - நேராக , 

செந்தண்டு.- செந்தண்டுக்கீரை , 
செஞ்செழிப்பு முகமலர்ச்சி , 2 , பயிர்ச் சிவந்ததாள் , 3. பவளம் . 
செழிப்பு . 

செந்தமிழ் - இயற்றமிழ் . 
செஞ்சேறு - இரததச சறு . 

செந்தலைவிரியன் - ஓர் பாம்பு 


. 


செந்தூ 


229 


செம்ப 


செந்திரிக்கம்- ஓலைச்சுருள். 


0 


சேந்தழல் - கேட்டைநாள் , 2. செந்த செந்தொடை - மோனை முதலிய ஒவ் 
ணல் , 

வாத தொடை , 2. சிவந்தமாலை . 
செந்தளிர்- இளந்தளிர் . 

செந்தொடையன் - வயிரவன் . 
செந்தளிர்ப்பு - செஞ்செழிப்பு, 2. செந்தொட்டி - சிறுகாஞ்சொறிக்கொடி , 
மகிம் சி . 

2. ஓர் பாஷாணம். 
செந்தாது பொன் . 

செந்தோன்றி - செங்கழுநீர் . 
செந்தாமரை - சிவந்ததாமரை. செந்நகரை - ஒரு மரம் . 
செந்தாழை - ஒரு தாழஞ்செடி , 2. ஓர் செந்நாகம்கேது . 
கண்ணோய் . 

செந்நாடிக்கா - ( வை . அ ) மூக்கிரட் 
செந்தாழை நோய் - உதடுவெடித்து டைச்செடி. 
வாய் நாறுமோர் நோய் . 

செந்நாயுருவி - ஒரு நாயுருவிச்செடி , 
செந்தாளி - ஒரு தாளிச்செடி , செந்நாய் - ஓர் நாய் . 
செந்தாள் - சிவந்ததாள் . 

செந்நிறக்கல்-( வை . அ ) மாமிசச்சிலை , 
செந்தி -திருச்செந்தூர் 

செந்நீர் - இரத்தம் . 
செந்நெல் நல்ல நெல் , 

செந்நெறீ - சரிவழி , 2. சன்மார்க்கம் . 
செந்திரு இலக்குமி . 

செபமாலை - செப்உரு எண்ணும் மாலை . 
செந்தில் 
திருச்செந்தூர். 

செபம் - செபிக்குஞ்செபம் , 2. இத 
செந்திறம் சிவப்பு , 2. குறிஞ்சியாழ்த் 

ழசையாமற் செபிக்குஞ்செபம் , 3 . 
திறம் . 

வேண்டிக்கொள்ளல் . 
செந்தினை - கம்பு , 2. சிவந்த தினை . 

செபிக்க- ( வி ) செபஞ்செய்ய 
செந்தீ - அக்கினி , 

செப்படி 

செப்பு , 
செந்தீவண்ணன் - சிவன் , 2. செவ் 

- 2. உபாயம் , 
வாய் . 

3. சிக்கனம் , 
செந்தீவளர்ப்போர் - அந்தணர் . 
செந்து - சீவசெந்து , 2. சீவன் , 3. நர 

செப்பட்டை - பறவைச்சிறகு , 2. தோட் 

பட்டை . 
கம் , 4. அணு , 5. கிழநரி , 

செப்பம் - செவ்வை , 2. மன ஒற்று 
செந்துத்தி - ஒரு துத்திச் செடி 

செப்பன் - 
செந்துத்தீ - சடாமாஞ்சி , ( ஒரு மருந்து ,) 

மை , 3. நடுவு நிலைமை , 
2. பெருங்காயம் , 

4. வழி , 5. வீதி , 6. மார்பு , 7 . 

கோட்டமின்மை , 8. செப்பனிடல் . 
செந்தும்பை ஒரு தும்பைப்பூடு 
செந்துரசம் - ஓர் பிசின் . 

செப்பல் - வெண்பாவுக்குரிய வோரோ 
- 

சை , 2 , சொல்லுதல் , 
ஒரு செடி 

செப்பிடில் - ( வை . அ ) சடாமாஞ்சி , 
செந்துருதி- ஓரியாழ்த்திறம் , 2. நரகம் . 

ஒரு மருந்து ) 
செந்துளசி - ஒரு துளசிச்செடி . 

செப்பிடுவித்தை - ஒரு தந்திரவித்தை. 
செந்துளிர் - செந்தளிர் . 

செப்பு - கிண்ணம் , 2. மொழி , 3.விடை . 
செந்துறை ஆடற்கேற்கும் பாட்டு , செப்பு நெரிஞ்சி- சிவப்பு நெரிஞ்சி . 
செந்தூக்கு- நேராகத் தூக்குகை, 2. ஓர் செப்புப்பட்டயம் - செப்புத்தகட்டி லெ 
வகைப் பாட்டு . 

ழுதிய உறுதி . 
செந்தூரத்தாசி- ( வை . அ ) கந்தகம் . செம் - சிவப்பு , 2. செம்மை . 
செந்தூரம் - பொன் முதலியவற்றாலா செம்பகை - யாழின் பகை நரம்பு நான் 
கிய சுண்ணம் . 

கனுளொன்று : அஃது : இன்பமின்றி 
செந்தூள் - மிருதுவான தூள் , 

யிசைத்தலாகிய தாழ்ந்தவிசை . 


செப்பன்- சஸ்தை, 2.மோன் இவை, 


செம்ம 


280 


செயல் 


செம்மறியாடு - ஒரு வகை ஆடு . 


செம்பட்டை- சிவந்த மயிர் 


இசம்பசலை 

செம்மரம் - அழிஞ்சில்மரம் , 2. ஒரு 
சிவப்புப்பசலைக்கீரை. 
செம்பசளை 

மரம் . 
செம்பஞ்சு - வெந்த பஞ்சு . 

செம்மலை- ஆவிரை, ( ஓர் செடி .) 
செம்படத்திட செம்படவப்பெண் . 

செம்மலைப்பாலை ஓரிசை . 
செம்படவர் - மீன்பிடிகாரரி லொரு செம்மல் பெருமை , 2. உயர்ந்தோன் . 
வகையினர் . 

3. அரசன் , 4. எப்பொருட்கு பிறை 
செம்படாம் - சிவப்புச்சீலை . 

வன் , 5. புதல்வன் , 6. பழம்பூ . 
செம்படிகம் - காஸ்மீரப்படிகம் . செம்மறி 
செம்படை 

. 

செம்மாக்க - ( வி ) இறுமாந்திருக்க , 2 . 
செம்பரத்தை - மந்தார மரம் . 

யோகத்திலிறுமாந்திருக்க , 8. நிமிர்ந் 
செம்பருத்தி - ஒரு செடி , 

திருக்க , 
செம்பாகம் - சரிபாகம் , 2. செவ்வையா செம்மாத்தி - சக்கிலிச்சி . 
னது , 3. நடுநிலை . 

செம்மாப்பு - இறுமாப்பு . 
செம்பாடு - சிவந்தநிலம் . 

செம்மாளி - ஓர்வகைப் பாதரட்சை , 
செம்பாம்பு - கேது . 

செம்மானம்- செவ்வானம் , 
செம்பால் - இரத்தம் , 

செம்மான் - சக்கிலி . 
செம்பாளை - ஓர் நெல் . 

செம்மீன் - ஓர் மீன் . 
செம்பி ( வை . அ ) கருவண்டு , 

செம்மேவல் ( தொ . பெ ) இணங்கள் . 
செம்பிச்சி ஓர் பாஷாணம். 

செம்மை - செவ்வை , 2. செப்பம் , 3 . 
செம்பியன் - சோழன் , 2 , முதலெழு 

ஒழுக்கம் , 4. சுத்தம் , 5. அழகு, 6 
வள்ளலி லொருவன் . 

மேன்மை , 7. பெருமை , 8. சிவப்பு , 
செம்பிரால் - ஓர் மீன் . 

9. மாறின்மை . 
செம்பில்வேதை- ( வை . அ ) சோபா செம்மொழி-- நயவசனம் . 
ஷாணம் , 

செயசெயவெனல் ( தொ.பெ ) போற 
செம்பின்பச்சை - நாகப்பச்சை 

றுதல் . 
செம்பு - நீரருந்துஞ் செம்பு , 2. தாம் செயத்தம்பம் - வெற்றித்தம்பம் . 
பிரம் . 

செயநீர் - நவச்சார முதலியவற்றிலிருந் 
செம்புகம் - செம்போத்து , ( ஓர் புள் . ) து எடுக்கும் ஒருவகை திராவகம் . 
செம்புக்குள் வேதை - ( வை . அ ) கற் செயநீர்க்கருத்தன் - ( வை . அ ) நவட் 
பரிபாஷாணம் . 

சாரம் . 
செம்புலம் - போர்க்களம் , 2. சுடுகாடு , செயந்தி - திருச்செந்தூர் . 

3. பாலை நிலம் , 4. செம்பு மலை . செயபரம்-( வை . அ ) மரமஞ்சள் . 
செம்புளிச்சங்கட்டை - சீதாரி மரம் . செயபீதம் - ( வை . அ ) கௌரிபாஷா 
செம்புறா ஓர் மீன் . 
சேம்பை ஓர் செடி . 

செயப்படுபொருள் - காரியப்படு பொ 
செம்பொருள் - செம்மொழி , 2. கட ருள் . 
வள் , 3. உண்மைப் பொருள் . 

செயமணி - வெற்றி பெற்றடிக்கு மணி 
செம்போத்து செம்புகம் . 

செயம் வெற்றி , 2. சித்தி 
செம்ம ( வி ) சீலைமண்கட்ட , 2. இறால் செயலறவு- கையறவு . 

வாய்மூடல்போற்சேமிக்க . செயலறுநிலை - கையறுநிலை . 
செம்மட்டி - மர மஞ்சள் . 

செயலை- அசோக மரம் . 
செம்மணத்தி --செம்புளிச்சைமரம். செயல் - ஒழுக்கம் , 2. காவல் , 3. சேறு , 
செம்மண் காவிமண் , 2. சிவந்தமண் . 4. தொழில் , 


ணம் . 


செருக 


231 


செல்வ 


ஒரு பூடு . 


| 


செயற்கை இயற்கைக்கு மாருனது . செருந்தி - வாட்கோரைப்புல் , 3. ஓர்பூ 
சேரிக்க- ( வி ) வெல்ல . 

மரம் , 3. மணித்தக்காளிச்செடி . 
செயிர் - கோபம் , 2. குற்றம் , 3. துன் செருப்படி 
பம் . 

செருப்படை 
செயிர்க்க - ( வி ) சினக்க 

செருப்பு பாதரட்சை . 
செய் - வயல் , 2. வயலிலோரளவை . செரும ( வி ) இரும , 2. நெருங்க . 
செய்கடன் - நித்தியகருமம் , 2. பிதிர் செருமல் ( தொ . பெ ) அடக்குதல் 
கடன் , 3. முறைமை . 

செலகம் ( வை . அ ) மல்லிகைச்செடி . 
செய்கரை - கட்டுக்கமை. 

செலந்தி - புண் . 
செய்கை- தொழில் , 2. வேளாண்மை , செலம் - இலாமிச்சை , ( ஒரு புல் . ) 
3. இயல்பு , 4. கிரியை , 5. நன்ன செலவு - பணமுதலியவற்றின் செலவு ,, 
டக்கை , 6. மாந்திரீகச் செய்கை , 7 . 2. செலவழிகை, 3. சாமக்கிரியை , 
மனச்செய்கை , 8. செய்கை நிலம் . 4. விடை , 5. வழி , 6. நடக்கை , 7 . 
செய்கைச் சரக்கு - வைப்புச்சரக்கு . 

காலக்கழிவு , 8. நீர் பரவுகை, 9. நீல் 
செய்தி - செய்கை , 2. காரியம் , 3. சமா 

குகை , 10. செல்லுகை . 
சாரம் , 4. ஒழுக்கம் , 5. இயல்பு , 6 செலவு எலிவளை முதலியன . 
கட்டளைச்செய்தி . 

செலாவணி - செல்லுமணி . 
செய்ய - சிவந்த , 2. அழகுள்ள , 3. செலியம்- ( வை . அ ) இலாமிச்சை,( ஒரு 
செப்பமான . 

புல் . ) 
செய்ய-( வி ) உண்டாக்க, 2. தொழில் செலுத்த - ( வி ) நடத்த, 2. விட , 8 . 

செலு - நறுவிலி மரம் . 
செய்ய , 3. இயற்ற . 

ஒட்ட , 4. அதிகார முதலிய செலுத் 
செய்யல் - றுே . 

த , 5. கொடுக்க , 6. நிறைவேற்ற , 7 . 
செய்யவன் - சூரியன் , 2. செவ்வாய் . 
செய்யன் - சிவப்பன் , 2. செவ்வியன் , 

பணத்தைச் செலுத்த, 8 வாயினுட் 

செலுத்த , 9. அனுப்ப , 
3. சிவன் . 
செய்யான் - செம்பூரான் . 
செய்யுள் - -ெய்புணடை , 2. கவி , 3. செலுப்பு - சிறு துண்டு, 
விளை நிலம் . 

செல்- கறையான் , 2. இடி , 3 . 
செய்யோன் - அருகன் . 

செல்லு- மேகம் , 4. கையெழுத்து . 
செரிக்க - ( வி ) சீரணிக்க , 2. கோபத் செல்ல- ( வி ) போக , 2. கழிய , 3. நே 
தையடக்க . 

ரஞ்செல்ல , 4. சேர , 5. ஒழிய , 6 . 
செரிப்பிக்க- ( வி ) செரிக்கச் செய்ய , 2 . வழங்க , 7. அதிகாரஞ்செல்ல , 8 . 
தொந்தரை தீர்க்க, 

தகுவதாயிருக்க , 9. அன்பு முதலி 
செரு - போர் . 

யன செல்ல , 10. சாவ . 
செருக - ( வி ) கண் சொருக , 2. வயிற் செல்லம் - ஐசுவரியம் , 2. வினோதம் , 
றைச் சொரு , 

3. மழலைப் பேச்சு . 
செருக்கு- அகங்காரம் , 2. கர்வம் , 3. செல்லல் துன்பம் , 2. வெறுப்பு. 
களிப்பு , 4. ஆண்மை , 5.ஆணவம் , செல்லன் - செல்வன் . 
6. மயக்கம் , 7. மனோராச்சியம் 

செல்லியம் - ( வை . அ ) கோழி 
செருத்தணி - திருத்தணிகை, செல்லு - செல் . 
செருத்தல் -- பசு எருமைகளின் மடி , செல்வம் சீர் , 2. ஐசுவரியம் , 3. சம் 
செருத்தி - விருதுக்கொடி 

. பிரமம் , 4. சவர்க்கம் , 5. கல்வி , 6 . 
செருநர் - படைவீரர் . 

இன்பம் . 


செலுந்தில் மெலிந்த 


செவ்வா 


232 


செறித 


மகன் , 


கழுதைவண்டு , 


செல்வன் - ஐசுவரியமுடையோன் , 2. செவ்வாம்பல் - அரக்காம்பல் . 

3. அருகன் , 4. கடவுள் , 5. செவ்வாய் ஓர் கிரகம் , 2. செவ்வாய்க் 
அரசன் . 

கிழமை , 3. சிவந்தவாய் . 
செல்வாக்கு - தடையின்றிச் செல்லுஞ் செவ்வாரம் சரிவாரம் . 
சொல் . 

செவ்வாழை - ஒரு வாழைமரம் . 
செல்வி - பெண்ணிற் சிறந்தவள் , 2. செவ்வானம்- செக்கர்மேகம் . 

இலக்குமி , 3. புதல்வி , 4. தலைவி . செவ்வி - அழகு , 2. சமயம் , 3. சித் 
செல்விக்கை - ஐசுவரியம் . 

திரைநாள் , 4. தன்மை . 
செவக்க - ( வி ) சிவக்க . 

செவ்விண்டு ஒரு பூச்செடி . 
செவலை - சிவப்பு நிறமுள்ளது . 

செவ்வியம் - மிளகுக்கொடி . இது : பஞ் 
செவி - காது , 2. கேள்வி . 

சமூலத்தொன்று . 
செவிகொடுத்தல் ( தொ . பெ ) உற்றுக் செவ்வியான் - கிரகஸ்தன் . 
கேட்டல் , 

செவ்விளதி 
செவிடு செவிப்புலன் குறைவு . 

செவ்விறகி 
செவிட்ட - ( வி ) அழிக்க. 

செவ்விளநீர் - சிவந்த தோலுள்ள விள 
செவிட்டு - செவியடி . 
செவிப்புலன் - கேள்வி . 

செவ்விளை- ஒருவகைத் தென்னைமரம் . 
செவிப்புற்று ஒரு நோய் . 

செவ்வு - முத்துக்களின் நிறையளவு , 2 . 
செவிப்பூரான் - காதுப் பூச்சி . 

செம்மை . 
செலியம்- செவ்வியம் . 

செவ்வெண்ணெய் - வாலபுத்திரர்க்கிடு 
செவியிலி - செவிடு , 

மெண்ணெய் . 
செவிரம் - பாசி . 

செவ்வேள் - முருகன் . 
செவிலி - வளர்த்த தாய் , 2 , அக்காள் . செவ்வை - செம்மை , 2. செப்பம் , 8 . 
செவுடு - செவிடு . 

சுத்தம் . 
செவுள் - செகிள் . 

செழிக்க- ( வி ) செழுமையாக , 2. தழை 
செவை- செம்மை . 

கக , 3. மாண்புற , 4. முகமலர , 
செவ்வகத்தி - ஒரகத்திமரம் . செழிச்சி - செழிப்பு. 
செவ்வட்டை - ஓரட்டை 

செழித்தகல் சுக்கான்கல் , 
செவ்வணி - சிவப்புடை , 

செழிப்பம் செழிப்பு . 
செவ்வந்தி - ஓர் பூச்செடி . 

செழிப்பு - செழுமை , 2. பொலிவு . 
செவ்வம்மான்பச்சரிசி - சிவப்பம்மான் செழியன் பாண்டியன் . 
பச்சரிசிப்பூண்டு , 

செழுமறை நெருப்பு . 
செவ்வரத்தை - செம்பரத்தைச்செடி. செழமை - செழிப்பு , 2. வளமை , 8 . 
செவ்வலரி - ஓர் அலரிமரம் , 

தழைவு , 4 , நிறைவு , 5. மாட்சிமை , 
செவ்வல் நார் - செவ்வாம்பல் , 
செவ்வல்லி -- செவ்வள்ளிக்கொடி . செழம்பல் செழிப்பு . 
செவ்வவரை - சிவப்பவரைக்கொடி . செளிம்பன் - குணக்கேடன் . 
செவ்வழி நெய்தனிலத்திராகம் . செளிம்பு - களிம்பு , 2. சண்டிக்குணம் . 
செவ்வழிப்பால - ஒர் இராகம் , செள்ளு- தெள்ளுப்பூச்சி . 
செவ்வள்ளி -- ஒரு கொடி , 

செற- ( வி ) கொல்ல , 2. வெறுக்க , 8 , 
செவ்வன் 

பொறியையடக்க. 
செவ்வே 

செறல் - கோபம் , 2 , கொலை . 
செவ்வாப்பு 

சிலந்தி , 

செறிதல் ( தொ . பெ ) கெருங்கல் , 2 . 
செவ்வாப்புக்கட்டி 

இணைதல் , 8 , மிகுதல் , 4. இறுகல் 


6. அழகு . 


செம்மையாய், 


டுவன , 3. முடி . 


2 
233 

சேட்ட 
5. சேர்தல் , 6. குளித்தல் , 7. பொருந் றிப்பு , 6. அழிஞ்சில் மரம் , 7. சேங் 
தல் , 8. கலத்தல் , 9. இயைதல் . கொட்டை மரம் , 8. உயர்ந்த 
செறித்தல் - ( தொ . பெ ) காத்தல் , 2. சேகண்டி- சேமக்கலம் , 2. காவலாள 
நெருக்கல் , 3. மூழ்கச்செய்தல் , 4 . ருறைவிடம் . 
அழித்தல் , 5. கொல்லல் . 

சேகரம் சேகரிப்பு , 2. கூட்டம் , 8 . 
செறிவு - நெருக்கம் , 2. மிகுதி , 3 . கலப்பு , 

மாமரம் . 
4. பொருந்துகை, 5. குணவலங்கா சேகரம் - தலை , 2. தலையிலே முடிக்கப்ப 
ரம் பத்தினொன்று ; அஃது நெகிழிசை 

. 
யின்றி வரச் செய்யுட்டொடுப்பது . சேகரி- ( வை . அ ) நாயுருவிச்செடி . 
செறு - வயல் , 2 , சிறுவயல் , 

சேகரிக்க- ( வி ) சேர்க்க, 2. சம்பாதிக்க. 
செறுநர் - பகைவர் . 

சேகிலி - வாழைமரம் , 
செறும்பு - சலஞ்சாதிக்கை , 2. வெறுப்பு , சேகு - மரவயிரம் , 2. தழும்பு , 3. திடம் . 
3. சிறாம்பு . 

சேக்கரித்தல் ( தொ.பெ ) கொக்கரித் 
செறுவு - வயல் . 

தல் . 
செற்றம் - கோபம் , 2. சலஞ்சாதிப்பு , 3. சேக்கு- ( வை . அ ) முலைப்பால் , 
சினம் . 

சேக்கை - மனிதர் படுக்கை , 2. விலங்கு 
செற்றலர் - பகைவர். 

முதலியவற்றின் படுக்கை , 3. உடற்ற 
செற்றல் வெறுப்பு , 2. கொல்லல் , 3 . ழும்பு , 4. நண்டு , 5. கற்கடக விராசி , 
நெருக்கல் . 

6. செம்பசளைக்கீரை . 
செற்றார் - பகைவர் . 

சேங்கொட்டை 

சேரான்கொட்டை 
செற்று - நெருக்கம் . 

மரம் . 
செற்றுதல் ( தொ . பெ ) நெருக்குதல் , சேசூரணம்- ( வை . அ ) கௌரி பாஷா 
செனம் - சனம் . 
செனனம் - பிறப்பு . 

சேடகம் - கேடகம் . 
செனிக்க - ( வி ) பிறக்க . 

சேடம் - சிலேற்பனம் . 
சென்மசாபல்லியம் - செனனமெடுத்த சேடம் - மிச்சம் , 2. மீந்தது , 3. எச் 

சேஷம் - சில் . 
சென்மம் - சன்மம் . 
பத்தினொன்று ; அஃது வரவரச் சொ 5. கட்டிளமையோன் , 6. தோழன் . 
ன்னயம் பொருணயங்குறைதல் . சேடாத்திரி திருவேங்கடமலை . 
சென்னக்கூனி கூனிப்பொடி , இஃது சேடி - ஏவல் செய்வோள் , 2. தோழி . 
ஒருவகைச் சலசெந்து , 

சேடி - விஞ்சையருலகம் , 2. இடையர் 
சென்னபட்டணம்- சென்னபட்டி வீதி . 
சென்னபுரி 

சேடிக்க - 


ணம் . 


பலன் . 


சென்னல் - ஒரு வகை மீன் ; அது : சேஷக்க- ( வி ) குறைக்க . 


தேன் கெண்டை . 

சேடு - இளமை , 2. அழகு , 3. திரட்சி , 
சென்னி- தலை , 2. முடி , 3. அச்சுவினி 4. பெருமை , 5. நன்மை . 

நாள் , 4. சோழன் , 5. பாணன் . சேடை - 
சென்னை- சென்னபுரி . 

. 
சேட்சி - தூரம் . 
சே சேட்டம் - ஆனிமாதம் , 2 , 

முதன் 
சே- சிவப்பு , 2. எருது , 3. சில விலங்கி சேஷ்டம் - மை , 8. செழிப்பு, 4 . 
னாண் , 4. இடபவிராசி , 5. ஒலிக்கு 

அழகு , 5. திறம் . 


சேஷை - மாக்காட 

காப்பு , 


சேத்து 


234 


சோமா 


சேஷடிக்க ( ம) இயங்க . 


} 


சேட்டன் 

சேந்த- (வி ) சாம்ப . 
சேஷடன் - தமையன், 3.மூத்தோன் . சேந்தன் - முருகன் , 2. திவாகாஞ் செய் 
சேட்டாதேவி - மூதேவி , 

வித்தோன் . 
சேந்தி - கள் . 
சேந்து சிவப்பு , 2. தீ , 3. அசோகமரம் . 

. 
சேட்டுமம் சிலேட்டுமம் . 

சேந்தை - மேற்கட்டி , 
சேட்டை - இயக்கம் , 2. அசைகை , சேபாலங்கொட்டை - ( வை . அ ) சே . 
சேஷ்டை - 3. செய்கை . 

ங்கொட்டை , 
சேட்படைநிலை காதலன் றலைவியோ சேப்பு - சிவப்பு . 

டுசேராது தோழி தடுத்தல் . சேமக்கலம் - எறிமணி . 
சேணம் - கல்லணை , 2. மெத்தை . 

சேமம் - காவல் , 2. தஞ்சம் , 3. புதை 
சேணி-ஏணி , 2. வித்தியாதரருலகு . 

பொருள் , 4. சவச்சேமம் , 5 . 
சேணியர் - நெய்வாரிலோர் சாதி . பம் , 6. அரணானவிடம் , 7. காராகி 
சேண் - அகலம் , 2. தூரம் , 3. உயர்ச்சி , ருகம் , 8. சிறைச்சாலை 
4. நீளம் , 5. ஆகாயம் . 

சேமரம் - அழிஞ்சில் மரம் . 
சேண்டிரவர் - நெய்வார் . 

சேமன் - தந்திரி . 
சேதகம் - சிவப்பு , 2. சேறு . 

சேமிக்க - ( வி ) பத்திரம்பண்ண , 2 . 
சேதம் - கேடு , 2. அழிவு, 3. பிரிவு , 4 . புதைத்து வைக்க , 
துண்டு , 5. கீழ்வாயிலக்கம் . 

சேமை - 
சேதனம் வெட்டுதல் , 2. அறிவு , 3 சேம்பு ஓர் செடி . 
உணர்ச்சி . 

சேம்பை 
சேதனன் - அறிவுடையோன் . சேயமம் - ( வை .அ ) கௌரிபாஷாணம் . 
சேதா - சிவப்புப்பசு . 

சேயவன் - முருகன் , 2. செவ்வாய் . 
சேதாம்பல் - செவ்வாம்பல் . 

சேயா- கடுக்காய் . 
சேதாரம் - உரைத்தலாதியால் வருகஷ் சேயார்- தூரத்தார் , 2. பகைவர் . 
டம் , 2 உருக்கலாதியால் வருகஷ் சேயான் - சிவன் , 2. முருகன் . 
டம் , 3. அளவாதியால் வருஞ்சேதம் , சேயிலம் - ( வை . அ ) இலுப்பைமரம் 
4. மாடாதிகளால் வருநஷ்டம் , 5. சேயிழை - நல்லணி , 2. பெண் . 
கேடு , 6. தேமாமரம் , 7 

. வெட்சி சேயேபசம்- ( வை . அ ) மரமஞ்சள் . 
மரம் . 

சேயோன் - முருகன் . 
சேதி - செய்தி , 

சேய் - இளமை , 2. குழந்தை , 8. மகன் , 
சேதி - ஒரு நாடு . 

4. சிவப்பு , 5. செவ்வாய் , 6. முரு 
சேதிக்க ( வி ) அறுக்க , 2. அங்கஞ்சே கன் , 7. தூரம் , 8. மூங்கில் . 
திக்க . 

சேய்நீர் - ஓர்வித மருந்து நீர் . 
சேதிமம் - தேவர்கோயில் . 

சேய்மை - தூரம் , 2. நீளம் . 
சேது சிவப்பு . 

சேர- ( வி ) கூட , 2. கிட்ட , 8. -இத் 
சேது செய்கரை , 2. சேதுவணை , 3. திருக்க , 4 , ஒருமிக்கச்சேர , 5 . 

இராமேச்சுரம் , 4. ஓர் தீர்த்தம் . அடுக்க , 6. இணங்க , 7. பொருந்த , 
சேத்தல் ( தொ . பெ ) சிவத்தல் . 8. ஒக்க , 9. அதிகரிக்க , 10. கலந்து 
சேத்திரம் உடம்பு , 2. தலம் , 3. வயல் . போக , 11. உரித்தாக , 12. சம்பந்தப் 
சேத்து வயல் . 

பட , 18. அனுக , 14. புணா , 15 , 
சேத்த சிவப்பு , 2. மிஞ்சிவப்பு , 8 . 

அடைய , 16. ஓர் பட்சத்தைச் சேர 
ஒப்பு, 4. நெருக்கம் , 5. கருத்து , 6 : சேரங்கை - செரங்கை . 
ஓரிடைச்சொல் . 

சேரமான் - அறுபத்து மூவரிலொருவர் . 


சேலை 


235 


சேனைத் 


| 


| 


சேரலன் - சேரன் , 2. பகைவன் சேலோதம் --சந்தனமரம் . 
சேரன் - ஒரு தமிழரசன். 

சேல் - கயல்மீன் . 
சேரா - ( வை . அ) கள் . 

சேவகம்- ( வை . அ ) பேயுள்ளி , 
சேரார்-பகைவர் . 

சேவகம் - சேவகத்தொழில் , 2. வீரம் , 

, , 
சேரான் - சேங்கொட்டை மரம் , 2 . 3. யானைதுயிலிடம் . 
பகைவன் . 

சேவகனார் - ஐயனார் . 
சேரி - ஊர் , 2. தெரு . 

சேவகன் - வீரன் , 2. பணிவிடைகா 
சேருகம் - நாகண் வாய்ப்புள். 

ரன் . 
சேரை சிறங்கை . 

சேவடி - சிவந்தபாதம் . 
சேர் - ஒரு முகத்தலளவு , 2. ஓர் நிறை சேவலங்கொடியோன் - முருகன், 
யளவு, 3. தானியப்போர் , 4. ஒரேர் சேவல் - கோழியினாண் , 2. மயிலொழி 
மாடு , 5. தளை . 

ந்த பறவையினாண் , 3. காவல் . 
சேர்த்துதல் - ( தொ.பெ ) இணைத்தல் , சேவல் ( வை . அ ) சேறு . 
2. சேரப்பண்ணுதல் . 

சேவனை-சேவகத்தொழில் , 2. வணக் 
சேர்ந்தார் - உற்றார் . 

. கம் , 3. மேளஞ்சேவித்தல் . 
சேர்பந்து - கசை 

சேவாலங்கொட்டை- ( வை . அ ) நேர் 
சேர்பு - வீடு , 

வாளம் . 
சேர்ப்பன் - நெய்தனிலத்தலைவன் . சேவிக்க - ( வி ) படையிற் சேவிக்க , 2.ப 
சேர்ப்பு - கடற்கரை , 

ணிவிடை செய்ய , 8. வாத்திய முழக்க . 
சேர்ப்பூட்டு - இணையொத்தது . 

4.சுவாமி சேவிக்க , 5. பெரியோரை 
சேர்மானம் - ஒன்றிப்பு . 

வணங்க , 6. பறையறைந்து சேவிக்க , 
சேர்விடம் - மனிதர்படுக்கை , 2. சேரு சேவுகம்- சேவகம் . 
மிடம் . 

சேவை ஊழியம் , 2. வழிபடுதல் , 
சேர்வு - திரட்சி , 2. வீடு , 3. மருதநிலத் சேவையூர் - சிதம்பரம் . 
தூர் , 4. ஐக்கம் , 5. கூட்டம் , 6. சேறல்- போதல் , 2. நடத்தல் , 3. எழு 
அடைதல் . 

ச்சி , 
சேர்வை - ஐக்கம் , 2. கூட்டம் , 3. சீலை சேறு - அளறு , 2. கள் , 3. இனிமை , 4 
யிற்சேர்த்திடு மருந்து , 4. சேனை , 5 . தித்திப்பு , 5. திருவிழா. 
சேர்வைக்காரன் , 6. கலப்புச்சரக்கு , சேற்பனம் - சிலேட்டுமம் . 
7. கலவை , 8. சேகரிப்பு , 9. திரட்சி , சேற்றுமம் -சிலேட்டுமம் . 
10. ஓர் வகைக்கூத்து , 11. மாதர் கா சேனம் - பருந்து . 
தணியிலொன்று , 12. உலோகக் கல சேனம்பாம்பு - ஓர் மீன் . 
ப்பு , 

சேனா- மலங்குமீன் , 2. ஒரு பூண்டு, 
சேர்வைராயன்மலை - சேலத்துக் கரு சேனாசமுத்திரம் பெருஞ்சேனை . 
கிலுள்ள ஓர் மலை . 

சேனாதிபதி 
சேலகம் - கோரைக் கிழங்கு 

சேனாபதி 

படைத்தலைவன் . 
சேலம் - ஓரூர் . 

சேனாமுகம் - படையினோர்தொகை , 
சேலியால் - ( வை . அ ) இலாமிச்சை ,, அஃது பதாதி மூன்று கொண்டது . 
( ஒரு புல் . ) 

சேனாவரையர் - தொல்காப்பிய உரை 
சேலேகம் - சந்தனமரம் , 2. சிந்தூ யாசிரியர் . 
ரம் . 

சேனாவு- தகரைச்செடி . 
சேவல - அசோகமரம் , 

சேவன படை , 2. கடைவீதி , 8 . 
சேலை சின் , 2. மகளிராடை , 3. முழுப் தம் , 4. மிகுகூட்டம் . 
புடவை , 

சேனைத்தலைவன் - படைத்தலைவன் . 


| 


. 


சைலம் 


238 


சொங்கா 


சைகை 


சைக்கினை - கண்சமிக்கை, சாடை 


, 


சைதன்னம். அல்ல, 3 கடவுள். தன் பிம் 


சை 

சைவசமயம் சிவபெருமானே தெய்வ 

மென்று வழிபடுஞ் சமயம் , 
சை - இகழ்ச்சிக்குறிப்பு . 

சைவம் - சிவசமயம் , 2. சிவபுராணம் , 
சைகதம் - மணல் , 2. மணற்கரை . 

3. புலால் தின்னாமலிருக்கை . 
. சைவலம் - பாசி . 

சைவன் - சிவனை வழிபடுவோன் . 
சைங்கிகேயம் - இராகு .. 

சைவியம் - சைவத்திற்குரியது . 
சைசவம் - இளமை . 

சைனன் - அருகசமயத்தவன் , 2. அரு 
சைதன்யம் - அறிவு , 

கன் , 3. புத்தன் . 
மா 3. சைனியம் 

- 

சேனை . 
சைத்தியம் - குளிர்மை , 2. குளிர்ச்சி சைன்னியம் - 
சயித்தியம்- யுள்ளது . 
சைத்திரம் - சித்திரைமாதம் , 2.சித் 

சொ 
சைத்திரிகம்- திரவேலை . 

சொகுசா - தம்பாக்கு . 
சைத்திரரதம் - குபேரன் உத்தியான 
வனம் . 

சொகுசு- நேர்த்தி , 2. நாகரிகம் . 

சொக்க - ( வி ) சோர , 2. மயங்க , 3 . 
சைத்திரி -- ஒரியாகம் , 2 , சித்திரை மா 

பள்ளம் விழ . 
தம் . 

சொக்கட்டான் - சூது . 
சைத்திரியம் 

- தெளிவு . 
சைந்தவம் இந்துப்பு , 2. குதிரை , 3. சொக்கநாதன்- சோமசுந்தர மூர் 

சொக்கலிங்கன்- த்தி , 
சிந்து நதி , 4. தலை . 

. 

விளக்கீட்டிலெரிக்கு 
சைந்தவன் - துரியோதனன் தங்கையா சொக்கப்பனை - 
கிய துர்ப்பலையை மணம் புரிந்தவன் . 

மொரு செய்கை விருட்சம் . 
சைந்தவி - சயிந்தவி , ( ஓரிராகம் .) 

சொக்கம் - சுத்தம் , 2. களிம்பின்மை , 
சைமானம் - வெகுமானம் . 

3. சிறப்பு , 4. களவு , 5. கெம்புக்கல் . 
சைமினி - ஓரிருடி . 

சொக்கரை- குறைவு , 2 , சிறிய அ 
சைம்மினி - இயமன் பட்டணம் . 

சொக்கறை- டைப்பு , 3 , மதில் 
சையம் - கல் , 2. மலை , 3. செல்வம் , 4 . முதலியவற்றின் துவாரம் , 
ஓர்மலை . 

சொக்கலி- ( வை . அ ) மூக்கிலிச்செடி . 
சையெனல் - இகழ்ச்சிக்குறிப்பு , 2. சொக்கன் - சிவன் , 2 . கையாள் . 
வெறுப்புள்ளதாகுகை. 

சொக்கா 
சையை சைகை . 

- 

ஒரு வகையங்கி . 
சையோகம் - புணர்ச்சி , 2. எழுத்தின் சொக்காக்கீரை - ஒரு வகைக்கீரை . 
புணர்ச்சி , 

சொக்காரன் - ஆஸ்திக்குப் பாத்தியஸ் 
சையோகை- மனைவி , 2. சிவத்துக்கின் தன் . 
பந்தருஞ் சத்தி . 

சொக்காலி - 
சையோத்தி - 
சையோத்தியம்- அயிக்கம் . சொக்கு - சோர்வு , 2. மயக்கம் , 3. அழ 
சய்யோத்தியம் 

கு , 4. பொன் , 5. சொக்கன் , 6 . 
சைரிகம் - கலப்பு , 2. உழவெருது . 

கன்னம் 
சைரியம் எருமை . 

சொக்குப்பொடி - அயர்ந்து நித்திரை 
சைலகம் - மலையிருவேலி, ( ஓர் வகைப் யாகும்படி மேற் போடும் பொடி , 
புல் ) 

சொக்குவித்தை - மயக்குவித்தை . 
சைலம் - மலை , 2. கல்றுள்ளது . சொங்காரன் - சொக்காரன் 


சொக்காளி சிறு பூளைப்பூடு , 


சொரணை 


237 


சொறி 


. 


சொச்சம் குறை , 2. பணவட்டி , 8. சொரிகுரும்பை ஓர் நெல் . 
மிச்சம் . 

சொரிதல் ( தொ.பெ ) மிகத்தருதல் 
சொச்சம் மாசின்மை . 

சொரிய - ( வி )சிந்த , 2. மிக , 3. உதிர. 
சொஸ்தம் - சுகம் , 2. சுகமடைகை, 3. சொரிவு - ரவு , 2. உதிர்வு , 3. பொழிவு 
சௌக்கியம் .. 

சொருக- ( வி ) நுழைக்க , கண்ணைச்சொ 
சொஸ்தானம் - உயிர்த்தெழுகை. ருக . 
- 

சொருவண - சுவரனை . 
சொத்திரி - 

சொரூபம் - சாயல் , 2. வடிவம் , 3. விக் 
சொடக்கு - கிலுகிலுப்பைச்செடி , 

2 . 

கிரகம் , 4. அழகு , 5. பாவனை . 
நெட்டிப்புல் , 3. சோம்பற்றன்மை . சொரூபன் - கடவுள் . 
சொடிக்க ( வி ) குறைக்க 

சொர்க்கம் சுவர்க்கம் . 
சொடுகு - பொடுகு . 

சொர்ணம் 

பொன் , 2. கோடா 
சொட்ட - ( வி ) மழைதுளிக்க , 2. குட் சொர்ன்னம் 

சுழிப்பூண்டு 

சொர்னம் - 
ட , 3. வஞ்சிக்க, 4. அபகரிக்க . 
சொட்டா - ஓர்வகைக் கட்கம் . 

சொர்ப்பனம் - கனவு . 
சொட்டு - குட்டு , 2. துளி , 3. துண்டு, சொர்ன்னசீரம் - கரும்பு . 
4. குற்றம் . 

சொலிக்க- ( வி ) சுவாலிக்க , 3. பிரகா 
சொட்டை - பள்ளம் , 2. பரிகாசம் , 3 . சிக்க , 3. அதிகரிக்க 
ஒர் பட்டயம் . 

சொலிப்பு - சுவாலை , 2. பிரகாசம் . 
சொண்டி - வேர்க்கொம்பு . 

சொலியன் - ( வை . அ ) முடக்கொத் 
சொண்டு- தலையழுக்கு . 

தான் , ( ஒரு பூண்டு ) . 
சொண்டு - பறவை மூக்கு , 2. உதடு , 3. சொலுசொலெனல் ( தொ . பெ ) பொ 
பாத்திரவிளிம்பு . 

லுபொலெ னல் . 
சொதை - ஐசுவரியம் . 

சொல் - மொழி , 2. வாக்கியம் , 3. உறு 
சொத்தலி - பனங்காயின் பொய்க்கொ திச்சொல் , 4. புகழ் , 5. பெயர்ச்சொல் 
ட்டை . 

முதலியன , 6. கள் , 7. நெல் , 8. செந் 
சொத்தி - முடம் , 2. நொண்டி . 

நெல் , 9. நெற்கதிர் . 
சொத்து பொருள் , 2. உடைமை, 3. சொல்ல - ( வி ) பேச , 2. எடுத்துச் 

குறை , 4. உடலிற் பூசும்பசை . சொல்ல , 3. உறுதிசொல்ல , 4. விரித் 
சொத்துவம் உரிமை , 2. சுயம்பு . துச்சொல்ல , 5. பாட , 6. புத்திசொல் 
சொத்தை – புழு வண்டு முதலியன ல , 7. வரச்சொல்ல , 8. பிரசங்கஞ் 
அரித்தது , 2. பழத்திற் சொத்தை , 3 . 

செய்ய . 
சீர்கெடுதல் , 4. கன்னம் . 

சொல்லானந்தம் - சொற்குற்றம் . 
சொந்தம் - உரியது . 

சொல்லுரை- சொற்பயன் . 
சொப்பனம் - கனவு , 2. மாயத்தோற் சொல்லேருழவர் - புலவர் , 2. மந்திரி 
றம் . 

கள் . 
சொம் -உடைமை . 

சொல்வளம் 

சொற்சாதுரியம் 
சொயம்- 

சொல்வன்மை 
தானாயிருக்கை , 

சொல்விளம்பி - கள் , 
சொரங்கம் - கச்சோலம் , 

சொள்ளல் - குறைவு , 2. சொத்தை , 
சொரசத்தோரசி- ( வை . அ ) இலவங் சொள்ளை - சொத்தை , 2. சொட்டு , 3 , 
கப்பட்டை . 

இழுக்கு . 
சொரடு - கொடுக்கி . 

சொறி - தினவு , 2. சொறிசிரங்கு , .. 8 
சொரணை - சொருகண . 

காஞ்சொறிச்செடி . 


| 


. 


சொயம்பு- ) 


. 


வன . 


சோசிக் 

238 

சோதி 
னெறிக்கல் - சுக்கான் கல் , 3. தவளைக் சோசியம் - சோதிட சாத்திரம் . 
ஸ் , 9. மஞ்சட்கல் , 

சோஷை - வறட்சி , 2. சோர்வு . 
சொதிக்கிட்டம் - கிட்டக்கல் . சோச்சி -- சோறு . 
சோறிய- (வி ) நமையுண்டாக, 2. சுற சோடசம் - பதினாறு . 

ண்ட , 3. கெஞ்சிக்கேட்க , சோடசாவதானம் - பதினாறு வகைத் 
சொறியன் - ஓர் தவளை , 2. சொறியுள்ள 

தான அவதானம் . 
வன் . 

சோடசி - யாகமிருபத்தொன்றினொன்று . 
சொறீவு தினவு . 

சோடி- இரட்டை , 2. கவசம் , 8 . 
சொற்கம் சுவர்க்கம் . 

சோடு இனை , 4. தொடுதோல் , 
சொற்குறி- சூதபாஷாணம் . 

5. இணையானவை . 
சொற்பம் சிறியது , 2. அற்பம் . சோடிக்க- ( வி ) அலங்கரிக்க . 
சொனாகம் உத்தாமணி . 

சோடிவன - அலங்காரத்திற்கு வேண்டு 
சொன்றி சோறு , 2. சுக்கு . 
சொன்னகாரர் - தட்டார் . 

சோடை - காய்த்தோய்ந்தமரம் , 2 , கா 
சொன்னபேதி - ஒரு மருந்து . 

ரியப்பிழை , 3. சோர்வு . 
சொன்னமாக்கி - பவ்ளபாஷாணம். 

சோட்டா - ஓர் தடி . 
சொன்னம் - பொன் . 

சோட்டை - பேராசை , 2. இச்சை . 
சொன்னல் - சோளம் , 2. இரும்பு . 

சோணகிரி 
சோ 

சோணசைலம் 

சோணங்கி ஒரு நாய் . 
சோ - ஒலிக்குறிப்பு , 2. அரண் . 
ளேகம் - மன்மதன் கனைசெய்யுமவத் சோணம் சிவப்பு, 2. இரத்தம் . 

சோணநதி - கங்கையினோரு பநதி . 
தை , 2. சோம்பல் , 3. சோர்வு , 4 , 

. 
சித்தப்பிரமை, 5. என்பம் , 6. உன் சோணாகம் - பெருவாகைமரம் . 
டை , 7. தொடை , 8. பூவாட்டம் , 9 . 

சோணாடு - சோழநாடு , 
ஒட்டகம் . 

சோணிதபுரம்- ஓரசுரபுரி . 
சோகரியம்- 

சோணிதம் - சிவப்பு , 2. இரத்தம் , 
சௌகரியம் . 
சோகாயம்- 

சோவண - காதினருகு , 2. அருகு , 3 , 
சோகாக்க ( வி ) சோர , 2. துன்முற . 

சோணை நதி . 

| 
சோகாப்பு - துயரம் . 

சோவண - சோணாசலம் , 2. அருணைமா 
சோகி பிடாரன் , 2. விடவைத்திபன் , 

நகரம் . 
3. பலகறை . 

சோதகம் - சுத்தம் பண்ணுகை , 2. கழி 
சோகிக்க ( வி ) சோர , 2. துன்பமுற 

க்குந்தொகை . 
சோகு - பிசாசம் . 

சோதகர் - ஏழுதலைமுறையிற் புத்திரர் . 
சோகை ஓர் வியாதி , 2. அப்பிராணி . சோதரன் - சகோதரன் . 
சோக்ரா - கையாள் . 

சோதனம் - புடமிடுகை. 
சோங்கம் - அகிலமரம் , 3. கிச்சிலிக்கிழ சோதனை - ஆராய்வு , 2. புடமிடுகை , 
ங்கு . 

3. கணக்குச் சோதனை , 4. தேவசோ 
சோங்கு - நாரை , 2 , மரக்கலம் , 3. மற தனை , 6 . 

மனை , 5. முகத்தலளவு. 
4. துப்பாக்கிக்கட்டை , 5. மலை சோதா - பலவீனன் . 

கண்சோலை , 6. இலவமரம் . சோதி - பிரகாசம் , 2. வான்மீன் , 8. சூரி 
சசர்சனம் - உன்னி , 

யன் , 4. தீ , 5. ஒளியுள்ளது , 6. சுவா 
2. களைக்க . 
9 

கொள் , 1. கடவுள் , 8. இவன் , 9 . 
ஒக்க 

மாவிட்டுறு , . 18 , அருகன் , 11. 


} are 


ப 


1 


| 


சோமம் 


239 


சோரி 


} 


} 


| 


பூராகம் , 12. கருப்பூரம் , 13. சாரி | சோமயாசி 

சோமயாக கர்த்தா , 
லிங்கம் , 14. உணர்வு , 15. இடிவு . சோமாசி 
சோதிக்க- ( வி ) ஆராய , 2. பரீட்சிக்க , சோமவல்லி - சீந்திற்கொடி 
8. அளக்க , 4. சோதித்தறிய , 5. கட சோமன் - சந்திரன் , 2. ஓர்வள்ளல் , 3 . 
வுள் சோதிக்க, 6. பேய்சோதிக்க , 7 . வேஷ்டி , 4. சீலை , 5. அஷ்டவசுக் 
செய்கடன் தீர்க்க . 

களிலொருவன் , 6. கருப்பூரம் , 7 . 
சோதிடம்- சோதிட நூல் , 2. நன்னி சவக்காரம் , 8. நீலபாஷாணம் . 

. 
சோதிஷம்- ) மித்தம் . 

சோமாற ( வி ) திருட , 2. இரவல்வாங் 
சோதியம் வாலுளுவை , ( ஓர் மருந்து .) 5 , 3. ஒன்றைப் பலவுக்கும் வழங்க , 
சோதினி - செத்தை , 2. துடைப்பம் . 

4. பண்டமாற்ற . 
சோத்தம் - இழிந்தார் செய்யுமஞ்சலி, சோமுகன் - ஓரசுரன். 
சோத்தி - நித்திரை , 2. நடுச்சாமம் . சோமேசன் - சிவன் . 
சோத்தியம் - வியப்பு , 2. வியக்கத்தக் சோம்ப ( வி ) தாமதிக்க , 2. உறங்க , 3 . 
கது , 3. சோதிக்கப்படத்தக்கது , 4 . வாட , 4. சோர 
வழு , 5. குற்றச்சாட்டு , 6. அத்த சோம்பலம் சேரான்கொட்டை . 
சாமம் , 7. கழிக்கப்படுந்தொகை, சோம்பல் - சோம்பு , 2. மயக்கம் , 3 . 
சோத்திரம் - காது , 2. ஞானேந்திரியங்க அழுங்கல் , 4. வைசூரி . 

ளிலொன்று ; அது காதிலிருப்பது . 
சோத்திரியம்-தக்கோர்க்களித்த நிலம் . சோம்பாயி 

சமையற்காரன் . 
சோந்தை - உடந்தை , 2. விக்கினம் . சோம்பு - மந்தம் , 2. நட்சத்திரசீரகம் , 
சோபகிருது 
ஒர் வருடம் . 

3. சோம்பல் , 4. தாமதகுணம் , 5 . 
சோபம் - அழகு , 2. ஒளி , 3. சோர்வு , 
4. கள் . 

சோம்பேறி - சுவர்ணபேதி , 2. சோம் 
சோபலம் சோம்பு . 

பன் . 
சோபலாங்கி - சோம்பன் . 

சோர- ( வி ) தளர , 2. களைக்க, 3. மதி 
சோபனம் - அழகு ,2. சுபம் , 3. வாழ் மயங்க , 4. சீலைசோர , . கண்ணீர் 

த்து , 4 முகூர்த்தம் , 5. ஒர் யோகம் . முதலிய சொரிய , 6. நீர்சொரிய , 7 . 
சோபாதானம் - முதற்காரணமுள்ளது . சொற்சோர , 8. பீரிட்டோட , 9. விழ , 
சோபாலிகை - அடுப்பு , 2. விரிதூறு . 10. கழல , 11. வாட , 12. குற்றஞ் 
சோபானம்கற்படி , 2. தாழ்வாரம் , செய்ய , 13. மனஞ்சோர , 14. அவிழ . 
சோபிக்க ( வி ) பிரகாசமாயிருக்க , 2. சோரகன் - கள்வன் . 

அலங்காரமாயிருக்க, 8. சோர்வுற . சோரசத்துரு - சவ்வீரம் , ( ஓர் பாஷா 
சோபிதம் - அழகு , 2. பிரகாசம் . ணம் ) 
சோபை - அழகு , 2. பிரகாசம் . சோரஸ்திரீ - விபசாரி . 
சோப்ப - ( வி ) சோர்வுறச்செய்ய , 2. சோரபாஷாணம் ஓர் பாஷாணம் . 
அடிக்க . 

சோரபேதி - அஞ்சனபாஷாணம் . 
சோப்பம் சோர்வு , 2. அயர்வு , 3. பயிர் சோரம் -களவு , 2. வஞ்சனை , 8. விபசா 
வாட்டம் . 

ரம் . 
சோப்பளாங்கி சோம்பன் . 

சோரன் - ஆட்டுக்குட்டி , 2. திருடன் . 
சோமநாதன் - சிவன் . 

சோராவரி - 

கொள்ளை, 3. மானபங் 
சோமநாதி - ஓர்வகைப் பெருங்காயம் , சோறாபரி 
சோமபானம் -- மரபானம் , 

ஜோசாவரி 
சோமம் இட்டார் கொடி , 2. கள் . சோரி மழை , 2. இருந்தும் , 


தூக்கம் . 


கம் . 


சோனை 


240 


சௌரம் 


சௌண்டி- திப்பிலி, 


திப்பிலி 


சோர்பு- சோர்வு . 

சௌ 
சோர்வு சோர்தல் , 2. மெலிவு , 3. மறதி , 
4. இழந்து விடுகை , 5. ஒழுக்கஞ் சௌகந்தி - ( வை . அ ) கந்தகபாஷா 
சோர்கை , 6 , மனத்தளர்ச்சி , 7. கழ 

ணம் . 
இகை . 

சௌகந்திகம் வெள்ளாம்பல் . 
சோலி - காரியம் . 

சௌகந்திகை - நல்ல மணமுடையது . 
சோலி - முலைக்கச்சு , 2. தோணியிலொ சௌகரியம் 

ககம் . 
இங்கிடம் , 

சோகரியம் - 
சோலை - பூங்கா 

சௌக்கியம் சுகம் , 2. ஆரோக்கியம் . 
சோலைமலை ஒரு சுப்பிரமணியர் ஸ்த சௌசம் - சுத்தம், 2 , சத்தஞ்செய்கை. 
லம் , 2. அழகர்மலை .. 

சௌசன்னியம் - அன்பு. 
சோல்நா 

சௌடால் - இடம்பம் . 
நான் மூலைத் தொங்குபை. சௌடு - வண்டல் . 
ஜோல் 

நா 
சோவெனல் ஒலிக்குறிப்பு. 
சோவை - தீர்க்கோவைக்கொடி , 

சவுண்டி 
சோழகம் - தென்காற்று . 

சௌண்டிகர் -கள்விற்போர் . 
சோழம் - சோழதேசம் . 

சௌதம் - மலிவு , 2. அரண்மனை 
சோழியக்கடகம்- மண்ணள்ளுங்கூ சௌதாகிரி - குதிரைவியாபாரி. 
சோழியக்கூடை- டை , 2. சாட் சௌதாயம் - தேனம் , 2. பந்தயப்பொ 
டுக்கூடை . 

ருள் . 
சோழியப்பை இரப்போர்பை , செளத்தி - சதுர்த்தி . 
சோழியன் - சோழநிலத்தான் , 2. டெ சௌத்திராந்திகம் - ஒருவகைப் புத்த 
ரிய மண்வெட்டி . 

சமயம் . 
சோளகம் - மயிர்கழிக்கை, 

சௌந்தரம் --அழகு . 
சோளம் - ஓர்பயிர் , 2. சங்கஞ்செடி. சௌந்தரலகிரி - ஓர் நூல் . 
சோளன் - சோளம் , 

சௌந்தரியம் - 

பேரழகு . 
சோளி . 

சௌந்தரீகம் 
பிச்சைக்காரர்பை . 
சோளிகை - 

சௌந்தரேசன்- சொக்கலிங்க மூர் 
சோறு சாதம் , 2. கற்றாழை முதலிய சுந்தரேசன் - 

வற்றின் சோறு , 3. பரணிநாள் . சௌபஞ்சனம் - புனன் முருங்கைமரம் , 
சோறுகொல்லி - பெருந்தீனிக்காரன் , சௌபாக்கியம் - மிகுபாக்கியம் . 
2. அன்னபேதி . 

சௌமம் - சிற்பநூன் முப்பத்திரண்டி 
சோறூட்டல் - அன்னப்பிராசனம் ; இது னொன்று . 

சோடசக்கிரியையினொன்று . சௌமன் - புதன் . 
சோற்றி - மரத்தினுட்சோறு , 2. வயிர சௌமிய நாற்பத்து மூன்றாவதாண்டு . 
மின்மை , 

சௌமியத்துவம் - சாந்தம் , 2. அ 
சோற்றுக்கை வலக்கை, 

சௌமியம்- 

முகு . 
சோனகம் - ஓர் தேசம் , 2. ஓர்பா சௌமியர் - சாந்தர் , 2. முனிவர் . 
லை . 

சௌமியன் - சாந்தன் , 2. அருகன் , 8 . 
சோனகர் - துலுக்கர். 

பதினொரு ருத்திரர்களிலொருவன் . 
சோனாமாரி விடாமழை . 

சௌரகன் - நாவிதன் . 
சோவன - , 

மழைபொழிவு , 2. விடாழ சௌரம் - ஒருபபுராணம் , 2 .. மயிர் 
ழை , 8. திருவோணமாள் . 

கழிக்கை, 8. சூரிய சம்பந்தம் , 


, 


ஜாலம் 241 

ஸ்தாப 
சௌராட்டிரம்- ( ஒரிராகம் , 2. ஓர் 

ஜி 
சௌராஷ்டிரம்- தேயம் . 
சௌரி - சனி , 2. மகாவிஷ்ணு , 3. கன் ஜிமிக்கி ஓராபரணம் , 
னன் , 4. கருடன் , 5. நமன் , 6. தாரு ஜிராயத் - சாகுபடி . 
கன் மனைவி , 7. துர்க்கை . 

ஜில்லெனல் - ( தொ.பெ ) சில்லெனல் 
சௌரியம் - வீரம் , 2 , களவு . 

ஜீ 
சௌரியன் - சூரிய புத்திரன் , 2. வீரன் , 
3. சூரபன்மன் . 

ஜீவனம் - பிழைப்பு . 
சௌரு- நெய்ப்பற்றுள்ள சுவை . ஜீவன் - பிராணன் . 
சௌவீரம் - ஒரு மருந்து , 2. ஒருதேயம் . ஜீனி- குதிரைச் சேணம் . 
சௌளம் - மயிர்களைதல் . 

ஜு 
சௌரம் - 
சௌனகீயம் - உபநிடதச்தொன்று . ஜுத்தி - செருப்பு . 

ஜும்மா - பொறுப்பு . 
ஜ 

ജ 
ஜ - ஓா ஸம்ஸ்கிருத எழுத்து .. 
ஜடம் - உடல் . 

ஜெகம் - உலகம் , 
ஜட்கா - வேகம் , விரைவு . 

ஜெகைரா - பண்டசாலை . 
ஜட்பட் - அதிசீக்கிரம் . 

ஜெண்டா - கொடி , 
ஜப்தி - ஒருவன் பொருளை ர்ககார் ஜெந்து- பிராணி . 
கைப்பற்றிவைத்தல் . 

ஜெபம் -- பிரார்த்தனை . 
ஜமீன் - நிலம் . 

ஜெயம் - வெற்றி , 
ஜம்பம் - இடம்பா 

ஜென்மம் - பிறப்பு . 
ஜரூர்- தீவிரம் , 
ஜலம் - நீர் . 
ஜல்தி - வேகம் . 

ஜோடி - இணை , 2. இரட்டை 
ஜவாப் - ம - க்தரம் . 

ஜோதி - பிரகாசம் , 
ஜவான் - சேவகன் 

ஜோர் -பலோத்காரம் , 2. விறைப்பு . 
ஜனம் -- பிரஜைகர்: 

ஜோறாவரிட கொள்ளை 
ஜன்னல் - பலகணி 

ஸ் 
ஜா 

ஸ் -ஓர் சம்ஸ்கிருத எழுத்து . 
ஜாகீர் - மானியம் , 

ஸ்கந்தம் முருகப்பிரான் சரித்திரம் . 
ஜாகை - தங்கும் வீடு .. 

ஸ்கந்தன் - குமரக்கடவுள் 
- 


. 


ஜோ 


) 


ரிக்கை . 


ஜாடி - குடம் , 2. பாண்டம் . 

ஸ் காந்தம் - பதினெண்புராணங்களி 
ஜாதகம் -சனனபத்திரம் . 

லொன்று . 
ஜாதி - வருணம் , 

ஸ்தம்பம் - தம்பம் , 
ஜாஸ்தி - மிகுதி . 

ஸ்தம்பனம் - அசைவற நிறுத்துகை . 
ஜாமம் - சாமம் , (ஏழரை நாழிகைகொ ஸ்தலம் - தலம் . 
ண்ட காலம் .) 

ஸ்தனம் - முலை. 
ஜாலக் - தந்திரம் , 2. உபாயம் . ஸ்தாபகம் ஏற்படுத்துகை. 
ஜாலம் - மந்திரவித்தை . 

ஸ்தாபனம் - தாபனம் . 
16 


ஸ்ரீசைந் 


ஸ்வயம்புவன்- முதல்மதி 


| 


ஸ்வபூ 

242 
ஸ்தாபிக்க ( வி ) நிலைப்படச் செய்ய ஸ்வயம் - சுயம் . 
ஸ்தாவாம் - அசரம் , ( நிலையியற் பொ ஸ்வயம்பு 

ருள் . ) 
ஸ்தானம்இடம் . 

ஸ்வயம்வரம் - அரசகுமாரியே புரு 
ஸ்தானியம் - நிலை . 

ஷனை வரிந்தெடுத்தல் . 
ஸ்தானியாள் - 

ஸ்வரம் - இசை . 
கோயிலார் . 

. 
உஸ்தானிகாள் - 

ஸ்வரூபம் - சொரூபம் . 
ஸ்தானீகம் - கோயிற்றலைமை . ஸ்வர்க்கம் - சுவர்க்கம் . 
ஸ்தானீகன் - பூசாரி . 

ஸ்வர்ணம் 

பொன் . 
ஸ்திதம்நிற்பது . 

ஸ்வர்ன்னம் - 
ஸ்திதி - இருப்பு . 

ஸ்வல்பம் - சொற்பம். 
ஸ்திரம் உறுதி . 

| ஸ்வாகதம் - வாழ்த்து , 
ஸ்திரரங்கம் - அவிரிப்பூண்டு. | ஸ்வாகா - மந்திரமுடிவினொன்று ,. 
ஸ்திரீ - பெண் . 

ஸ்வாஸ்தியம் - பாக்கியம். 
ஸ்துதி - தோத்திரம் . 

ஸ்வாதந்திரியம் - சுதந்தரம் . 
ஸ்துதித்தியம் - துதி . 

ஸ்வாபாவீகம் - சுடாவகுணம் ,. 
ஸ்தூண் - தூண் . 

ஸ்வாமி - டவுள் 
ஸ்தூபி - சிகரம் . 

ஸ்வார்த்தம் - சுயதிரவியம் . 
ஸ்தூலம் - தூலம் . 

ஸ்வேச் . ச - தன்னிச்சை . 
ஸ்தோத்திரம் தோத்திரம். 

ஸ்வேதசம் - வெயர்வையிற் பிறக்கும் 
ஸ்தோமம் சேனை . 

மின்மினி கிருமிகீட முதலாயின . 
ஸ்தௌத்தியம் - புகழ் 

ஸ்வேதம் - வெண் !ை !. 
ஸ்நானம் - முழுக்கு . 
ஸ்நேகம் - சினேகம் . 

ஷ 
ஸ்பஷ்டம் வெட்ட வெளிச்சம் , 2. தீர்க் ஷகர் - பட்டனம் . 
கம் . 

ஷட்பதம் உண்டு 
ஸ்படிகம் - படிகம் . 

ஷரா - குறிப்பு . 
ஸ்பரிசம் - ஊறு , 2. பரிசம் , 8. மெய் ஷராப் - மதுபானம் 
யெழுத்து . 

ஷாமீல் சேர்க்கை 
ஸ்பரிசனம் தொடுதல் . 

ஷால் -உத்தரீயம் . 
ஸ்போடகம் கொப்புளம் . 

ஷாயி - மை . 
ஸ்மார்த்தம் - ஸ்மிருதி சம்பந்தம் . 

ஸ்ரீ 
ஸ்மிருதி - தருமசாத்திரம் . 
ஸ்வ சொந்தமான . 

ஸ்ரீ - இலட்சுமி , 2. பாக்கியம் 
ஸ்வகதம் - தன் கொள்கை . 

ஸ்ரீகண்டன் - சிவன் , 
ஸ்வச்சம் சொக்கம் , ( சுத்தம் .) ஸ்ரீகரம் - பாக்கியம் . 
ஸ்வஸ்தம்- ஆரோக்கியம் . 

ஸ்ரீகாகுளம் - ஒரூர் . 
ஸ்வஸ்தி - மங்கலமொழி . 

ஸ்ரீகாந்தன் - இலக்குமிபதி . 
ஸ்வஸ்திகம் -- சவாசனத்திலொன்று . ஸ்ரீகாரியம் - பரழகாரியம் , 
ஸ்வதந்திரம் -- சுவதந்திரம் . 

ஸ்ரீகாளஸ்தி கண்ணப்பநாயனார் 
ஸ்வதர்மம் - கடமை, 
ஸ்வதா - சுதா, (தானும் .) 

லம் . 
வைபாவம் - சுபாவம் . 

ஸ்ரீசைந்தி கண்ணபிரானவதரித்த 
ஸ்வபூதானாக வாரல் , 

நாள் . 


| 


காளஹஸ்தி- முத்தி பெற்றதை 


! 


க்ஷே 


க்ஷணதை 

243 

ஞாலம் 
ஸ்ரீதரன் - திருமால் , 
ஸ்ரீதாளம் - தானிப்பனையோலை . 
ஸ்ரீநிவாசன் - 

க்ஷேத்திரம் - ஸ்தலம் . 
மகாவிஷ்ணு . 
ஸ்ரீபதி 

க்ஷேபம் - காலங்கழித்தல் , 
ஸ்ரீமான் - சீமான் . 

க்ஷேமம் - சுகம் . 
ஸ்ரீமுகவருஷம் -சீமுகவருஷம் . 

க்ஷெள 
ஸ்ரீராகம் - ஓர் இராகம். 
ஸ்ரீராமன் - சானகிரம்ணன் . 

க்ஷெளரம் - சௌரம் ,( மயிர்களைதல் ) 
ஸ்ரீவச்சம் - மகாவிஷ்ணுவின் மார்பிலு 


ள்ள ஓர் மறு . 


கூடி 


ஞமன் 


- 


| 


ஞஃகான் - ஞகரம் . 

ஞஞ் ஞபெனல் - அனுகரண ஒலி , 
க்ஷ - ஓர் ஸம்ஸ்கிருத எழுத்து . 

ஞண்டு --பண்டு , 2. கற்கடகவிராசி . 
க்ஷணம் - கணம் . 

ஞம கண்டன் -காணாக்கிரகத்தொன்று . 
க்ஷதை - உடைந்தது . 

ஞமலி - நாய் , 2. மயில் , 3. கள் . 
க்ஷத்திரியன் இரண்டாம் வருணத்தி 
னன் . 

நமன் . 

யமன் 
க்ஷபணகன் - புத்தன் . 

ஞயம் - நயம் . 
க்ஷபணமதம் - சமணமதம் . 
க்ஷமிக்க - ( வி ) பொறுக்க 

ஞால- ( வி ) ஒலிக்க . 

ஞலவல் -மின்மினிப்பூச்சி . 
க்ஷமை - பொறுமை . 
க்ஷயம்- சிதைவு . 

ஞறா- மயிற்குரல் . 
க்ஷயிக்க - ( வி ) கெட 

ஞா 
க்ஷா 

ஞாங்கர் - இடம் , 2. பக்கம் , 3. கை 
க்ஷாத்திரம் - குரோதம் , 

வேல் , 4. இனி , 5. மேல் , 6. முன்பு . 
க்ஷாமம் - பஞ்சம் . 

ஞாஞ்சில் - கலப்பை , 2. மதிலுறுப்பு . 
க்ஷாரம் உப்பு . 

ஞாட்பு- பூசல் , 2. கூட்டம் , 3. படை , 

4. * லி , 5. பாரம் , 6. போர்க்களம் . 
V 

ஞாண் - கயிறு , 2. விண்னான் . 
க்ஷிதி - கிதி . 

ஞாதம் - அறியப்பட்டது . 
r 

ஞாதா - அறிகிறவன் . 
க்ஷணம் -- சனம் , 

ஞாதி - தாயத்தான் , 2. தந்தை . 
r ண்க்க- ( வி ) கெட்டுப்போக . ஞாதுரு - ஞாதா . 
க்ஷரம் - பால் . 

ஞாத்தல் ( தொ . பெ ) கட்டுதல் . 
க்ஷரோதகம் -ஐக்கியம் . 

ஞாபகம்- அறிவு , 2. நினைவு , 3. அரும் 

பொருள் , 4 , இலக்கிய மெடுத்துக் 
க்ஷ 

காட்டல் , 
க்ஷத்திரம் -சிறுமை , 2. கொடுமை . 

ஞாயம் - நியாயம் . 
க்ஷத்து பசி . 

ஞாயில் - மதிலுறுப்பு . 
க்ஷத்பாதை - பசிவருத்தம் . 

ஞாயிறு - சூரியன் , 2. ஆதிவாரம் . 

ஞால- (வி ) தொங்கள். 
கூ 

ஞாலம் - பூமி , 2. ஊமத்தை , , ( ஒரு 
க்ஷ ணதை- கெடுதி . 

செடி . ) 


ஞெகிழ 


244 


டக்ட 


* 


பரவ . 


ஞானதிருட்டி 


- ய . 


T 


ஞாழல் குங்குமமரம் , 2. கோங்குமரம் , ஞெகிழம் - பொற்சிலம்பு . 
8. சங்கு புட்பம் , 4. பொன்னாவிரை, ஞெகிழி - சிலம்பணி , 2. சிலம்பு , 3 
( ஒரு செடி) , 5. மயிர்க்கொன்றை தீயுறுவிறகு , 4. தீப்பொறி , 5. தீ . 
மரம் , 6. மரவயிரம் . 

ஞெண்டு - நண்டு . 
ஞாளி - நாய் , 2. கள் . 

ஞெப்தி- ஞாபகம் . 
ஞாளிதம் - வள்ளைக்கொடி , 

ஞெமிர - ( வி ) ஒடிய , 2. நெரிய , 3 . 
ஞானகாண்டிகர் - மூவகைப் பக்குவரி 
லொருவர். 

ஞெமுக்கம் - அழுந்துகை 
ஞானக்காட்சி - சைதன்னிய தரிசனம் . ஞெமுங்க - ( வி ) அழுந்த . 
ஞானசாதனம் - ஞானப்பயிற்சி . ஞெரித்தல் ( தொ, பெ ) நெரித்தல் . 

ஞெரேலெனல் - அச்சக்குறிப்பு , 2 . 
ஞானக்கண் . 

ஒலிக்குறிப்பு , 3. விரைவுக்குறிப்பு 
ஞானதீட்சை - ஞானவுபசேசம், ஞெலிகோல் - தீக்கடைகோல் . 
ஞானஸ்நானம் - கிறிஸ்தவ மார்க்கச் ஞெலிய - ( வி ) கடைய , 2 . குடை 
சடங்கு . 

ஞெளிர் -உள்ளோசை , 2. ஒலி . 
ஞான நாயகன் - கடவுள். 

ஞெள்ள -- ( வி ) பள்ளமாக , 2. உடன் 
ஞானபுத்திரன் - சீடன் . 

பட , 3. ஒலிக்க, 
ஞானமூர்த்தி - கடவுள் , 2. சரசுவ ஞெள்ளல் - சீக்கிரம் , 2. மேன்மை , 3 
ஞானம் - அறிவு , 2. கல்வி , 3. பிரம ஞா வீதி , 4. மிகுதி , 5. பள்ளம் , 6. ஒலித் 
னம் , 4. ஞானபாதம் , 5. ஞான நடை , சல் , 7. சோர்வு , 8. உடன்படல், 
6. மெய்ஞ்ஞானம் , 7. தெளிவு . ஞெள்ளெனல் - அனுகரணவோசை . 
ஞானவல்லி - பார்வதி . 
ஞானவாசிட்டம் ஸ்ரீராமருக்கு வசிஷ் 

ஞ 
டரால் கற்பிக்கப்பட்ட ஒரு வே ஞேயம் - நேயம் , 2. நெய் . 
தாந்த நூல் . 

ஞேயம் அறியப்பட்டது . 
ஞானவிரல் - ஆழிவிரல் . 

ஞேயா - பெருமருந்துக்கொடி 
ஞானன் - கடவுள் . 
ஞானாசாரம் - ஞானவொழுக்கம். 

ஞை 
ஞானார்த்தம் உட்பொருள் . 

ஞை ஞயெனல் - இகழ்ச்சிக்குறிப்பு:. 
ஞானானந்தன் - கடவுள் . 
ஞானி - அறிவுள்ளோன் , 2. நாலாம் 

ஞொ 
பாதத்தோன் , 3. அருகன் , 4.சேவல் . ஞொள்கல் ( தொ . பெ ) இளைத்தல் , 2 
ஞானேந்திரியம் - அறிகருவி , அஃது குலைதல் , 3. சோம்பல் , 4. அலைதல் . 

மெய் , வாய் , கண் , மூக்கு , செவி . 
ஞான்று - நாள் , 2. ஓரிடைச்சொல் , 3 . 
இசை நிறை . 

டக்கண் - 
D டக்கண் தட்சணதேசம், ( தென்தே 
ஜிமிர ( வி ) ஒலிக்க , 2. நிமிர . 

டக்ணிட சம் . ) 

டக்கயம்- 
ஜிமிர் - ஒலி . 

டக்கியம் - 
ஜிமிறு - வண்டு, 

டக்கு - புரட்டு , 2. துணி மடிப்பு . 
ஞெ . 

டக்கை - பெரியமேளம் , ( ஓர் வாச்சி 
நெகிழ - ( வி ) அலைய , 2. கழல , 8 . யம் . ) 
சோர , 4 , நழுவ . 

டக்டக் - அனுகரண ஓசை .. 


ட 


கொடி . 


டெக்டக்- அ 


டீலா 


245 


தகம் 


. 


டங்கசாலை - நாணயசாலை . 

டொ 
டங்கா - ஓர் கட்பறை. 
டங்கார் - தோற்கச்சை . 

டொங்கு - பொந்து , 2. கோணல் . 
டபால் - தபால் , ( அஞ்சல் ) 

. 
டப்பஞ்சு - பகட்டுக்கரை 

டொம்பரவர் - 
டப்பா - ஓர்வகைப் பாட்டு . 

டொழா - இலுப்பைமரம் . 
டப்பாஸ் -சீனவெடி . 

டோ 
டப்பி - ஆயப்பெட்டி 

டோங்க - ( வி ) இளைப்படைய 
டப்பு - பெரியதுட்டு , 2. பொய் , 3. பெரு டோலாயமானம் நிலையின்மை . 
மிதக்காட்சி , 

டோலி - ஓர்வகைச் சிவிகை. 
டப்பைட காவல் 

டோலேந்திரம் - தொங்கக்கட்டி வேக 
டமருகம்- உடுக்கை 

வைத்தல் . 
டமா 

டோல் - தூங்கு மஞ்சம் . 
டமாரம் 

டோல் -- ஒரு பெருமேளம். 
- 
டம்மானம் - ) 

ட் 
டம் . 

| ட்டராய்த்தல்- நிலை நிறுத்துகை . 
டமார் - அனு சரண் ஓசை . 

{ ட்டவளி - வஞ்சகம் . 
டம்பம் - ஆடம்பரம் . 

ட்டாக்கு - வலிமை . 
டர்- பயம் . 

ட்டாக்கோட்டாக்கு - வேகம் . 
டவண்டை - பேருடுக்கை. 

ட்டாண ஊர்க்காவற்காரர் தங்குமி 
டவுல் - உத்தேசம் . 

தாண 

டம். 
தலைமை சேவகன் . 

ட்டார் - சிெல் , ( ஓர் சாளரசம் . ) 

ட்டிக்காணா நிலை . 
டா 

ட்டீக்கா - பிறைப்பதக்கம் . 

ட்டீக்கு - ஏற்றது . 
டாகு - புள்ளி. 

ட்டீக்கு - 
டாக்கு - கர்வம் 

வீறாப்பு . 

ட்டவு 
டாப்பு - அட்டவ ? ன . 
டாம்பீகம் 

த 
வின்பெருமை , 
டாம்பிகம் - வீன் 

தக- ( வி ) தக்கதாக , 2. பொருத்தமா 
டார் - தாருதைலம் . 

யிருக்க , 3. உரிமையாக , 4. இயல் 
டால் - கொடி , 2. கேடகம் , 3. இரத் 

பாயிருக்க . 
தின ஒளி , 

தகசு - ஒரு மிருகம் . 
டி 

தகடு - இலைத்தட்டு , 2. தகட்டு வடிவு , 3 . 

இலை , 4. அடர்பு , 5. மண்படை , 
டிங்டிங் - உப்புக்கண்டம் . 

தகட்டரிதாரம் - 
- , ) 

ஒரு மருந்து . 
டில்லி-தில்லிப்பட்டணம் . 

தகவண - உலோகக்கட்டி . 
18 

தகதகெனல்- ( தொ . பெ ) ஒளிதரல் . 

தகப்பன் - பிதா 
டிடீ - கெம்பீரக்குறிப்பு . 

தகமை குணம் . 
லோ - தளர்ச்சி , 

தகம் -உஷ்ணம் , 2. எரிவு . 


| 
| 


தகிக் 


246 


தக்க 


தகல்பாசி- மோசக்காரன், 


நகர- ( வி ) உடைய , 2. சின்னாபின்னப் தகிலாயம் - சினேகம் . 
பட , 3. நொறுங்க , 4. கொப்புளமு தகிலிக்க - ( வி )வஞ்சிக்க, 2.உட்புகுத்த , 
டைய , 5 , பல்தகர , 6. கரையுடைய , 3. குற்றஞ்சாட்ட , 4. உழக்க . 
7. படையணி சிதற . 

தககிலிமா- சேங்கொட்டைமரம் . 
தகரடி - சிதறவடிக்கு மடி . 

தகுணிதம் - வாச்சியப்பொது . 
தகரம் - இரும்பின்மேற் பூசும் ஒருலோ தகுதி - ஏற்றது , 2 உற்றது , 3 . தகை 
கம் , 2. ஈயம் , 3. ஓர்வாசனைப்பண் | மை , 4. மேன்மை , 5. வல்லமை , 6 . 
டம் , 4. மயிர்ச்சாந்து , 5 தகரமரம் , நேர்மை , 7. பொறுமை , 8. ஒழுக் 
6. தா எனும் எழுதது 

கம் , 9. அறிவு , 10. பொருத்தம் . 
தகரார் 

ககுதியோர் - அறிஞர் , 2. சுற்றத்தார் , 3 . 
தகரால் - தடை . 

பெருமையிற் சிறந்தோர் . 
தகராறு 

தகுவ - இயன்றவை 
தகரை - ஒர் செடி . 

ததவர்- அசுரர் 
தகர் - தகர்ந்ததுண்டு , 2. செம்மறியாட் தகுளம் - மகளிர் விளையாட்டு 
டுக்கடா , 3. மேடவிராசி , 4. துரு தகை - தகுதி , 2. மேன்மை , 3. பெரு 
வாட்டேறு , 5. யாளியினாண் , 6. ஆண் மை , 4. குணம் , 5. அழகு , 6. அன்பு , 
யானை , 7. ஆண்சுறா , 8. பராகம் , 9 . 7 கவசம் . 
பூமி , 10. பலாசுமரம் . 

தகை - தாகம் , 2 தார்வு . 
தகலக்கட்ட - ( வி ) ஏமாற்ற . 

தகைத்து - தன்மையுடையது . 
தகலுபாசி 

. 

தகைமை - ஒழுங்கு , 2 , குணம் , 3. பெ 

ருமை , 4. அழகு , 5. தகுதி .. 
தகலுப் எத்து . 

தகைய - ( வி ) தடுக்க , 2. ஆணைவைக்க , 
தகல் தகுதல் , 2. திராய் . 

3. இளைக்க . 
தகவல் திருட்டாந்தம் , 2. சரியானமா தகையணங்குறுத்தல் - ( தொ.பெ )கள் 
றுத்தரம் . 

வுப்புணர்ச்சி செய்த தலைவியைக் குறி 
தகவு - தகுதி , 2. உரிமை , 3. குணம் , ட்பினாலச்சுறுத்தல் . 
4. ஒழுக்கம் , 5. கிருபை , 6.அறிவு, தகைவிலான் குருவி - அடைக்கலாங் 
7. தெளிவு , 8. உவமை , 9. யோக்கி தகைவிலாங்குருவி குருவி . 
யம் , 10. நீதி . 

தசைவு - தடை , 2. தளர்ச்சி . 
தகழி- அகல் . 

தக்க - தகுதியான . 
தகழிகை உண்கலம் . 

தக்க- (வி ) தகுதியாயிருக்க , 2. தனதாக , 
தகளி- தகழி . 

3. தங்க , 4. பயன்பட 
தகனம் - சுடல் , 

தக்ககன் - 
தகனன்- அக்கினிதேவன், 2. தீ . 

அஷ்டநாகத்தொன்று . 

தக்ஷகன் - 
தகனிக்க ( வி ) எரிக்க . 

. 
, 
- 

தக்கடை - ஓர் நிறையறி கருவி . 
தகா - பேராசை , 2. தாகம் , 3. மோகம் , தக்கணம் 
4. பொருளாசை . 

தக்கிணம்- தெற்கு , 2. வலப்பக்கம் . 
நகாதா 

தக்கணாக்கினி - வேதாக்கினி மூன்றி 
நகாதி- வழக்கு . 

னொன்று . 
காமை ஒவ்வாமை . 

தக்கணாயனம் - சூரியனது தென் 
சிக்கல்) எரிக்க, 2. சுட , 8. பிரே தக்கிணாயனம்- - வீதி ; அசு : கடக 

முதலாறுமாம் . 


. 


தசகூ 


247 


| 


தக்கணை - சான்றோர்க் களிப்பது . தசக்கிரீவன் - இராவணன் . 
தக்கம் - ஒரு விளையாட்டு ; இது : பன்னா தசமி - பத்தாந்திதி ,. 
ன்கு குழி விளையாட்டில் வருவது , 2. தசம் பத்து . 
தடை , 3. தருமநூலினொன்று . தசரதன் - ஸ்ரீராமர் தந்தை . 
தக்கர் - காடி . 

தசனம் - பல் , 2. கவசம் . 
தக்கல் - தக்கை . 

தசாங்கம் - அரசர்க்குரிய பத்துறுப்பு ; 
தக்கன் - நவப்பிரமரிலொருவன் , 2 . அவை : ஊர் , யானை , துவசம் , செங் 
அஷ்டநாகங்களிலொன்று . 

கோல் , நாடு , குதிரை, மலை , மாலை , 
தக்காரிடவாதமடக்கி , 2. தழுதாழை 

முரா , யாறு என்பன . 
மரம் . 

| தசாட்சரி - ஒரிராகம் . 
தக்கார் - மேன்மக்கள் , 2. சிறந்தோர் , தசானன் 
3. உறவினர், 

இராவணன் . 

சசானனன் 
தக்காளி - ஒரு செடி 

சசிரம் - உட்டுளை , 
தக்காளிப்பிள்ளை - பிள்ளைப்பூச்சி , தசுகரம் - களவு . 
தக்கிணை - தட்சிணை , 

தசும்பர் - குடம் , 
தக்கிரம் - மோர். 

சசும்பு - குடம் , 2. கொப்பரி , 3. பொன் . 
தக்கு - தாழ்ந்த ஓசை . 

தசை - ஊன் , 2. புலால் , 
தக்குத்தடவல் - ( தொ . பெ ) பேச்சுத் தசை- நிலைமை . 
தடக்குதல் . 

தசைய - ( வி ) கொழுக்க , 2. பழஞ்சதை 
தக்கெனல் ஒலிக்குறிப்பு. 

பற்ற , 3. பூரிக்க . 
தக்கேசி - ஓர்பண் . 

தசையடைப்பு- தசைவளர்ச்சி , 2. கொ 
தக்கை - குதம்டை , 2. அடைக்குந்தக் ழுப்புப்பிடித்தல் . 
கை , 3. தெப்பம் , 4. பம்பை வாச்சி சச்சகன் - குடும்பத்தலைவன் 
யம் , 5. பலவகைப்பறை. 

சச்சன் - மரவினையாளன் , 2. சித்திரை 
தக்கோர்- அறிஞர் . 

நாள் . 
தக்கோலம் - சிறுநாவற்பூ , 2. வால் தச்சிச்சி- தச்சப்பெண் 
தங்க - ( வி ) வைக , 3. தடைபட , 3.தாம 

சச்சு -தச்சன் றொழில்.. 
திக்க, 4. இருப்பாயிருக்க , 5. சார்ர் தஜ்விஜ் - யூகம் . 
திருக்க , 6. நிலைபெற்றிருக்க 

தஸ்கத்- கையெழுத்து . 
தங்கசாலை - நாணயங்கள் செய்யும் 

தஸ்கரம் - களவு . 
ஸ்தலம் . 

தஸ்தக் - களப்பிச்சை 
தங்கச்சி - தங்கை . 

தஸ்தவேசு 
தங்கம் - மாற்றுயர்ந்த பொன் , 

- 

, 
தங்கல் - தங்குதல் , 2. தங்குமிடம் , 3. தஸ்கா- காகிதக்கட்டு 
நிலைபெறுதல் . 

தஸ்திக் - சன்னது . 
தங்காள் - தங்கை . 

தஸ்திரம் - தஸ்தவேசுக்கட்டு 
தங்கான் - அரையென்னு மெண்ணின் தஸ்தூரி - சுதந்தரம் : 
குழூஉக்குறி . 

தஞ்சம் பற்றுக்கோடு, 2. அணை , 3. பெ 
தங்குதுறை- தங்கத்தக்க இடம் , ருமை , 4. எளிமை , 5. தாழ்வு , 6 . 
தங்கை - 
இகாயாள் 

தஞ்சை- தஞ்சாவூர் . 
தசகம் பத்து . 

தஞ்ஞனம் - தன்னையறிந்தவள் 
தசகூலி உழவுகளி 

தடக்க- (வி ) இடற .. 


மிளகு . 


| 


| 


அடைக்கலம் . 


தங்கைச்சி இனயாள். 


தடி 


248 


தட்ட 


தடக்கம் 


கை . 


தடிமன்- சலதோஷம் . 


தடக்கு - 

தடிக்க - ( வி ) பூரிக்க , 2. வீங்க , 3. வெ 
தடை . 

ட்ட . 
தடங்கல் - தடை , 2. ஆட்சேபம் , 8. தடித்து - மின்னல் . 
தாமதம் , 4. அடைப்பு , 5. வறிதிருக் தடிப்பம் - பருமை , 2. வீக்கம் . 

தடிப்பு - கடினம் , 2 ; வீக்கம் , 3. பருமை , 
தடதடக்க - ( வி ) கைகால் தள்ளாட , 2 . 

4. தழும்பு . 
நாக்குளற , 3. தளர . 

தடிமல் 
தடதடெனல் விரைவுக்குறிப்பு . 
தடத்தம் - நடுவாய் நிற்றல் . 

தடிமன் - தடிப்பம் . 
தடஸ்தம்- 

தடிய- ( வி ) அறுக்க , 2. குறைக்க , 3 . 
தடபுடல் - விரைவுக்குறிப்பு , 2. சந் தறிக்க , 4. வெட்ட 
தடி . 

தடியன் - முரடன் , 2. பருத்தவன் . 
தடம் - வழி , 2. கரை , 3. வரம்பு , 4. தடிவு - வெட்டு, 2. அறுக்கை . 

மலைப்பக்கம் , 5.பெருமை , 6.குளம், தடினி - ஆறு . 
7. ஓர்மரம் , 8. ஓமகுண்டம் , 9.தெடுக்க - ( வி ) தடைசெய்ய , 2. விலக்க , 3 . 
ளி , 10. கண்ணி , 11. சுருக்கு , 12 தட்ட , 4 அடக்க , 5. நீக்க , 6 . 
விசாலம் . 

அடைக்க , 7. எதிர்க்க , 8. குலைக்க , 
தடயம் - பலபண்டம் . 

9. ஆனையிட, 10 மறிக்க , 11. தவிர , 
தடல் - சிதள் , 2. பலாப்பழச் செதிள் , 12. மறுக்க , 13. மந்திரத்தாற்றடுக்க , 
3. வாழைமடல் . 

14 தாமதப்படுத்த . 
தடவ - ( வி ) தடவர , 2. தெரியாமற் தடுக்கு - சிறுபாய் , 2. தவிசு . 
றடவ , 3. எண்ணெய் முதலிய தடவ , தடுப்பு - தடுத்தல் , 
4. பூச , 5. வீணை வாசிக்க , 6. முகந்த தடுமன் -சலதோஷம் . 
ளந்து தடவ , 7. மெதுவாகச் செய்ய , தடுமாற - ( வி ) கலங்க , 2. கலைய , 3. சந் 
8. நுனியசைய , 

தேகிக்க. 
தடவர- ( வி ) தடவ , 2. யாழ்வாசிக்க. தடுமாற்றம் - கலக்கம் , 2. சந்தேகம் , 3 . 
தடவல் - தடவுதல் , 2. வீனை வாசித்தல் , தவறுகை , 4 , மயக்கம் . 
8. அருமை . 

தடை - விக்கினம், 2. விரோதம் , 3. கவ 
தடவு - பெருமை , 2. வளைவு , 3. தூபக் சம் , 4. பிடிப்பு , 5. அடைப்பு . 
கால் . 

தடையம் -- தராசுத்தடை , 2 , கத்திப் 
தடவுச்செவி பெரிய காது , 2. யானைக் பிடி , 3. தட்டுமுட்டு , 

தட்க- ( வி ) தடுக்க , 
தடவை - முறை . தட்சகன்- நவப்பிரமரிலெ 

, 
தடறு - ஆயுதவுறை . 

தக்ஷகன் 

2. அஷ்டநாகத்தொன் 
தடா - பானை , 2. மிடா . 

று , 3. குடும்பத்தலைவன் . 
தடாகம் - குளம் . 

தட்சணம் - தெற்கு , 2. வலப்பக்கம் , 
தடாதடி - குழப்பம் , 2. மாறுபாடு . தக்ஷிணம் - 

3. அதேநிமிஷம் . 
தடாரி - வாத்தியப் பொது , 2. பம்பை , தட்சணாமூர்த்தம்- குருமூர்த்தம் . 

8. பேரிகை , 4. மத்தளம் . தட்சணாமூர்த்தி - சிவன் , 2. அகஸ்தியன் . 
தடாரிக்க- ( வி ) ஊடுருவ , 2. அடிக்க , தட்சணை - சான்றோர்க்களிப்பது , 2 .. 
தடி - தடிக்கொம்பு , 2. தண்டம் , 8. தட்சிணை 

சிட்சை . 
அளவு கால் , 4. வயல் , 5. பாத்தி , 6. தட்ட- ( வி ) அறைய , 2. விலக்க, 3 . 
உலக்கை , 7. வில் , 3. மின்னல் , 9 . கொட்ட , 4. முட்ட , 5. தடுக்க , 6 . 
கான் , 10. உடும்பு. 

புரட்ட , 7. குலைக்க , 8.அகற்ற , 9 . 


தட்டை 


249 


தண்ட 


கை . 





உடைக்க , 10. கதிரடிக்க , 11. நினை தட்பம் குளிர்ச்சி . 
வெழுப்ப , 12. தட்டிவீழ்த்த , 13. தணக்க - ( வி ) நீங்க , 2. செல்ல . 
மோத , 14. குறைவுபட , 15. தவற , தணக்கு - தணக்கமரம் , 2. நுணாமரம் .. 
16. தளை தட்ட . 

தணத்தல்- , நீங்கல் , 2. செல்லல் . 
தட்டத்தனி - தனித்திருக்கை . தணப்பு 
தட்டம் - உண்கலம் , 2. தட்டு , 3. படுக் தணல் - தழல் . 

தணல்விழங்கி - தீககுருவி . 
தட்டம் - பல் , 2. பாம்பினச்சுப்பல் . தணவம் --அரசமரம் , 
தட்டல் - ஐந்து , ( ஒரு குழுஉக்குறி ) , 2. தணிகை- திருத்தணிகை , ( ஓர் சுப்பிர 
தட்டு , 3. குறைவு , 4, தட்டுலக . 

மணியர் ஸ்தலம் . ) 
தட்டழிய- ( வி ) நிலைகுலைய , 2. கெட்டுப் தணிசு- குறைவு , 2. தாழ்ச்சி 

போக , 3. திகைக்க , 4. தோற்க , 5. தணிதல் - ( தொ.பெ ) ஆறுதல் , 2. குறை 
குழம்ப , 6. நிருமூலமாக 

தல் , 3. பருத்தல் , 4. குளிர்தல் , 5 . 
தட்டழிவு - கலக்கம் . 

இளகுதல் , 6. தீர்தல் . 
தட்டானுப்பி - ஓர் கொடி . 

தணித்தல்- ( தொ . பெ ) அவித்தல் , 2 . 
தட்டான் - பொற்கொல்லன் , 2. ஒர் பாந்தப்படுத்தல் , 3. தாழ்த்தல் , 4 . 
பூச்சி , 3. கோஷ்டம் , 4. புடோல் , இருக்குதல் , 5 குறைத்தல் 
( ஓர் கொடி .) 

தணியல் - கள் , 2 தணிதல் . 
தட்டி - பலகை , 2. கச்சு , 3. கேடகம் , தணிவு - ஆறுதல் , 2. சாந்தம் , 3 . 
4. காவல் , 5. வெற்றிலைக்கட்டு , 6 . குறைவு , 4. கீழ்மை . 
கோஷ்டம் . 

தண் - குளிர் , 2. நீர் , 3. அருள் . 
தட்டு - தட்டம் , 2. வட்டம் , 3. தேர் தண்கதிர் 

சந்திரன் . 
நடு , 4 , பரண்தட்டு , 5. பேன் முகப் சண்சுடர்- - 
புத்தட்டு , 6. சிவிகை முதலியவற் தண்ட- ( வி ) வரிமுதலிய தண்ட , 3 . 
றின் தட்டு , 7. மேனிலை , 8. மரக்கலத் பிரிய . 
தட்டு , 9. சமநிலம் , 10. சிறுசெய் , தண்டகமாலை - ஒரு பிரபந்தம் ; இது : 
11. பரப்பு , 12. சன்னல் தட்டு , 13 . வெண்பாவான் முந்நூறு செய்யுட் 
மறைவுத் தட்டி , 14. சீலைத்தட்டு , கூறுவது . இது புணர்ச்சி மாலை யெ 
15. அடுக்கு , 16. உலகங்களினடுக்கு , னவும் படும் . 
17. தட்டுக்கூடை , 18. முறம் , 19. தண்டகம் - தொண்டை மண்டலம் , 2 . 
தராசுத்தட்டு , 20. கேடகம் , 21. குய வடமொழியினோர் செய்யுள் . 
வன் திரியை 

கை , 22. உட்கட்டுத்தட்டு , தண்டகன் - ஓரரசன் , 2. ஓர் அரக்கன் . 
23. தட்டுமணி , 24. இயந்திரம் , தண்டகாரணியம் - கண்டகவனம் , 
25 , மெழுகுத் தட்டு , 26 , வலைத் தண்டட்டி - ஓர் காகணி . 
தட்டு , 27. சட்டம் , 28. மட்டக்குதி தண்டதரன் - நமன் , 2. வீமன் . 
ரை , 29 , வளைவு . 

தண்டநாயகன் -சேனாபதி , 2. அரசன் ,, 
தட்டுக்கிளிபாய்தல் - ஓர் விளையாட்டு . 

3. நந்தி , 
தட்டுக்கெதேல்- ( தொ. பெ ) கலங்கு தண்டபாணி - நமன் , 2. விஷ்ணு , 3 . 
தல் ,. 

தண்டேசன் , 4. பழனி முருகன் . 
தட்டுக்கேடு - நிலையழிதல் . 

தண்டமானம் - வால் முறுக்குதல் . 
தட்டுமுட்டு - தளபாடம் . 

தண்டமிழ் - இனியதமிழ் 
தட்டை - அரிதாள் , 2. சமன் , 3. மொட் தண்டம் - ஊன்று கோல் , 2. பற்றுக்கோ 
டை , 4. கவண் , 5. கிளிகடி கோல் , 6 , 3. குடைக்காம்பு , 4. சிட்சை , 5 . 
6. மூங்கில் மரம் . 

சேனை , 6 , ஒரு ஆட்பிரமாணம் , 7 . 


தண்டை 


250 


3. ஒரூர் . 


நாடு , 8. பலபண்டம் , 9. யானை தண்டோரா 

பறைசாற்றல் . 
செல்வழி , 10 , வணக்கம் , 11. யா தண்டூரா 
னைத்துதிக்கை, 12. தடி , 13. மூவகை தண்ணடை - நாடு , 2. மருதநிலத்தூர்,, 
யறததினொன்று . 

3. பச்சிலை . 
தண்டலர் -சத்துருக்கள் . 

தண்ணம் குளிர் , 2. காடு , 3. ஓர் கட் 
தண்டலை -சோலை , 2. பூந்தோட்டம் . பறை , 4. பறைப் பொது , 5. மழு 

தண்ணளி-கருண . 
தண்டல் சேகரிப்பு , 2. தோணித்தல தண்ணியகுலம் 

கீழ்ச்சாதி . 
தண்டவாளம்உருக்கிரும்பு . 

தண்ணியது - குளிர்ந்தது , 2 தாழ்ந்தது . 
தண்டனம் 

தண்ணீர் - குளிர்ந்த நீர் . 
தண்டவன 

ஆக்கினை . 

தண்ணெனல் - ( தொ.பெ ) குளிர்ச்சி 
தண்டன் - வணக்கம் , 2 குபவன் , 3 . 

யுறல் . 
நமன் . 

தண்ணுமை - மத்தளம் , 2. உறுமி மே 
தண்டா- தொந்தரை , 2.நீங்காத 

ளம் , 3. உடுசகை, 4. ஓர் கட்பறை , 
தண்டாமை - நீங்காமை . 

5. பேரிகை . 
தண்டாயம் -- காத்தண்டு, 2. கந்தாயம் . தண்மை - குளிர்ச்சி , 2. தாழ்வு, 3. எளி 
தண்டி - தண்டற்காரன் , 2. தரம் , 3 

மை , 4. புல்லறிவு , 5. இகழும்பொ 
பருமை . 

ருள் , 6. சாந்தம் , 7. இன்பம் . 
தண்டி - ஓர் புலவன் , 2. சண்டேசுரா . ததம் - அகலம் . 
யனார் , 3. தண்டியடிகள் . 

ததல் - நிலை . 
தண்டிகை - சிவிகை . 

ததாகதன் - புத்தன் . 
தண்டிக்க- ( வி ) தண்டனைசெய்ய , 2 ததாகாரம்- அந்த ரூபம் 
வெட்ட , 3. பயமுறுத்திக்கேட்க , 4 ததாஸ்து அப்படியாக 
பரிந்துகேட்க , 5 வருந்த , 6. பருக்ச ததி தயிர், 2. பருவம் , 3 தத்துவம் 
தண்டிப்பு- தண்டனை , 2. வெட்டல் . 
தண்டியல் - தண்டிகை . 

ததியை - திரிதிகை 
தண்டிலம் வேதிகை, 

ததும்ப - ( வி ) பெருக , 2. நிரம்ப , 3 . 
தண்டு சன்னியாசித்தடி , 2. தண்டாயு 

தளம்ப . 
தம் , 8. சவள மரம் , 4. வீனை , 5. மிது ததேகநிஷ்டை - அசைவற்ற தியானம் .. 
னராசி , 6. களையுடைப்பொருள் , 7 , 
மூங்கில் மரம் , 8. தண்டிகை, 9. பச் தத் - அது எனப்பொருள்படும் ஒரு வட 

ததைய- ( வி ) நெருங்க , 
சோந்தி , 10. ஆயுதப்பொது , 11 , சே மொழி . 
னை , 12. பூவிதழ் , 13. வரம்பு , 14. தத்த- ( வி ) குதிக்க, 2. தத்திப்பாய , 3 . 
தாள் , 15. விளக்குத்தண்டு , 16. மூக் அலைபாய , 4. தாண்ட . 
குத்தண்டு , 17. வாகனத்தண்டு , 18. தத்தக்க பித்தக்கவெனல் தள்ளாடம் 
ஆண் குறி . 

குறிப்பு . 
தண்மிேண்டு- அடாதது . 

தத்தம் - ஈகை , 2. சுவிகாரம் . 
தண்டுலம் - அரிசி . 

தத்தரம் - நடுக்கம் , 2. விரைவு . 
தண்டேசன் - 
தண்டேசுரன் - வென்ஜெண்டன். தத்தல் தொ. வய தாண்டல் 

தத்தளிக்க ( வி ) திடுக்கிட , 2. தடுமாற 
தண்டை - காலணியிலொன்று , 2. பிரப் தத்தளிப்பு தடுமாற்றம் , 2. மூட்டுப் 

கேடகம் , 8. தொற்றரை , . னால் . 


ததிசி 
ததீசி- ஒரிருடி 


. 


பாடு , 


251 


தமா 


தபன் 


தபுதாரம் - 


| 


தத்தாங்கி - மகளிர் விளையாட்டு . தபனன்- அக்கினிதேவன் , 2. சூரியன் , 
தத்தாத்ரேயன் - அத்திரிக்கு அநசூயை தபனீயம் பொன் . 
யிடத்துப் பிறந்த புதல்வன் , இவன் தபா - தடவை . 
விஷ்ணு அமிசம் என்பர் . 

தபாது- தப்பிதம் . 
தத்திகாரம் பொய் . 

தபால் 
தத்தியம் - மெய் . 

- 
தத்தியோதனம் , தயிர்சோறு 

மனைவிக்காகப் புலம் 
தத்து - பாய்தல் , 2. "மோசம் , 8. கண் தபுதாரநிலை -3 பல் , 

டம் , 4. ஆபத்து , 5. சுவிகாரம் . தபோதனர் - முனிவர் . 
தத்துவம் - குணம் , 2. உண்மை , • 3 . தபோலோகம் - மேலேழுலகினொன்று . 
பிருதுவி , 
துவநூல் 5. , - 
தத்துவாதீதன் - கடவுள் . 

தப்ப- (வி ) பிசக, 2. தவற , 3. எண் 
தத்தை - கிளி , 2. முன்பிறந்தாள் . னங்குலைய் , 4. வழுவ , 5. விலக , 6 . 
தந்தக்காரி - வ. தமடக்கி ,. 

அபாயத்தினீங்க . 
தந்த சுத்தி - பல்விளக்கல் 

தப்பட்டை - ஓர் பறை . 
தந்தசூகம் - பாம்பு . 

தப்பளை - தவளை , 2. பெருவயிறு . 
தந்ததாவனம் - பற்குச்சி , 2 தந்த சுத்தி தப்பறை பொய் , 2. சூது , 3. தப்பு , 4 . 
தந்தம் - பல் , 2. பானை முதலியவற்றின் கெட்டமொழி .. 
கொம்பு . 

தப்பிதம் - தப்பு , 2. குற்றம் . 
தந்தாவளம் - யானை . 

தப்பிலி - போக்கிரி , 2. தப்பில்லாதவன் , 
தந்தி - யானை , 2. ஆண்யானை , 8. யாழ் 3. தப்பில்லாதவள் . 
நரம்பு . 

தப்பு - வழு , 2. குற்றம் , 3 தவறு , 4 . 
தந்திமுகன் - விநாயகன் . 

தப்பு வாத்தியம் . 
தந்திரம் - வீடு , 2. உபாயம் , 3. திரு - தப்பை மூங்கிற்பட்டை. 

டாந்தம் , 4. யாழ்நரம்பு , 5. கல்லி தமக்க - ( வி ) தணிய , 2. நிரம்ப 
நூல் , 6. ஆகமம் , 7. படை , தமக்கை - அக்காள் . 
தந்திரர் - கந்தருவர் . 

தமசு - இருள் , 2. தாமதகுணம் . 
தந்திரி- படைத்தலைவன், 2 யாழ்நரம்பு , தமசூக் - கைச்சீட்டு 

3. நரம்பினோசை , 4. தந்திரக்காரன் தமலிச - ஒருநதி . 
தந்திவீழரியோன் - சிவன் , தமதமெனல் - ஓரொலிக்குறிப்பு . 
தந்து- பஞ்சு நூல் , 2. கல்வி நூல் , 3. தந் தமப்பன் - நாகப்பன் . 
திரம் . 

தமம் - இருள் , 2. பஞ்சமாயையி னொன் 
தந்துரை- பாயிரம் . 

று , அஃது சீவசைதன்னியத்தை மறை 
நெய்வார் . 

க்கை , 3. புறக்கரணதண்டம் , 4 . 

இராகு . 
தந்தை - பிதா. 

தமயந்தி - நளச்சக்கரவர்த்தியின் மனைவி 
தப ( வி ) கெட , 2. சாக 

தமயன் - மூத்தோன் . 
தபசி - தவத்தோன் . 

தமா - ( வி ) ஒலிக்க . 
தபசு - தவம் . 

தமரகம் - உடுக்கு , 2. வங்கம் . 
தபம் - தவம் , 2. மாசிமாதம் . 

தமரகவாயு - நெஞ்சடைப்பு வாயு . 
தபலை - சருவக்குடம் , 2. வாத்தியத்து தமரத்தை ஒருமரம் . 
ளொன்று . 

தமரம் - அரக்கு , 2. பேரொலி, 3 . 
தபனம்வெப்பம் , 2. தாகம் . 

ரத்தைமரம் . 


தந்துவாயர்- செய் 


தம 


தம்ப 


252 


தயிர் 


சனி . 


ஸ்தம்பிக்க- 3 ( வி ) அசைவற நிறுத்த 


. 


வன் 


4. இரவு . 


தமரல் - ( தொ.பெ ) பெரிதொலித்தல் . தம்பதி - கணவனும் மனைவியும் . 
தமராணி- துனையாணி , 

தம்பம் - தூண் , 2. யானைத்தறி , 3 . 
தமருகம் உடுக்கு . 

ஸ்தம்பம் - 

பற்றுக்கோடு , 4. நிலை , 
தமரோசை - கிலுகிலுப்பைச்செடி. 5. கவசம் , 6. சங்கீதம் , 7. பாவம் , 
தமர் - தம்மவர் , 2. உறவோர் , 3 . 8. வஞ்சனை . 
ரம் , 

தம்பலம் - வெற்றிலைச்சாரம் , 2. இந்திர 
தமள் - தம்மவள் . 

கோபம் , (தம்பலப்பூச்சி .) 
தமனகம் - மருக்கொழுந்து . 

தம்பல - நிலவிலந்தைமரம் . 
தமனகன் - ஓர் நரி . 

கம்பல் - தம்பலம் , 2. சேறு . 
தமனி - வன்னிமரம் , 

தம்பனம் 

அசைவற 

நிறுத்துகை. 
தமனியம் - பொன் . 
தமனியன் - இரணியன் , 2 பிரமன் , 3. கம்பாக்கு சொகுசா ; இது தங்கமுஞ் 

செம்புங்கலந்த சேர்வை . 
தமன் - தம்மவன் , 2. இராகு , 3. கட கம்பி - பின்னோன் , 2. வயதிற் சிறியவன் . 
வள் , 4. சந்திரன் , 5. கிருட்டிணன் கம்பிக்க 

( . 
தமாசு 
- 

தம்பிராட்டி - கலைவி , 2. உடன்கட்டை 
தமாம் முழுவதும். 

யேறுபவள் . 
தமாலம் - பச்சிலை மரம் , 2. இலை , 3 , சாம்பிரான் - கடவுள், 2 , கட்டளைப்படி 
அதற்குறி . 

நடத்துவோன் , 3. திருக்கூட்டத்தலை 
தமி -தனிமை , 2. ஒப்பின்மை , 3. ஏகம் , 

தம்புரு- நரம்புக் கருவிகளிலொ 
தமிசு - வேங்கைமரம் . 

கம்பூரு 
தமியம்- கள் . 

தம்மனை - தாய் . 
தமியன் - தனித்தவன் , 2. வறியவன் தம்மிட - நிறுத்தப்பட , 2. தணிய 
தமிழத்தி- ) 

தம்மிலம் - மயிர்முடி , 

தம்மில் - அசைச்சொல் 
தமிழ் - இனிமை , 2. தமிழ்ப்பாஷை , 3. தம்மை - தாய் . 
தீர்மை . 

தயக்கம் - கலக்கம் , 2.அசைவு , 3. பிர 
தமிழ்நாடன் - பாண்டியன் . 
தமிழ்மலை - பொதியமலை. 

கயங்க - ( வி ) ஒளிசெய்ய , 2. அசைய , 
தமிழ்முனி - அகத்தியன் . 

3. கலங்க , 4 , திகைக்க . 
தமிழ்வாணர் - தமிழ்ப்புலவர். தயரதன் - தசரதன் . 
தமுக்கம் - யானைத்தாவளம் ; யானை யைப் தயவு 

தயை . 
தமுக்கு ஓர் பறை . 

தயாபரன் - கடவுள் , 2. கிருபையுடை 
தமை - புறக்கரணதண்டம் . 

யோன் . 
தமையந்தி - நளன்றேவி 

தயாளம் - கிருபை . 
தமையம் - அரிதாரம் , 

தயாளு - தயாளன் . 
தமையன்-அண்ணன் . 

தயார் - ஆயத்தம் . 
தம் ஒருசாரியையிடைச்சொல் , 2. கொ தயிரியம் - தைரியம் . 
டை , 3. மனையாட்டி , 

தயிரேடு - பாலாடை 
தம்பட்டம்ஓர் பறை . 

தயிர் - உறைந்தபால் ; அது ; பஞ்சகௌ 
தம்பட்டை - ஓரவரைக்கொடி , 

வியத்தொன்று . 


ன்று . 


தமிழிச்சி- தமிழப்பெண் . 


> 


பை . 


. 


தரா 


253 


தருணி 


ன்று . 


. 


தயிர்வேவள் - ஒரு பூடு . 

தராசு - துலாக்கோல் , 2. துலாராசி , 8 . 
தயிலம் - எண்ணெய், 

பரணி நாள் , 4. சமானம் . 
தயினியம் - எளிமை . 

தராதரம் - மலை . 
தயை - கிருபை 

தராதலம் - பூமி , 2. கீழேழுலகத்தொ 
தர- ( வி ) ஒப்போனுக்குத்தர , 2. கொடு 

க்க , 8. அருள் , 4. கனிகொடுக்க , தராபதி - அரசன் . 
5. பகிர்ந்து கொடுக்க , 6. பயன்தர , தரிக்க - ( வி ) நிற்க , 2. நிறுத்த , 3. வேர் 
7. படைக்க , 8. மகவைப்பெற , 9 தரிக்க , 4. சுமக்க , 5. சகிக்க , 6.பற்ற , 
நூல்செய்ய . 

தரிசனபேதி - காட்சியினாலிரும்பைப் 
தரகரி - விற்பனவுங் கொள்வனவும் . பொன்னாக்குவது . 
பொருத்து வோன் . 

தரிசனம்- பார்வை , 2. தோற்றம் , 
தரகு - தரகுத்தொழில் , 2. தரகுக்கூலி, தரிசன- 3. தரிசிக்கை , 4 , கா 
3. ஏறக்குறைய இரண்டு படியுள் ட்சி , 5. சொப்பனம் , 6. கண்ணாடி , 
ஓரளவுகருவி . 

7 மனக்காட்சி . 
தரக்கு - புலி , 2. புலிக்குடத்தி . தரிசனவேதி - தரிசனபேதி 
தரங்கம் - அலை , 2. கலக்கம் . 

தரிசனீயம் - 
தரங்கன்பாடி - ஓர் பட்டினம் தரிசியம் - 

சோற்றமுள்ளது 
தரங்கிணி - ஆறு . 

தரிஞ்சகம் - அன்றிற்பறவை . 
தரங்கு - வழி , 2. ஈட்டி அனி , தரித்திரம் - வறுமை, 
தரணம் - கடத்தல் , 2. தரித்தல் . தரித்திரி - பூமி , 2. வறியவன் . 
தரணி - சூரியன் , 2. பூமி , 3. மலை தரிப்பு - தங்குகை , 2. ஞாபகம் , 3. டா 
தர தூது 

றுத்திருக்கை , 4. தரித்தல் , 5. நிச் 
தர்தூது முயற்சி . 

சயம் , 6. கையிருப்பு , 7. நிறுத்துகை , 
தரம் - சமானம் , 2 , பக்குவம் , 3. கூட்ட 8. இருப்பிடம் . 
டம் , 4. மலை , 5. வலி , 6. அச்சம் , 7. சரியலர் - 

பகைவர் . 
முறை , 8 அரக்கு , ) வகை , 10. தரியலார் 
தரிக்கை, 11. தலை . 

தரியாபத்து 

விசாரனை . 
தால் - ( தொ . பெ ) தருதல் 

தரியாது 
தரவு - கலிப்பாக்களுக்கு முதலுறுப்பாக தரிவிலா - இப்பவும் . 

முதற்கண்ணே தந்துரைக்கப் படு தரு - தேவதாரம் , 2. கூத்து முதலியவற் 
வது , 2. பிடரி , 8. தலைவன் கட்டளை , றிற் பாடுமிசை , 3. ஒரு சந்தம் . 
4. தண்டற்காரன் . 

தரு- மரப்பொது . 
தரவை - கரம்பு , 2. களைமூடிய உவர் தருக்க - ( வி ) அகங்கரிக்க , 2. களிக்க , 3 . 
நிலம் , 

ஊக்கமுற , 4. எழுச்சிகொள்ள .. 
தரவ் - உத்தியோகப்படி, 2. பக்கம் . தருக்கம் - வாதம் , 2. தருக்கவித்தை , 
தரவ்வுதாரன் - தாசில்தாருக்குக்கீழ் தர்க்கம் - 3. சம்பாஷணை , 4. வா 
தரப்புதாரன்- ப்பட்ட உத்தி க்குவாதம் , 5. திருட்டாந்தம் . 
யோகஸ்தன் . 

தருக்கிக்க- ( வி ) வாதஞ்செய்ய, 
தரளம் - முத்து , 2. திரட்சி , 3. அசைவு . தருக்கு செருக்கு , 2 , களிப்பு , 3. சௌ 
தரன் - அட்டவசுக்களிலொருவன் . ரியம் , 4. எழுச்சி .. 
தரா- செம்புங்காரீயமுங் கலந்தவுலோ தருசு - இழையொத்திருக்கை 
கம் , 2. ஒரு கசப்புக்கீரை, 3. சங்கு , தருணம் - இளமை , 2. சமயம் . 
4. பூசநாள் . 

தருணன் - பாலியன் . 
தரா - பூமி . 

தருணி - தருணை . 


) 


திருவா 254 

தலைத் 
தருவண - இளம்பெண் . 

தருவி - சட்டுவம் , 
தருதல்- ( தொ . பெ ) கொடுத்தல் , 2. தருவிக்க- (வி ) தரச்செய்ய , 
உண்டாக்குதல் . 

தரை - ஆணிததலை . 
. 
மன்மதன் . 

தரை - பூமி , 2 , நரம்பு , 2. கருப்பாச 

யம் . 
தருப்பணம் - இன்பம் நிறைவுறச்செ தரோபஸ்து - முழுமையும் . 
தர்ப்பணம் 
- 

மந்திர தர்காஸ்து 

4. தற்காஸ்து 
தாளம் . 

தர்க்கம் - தருக்கம் . 
தருப்பிக்க - ( வி ) எள்ளும் நீருமிறைக்க , தரச்சனி - 

சுட்டுவிரல் . 
2. கடவுளுக்குத் தன்னையொப்புவி தற்சனி 
க்க . 

தர்ஜ்மா - மொழிபெயர்தசல். 
தருப்பு 

தர்பார் -ஆளுகை , 2. சபாமண்டபம் . 
ஒரு 

கல் . 
தறுப்பு - 

தர்பியத்து 

தர்ப்பத்து 
தருப்பை - குசைப்புல் . 

தேர்ச்சி 
தருமகேத்திரம் - கௌரவபாண்ட தர்மம் - தருமம் . 
தருமக்ஷேத்திரம்- வர் போர்புரி தர்வில்லா- இப்பவும் . 
ந்த இடம் . 

ஆ 
வுரிஞ்சு தறி . 

தலன் - தலம் . 
தருமக்கிழவர் - தருமத்துக்குரியவர், 2. தலாகவம் - போர்க்களம் . 
வைசியர் பொது . 

தலாதிபதி - 
தருமசங்கடம் - காரியமுட்டுப்பாடு . 

. 
தருமசங்கிதை - ஒர் தருமநூல் . தலை - சிரசு , 2. தலைமை , 3. தலைவன் , 4 , 
தருமசபை - நீதித்தலம் . 

ஆதி , 5. பெருமை , 6. நுனி , 7. இடம் , 
தருமசமுஸ்காரம் - அறவைப் பிணஞ் 8. ஆகாயம் , 9. விரிவு , 10 ஏழனு 
சுடுதல் . 

ருபு . 
தருமசாத்திரம் - ஸ்மிருதி . 

தலைகவிழ்தல்- ( தொ . பெ ) அதோமு 
தருமசீலன் - தருமசாலி . 

கமாதல் , 2. நாணுதல் . 
தருமதேவதை - இயக்கிதேவி , 2. நந்தி , தலைகுலைதல் - ( தொ.பெ ) நிலைகுலை 
3. உத்தமி . 

தல் , 
தருமநாள் - பரணி நாள் . 

தலைக்கடை - முதற் பிரதானவாயில் , 
தருமபத்தினி- கற்புள்ள மனைவி . 

தலைக்குடி - முதற்குடி . 
தருமபுத்திரன் - பாண்டவரின் மூத் தலைக்கொம்பு - சிவிகையின் முன்கொ 
தோன் , 

ம்பு , 2. முதன்மையுள்ளவன் . 
தருமபுரம் - இயமலோகம் , 2. ஓர் தலம் . தலைக்கோலம் - தலையணி . 
தருமம்- 

நீதி , 2. ஒழுக்கம் , 3. சாதி தலைசீவுதல் ( தொ . பெ ) மயிர்கோது 
தர்மம் - க்குரிய கருமம் , 4 . தல் . 
தன்மம் - ) இயல்பு , 5.குணம் . தலைச்சன் - முதற்பிள்ளை 
தருமன் - எமன் , 2. குந்தி புதல்வரிலொ தலைச்சாத்து - தலைப்பா , ( தலையிற்கட் 

ருவன் . 
தருமாத்துமா - சுத்தன் . 

தலைச்சுருளி-ஓர் மருந்துப்பூடு . 
ரூமி - தருமவான் . 

தலைதடுமாறல் ( தொ.பெ ) இடந்தடு 
தருவாய் - உற்றசமயம் . 

மாறல் . 


தலாதிபன்- தேசாதிபதி, 


டுகிறசீலை ) 


தலைவா 


255 


தவள் 


தவ - மிக . 


தவள 


தலைத்திராணம் - தலைச்சீரா . தலைவி - எப்பொருட்கு மிறைவி , 2 . 
தலைநாள் - அச்சுவினிநாள் . 

மனைவி . 
தலைப்படல் - ( தொ.பெ ) எதிர்தல் , 2. தலைவிரி கோலம் - அலங்கோலம் . 
தொடங்கல் . 

தலைவிரிச்சான் - தலைமயிர் முடியாத 
தலைப்பிரட்டை - தவளைமீன் . 

வன் , 2. சாரணைப்பூடு , 3. செருப்ப 
தலைப்புரட்டு தொந்தரை . 

டைப்பூடு. 
தலைப்பெயல் - கார்காலத்து முதற்பெ தல்லி - தாய் . 

யல் . 
தலைப்பெய்ய - ( வி ) ஒன்றாகக்கூட , தவக்கம் - இல்லாமை , 2. வாட்டம் , 3 . 
கூட்ட , 

தடை , 4 குறைவு . 
தலைமகள் - தலைவி , 2. மனைவி , 3. முதற் தவக்களை - 
புததிரி , 

தவக்கை 
தலைமகன் - அதிகாரி , 2 , வீரன் , 3. முத தப்பவள - 
ற்புத்திரன் , 4. பெருமையிற் சிறந் ரவங்க-( வி ) துக்ககக, 2 வாட , 3 தடை 
தோன் . 
தலைமக்கள் - மேன்மக்கள் . 

சவங்கம் - துக்கம் 
தலைமடை - வாய்க்காற்றலை . 

கவசம்-தானியம் . 
தலைமயக்கம் - தலைச்சுழற்சி , 2. இடந் கவசி - தவன் . 
தடுமாற்றம் , 3. மதி மயக்கம் . 

தவசு - தவம் , 2. விராம் . 
தலைமாடு - தலைப்புறம் . 

தவசுமுருங்கை - ஒரு பூடு 
தலைமாணாக்கர் - முதன்மாணாக்கர். 

சவடை- தாடை . 
தலைமுடி - சிகை . 

சவவண - கெடுவு , 2 நீந்துவோர்க்கிடு 
தலைமுழுக்கு - சருவாங்கஸ்நானம் . 

மிதவை 
தலைமுறை - ஒருவரிருந்து வாழுங்கா 

க வவணச்சீட்டு காலங் குறித்தெழுதுஞ் 

சீட்டு . . 
தலைமேற்கொள்ளுதல் - ( தொ.பெ) 

தவண் - விஷத்தடை . 
பயபத்தியாய் ஏற்றுக்கொள்ளுதல் . 
தலைமை முதன்மை , 2. மேன்மை , 3. தவண்டை - பேருடுக்கை, 2. ஓர்வகை 
பெருந்தன்மை . 

நீச்சு , 3 தவிப்பு . 
தலையணை - தலைகாணி . 

தவதாயம் - இடுக்கண் 
தலையல் - மழைபெய்து விடுதல் , 2. நீர் ரவத்த- ( வி ) ஒழிக்க , 2 டகுக் , 3.வில 

துபுனல் , 3. புதுநீர் வரவு , 4. மிகுதி . 
தலையளி - பேரன்பு . 

தவத்தர் - முனிவர் . 
தலையளித்தல்- ( தொ. பெ ) பேரனபு 

தவம் - நோன்பு . 
செய்தல் . 

சவர-( வி ) தப்ப , 2 சிந்த . 
தலையாயார் - பெரியோர் . 

தவர் - வில் , 2. துளை , 3. முனிவர் . 
தலையாரிடகாவற்காரன் . 

தவல - ( வி ) குறைய , 2. கெட . 
தலையிடி - தலைக்குத்து 

தவலத்து- ) 
தலையிலெழுத்து - விதி 

தவுலத்து 
தலையீற்று - முதலீற்று . 

தவலை - 

பித்தளைப் பாத்திரம் . 
தலையோடு-தலைமண்டை, 
தலைவன் - அரசன் , 2. சிவபெருமான் , தவல் குறைவு . 
3. நாயகன் . 

தவழ- ( வி ) ஊர . 
தலைவார்தல் (தொ.பெ ) மயிர்வேதல் . தவளச்சத்திரம் - வெள்ளைக்குடை 


லம் . 


கக . 


காறுபாறு . 


தபலை 


தளம் 


தவ்வு 

256 
தவளம் - வெண்மை , 

தவ்வை - அக்காள் , 2. மூதேவி , 3. செ 
தவளிதம் - வெண்மை . 

விலிக்கு மூத்தவள் . 
தவவள் - ஒரு நீர்வாழ் செந்து . தழங்க- ( வி ) முழங்க, 
தவளைப்பாய்த்து - சூத்திரநிலை நான்கி தழல் ( வி ) அழல . 
னொன்று . 

தழல் - தீ , 2. கார்த்திகைநாள் , 3 . 
தவற - ( வி ) தப்ப , 2. பிசக , 3. மீற , கவண் , 4. கிளிகடி கோல் . 

4. விலக , 5. குற்றமுற , 6. சாக தழற்சி - அழற்சி . 
தவறு - விழுகை , 2. விலகுகை , 3. நெறி தழாத்தொடர் உருபும் பயனிலையுந் 
கடக்கை , 4. பிழை , 5. குற்றம் , 6 . தழுவாது புணரும் புணர்ச்சி . 
வழு . 

தழால் - கழுவுதல் . 
தவனகம்- மருக்கொழுந்து 

தழிஞ்சி - சாய்ந்தார்மேற்படராமை . 
தவனம் - வெப்பம் , 2. தாகம் , 3. ஆவல் தழீந்தழீமெனல் - ரடு கொலிக்குறி 
தவனன் - சூரியன் , 2. நெருப்பு . ப்பு . 
தவன்-புருஷன் , 2. தவசி . 

தழதவண - படர் மேகத்தடிப்பு . 
தவாநிலை -வழுவாநிலை . 

தழதழுக்க- ( வி ) நாக்குளற . 
தவாவினை - மலை , 2. முத்தி , தழுதாழை - ஒருமரம் ; அது , தசமூலத் 
தவாளிக்க- ( வி ) குடைய . 

தொன்று . 
தவிக்க-( வி ) தாபமடைய , 2. உபத்திர தழும்பு - மறு , 2. காயம் , 3. குற்றம் , 4 . 
வப்பட , 3. வருந்த 

நாத்தழும்பு . 
தவிசு - பாய் , 2. ஆசனம் , 3. மெத்தை , தழுவவண - கடலட்டை , 2. சாய்மான 

மெத்தை . 
4. தொட்டில் , 5. திராவகம் . 
தவிடு - அரிசியின்றுகள் . 

தழுவாவட்டை- கடலட்டை . 
தவிட்டை - ஒர்செடி, 2. தவிட்டுப்பு . தழவுதல்- ( தொ. பெ ) ஏற்றுக்கொள்ளு 
தவிப்பு - இளைப்பு. 

தல் , 2. ஆலிங்கனஞ்செய்தல் , 3. கல 
தவிர்தல் - ( தொ . பெ ) வற்றுதல் , 2 . 

த்தல் , 4. சூழ்தல் . 
வெறுத்து விடுதல் , 3. விலகுதல் , 4. தழை - தளிர் , 2. இலை , 3.இலைச்செறி 

வு , 4. மயிற்றோகை , 5. பீலிக்குடை , 
ஒழிதல் . 
தவிர்த்தல் - ( தொ.பெ ) நீக்கல் , 2 தழைதல் ( தொ. பெ ) தளிர்த்தல் , 2 . 

செழித்தல் , 3. வாழ்தல் . 
விட்டுவிடுதல் , 3. விலக்குதல் , 
தவில் - ஒரு பறை . 

தழைவு - தளிர்த்தல் , 2. செழிப்பு , 3 . 

பெருக்கம் , 4 வாழ்வு .. 
தவிழ்தல் ( தொ . பெ ) தவிர்தல் . 

தளதளக்க- ( வி ) பிரகாசிக்க. 
தவுக்கார் - சுண்ணச்சாந்து . 

தளதளப்பு - முகமலர்ச்சி . 
தவுசெலம் - முருங்கை மரம் . 

தளதளெனல் - ஒளிவிடல் , 2. முக 
தவுடு போர்க்குச் செல்லுகை , 2. குதி 

மலர்ச்சி . 
ரைப்பாய்ச்சல். 

தளபாடம் - தட்டுமுட்டு, 
தவுட்டை - ஓர் செடி . 

தளப்படி - அலைவுறல் . 
தவுரிதகம் - தௌரிதகம் , ( குதிரையின் தளப்பம் - தளப்பற்றுமரம் . 
மெல்லிய நடை , ) 

தளம் - தளவரிசை , 2. கனம் , 3. படை , 
தவ்வல் - இளைது , 2. தவ்வுதல் . 

4. இலை , 3. பூவிதழ் , 6. உப்பரிகை , 
தவ்வி- அகப்பை.. 

7. சாந்து , 8. சாடி , 9. அடித்தளம் , 
நவ்வு - துளை , 2. சிதைவு, 3. பாய்ச்சல் . 10. மரக்கலத்தளம் , 11. கூட்டம் . 
நவ்வுதல்- ( தொ . பெ ) பாய்தல் , 2. தா தளம்ப- (வி ) தள்ளாட , 2 , அசைய , 8 . 
விநடத்தல் , 3 , இறுகப்பிடித்தல். ததும்ப 4. முட்டுப்பட 5. நிலைகுலைய . 


தள் 


257 


தறுகு 


தளம்பு - ம்தகு . 

தள்ள - ( வி ) சகிக்க , 2. திராணிகொண் 
தளர- ( வி ) கட்டவிழ , 2. பலவீனப் டிருக்க . 
பட , 3. நெகிழ , 4. மனந்தளர , 5. தள்ள- ( வி ) துரத்த, 2. தடுக்க , 3. கை 
சோம்ப , 6. சோர . 

விட , 4. விலக்க , 5. அழிக்க, 6. அகற் 
தளர் - தளர்ச்சி . 

ற , 7. கழிக்க , 8. செலுத்த , 9. க்ேக , 
தளர்ச்சி - நெகிழ்ச்சி , 2. பலவீனம் , 3 . 10. தோணிதள்ள , 11. திக்கரிக்க, 12 . 
சோர்வு , 4. தரித்திரம் . 

எல்லைபெயர்த்திட , 13. திருப்ப , 14 , 
தளர்த்த - ( வி ) நெகிழ்த்த , 

குலைதள்ள . 
தளர்வு - சோர்வு . 

தள்ளமாறுதல் ( தொ . பெ ) தள்ளம் 
தளவம் - முல்லைக்கொடி, 

பாறுதல் . 
தளவரிசை - நிலத்திற்பாவுங்கல் தள்ளம்பாறுதல் - ( தொ . பெ ) தள்ளா 
தளவாடம் - தளபாடம். 

டல் , 2 , அசைதல் . 
தளவாய் - படைத்தலைவன் , 

தள்ளல் - பொய் , 2. தள்ளுதல் , 
தளவு - முல்லை . 

தள்ளாட - ( வி ) தடுமாற , 2.அலைய , 3 . 
தளி- கோயில் , 2. விளக்குத்தண்டு , 3 . அசைய . 
நீர்த்துளி , 4 , மேகம் , 

தள்ளாட்டம் - அசைவு , 2. தடுமாற் 
தளிகை - உண்கலம் , 2.புற்கைக்கட்டி 
. றம் . 
தளிமம் - வீடுகட்டற் கெத்தனிக்கும் தள்ளாமை - தளர்ச்சி .. 
நிலம் , 2. மக்கட்படுக்கை , 3. மெத் தள்ளிச்சி - பூநீறு . 
தை , 4. அழகு . 

தள்ளு- தாக்கு , 2. கழிவு, 3. நீக்கு , 4 . 
தளிரடி- பெண் . 

கைவிடல் . 
தளிர் - இளந்தழை . 

தள்ளுபடி - தள்ளுபட்டது , 2. கழிக் 
களிர்க்க - ( வி ) துளிர்க்க , 2. தழைசக , 

கபபட்டது , 3. நீக்கப்பட்டது . 
3. செழிக்க . 

தள்ளை - தாய் . 
தளுகு - புளுகு . 

தறி - நெய்வார்கருவி , 2. கட்டுத்தறி , 3 . 
தளுக்க- ( வி ) அப்ப , 2. துலக்க , 3 தூண் , 4. முளை , 5 , வெட்டு , 6. கோ 

பிரகாசிக்க . 
தளுக்கு - மூக்கணி , 2. மினுக்கம் . தறிகை - கோடரி , 2. உளி, 3. கட்டுத் 
தளும்ப - ( வி ) ததும்ப . 

தறி , 4. தறிபடல் . 
தவள் - கட்டு , 2. கால் விலங்கு , 3. மலர்க் தறிக்க - ( வி ) சேதிக்க , 2. வெட்ட , 3 . 
கட்டு , 4 , சிறை , 5. காற்கொலுசு , 6 , வெட்டிச்சரிக்க , 4. துண்டிக்க , 5 . 
காற்சிலம்பு , 7. ஆண்மயிர் , 8 . கத்தரிக்க , 6. தானியம் புடைக்க, 7 . 
லின் பிரிவு , 9. தொடர்பு , 10. செய் காரியபங்கப்படுத்த 
யுளுறுப்பினொன்று . 

தறிக்கால் - கொடிக்காற்கால்வாய் . 
தளைதட்டுதல் - ( தொ.பெ ) செய்யுளில் தறிய - ( வி ) முறிய . 
தளைபிழைத்தல் . 

தறுக - ( வி ) தடைபட , 2. தவற . 
தளைப்பட - ( வி ) சிறைப்பட , 2. கட்டுப் தறுகணாளன் 

குரூரன் , 2. வீரன் . 

, 
Wha 

தறுகண்ணன் - 
தவளய - ( வி ) கட்டுண்ண , 2. மாட்ட 

குரூரம் , 2. மறம் .. 
தவளயவிழ - ( வி ) பூமலா , 2. கட்ட தறுகண்மை 
விழ . 

தறுகுறும்பன் - வணக்கமில்லான் , 2 , 
தவளயன் - குயவர் , சாணார் , மறவர் , துர்ச்சன்ன் . 
இவர்களிற்றலைவன் . 

தறுகுறும்பு - வணக்கமின்மை , 2. தப் 
தள் - ( வி ) தள்ளு. 

பிதம் . 
17 


டரி . 


வய 


தறுகண் . 


- 


தனய 


258 


தனை 


தனிகா- கொத்தமல்லி 


| 


தறுக்கணிக்க- ( வி ) பழங்கன்ற , 2. கற் தனவனா- ஆச்சாமரம். 
போலாக . 

தனவான் -- செல்வன் . 
தறுசு - இழைக்குளிர்த்தி , ( புடவையின் தன்வைசியர் - மூவைசியரிலொருவர் 
மிருது .) 

அவர் வணிகர் , 
தறுதலை - தறுகுறும்பு . 

தனவையாதம் சிறுகாஞ்சொறிக் 
தறுதும்பன் - தறுதலையன் . 

கொடி , 
தறுப்பு 
ஒருகல் . 

தனாது - தன்னுடையது . 
தறும்பு - நீரணை . 

தனி - தனிமையான , 2 , ஒன்றான , 3 . 
தறுவாய் - உற்றசமயம். 

ஒப்பில்லாத , 4. ஒற்றையான , 5. சுவா 
தறை - தரை . 

தீனமான , 6. கலப்பில்லாத , 7. ஏது 
தறைய- ( வி ) தட்டையாக்க, 2. ஆணி மற்ற . 
யால் தைக்க , 3 , குற்றம்பதிக்க . தனிகம் 

கொத்தமல்லி. 
தற்கம் தர்க்கம் . 

| 
தற்கரன் - கள்வன் . 

தனிகன்-தனவான் . 
தற்காஸ்து - ஒப்பந்தம் . 

தனிக்க - ( வி ) தனியாயிருக்க , 2. ஒன்றி 
தற்கித்தல் - ( தொ . பெ ) வாக்குவாதம் யாக , 3. ஒட்டாதிருக்க . 
பண்ணல் . 

தனிசு - கடன் . 
தற்கிழமை ஒற்றுமையாயுரியது . தனிட்டை- அவிட்ட நாள் . 
தற்குறிப்பு - தானாய் நியமிப்பது , தனிதம் - முழக்கம் . 
தற்சணம் - உடனே. 

கனிநிலை - தனித்து நிற்கை , 2. ஆயத் 
தற்சமம் - வடமொழிக்கும் பிற்பாடைக் வெழுத்து , 
கும் பொதுச்சொல் . 

தனிப்பாடு -தனிமை , 2. முழுப்பொறு 
தற்சனி - சுட்டுவிரல் . 

ப்பு . 
தற்பணம் - மந்திர நீரிறைக்கை. | தனிமுதல் - கடவுள் 
தற்பதம் - கடவுள் . 

தனிமை ஒன்றி ,2. ஒதுக்கம் , 3. உத 
தற்பம் - மக்கட்படுக்கை , 2. மெத்தை , வியின்மை , 4 , உவமையின்மை . 
3. மனைவி , 4. மேனிலை . 

தனிமையாற்றல் - வணிகரெண் குணத் 
தற்பம் - அகந்தை. 

தொன்று , 
தற்பவம் வடமொழியிற்றிரிந்த சொல் , தனியா- கொத்தமல்லி 
தற்புருடம்- சிவனைம் முகத்தொன்று . தனிவலிப்பெருமாள் - குப்பைமேனிப் 
தற்போதம் - பிரமஞானம் , 2. தன்னறிவு . 
தனக - ( வி ) சரசஞ்செய்ய , 2. உள்ளங் தனிவீடு- மோட்சம் . 
களிக்க , 3. பொர . 

தனு முக்காரம் , 2. ஊன்றிப்பேசுகை . 
தனக்காரர் - ஓர் சாதியார் . 

தனு வில் , 2. தனுவிராசி , 3. சிறுமை , 
தனஞ்சயன் - அருச்சுனன் , 2. உட 4. உடல் , 5. தக்கன் மகள் . 
தனஞ்செயன்- லை வீங்கச்செய்து தனுக்கோடி - சேதுதீர்த்தம். 

தலையைக் கிழித்தகலும் வாயு , 3. தீ . தனுசர் - அசுரர் . 
தனதன் - ஈகையாளன் , 2. குபேரன் . 

தனுசன் - மகன் . 
தனது - சினேகம் , 2. தன்னுடையது . தனுசாரி - இந்திரன் , 2. திருமால் . 
தனபதி - குபேரன் . 

தனுசு - வில் , 2. தனுவிராசி . 
தனம் தன்மை , 2. சம்பத்து . தனுத்திரம் - கவசம் . 
தனம்- ஆஸ்தி , 2. எண்ணிலோரடையா தனுர்வாதம் - ஓர் வாயு . 
* னம், 8. முலை 

தனேசன் - குபேரன் . 
தனயன் - புத்திரன் , 

தவன - அளவு . 


தன்னை 


259 


தாக்கி 


தனையள் - 
மகள் . 

தன்னொழுக்கம் - தன்னிலைக்குத் தக்க 
தனையை 

பரிமாற்றம் . 
தவனயன் - புத்திரன் . 
தன்-ஒருசாரியை . 

தா 
தன்கு- உள்ளக்களிப்பு . 
தன்படுவன் - விளைவுப்பு . 

தா - பகை , 2. வருத்தம் , 3. கேடு , 4 . 
தன்பாடு - தன் காரியம் . 

வலி , 5. குற்றம் , 6. தாண்டுகை. 
தன்பொருட்டனுமானம் - தன்னப்பி தாகசாந்தி - விடாய்தணிக்கை . 
யாசத்தினா லனுமானித்தறிதல். 

தாகசுரம் - நாவறட்சியோடு சுரமாயிருத் 
தன் பொறுப்பு - தன்மேற்பாரம் . 

தல் . 
தன்மம் - நீதி , 2. நன்மை , 3. அறம் . 

தாகம் --நீர்வேட்கை , 2. ஆசை , 3.எரிவு . 
தன்மராசன்- உதிட்டிரன் , 2. பாலை சாகிக்க- ( வி ) நீர்வேட்கைகொள்ள . 
தன்மராசா மரம் . 

தாக்க- ( வி ) அடிக்க , 2. முட்ட , 3. கன 
தன்மன் - இயமன் , 2. தருமன் , 3. திப் 

க் # , 4. அழுத்த , 5. பெருக்க , 6. தலை 
பிலிமூலம் . 

யிட்டுக்கொள்ள, 7. அதிபாரங்கொள் 
தன்மாத்திகாயம் - புண்ணிபபாவ சார் 

Y , 8. சைக்க , 9. மோத , 10. கடு 
ரம் . 

மையாயிருக்க , 11. பற்றியிருக்க , 12 . 
தன்மாத்திரை - ஐம்பொறிகளின் மூ 

பலிக்க , 13. பட , 14. பரவித்தாவ் ,, 
லம் . 

15. அதைக்க , 16. சரிக்கட்ட , 17 . 
தன்மானி- எளிமை . 

பாய , 18. பழிவாங்க , 19 , சுமத்த ,, 

20. தெளிச்ச . 
தன்மூப்பு - இறுமாப்பு , 2. இட்டம் . 
தன்மேம்பாட்டுரை - தற்புகழ்ச்சி . 

சாக்கணங்கு - இலட்சுமி . 
தன்மை- சுபாவம் , 2. நிலைவரம், 3. மா சாக்கணிக்க- (வி ) திருட்டாந்தப்படுத்த , 
திரி , 4. குணம் , 5. மரியாதை , 6. இ தாக்கம் - எதிர்தாக்குகை, 2. வேகம் , 
யல்பு , 7. மூவிடத்தொன்று . 

3. கனப்பு , 4. அதிபாரம் . 
தன்வந்தரி - தேவர் மருத்துவன் , 2 தாக்கல் ( தொ . பெ ) தாக்குதல் . 
சிவன் , 3. சூரியன் .. 

தாக்காட்ட - ( வி ) ஆதரவுபண்ண , 2 . 
தன்ன - (வி ) கொஞ்சங்கொஞ்சமாகக் பராககுக்காட்ட , 3. ஏமாற்ற , 4. உ 
கொண்டுபோக , 2 , தோணிதள்ள . 

தவிசெய்ய , 
தன்னந்தனி - மிகுநனி. 

தாக்கீது - கட்டளைப்பத்திரம் . 
தன்னமை - சினேகம் , 2. இணக்கம் , தாக்கு - அதிர்ச்சி , 2. சார்வு , 3. போர் , 
தன்னம்- அற்பம் , 2. பசுவின் கன்று , 4. அதிபாரம் , 5. எதிர்தாக்குகை , 6 . 
3. மான்கன்று . 

நெல்வயல் , 7. புஷ்டி , 8. இடம் , 9 . 
தன்னியத்துவம் - செல்வமுடைமை . 

நிலவறை , 10. சாதிப்பு , 11. வேகம் , 
தன்னியம்- 

12. குணனம் , 13. உள்ளத்திற்றை 

. 
தன்னியன் - தீவினையினீங்கினோன் , 2. தாங்க- ( வி ) சகிக்க, 2. சுமக்க , 3 காக்க , 
தனவான் . 

4. தோணிதள்ள , 5. பராமரிக்க , 6 . 
தன்னியாசி - 

கெஞ்ச , 7. ஊன்ற, 8. இடக்கொடு 
தன்யாசி 

க்க , 9. தரிக்க , 10. கைதாங்க . 
தன்னிலை - சுபாவநிலை . 

தாங்கல் - குளம் , 2. மனக்குறை , 3 . 
தன்னினி- வேங்கைமரம் , 

சுமத்தல் . 
தன்னை- தாய் ,2. தமக்கை , 3. மூத் தாங்கி - ஆதாரம் , 2 , பூண் , 3. பணிக 
தோன் , 

ளின்கடைப்பூட்டு , - 


| 


ஸ்தன்னயம் - முகப்பால் , 


க்கை . 


ண்டது . 


கட்டை . 


உ - று 


தாட்ட 260 

தாது 
தாங்குகோல் தோணிதாங்குகோல் . தாட்டாந்தம் - திருஷ்டாந்தத்தைக் கொ 
தாசத்துவம் - அடிமைத்தனம் . 
தாசநந்தினி- வியாசன்தாய் . 

தாட்டான் - தலைவன் , 2. கணவன் . 
தாசநம்பி - சாத்தாதவன் , இது வைன் தாட்டி-சாமர்த்தியம் , 2. கெட்டிக்காரி , 
வர் வழக்கு . 

3. ஆண்மாரி , ( மூர்க்கமுடையவள் ) 
தாசரதி - ஸ்ரீராமன் . 

4. தைரியம் . 
தாசரி - தாதன் , 2. மலைப்பாம்பு. தாட்டிகம் 
தாசன் - ஊழியக்காரன் , 2. அடிமை , தாஷ்டிகம் - பலம் , 2. இறுமாப்பு 

3. தாதன் , 4. வலையன் , 6. சூத்திரன் . தாஷ்டீகம் 
தாசி - நாடகக்கணிகை , 2. வேலைக்கா தாட்டுப்பூட்டெனல்- ( தொ, பெ ) கோ 
ரி , 3. அடிமைப்பெண் , 4. பரணி பித்தல் . 
நாள் , 5. மருதோன்றி மரம் . தாட்டோட்டம் 
தாசியம் அடிமைத்தனம் . 

தாட்டோட்டு 

எத்து 
தாசு - நாழிகைவட்டில், 2. இரண்டரை தாட்படை - கோழி . 
நாழிகைகொண்ட நேரம் , 3. தாயக் தாட்பாள் - 

தாழ்ப்பாள் - 

கதவடைக்குந்தாள் 
தாசேரகம் 

தாணி தான்றிமரம் . 
தாசேரம் - 

தாணிக்க - ( வி ) அழுத்த , 2. கெட் 
தாசோகம் - அடியேன் . 

டிக்க , 3. விரைவிற்கடைய , 4 . 
தாச்சி சோனைப்புல் . 

திப்படுத்த , 5. குற்றமேற்ற 
தாடகை - ஓரரக்கி , 2. மானங்கெட்ட தாணு நிலைபேறு , 2. புகலிடம் , 
வள் . 

ஸ்தாணு 

3. தூண் , 4. மலை , 5 
தாடங்கம் - காதணி , 2. தோடு . 
தாடனம் - தட்டுதல் , 2. அடித்தல் . தாவணயம் - கோட்டைக்குள்ளிருக்கும் 
தாடாண்மை - முயற்சி . 
தாடாளன் - முயற்சியுள்ளோன் . தாண்ட- ( வி ) பாய , 2. வெல்ல , 3. தீவி 
தாடாற்றி - ஆற்றுதல் . 

ரிக்க, 4. கடக்க , 
தாடி - மோவாய் மயிர் , 2. மோவாய் , 3 தாண்டகம் - ஓர் பிரபந்தம் அஃது இரு 

மாடு முதலியவற்றின் கழுத்தாரம் . பத்தாறெழுத்தின் மிக்க வெழுத்தான 
தாடிமஞ்சம் - சத்திக்கொடி . 

டிகொண்டு வரும்பா. 
தாடிமம் - தாது மாதுளமரம் . 

தாண்டவம் - கூத்து , 2. சிவன்கூத்து 
தாடை - கன்னம் , 2. தாடி . 

3. தாவல் . 
தாட்கோரை - ஒர் புல் . 

தாண்டவராயன் - சிவன் . 
தாட்சணம் 

தாண்டி - நடனசாஸ்திரம் . 
தாட்சணியம் 

தாதகி- ஆத்தி மரம் . 
இரக்கம் . 
தாட்சணை 

தாதமார்க்கம் - சரிதை நிலை . 
தாட்சண்ணியம் - 

தாதன் - அடிமை , 2. தாசன் , 3. வைஷ் 
தாட்சம் - கொடிமுந்திரிகை 

ணவ பரதேசி . 
தாட்சிணியம் - மரியாதை , 2. உப தாதா - பாட்டன் . 
தாட்சிணை- சாரம் , 3. கண் தாதா - ஈகையாளன் , 2. பிரமன் 
ணோட்டம் , 4. இரக்கம் . 

- 
தாட்ட - ( வி ) கடத்த , 2. மறுக்க 

- 

. 
தாட்டன் - தலைவன் , 2. பெருமைக்கா தாதி - செவிலித்தாய், 2.தோழி , 3, தர்சி . 
ரன் , 3. ஆண்குரங்கு 

தாது கேள்வி . 


சிவன் . 


படை . 


தாபே 


261 


தாம்பா 


கசை . 


ருள் 


5 க . 


தாது பூதவணு, 2 , நரம்பு , 3. இரசமா தாப்பணிவார் - கல்லணைக்கச்சை , 2 . 
தியேழு , 4. மண்ணாதியைந்து , 5. பூங் 
தாது , 6. தாதுமாதுளமரம் , 7.கா தாப்பாள் - தாழ்ப்பாள் . 
விக்கல் , 8. சொற்பகுதி , 9. பொன்னா தாப்பிசை- 

பொ 
தியேழு , 10 , சுக்கிலம் , 11 , ஓர் வரு தாப்பிசைப்பொருள்கோள் 

ருள் 
ஷம் . 

கோளெட்டினொன்று , அஃது நடுவி 
தா துமாதுளை - பூமாதுள மரம் . 

னுள்ள மொழியை யேனையீரிடத் 
தாதுவாதம் - கலைஞான மறுபத்து நான்கி துங் கூட்டிப் பொருள் கொள்வது . 
னொன்று .. 

தாப்பு --குறித்த சமயம் . 
காதை - தந்தை 2. பாட்டன் , 3. பிர தாமசம் - முக்குணத்தொன்று , 2 . 

தூ 
மன் . 

தாமதம்- - 

க்கம் , 3. தடை , 4. மந் 
காத்த - ( வி ) கொழிக்க, 2. இழிந்ததை தகுணம் , 5. பிரியவீனம் , 
யுயர்ந்ததற்கு மாற்ற , 3. ஒளித்துவை தாமணி - மாட்டைப்பிணிக்குந் தாம் 

பு , 2. காறு . 
தாத்திரம் - கோடரி . 

தாமதிக்க- ( வி ) பொழுது போக்க , 2 . 
தாத்திரி -பூமி , 2 நெல்லிமரம் . 

தடைபட , 8. பிரியவீனமாயிருக்க . 
தாத்திரியம் - தரித்திரம் . 

தாமநிதி - சூரியன் . 
தாத்திருவாதம் - கபடம் , 2 பொய் . தாமம்- அ ? ன கயிறு , 2 , தாமனி, 3. பூ , 
தாத்துரு - பன்னிரண்டாதித்தரி லொரு 4. பூமாலை , 5. மணிக்கோவை , 6 . 
வன் . 

மூவாறு கோவையுள மாதரிடை 
தாந்திரிகம் - தந்திர நியாயத்திற்குரி யாணி , 7. வீடு , 8. இடம் , 9. பிறப்பு , 
யது , 2. உபாயம் . 

10. உடல் , 11. ஒளி , 12 , நகரம் , 
தாபகம் - 
நிலைநிறுத்துகை. 

13. புகழ் , 14. கொன்றைமரம் , 15 . 

ஒழுங்கு , 16 முடியுறுப்பு , 17. சுகம் , 
தாபதநிலை - விதவை தவம்பு கல் . 

18. மலை . 
தாபதர் - சடைமுடியர் , 2. சமணமுனி தாமரை - கமலம் , (நீரிலுண்டாகும் 
வர் . 

ஒரு கொடி .) 
தாபநீயம் - உபநிடதத்ரொன்று தாமரைக்கண்ணன் - மகாவிஷ்ணு. 
தாபந்தம் வேதனை . 

தாமரைநண்பன் 
தாபம் - உட்டணம் , 2. துன்பம் , 3. தாமரைநாயகன்- 

சூரியன் . 

தாமரையாள் - இலக்குமி . 
தாபரம் -- தஞ்சம் , 2. நிலைத்திணைப்பொ தாமரையான் பிரமன் . 
ருள் . 

தாமாஷா - சராசரி . 
தாபரன் - கடவுள் . 

தாமான் - கப்பற் பின்பக்கத்துக் கயிறு . 
தாபரித்தல் ( தொ . பெ ) தாங்குதல் . தாமிரகருணி - மேற்றிசை யானைக்குப் 
தாபனம் 

நிறுத்துகை, 2. நிலை , பெண்யானை . 
ஸ்தாபனம் 3. நினைவை நிலைபெ தாமிரப்பட்டம் - செப்பேடு. 
றுத்துகை . 

தாமிரபருணி- பொருநையாறு . 
தாபிஞ்சம் - ஆமணக்கஞ்செடி , 2. பச் தாமிரம் செம்பு . 
சிலைமரம் , 

தாமோதரன் -- மகாவிஷ்ணு , 2. ஆமை . 
தாபிதம் - சூடு , 2. தாபித்தல் . தாம் - ஓரசைச்சொல் , 2. ஒருசாரியை , 

, 
தாபித்தல்- ( தொ . பெ ) நிலைபடச்செய் 

3. தான் என்பதன் பன்மை . 
தல் . 

தாம்பணி - தாம்புக்கயிறு . 
தாபே சார்ந்தவன் , 2. வசம் . 

தாம்பாளம் - ஓர்வகைத்தட்டு . 


காடு . 


{ 4 


தாரண 262 

தாருக 
தாம்பரம் - செம்பு .. 

தாரணம் - தரித்தல் , 2. உறுதி , 3 . நிலை 
தாம்பு - 

கயிறு , 2. தாமணிக் 4. ஓர் யோகம் . 
தாம்பத்தவிறு கயிறு 

தாரணி - பூமி . 
தாம்பூலம் - வெற்றிலை, 2. வெற்றிலை தாரண- நெல்விலை. 

பாக்கு முதலிய பொருட்கள் . தாரணை - உறுதி , 2. அட்டாங்கயோகத் 
தாம்பூலவல்லி வெற்றிலைக்கொடி . தொன்று , அஃது இதயம் கண்டம் 
தாயகம் - கையுடைமை. 

கபாலம் நாபி நெற்றியிவற்றொன்றிற் 
தாயக்கட்டை - சூதாடு கருவி . 

சிந்தை வைத்திருத்தல் , 3. வாயு 
தாயதி - உரிமைப் பங்கு . 

வைக் கும்பித்தல் . 
தாயத்தார் - பங்காளிகள் 

தாரதம்மியம் - உயர்வு தாழ்வு , 2. எதி 
தாயபாகம் - சுதந்திரம் , 2 பங்கு 

ரிடை . 
தாயம் - உரிமை , 2. தந்தை வழிச்சுற் தாரம் - மனைவி , 2. விவாகம் , 3. அரும் 
றம் , 3. சூதாடு கருவி , 4. நற்பந்தை பண்டம் , 4. அரிதாரம் , 5. நா , 6 . 
யம் விழுகை , 5. புளியங்கொட்டை வெள்ளி , 7. பாதரசம் , 8. சாதிலிங் 
த்தாயம் , 6. சமயவாய்ப்பு , 7. துன் கம் , 9. பிரணவம் , 10. மூக்காற்பிற 
பம் , 8. உபகாரம் 

க்குமிசை , 11. வல்லிசை , 12. வீணை 
தாயவிபாகம் - உரிமைப் பொருள் பிரித் நரம்பிலொன்று , 13. வெண்கலம் , 
தல் . 

14. பச்சைப்பாம்பின் நஞ்சு , 15 . 
தாயாதி- தாயத்தார் , 2. உரிமை . தேவதாரம் , ( ஒரு மரம் ) 
தாயான் - குழூஉக்குறியில் ஒன்பது . தாரா - ஓர்புள் , 2. குருகு . 
தாயித்து - மந்திரித்த யந்திரம் அடைக் தாரா - ஓர் வினைமுற்று , 2. ஓர் பெயரே 

ச்சம் , 3. ஓர் வினையெச்சம் . 
தாயுமானார்- செவ்வந்தி யீசர் , 2 தாரா- மனைவி , 2. விண்மீன் . 
தாயுமானவர்- 

ஓர் ஞானி . தாராட்டு - தாலாட்டு , 
தாய் - அன்னை , 2. விலங்கின் தாய் , 3. தாராட்டுதல் ( தொ . பெ ) ஓராட்டுதல் , 
செவிலித்தாய் , 4. முதன்மை , 5. பா (தாலாட்டுதல் .) 
ராட்டுந்தாய் , 6. ஊட்டுந்தாய் , 7. அ . தாராதத்தம் - நீரோடு தானஞ்செய் 
ரசன் தேவி , 8. குருவின் தேவி , 9 . தல் , 
அண்ணன்தேவி , 10. தன் தேவியை தாராதரம் - மேகம். 
என்றவள் . 

தாராபதி - சந்திரன் . 
தாய்ச்சி - கர்ப்பிணி , 2 முலைகொடுப்ப தாராளம் -உச்சாகம் , 2. பொலிவு , 3 
வள் , 3. விளையாட்டின் முன்னிற்ப விசாலம் , 4. தெளிவு , 5. தைரியம் , 

6. உதாரம் . 
தாய்மாமன் - தாயின் சகோதரன் . தாரி வழி , 2. விதம் , 3. விலைவாசி 
தாய்வழி - மாதாவழிச் சுற்றம் . தாரி - தரிப்பவர், 
தாரகம் - ஆதரவு, 2. ஆகாரம் , 3. ஓர் தாரிக்க- ( வி ) பொறுக்க . 

மந்திரம் , 4. வெள்ளி , 5. உச்ச தாரிசம் ஒப்பந்தம் , 
தாரகன்- ஆதரிக்கிறவன், 2. கண்ணன் தாரித்திரம் தரித்திரம் , 
தேர்ச்சாரதி , 

தாரிப்- மதிப்பு , 2. மேம்படச்செ 
தாரகாபதி சந்திரன் . 

தாரிப்பு - ய்தல் . 
தாரகை- நட்சத்திரம் , 2 , கண்மணி . 

தாரீக் - தேரி . 
தாரக்கம் பத்தியம். 

தாரு மரக்கொம்பு , 2. மரப்பொது . 
தாரண - ஓர் வருடம் . 

தாருகம் - தாருகாவளம் . 


குங்கூடு . 


வன் . 


தால் 


163 


தாழை 


தாருகன் - 

குமரன் கொன்ற அசு தாவ- ( வ ) எட்டிப்பிடிக்க , 2 , - 
தாருகாசூரன் ரன் , 2 , காளியாற் அழிய, 4. தாண்ட , 5. நீட்டல் , பிடி 
கொலையுண்ட அசுரன் . 

க்க , 7. சாய . 
தாருணம் - பயம் , 2. கூச்சம் . 

தாவசி - ஓர் தவசி . 
தாருண்ணியம் - இளம்பருவம். தாவடம் - கழுத்தணிமாலை , 2. இரும் 
தாரை - ஒழுங்கு , 2. எக்காளம் , 3. சிறு பிடம் , 
சின்னம் , 4, வழி , 5. மழைத்தாரை , தாவுடி - பிரயாணம் , 2. போர் . 
6. தத்தம் , 7. பாய்கை , 8. கண்மணி , தாவட்டம் - சிற்பநூன் முப்பத்திரண்டி 
9. கூர்மை , 10. கண் , 11. கொடிப் னொன்று , 2. ஓர்வகைக்கல் . 
படை , 12. சக்கராயுதம் , 13. , நா , தாவணி - மாட்டைப்பிணிக்குந் தாம்பு . 
14. நேரோடுகை, 15. விண்மீன், 16. தாவந்தம் - நரகம் , 2. வேதனை . 
வலி , 17. மனைவி , 18 , வாலியின் தாவம் - காடு , 2. காட்டுத்தீ , 3. மருத 
மனைவி , 19. வியாழன் மனைவி , 20 , நிலத்தூர் , 4 , வெப்பம் , 
சீலை 

தாவரம் 

நிலை , 2. உறுதி , 8. இ 
தார் - மாலை , 2 பூவரும்பு , 3. பூ , 4 ஸ்தாவரம் 

ஸ்தாவரம் 

-டம் , 4. பூமி , 5. மலை , 
கிண்கிணிமாலை , 5. கொடிப்படை , 6. மரம் , 7. உடல் , 8. எழுபிறப்பி 
6. படைவகுப்பு , 7. தாறு , 8. சேனை . னொன்று , 9. வின்னான் , 10. உதவி , 
தார்க்கணிக்க - ( வி ) திருட்டாந்தப் 

11 அசரம் 
தார்க்காணிக்க - 

படுத்த . 

தாவரிக்க - ( வி ) ஆதரிக்க, 2. நிலைபெற் 
தார்க்சிகன் - தருக்க சாஸ்திரி 

றிருக்க . 
தார்க்கியன் - கருடன் . 

தாவழக்கட்டு - மாட்டின் முன்னங்கா 
தார்மிகன் - புண்ணியவான் . 

லிற்கும் கழுத்திற்கும் கட்டும் கயிறு . 
தாலகேதனன் - பலராமன் , 2. வீட்டு தாவளக்காரர் - தேசாந்தரவணிகர் , 2 . 
மாசாரி . 

பொதிக்காரர் . 
தாலபத்திரம் - பனையோலை . 

தாவளம் - மருதநிலத்தூர் , 2. இருப்பி 
தாலம் - பனைமரம் , 2. கூந்தற்பனை 
மரம் , 3 , நா , 4. யானைச்செவி , 5. தாவளி - கம்பளம் . 
பூமி , 6. உண்கலம் , 7. தட்டம் . தாவனம் - சுத்திபண்ணுகை . 
தாலம்பபாஷாணம் - ஒரு மருந்து . தாவாரம்-தாழ்வாரம் . 
தாலவட்டம் - யானைச்செவி , 2. யானை தாவிளை - சகாயம் . 
வால் , 3. பூமி , 4. விசிறி 

தாவு- குதிரைநடை , 2. பற்றுக்கோடு , 
தாலவிருந்தம் - பேராலவட்டம் , 2 . 3. ஒதுக்கிடம் , 4 , பகை , 5. வருத் 
விசிறி . 

தம் , 6. வலி , 7. உறைவிடம் . 
தாலவ்வியம் அண்ணத்தால் பிறப் தாழ- ( வி ) குறைய , 2 , வணங்க , 8. சீர் 

கெட , 4. சாய , 5. பரிய , 6. தங்க , 
தாலாட்டு ஒரு விளையாட்டு . 

7. தோற்க , 8. சோம்ப , 9. மனஞ் 
தாலாப் குளம் . 

சோர , 10 , தொங்க , 11 , அவாவ , 
தாலாலம் - பழிமொழி . 

12. ஆழ , 13. மனக்கவிய , 14. சரிய , 
தாலி - மாங்கல்லியம் . 

தாழக்கோல் - திறவுகோல் , 2. தாழ்ப் 
தாலு - அண்ணம் , 2. நா . 

பாள் . 
தாலுகா அல்லாவின் உட்பகுப்பு . தாழி குடம் , 2. சாடி, 8. பாணிகாள் . 

தாழஞ்சங்கு - வாயகன்ற சங்கு . 
தாலூக்கா- 
தால் தாலாட்டு 2. நா , 8. பிள்ளைக்கவி தாழிசை- பாவினத்தொன்று . 
புறுப்பினொன்று , - 

தாழை - தாழைமரம் , 3. தென்னமரம் . 


டம் . 


பன . 


தாறு 


264 


திகம் 


| 


1 


தானம் 


| 


தாளக்கம் அரிதாரம், 


தாழ் - கதவுறுதாழ் , 2. தாழக்கோல் , 3. தாறுகன்னி வெள்ளைக்காக்கணஞ் 
சுவர்ப்புறத்து நீண்ட உத்திரம் . 

செடி , 
தாழ்ச்சி - கீழ்மை , 2. தாழ்வு , 3. தாழ் தாறுமாறு - ஒழுங்கின்மை, 2. முருட் 

மை , 4. குறைவு , 5. பேடு , 6. இகழ் டுத்தன்மை , 3. அதிக்கிரமம் , 4. இறு 
ச்சி , 7. ஏலாமை , 8. தவறு . 

மாப்பு . 
தாழ்த்த - (வி ) தாழச்செய்ய , 2. புதை தாற்பரியம் - எண்ணம் , 2 நோக்கம் , 
க்க , 3. குறைக்க , 4. கீழ்ப்படுத்த , 

3. கருத்து . 
5. பொழுதுபோக்க , 6. அடக்க தாற்ற ( வி ) கொழிக்க. 
தாழ்ப்பம் - ஆழம் . 

தானக்கை - உயிர்நிலை , 2. தகுந்த இ 
தாழ்ப்பாள் - தாட்பாள் . 

டம் . 
தாழ்மை - கீழ்மை , 2. மனத்தாழ்மை , தானத்தான் - ஸ்தானீகன் , 2. தலைமைக் 
3. நீசத்துவம் . 

காரன் . 
தாழ்வடம் - ஓரணிவடம் . 

தானம் - கொடை , 2. நகை , 3. உதவி , 
தாழ்வாய் - 

4. யானை மதம் . 

மோவாய் . 
தாழ்வாய்க்கட்டை - 

இடம் , 2. இருப்பிடம் ,, 
தாழ்வாரம் வீட்டிறப்பு . 

ஸ்தானம்- - 3. உயிர்நிலை , 4. கர்ப் 
தாழ்வு - பள்ளம் , 2. சாய்வு , 3. தாழ் பக்கிரகம் , 5. சுவர்க்கம் , 6 வலி , 7 . 
ச்சி . 

செய்யுட்பொருத்தம் , 8 , எழுத்துப் 
தாள் - ( வி ) பொறுக்க 

பிறக்குமிடம் , 9. எண்ணின்தானம் , 
தாளகம் 

10. கிரகநிலை , 11. ஸ்நானம் . 

தானவர் - அசுரர் . 
தாளம் - இலயை , 2. ஓர் வாத்தியம் , 3 தானவன் - சந்திரன் , 2. அசுரன் . 
சதி , 4 மாத்திரை, கலைஞானம் , 6. தானாதிபதி - படைத்தலைவன் . 
பனைமரம் . 

தானாபதி - படைத்தலைவன் , 2 , 
தாளன் குழூஉக்குறியிற் கனவீனன் 
தாளாண்மை - முபற்சி 

தானாபத்தியம் - தூதின் செய்கை . 
தாளி - ஓர் படர்கொடி, 2 அனு - நாள் , தானி - தானத்திலுள்ளது , 2. இராச 
3. முட்டைத்தாளி. 

தானி . 
தாளி - பனைமரம் . 

தானிகம் - கொத்துமல்லி 
தாளிக்க - ( வி ) தாளிதஞ்செய்ய , 2. தானியம் - நெல் முதலியன. 
சுவைப்படுத்த , 3 கண்ணாம்பைக் தானிகன் 
குழையச் செய்ய , 

ஸ்தானீகன் - 
தாளிக்கம் - தழைப்பு . 

தாவன - படை , 2. ஆயுதப்பொது , 3 . 
தாளிசம்- ஓர் செடி . 
தாளிதம் - தாளிப்பு . 

தான் - அசைச்சொல் . 
தாள் - நெல் முதலியவற்றின் தாள் , 2. தான் - முழுப்புடைவை . 
தாழ் , 3. திறவுகோல் , 4. ஒற்றைக்கா தான்றி - ஒரு மரம் . 
கிதம் , 5. அலகு , 6. சட்டையின் தான்றோன்றி - வலிய முளைத்தது . 
தாள் , 7. விளக்குத்தண்டு , 8. கால் , 
9. விற்குதை, 10 , முயற்சி , 11. ஆதி , 

. 
தாறு - வாழை கமுகு முதலியவற்றின் திகசம் - ஓமம் . 
சூலை, 2. இருப்புமுள் , 8. அங்குசம் , திகதிட்தேதி . 
4. நெய்வார்தறி , 5. விற்குதை, 6. திகந்தம் - திக்கின் முடிவு . 
மீல்,. அளவு . 

திகம்பரம் --நிருவாணம். 


சன் . 


பூசாரி, 


தி 


2 


தது . 


திங்க 265 

திட்டா 
திகம்பரர் - சமண முனிவர் , 2. நிருவா திசாயம் குங்கிலியம் . 
ணிகள் . 

திசை - திக்கு , 2. கிரகபலம் , 3. பிரபு 
திகம்பரி - நிருவாணி , 2. பார்வதி . 

வின் தேசம் . 
திகரடி - சோர்வு , 

திசைச்சொல் - வெளிநாட்டிலிருந்து 
திகரம் - இளைப்பு , 2. ளை , 3. ஒரெழு வந்து வழங்குஞ்சொல் . 

திசைமுகன்- பிரமன் . 
திகழ- ( வி ) சொலிக்க, 2. கிரணம் வீச , திடம்- வலிமை , 2. தைரியம் , 3 . 

3. தோற்றமா 4 , 4. தெளிவாக. திடன்- மெய்மை , 4. உறுதி , 5 . 
திகழ் - ஒளி . 

நிலைதவறாமை . 
திகனா- கொடுவேலிச்செடி 

திடல்- மேடு , 2. மலை , 3. மணற்குன் 
திகாந்தம் - திகந்தம் . 

று , 4 . 
திகிரி -- வட்டம் , 2. வண்டியுருளை , 3. திடன் - உறுதி , 2. எலி 

சக்கராயுதம் , 4 தேர் , 5. மலை , 6. திடாரி - தைரியவான் 
மூங்கில் , 7. குயவன் சக்கரம் . 
திகிரிக்கல் - சக்கரவாளகிரி , 2.கோரோ திடீரெனல் சீசுகிரக்குறிப்பு , 2. ஒலிக 

திடாரிக்கம்- திடம் . 
சனை . 

குறிப்பு . 
திகில் 

பயம் . 
திகிர் - 

திடுகூறு - சடுதி . 
திகு - தாளக்குறிப்பு 

திடுக்கம் - அச்சம் 
திகுதிகெனல் - நெருப்புப்பற்றி பெரி திடுக்காட்டம் - திடுக்குறுதல் , 

தல் , 2. சினக்குறிப்பு , 3. சீக்கிரக் திடுக்கிட- ( வி ) அச்சத்தால் மனங்கலங் 
குறிப்பு , 4. ஒலிக்குறிப்பு 

க , 2 , பயத்தாலுடல் கம்பிக்க , 3 . 
திகை- திசை , 2. தேமல் . 

துணுக்கிட , 
திகைக்க - (வி ) பிரமிக 

திடுக்கெனல்- அச்சக்குறிப்பு . 
திகைப்பு- மயக்கம் . 

திடுதிடுக்க- ( வி ) தடதடக்க, 2. துடிக்க , 
திகைப்பூடு 

திடுதிடெனல் -சீக்கிரக்குறிப்பு, 2. ஈர 

டுக்கொலிக்குறிப்பு , 3. விசையோடு 
திக்கங்கம் - அட்டபாலர் குறி ; அவை : 

செல்லல் , 4. சடிதியாய் வருதல் . 
கிழக்காதிமுறையே கொடி , புகை , திடுமல் 

அடங்காததன்மை , 
சீயம் , நாய் , இடபம் , எழுதை, யா திடுமன் 
னை , காகம் என்பன . 

திடுமெனல் - ஒலிக்குறிப்பு.. 
- 

திடும் - தமுக்கு . 

திட்க- ( வி ) பயப்பட , 
திக்கரிக்க- (வி ) நிந்திக்க . 

திட்ட- ( வி ) நிந்திக்க, 2. சபிக்க ., 
திக்காரம் - இகழ் , சி . 

திட்டம் - நிலவரம் , 2. ஒப்புரவு , 8. கட் 
திக்கிட்- ( வி ) திடுக்கிட . 

டளை , 4 , மாதிரி , 5. கணிசம் , 6 , நே 
திக்கு - வாய்த்தெற்று . 

ர்மை , 7. ஒழுங்கு , 8. பூரணம் , 9 . 
திக்கு - திசை , 2. ஆதரவு . 

ஐயமின்மை , 10. செவ்வை . 
திக்குத்திக்கெனல் தாளக்குறிப்பு , 2. திட்டவட்டம் --செவ்வை , 2. உறுதி , 
அச்சக்குறிப்பு. 

திஷ்டம் 

காணப்படுவது . 
திக்குமுக்கு - மூச்சடங்கு வருத்தம் திருஷ்டம் - 
திக்குறு -- புனமுருங்கைமரம் . திட்டனம்- இருப்பைமரம் . 
திங்கள் - சந்திரன் , 2. மாதப்பொது ; 3. திட்டாணி - மரத்தைச் சுற்றியமே 


திகைப்பூண்டு- ஒரு பூடு . 


. 


திக்கசம் அஷ்டகசம், 


சோமவாரம் A சாக்காமாகம் 


பை 


திண்டா 


360 


திட்டி - 


ன்று . 


ஸ்திதம்- நிலை . 


| 


திதனி- 


திட்டாந்தம் 

திண்டி- யானை , 2. பசலைக் கொடி . 
ஷடாந்தம் - சாதிருசம் , 2. உறு திண்டி- தம்பட்டம் , 2. ஓரசுரன் . 
ருஷ்டாந்தம் - தி , 3. மதிப்பு . திண்டிமம் - தம்பட்டம் . 
இருட்டாந்தம் - 

திண்டிறல் - அதிவீரம் . 
டி- தினை . 

திண்டு - சார்மெத்தை . 
9 - பலகணிவாசல் , 2. திட்டிவா திண்ணகம் - செம்மறியாட்டுக்கடா , 2 , 
யில் . 

துருவாடு , 3. தட்டார் கருவியிலொ 
திஷ்டி- ( பார்வை , 2. கண் , 3. ஞா திண்ணக்கம்- மன உரம் . 
திருஷ்டி னம் , 4 கண்ணூறு திண்ணம் - வலி , 2. மெய்மை . 
திருட்டி 

திண்ணியன் - பருத்தவன் . 
திட்டித்தம்பம் - கண்கட்டுவித்தை . திண்ணெனல் - தந்தி நாதம் . 
திட்டு - குன்று , 2. ஆற்றிடைக்குறை , திண்ணை - ஒட்டுத்திண்ணை , 2. வேதிகை 
3. கணையச்சுவர் 

திண்மை- வலிமை , 2. மெய்மை , 3 . 
திட்டுமுட்டு - நெஞ்சடைப்பு , 2 ஓர் கடினம் , 4. நிதானம் , 5. பாரம் . 
நோய் . 

திதஸ்தாபகம் - 

நிலைக்கு மீள்கை . 
திட்டெனல் - ஒலிக்குறிப்பு. திதிஸ்தாபகம்- 
திட்டை - மேடு , 2. திண்னை , 3. திட்டு , திதம் 

நிலை . 
4. உரல் . 
திட்டையிட - ( வி ) ஈறுகட்ட , 2. புண் திதலை -- 

தேமல் , 
ணில் தசைவளர . 
திட்பம் திடம் , 2 காலநுட்பம் , 3. மன திதளம் - மாமரம் . 
வுறுதி , 4. நிச்சயம் . , 

திதி -- காசியப்பிரமாவின் மனைவிகளி 
திண்ற ( வி ) மூச்சுத்தடுமாற. 

லொருத்தி , 2. சிராத்தம் . 
திணி -திண்மை . 

நிலைபேறு , 2. காத்தல் , 3 . 
திணிகம் - போர் . 

ஸ்திதி- நிலைமை, 4. வாழ்வு , 5 . 
திணிதல் - ( தொ.பெ ) நெருங்கல் , 2 கனம் , 6. இருப்பு . 

. 
திண்மையாயிருத்தல் . 

திதிகர்த்தா - மகாவிஷ்ணு . 
திணித்தல்- ( தொ. பெ ) துறுத்தல் , 2. திதி :க- (வி ) நிலைப்படுத்த, 
நிறைத்தல் . 

திதிசர் - 
திணியன் - பருத்தவன் . 

திதிசுதர் 
திணுக்கம் - நெருக்கம் 

திதிமைந்தர் - 
திணுங்க- (வி ) நெருங்க . 

திதிட்சை - பொறுமை . 
திணை - பூமி , 2. இடம் , 3. குடி , 4. திதீக்கை 
பொருள் , 5. குலம் , 6. ஒழுக்கம், 7. திதீட்சை 

ததேகநிஷ்டை . 
ஐந்திணை , 8. பெருந்திணை . 

தித்த- ( வி ) திருத்த . 
திணைமயக்கம் -பலநிலத்தோரைக் கலந் தித்தகம் - மலைவேம்பு , ( ஓர் மரம் .) 
துரைத்தல் . 

தித்தம் - கசப்பு , 2. நிலவேம்பு , ( ஓர் 
திண்டவலி , 

மரம் ), 3. மலைவேம்பு . ( ஓர் மரம் .) 
திண்கல் - சுக்கான்கல் . 

தித்தா - தாளக்குறிப்பு , 2. பீதரோகிணி , 
திண்டகம் சிறுகிறுப்பைச்செடி 8. வட்டத்திருப்பி . 
நிண்டாட்டம் - அலைக்கழிவு, 2. ப தித்தி - ஓர் அசைக்கருவி , 2. நித்திப்பு , 
சிண்டாட்டு - 

ன்னற்குரியன , 4 . வேள் 
கப்பா 

” குண்டம் , 5. குரவம் , ( ஓர் மரம் . ) 


) 


h 


திந்திருணி புளியமரம் , 


திப்பிலியாட்டம் - ஒர் விஜயபாட்ட 


திமில 267 

திரக் 
தித்திக்க- ( வி ) இனிக்க 

திமிலர் - நெய்தனிலமாக்கள் , 2. மீன் 
தித்திப்பு - இனிப்பு , 

காரர் . 
தித்திரம் - அரத்தைச்செடி. திமிலிட- ( வி ) மிகவொலிக்க , 
தித்திரி - சிச்சிலிக்குருவி , 2. ஓர் கௌ திமிலை - பம்பைமேளம் . 
தாரி , 3. ஓரிருஷி . 

திமில் -தோணி , 2. மரக்கலம் . 
தித்திரு 

திமிற ( வி ) பலாத்காரமாய் வில 
நாணற்புல். 
தித்திருச்சி 

வளர , 3. தேய்க்க , 4. சிந்த ,. 
தித்துப்பாடு - திருத்தம் . 

திமைக்க - ( வி ) கிளப்ப ... 
திந்திடம் - 

திம்மலி - தடித்தசரீரமுடையவள் . 

| திம்மன்- ஓராண்குரங்கு , 2. இகழுஞ் 
திபதிச்சம்- வாலுளுவை , ( ஓர் மரு 

சொல் . 
திபதிசம் - ந்து . ) 

திம்மை - சுருணை , 2. பிரமை . 
திப்பி - கோது 

தியக்கடி - தியக்கம் . 
திப்பியம் - மேன்மை , 2. ஓமம் . 

தியக்கம் - சோர்வு , 2. மயக்கம் , 3 
திப்பிலி - ஒரு சரக்கு ; அது கண்டத்திப் தியக்கு கலக்கம் , 4. சஞ்சலம் . 
பிலி யானைத்திப்பிலி முதற்பலவகை தியங்க- (வி ) சோர , 2. சஞ்சலப்பட , 
ப்படும் . 

3. மயங்க . 
திப்பிலியாட்டம்- ) ஓர் விளையாட்டு ,2 . தியசம் - மரமஞ்சள், 

| தியந்தி - திராய் . 
திப்பை மேடு , 

தியரடி - கேரடி . 
திமி - நூறுயோசனை நீளமுள்ள மீன் , 

தியாகம் - உபகரிப்பு , 2. கொடை , 3 . 
திமிங்கிலகிலம் - திமிங்கிலத்தை விழு 

விடுதல் , 
ங்கு மீன் . 

தியாகராயன் -திருவாரூர் கோயில்கொ 
திமிங்கிலம் - யானையை விழுங்கு மீன் 

ண்ட சிவபெருமான் . 
திமிசம் - 

தியாகி - கொடையாளன் . 
வேங்கைமரம் , 
திமிசு 

தியாச்சியம் ஒவ்வொரு நட்சத்திரத்தி 
திமிதம் - பேரொலி. 

லுஞ் சுபகாரியங்களுக்கு விலக்கப் 

பட்ட நேரம் , 2. விலக்குகை 
திமிதிமி தாளக்குறிப்பு , 2. யானையை 

தியாமம் - நான் முகப்புள் . 
விழுங்கு மீன் . 
திமிரம்- இருள் , 2. நரகம் , 3. குருட் தியானம் - யூகிப்பு, 2. தேவசிந்தனை, 8 . 

தியாலம் - நாளிலொருபங்கு . 
டாட்டம் . 
திமிராரி - சூரியன் . 

அட்டாங்கயோகத்தொன்று , அஃது : 

ஐம்புலனடக்கிச் சிவயோகஞ் செய் 
திமிரி -திமிர் . 

தல் , இது ஐவகைப்படுமென்பர் . 
திமிர் - விறைப்பு, 2. மரத்தல் , 3. பரிச தியானிக்க- ( வி) சிந்திக்க , 2. ஒன்றை 
மின்மை , 4. சோம்பல் , 5. சன்னி , 

யேநினைக்க , 8. செபஞ்செய்ய , 
6. மயக்கம் , 7. மனக்கடினம் . 

தியானிப்பு - தியானித்தல் . 
திமிர்தம் - ஒலி. 

தியோதம் - வெயில் . 
திமிர்தல் ( தொ . பெ ) பூசுதல் , 2. உள திரகமூலகம் - முடச்கொத்தான் , (ஓர் 
ரல் , 

பூண்டு ) 
திமிர்த்தல்- ( தொ. பெ ) திமிர்கொள்ளு திரக்கத்தாரு - சிலப்பனைப்பூடு . 
தல் , 

திரக்கம் கொன்றைமாம் . 
திமிர்ப்பூச்சி - வயிற்றுப்புழு . திரக்காரம் 
திமிலம் யானை மீன் , 2. பேரொலி 


. 


. 


திரஸ்காரம் இருந்தை 


திரீ - ஸ்திரி. 


, 


கு திப்பிலி 


திராங் 265 

திரிப 
திரங்க- ( வி ) திரைய . 

திராட்சம்- 

கொடிமுந்திரிகை. 
திரங்கல் - மிளகு . 

திராட்சை 
திரச்சீனமுகம் - நாணத்தால் தலையாட் திராணி-பலம் , 2. சத்துவம் . 
டல் . 

திராபை புத்தியற்றவன் . 
திரட்சி - கூட்டம், 2. திரண்டதன்மை .. திராமரம்- பவள மல்லிகைமரம் 
திரட்ட - ( வி ) உருட்ட , 2. உருண்டை திராமிடம் - திராவிடம் . 

யாகக்கடைய , 3. சேர்க்க , 4. சங்கி திராய் - ஒரு கசப்பான பூண்டு, 
ரகிக்க , 5. திரவியங்குவிக்க, 

திராவகம் - செய்நீர் . 
திரட்டுக் கலியாணம் - இருது சாந்தி . திராவிடம் - தமிழிற்கு வடமொழியிற் 
திரணச்சி - நவக்ஷாரம் . 

கூறும் பெயர் . 
திரணம் - அற்பம் , 2. துரும்பு , 3 புல் . திரி- விளக்குத்திரி , 2. மெழுசதிரி . 
திரணி - ஓர் செடி . 

திரி- மூன்று . 
திரவண உருண்டை, 2 திரண்டது , 3. திரி 

ஸ்திரீ 
வைக்கோற்றிரணை . 
திரண்டகொடிச்சி - புற்றாம்பழம் திரிய- ( வி ) உழல , 2. அழி.ப, 3. மாற 
திரந்திகம் - திப்பிலிமூலம் 

4. உருள் , 5 . 

சுருள , 6. மனங்கோண 
திரப்பியம் - திரவியம் . 

7. மாறுபட , 8. எழுத்துத்திரிய 
திராமம் - சாதிலிங்கம் . 

திரிகடுகம்- ஒருநூல், 2. சுக்கு மிள 
திரமிடம் - திரவிடம் . 

திரிகடுகு - 
திரம்- . உறுதி , 2. பலம் , 3. உரம் , திரிகண்டகம்- நெருஞ்சிற்பூண்டு 
ஸ்திரம்- 4. நிலை , 5. மாறாமை , 6. திரிகாலசந்தி- காலைமாலை உ சிகளிற் 
முத்தி , 7. தகரைச்செடி. 

டண்ணு மனுட்டானம் . 
திரயம் மூன்று . 

திரிகாலம் -- முக்காலம் ; அவை உச்சி , 
திரயோதசி - பதின்மூன்றாந்திதி . 

காலை , மாலை , 2 , இறப்பு , நிகழ்வு, 
திரலடி - ஏலம் . 

எதிர்வு . 
திரவம் - நீர் முதலியவற்றி னெகிழ்ச்சி , திரிகாலோசிதம் - குசைப்புல் 
2. பொசிதல் , 8. சாரம் , 

. 

திரிகூடம் - ஒரு மலை . 
திரவாதி - காட்டாமணக்கஞ்செடி , திரிகை - இடக்கை மேளம் , 2. ஏந்தி 
திரவிடம் இது ஆரியர் தமிழற்கு ரம் , 3. குலாலசக்கரம் , 4. முந்திரி 
திராவிடம்- இட்டபெயர் . இது 

கைமரம் . 
ஐவகைப்படும் . தமிழ் , ஆந்திரம் , திரிசங்கு - அரிச்சந்திரன் தந்தை . 
கன்னடம் , மகாராட்டிரம் , கூர்ச்சரம் திரிசடை- விபீடணன் மகள் . 
என்பன . 

திரிசிரபுரம் திரிசிராப்பள்ளி. 
திரவியம் - பாக்கியம் , 2. ஓர்வகைக் கல திரிசூலம் - முத்தலைவேல் . 
ப்பு மருந்து , 3. மூலபதம் , 4. பொன் , திரிசூலி - சிவன் . 
5. அரும்பண்டம். 

திரிசொல் செய்யுட்சொல் , 
திரள்- (வி ) உருண்டையாக , 2. கூட , திரிதண்டம் - முக்கோல் . 
8. குவிய , 4. சேர , 5. இறுக , 6. திரிதரல் ( தொ . பெ ) சுழலல் , 2. திரி 
வீங்க , 7. பருக்க , 8. இருதுவாக 

தல் , 3. மீளல் , 
திரளி ஓர் மீன் . 

திரிதியம் - செவ்வள்ளிக் கொடி . 
திரள - உருண்டை , 2. நூலுண்டை . திரிதியை - மூன்றாந்நிதி 
திரள் - உண்டை , 2. குழியம் , 8. கூட் திரிநேத்திரன் -சிவன் . 
டம் , 4. சேனை 

திரிபங்கி - மிறைக்கவியினொன்று அஃது 
திராங்சு - தாழ்ப்பாள் . 

ஒரு செய்யுளாய் நின்று மூன்றாய்ப் 


இது 


) 


. 


1 


திருடு 

269 

திருமே 
பிரித்தோத மூன்று செய்யுளாயும் திருட்டாந்தம் - உதாரணம் . 
நிற்குங் கவி , 

திருட்டி - கண் , 2. பாரவை. 
திரிபதகை - கங்கை, 

திருணம் - துரும்பு , 2. புல் , 
திரிபதார்த்தம் -- சைவசித்தாந்த நூல் திருதி - உறுதி 
களிலே சொல்லப்படு மூன்று பதார்த் திருதியை - மூன்றாந்திதி . 
தங்களாகிய பதி , பசு , பாசம் , திருத்தம்- ஒழுங்கு , 2 தீர்க்கம் . 
திரிபலம் - கடுக்காய் , 2. நெல்லிக் திருத்தி- பூரணம் , 2. மனோரம்மியம். 
திரிபலை - காய் , 3. தான்றிக்காய் , திருநாமக்கத்திரி - ஓர் பாம்பு . 
திரிபழகம் - பால் , நெய் , தேன் . திருநாமச்செடி- ஒரு பூடு , அது நன் 
திரிபுடி - ஞாதுரு, 2. ஞானம் , 3. ஞேயம் , திருநாமத்துத்தி- னாரி . 
திரிபுடை - சத்ததாளத்தொன்று . திருநாள் - விசேஷ ஆராதனைத்தினம் . 
திரிபுண்டரம் - மூன்று வரியாய்ப்பூசும் திருநீலகண்டன் - ஓர் பூரான் , 2 , சிவ 
விபூதிப் பூச்சு . 

தொண்டரிலொருவன் . 
திரிபுரசுந்தரி - பார்வதி 

திருநீறு --விபூதி . 

திருநீற்றுக்காப்பு - விபூதி யீட்டிரட்சை 
சிவன் . 
- 

திருநீற்றுக்கோவில் -திருநீற்றுப்பை . 
திரிபுரி - சாறடை , இது சாறான . திருநீற்றுப்பச்சை - உருத்திரசடைப் 
திரிபுரை - பார்வதி . 

திருநீற்றுப்பத்திரி , பூடு . 
திரிமூர்த்தி- பிரமா , விஷ்ணு , சிவன . திருந்தலர் - 
திரியம்பகன் - சிவன் . 

பகைவர் . 

திருந்தார்- 
திரியாவரம் - புரளி. 

திருப்பதி தேவதலம் , 2. விட்டுணு . 
திரிவட்டம் - நூல் சுற்றுங்கருவி திருப்பரங்குன்று - மதுரைக் கருகிலுள் 
திரு இலக்குமி , 2. செல்வம், 3 மேன் ள ஒரு மலை , இது சுப்பிரமணியக் 
மை , 4 . அழகு . 

கடவுளு ககு பரதானதலமாயுள்ளது . 
திருகாணி - சுரையாணி , 

திருப்பள்ளியெழச்சி - தேவர்கள் அனந் 
திருகு - முறுக்கு . 

சல் விட்டெழுதல் 
திருகுகள்ளி-- ஒருவகைககள்ளி . திருமயிலை - மயிலாப்பூர் 
திருகுதாளம்- மாறுபாடு . 

திருமரம் - அரசமரம் . 
திருகூசி - தமருசி . 

திருமலர்- தாமரை . 
திருக்கடைக்காப்பு திவ்விய பிரபந்தத் திருமலை - கயிலாயமலை, 2. திருப்பதி ,. 
தின் முடிவுப்பாட்டு . 

திருமறுமார்பன் - விஷ்ணு , 2. அரு 
திருக்கடையாப்பு - சந்பந்தர் பாடிய 
நூல் . 

திருமாது - இலக்குமி . 
திருக்கடையூர் - தஞ்சாவூருக கருகில் திருமால் - மகாவிஷ்ணு. 
ஓர் சிவஸ்தலம் . 

திருமால் புதல்வன் - மன்மதன் . 
திருக்கு - முறுக்கு , 2. தந்திரம் , திருமுகம் - கடவுள் சந்நிதானம் , 2. பெ 
திருக்கு - கண் - 

ரியோர் சமுகம் , 3 , சீமுகம் , 4. நிரு 
திருசியம் - தோற்றமுள்ளது . 

பம் 
திருச்சிற்றம்பலம் - சிதம்பரம் . திருமுறை -திருவாசகம் . 
திருடதை உறுதி . 

திருமுற்றம் - குதிரை வையாளிவீதி , 2 . 
திருடம் - பலம் . 

கோயிற் சந்நிதானம் , 
திருடன் - கள்வன் , 2. விஷ்னுகரந்தை , திருமுன் - தேவசந்நிதானம் . 
திருடி - கள்ளி, 

திருமேனி - திவ்விய தேகம் , 2. விக்கிர 
கம் . 


கன் . 


திருடு - களவ . 


திருவாழ்த்தான் - விகடன் 


திர்ப் 270 

திவ்வி 
திரும்ப ( வி ) மடங்க , 2. மாற , 3. வி திலகம் - சிந்தூரம் , 2. பொட்டு , 8. நெ 
லக , 4. மறுசமயத்திற்புக , 5. சாய , ற்றிச்சுட்டி , 4. மேன்மை , 5. கலித்து 

6. மீள , 7. வளைய , 8. பின்னிட றை , 6. மஞ்சாடிமரம் . 
திருவடி - திவ்வியபாதம் , 2.ஆறாப்புண் , திலதம் பொட்டு , 2. நெற்றித்திலகம் , 
திருவடிநிலை - பெரியோர் பாதுகைக் 

3. சுட்டி . 
குப் பெயர் . 

திலதர்ப்பணம் - எள்ளும் தண்ணீரு 
திருவட்டி - கள்ளிமரம் . 

மிறைத்தல் . 
திருவன் - விகடக்காரன் , 2. கள்வன் . திலம் - எள் , 2. மஞ்சாடிமரம் . 
திருவாசகம் - மாணிக்கவாசக சுவாமி திலவகம் - விளாம்பட்டை 
களாற் செய்யப்பட்ட ஒரு தமிழ் திலாசா- தைரியப்படுத்தல் . 
வேதம் . 

திலு - மூன்றின் குழூஉக்குறி . 
திருவாதிரம் - புரளி. 

திலுப்புலு - முப்பது . 
திருவாதிரை- ஒரு நக்ஷத்திரம். திலோத்தமை ஓரரம்பை . 
திருவாத்தான் 
- 

தில் அசைச்சொல் , 2. ஒழியிசை , 3 . 

காலம் . 
திருவாய்மொழி - தெய்வவாக்கு , 2. வை தில்லம் - காடு 
ணவரது தமிழ் வேதம் . 

தில்லானா- தாளக்குறிப்பு , 2. ஓர் சந் 
திருவாலி - கள்வன் , 2. பொய்யன் . தக்குழிப்பு , 
திருவிளையாட்டு தெய்வ விளையாட்டு தில்லி - டில்லிப்பட்டணம் . 
திருவுசு- விக்கிரகம் , 2. வடிவம் . 

தில்லுமுல்லு - மாறுபாடு . 
திருவோணம் - ஒரு நட்சத்திரம் . 

தில்லை - ஓர்மரம், 2. சிதம்பரம் . 

தில்வலநாயகம் -- ஓர்நெல் , 
திருவோலக்கம் - மகா திவ்விய சபை . 

தில்லையம்பலம் -4 னகசபை. 
திரேகம் - சாரம் . 

திவசம்- நாள் , 2. சிராத்தம் , 
திரேக்காணம் -உதயராசியை மூன்று திவடல்- ( தொ பெ ) துவளுதல் . 
கப்பகிர்தல் . 

திவம் - தோற்றம் , 2. பகல் . 
திரேதம் 
திரேதாயுகம் - ஓர் யுகம் . 

திவரம்- நாடு , 

திவலை சிதறுந்துளி , 2. மழைத்துளி , 
திரேதாக்கினி - முத்தீ . 
திரை-உடற்றிரை, 2. வைக்கோற்புரி , திவ்வு வீணை வலிக்கட்டு , 2 படிக்கட்டு 
3. கொட்டைப்பஞ்சு, 4. அலை , 6. திவள்- ( வி ) துவள . 
கடல் , 6. ஆறு . 

திவற ( வி ) சாவ . 
திரை - திரைச்சீலை , 

திவா - பகல் , 
திரைக்க - ( வி ) ஒதுக்க , 2. சுருக்க திவாகரம் - ஒரு நிகண்டு , 
தியை - ( வி ) திரங்க , 2. அலைய , 3. திவாகரன் - திவாகரஞ்செய்தவன், 2 . 
உறைய , 4. சுருங்க , 5. திரள .. 

சூரியன் . 
திரையல் வெற்றிலை . 

திவாகீர்த்தி - அம்பட்டன் , 2. சண் 
திரைராசிகம் - முத்தொகை வினா . 

டாளன் . 
திரோதம் பஞ்சகிருத்தியத் தொ திவாந்தம் - ஆந்தை . 
திரோதயம் 

திவாமணி - சூரியன் . 
திரோபவம்- மயக்கம் . 

திவானி - நியாயஸ்தலம் . 
திரோபாவம் - 

திவான்ஜி - மந்திரி. 
திசேர்பவிக்க 
( வி ) மறைக்க. 

திவோதாசன் - காசியரசன். 
திரபதி - திருத்தி . 

திவ்வியகவிட தெய்வப்புலவன் , 


3. மழை . 

. 


ன்று , 


தினைக் 271 

தட்ட 
திவ்வியசட்சு - ஞானக்கண் , 2 , தெய் தின்மை - தீமை . 
விக பார்வை . 

தின்றீ -தீன் , 
திவ்வியம்- தெய்வீகம் , 2. மேன்மை . தின்ன- ( வி ) உண்ண , 2. சிற்றுண்டி 
திவளக்க- ( வி ) நெருங்க , 2. பூரிக்க, 3 . புசிக்க , 3. மெல்ல , 4. பட்சிக்க , 5 . 
போகிக்க , 4. பெருக . 

அரிக்க . 
திறக்க-( வி ) வழியுண்டாக்க, 2. வெ தின்னி - தின்கிறவன் . 
ளிப்படுத்த , 3. தாழ்திறக்க, 4. விரி 
க்க , 5. அங்காக்க , 6. துளைக்க , 7 . 

தீ 
பிளவுபட , 8. விரிய , 9. ஒலியுரக்க . தீ - நெருப்பு , 2. பஞ்சபூதத் தொன்று , 
திறக்கு - காரியம் . 

3. நரகம் , 4. உயிரிலுள்ள தீ , 5. உ 
திறத்தி - மருத்துவப்பெண் . 

தரத்துள்ள தீ , 6. சினத்திலெழுந் தீ . 
திறப்பணம் - தமசி . 

தீ -உவப்பான , 2. இனிமையுள்ள 
திறப்பு - காவலின்மை , 2. திறத்தல் . தீ - அறிவு. 
திறமை மேன்மை , 2. சமர்த்து , 3 வ தீக்கஞ்சி - ஆரதிகருப்பூரம், 

லிமை , 4. ஐசுவரியம் , 5. தைரி தீக்கடன் - ஈமக்கடன் . 
யம் . 

தீக்கடைகோல் ஞெலிகோல் . 
திறம் - வகை , 2. தன்மை , 3. பக்கம் , தீக்கதர் - தீட்சதர். 
4. வலிமை , 5. உறுதி , 6. சாமர்த்தி தீக்கதிர் - உலையாணிக்கோல் , 
யம் , 7. மேன்மை , 8. ஐசுவரியம் , தீக்கல்- தீத்தட்டிக்கல் , 
9. அதிகம் , 10. குறை நரம்புள்ள தீக்காய்தல் - ( தொ பெ ) குளிர்காய் 
வீணை , 11. காரணம் , 12. மருத்து ! தல் . 
வம் . 

தீக்குருவி - தழல் விழுங்கி 
திறம்ப- ( வி ) தவற , 2. மாறுபட , தீக்குளித்தல் - ( தொ பெ ) அக்கினியிற் 
திறல் வலி, 2. போர் , 3. பகை , 4. தை படிதல் , 
ரியம் . 

தீக்கூர்மை - இந்துப்பு , 2. திலாசாரம் . 
திறன் - குணம் , 2. காரணம் , 3. கூறு தீக்கை - மந்திரோபதேசம் , 2. யாகம் , 

3. மயிர் களையாதிருக்கை , 
திறாங்கு - கதவடை தாழ் . 

தீக்கையோன் - குரு, 2 தீட்சை பெற் 
திறாணி - திராணி . 
திறுதிட்டம்- 

தீங்கு - பொல்லாங்கு , 2. கேடு , 3. தவறு . 
நேர்நிற்கை . 
திறுதட்டம் - 

தீச்சலம் - கடல்நுரை. 
- 

தீச்சொல் - பழிச்சொல் . 
திறுதிறென 

தீஞ்சொல் - இனியசொல். 
திறை - அரசிறை 

தீட்சணம் 

வெப்பம் , 2 , கூர்மை , 
திற்றி -தின்னற்குரியன . 

8. உக்கிரம் . 
தினகரன் - சூரியன் 

| திட்சணியம் - 
தினகாலம் எப்போதும் . 

தீட்சதர் - தீக்கதர் . 
தினமணி - சூரியன் . 

தீட்சை- ) குரூபதேசம் , 2. ஞானபோ 
தினமானம் நித்தமும் 

தீக்ஷை தனை , 3. பக்குவான்மா 
தினவு - சொறி . 

தீக்கை - 

வைக் கரையேற்றல் , 4 . 
தினுசு - 

விரதநியமம் , 5. சங்கற்பம் . 
தினுசுவாரி - 

தீட்ட - ( வி ) கூராக்க , 2.அரிசிதீட்ட , 
தினை - ஓர் தானியம் , 2. சிறுமை 8. அடிக்க , 4. பல் துலக்க , 6. எழுத , 
திணைக்குருவி ஓர் சிறுகுருவி . 6. சித்திரிக்க , 7. கட்ட . 


பாடு . 


றவன் . 


தீக்ஷணம் - 


) 


வகை . 


தீ 


டையது . 


தீம் 272 

தீர்த் 
தீட்டம் - ஆசூசம் , 2. மகளிர்தொட தீம்பர் - கீழ்மக்கள் , 2. தீங்குசெய் 

. 
க்கு . 

வோர் . 
தீட்பு - இழிவு , 2. குலவடு , 

தீம்பு - பொல்லாங்கு , 2. கீழ்மை . 
தீண்ட-( வி ) தொட , 2. தொற்ற , 8. தீயகம் - நரகம் . 
விஷந்தீண்ட , 4. கற்பழிக்க , 5. தீயம் தித்திப்பு : 
பற்ற . 

தீயர் - கீழ்மக்கள் , 2. வேடர் . 
தீண்டியம் - பவளக்குறிஞ்சி 

தீயளி - காய் , 
தீதல்- ( தொ . பெ ) கருத்தல் , 2. தீந்து தீயாக்கீரை- பொன்னாங்காணிக்கீல் . 
போதல் . 

தீர - முற்றாக . 
தீது-தீமை , 2. குற்றம் , 3. தீமையு தீர்- (வி ) முடிய , 2. நீங்க , 3. தீர்மான 

மாக , 4. நிறைவேற , 5. ஓய , 6. நீள , 
தீத்தம் - பிரகாசம் , 2. சிவாக மிருபத் 7. அற , 8. ஊழொழிய , 9. சாணை 
தீப்தம்- ) தெட்டினொன்று , 3. பெ தீர , 10. வெடிதீர , 11. சாயந்தீர, 
ருங்காயம் , 4. தீர்த்தம் . 

12. கணக்குத்தீர , 13. சுங்கந்தீர . 
தீந்தமிழ் - இனியதமிழ் , 2. நற்றமிழ் . தீரத்துவம் - தைரியம் . 
தீபகம் - விளக்கு , 2. ஓரலங்காரம் , தீரம் - வலி , 2. தைரியம் , 3. கரை , 4 . 
அஃது ஓரிடத்து நின்றமொழி பல சிறுவரம்பு . 
விடத்து நின்று பொருடருவது , 3.புட் தீராந்தி - விட்டம் . 
படுக்கும்படி கொண்டு போகிறபுள் . தீராமை - கடுந்துரோகம் , 2. பொய்க் 
தீபகாந்தி - வயிரக்கல் .. 

குற்றச்சாட்டு , 3. வன்மத்தாற்சொல் 
தீபக்கால் - விளக்கேந்து கருவி , 2. விள லுங்கோள் . 
க்குத்தண்டு . 

தீரிக்சை - ஒழிந்தவேளை 
தீபக்கொடிச்சி - ஆரதிகருப்பூரம் . தீர்கடை - முடிவு , 2. முழுமை . 
தீபதூபம் - விளக்கும் நறும்புகையும் . தீர்க்கக்கிரீபம் - ஒட்டகம் . 
தீபம் - விளக்கு , 2. சோதிநாள் , 3. தீவு . தீர்க்கசதுரம் - நீண்டசதுரம் . 
தீபவதி - ஆறு . 

தீர்க்கசந்தி -வடமொழிப் புணர்ச்சியி 
தீபவராடி - வராடித்திறத்தினொன்று . னொன்று . அது : அ ஆக்களின் பின் 
தீபனம் பசி , 2. ஆகாரம் . 

ஆவும் இ ஈக்களின் பின் ஈயும் உ 
தீபாவலி- ) ஐப்பசிமாதத்தில் அபர 

ஊக்களின் பின் ஊவும் தோன்றல் . 
தீபாவளி- 

பக்கச் சதுர்தசியில் தீர்க்கதண்டம் - சாஷ்டாங்க தண் 
தீபாளி 

உஷத்காலத்தில் நர 
தீவாளி 

காசூரனைத் திருமால் தீர்க்கதரிசனம் - முக்கால் வருத்தமான 
கொன்றதனால் இவ்வேளை எழுந்து மறிதல் . 
அப்பியங்க ஸ்நானஞ்செய்துகொண்டு தீர்க்கதரிசி - முக்கால வருத்தமான 
கோடி தரித்துப் பலகாரங்களருந்தி மறிவோன் . 
யுலகத்தார் மங்களங்கொண்டாடவே தீர்க்கம் - நீட்சி , 2. நெட்டுயிரெழுத்து , 
ண்டுமென அவ்வசுரன் வேண்டுகோ 3.தூரம் , 4. பூரணம் , 5. உச்சரிப் 
ளால் திருமாலங்ஙனமேயாக வென்ற பின் திறம் , 6. திட்டம் . 
தினமாம் . 

தீர்த்தகர் 
தீபிகை 

தீர்த்தகரர் 

சமணமுனிவர், 
- 

தீர்த்தங்கரர் - ஜைனமதாசாரியர். 
தீப்பி நெருப்பு . 

தீர்த்தம் - சுத்தம் , 2 , புண்ணியதீர்த் 
தீமை பொல்லாங்கு , 2. கேடு . தம் , 3. திருமஞ்சன நீர் , 4. ஓதியிறை 
தீம் - இனிமை , 2. தித்திப்பு , 

க்கும் நீர் , 5. புண்ணியகால ஸ்நான 


டம் . 


. 


. 


3 


தீற்ற 218 

துச்ச 
சுத்தம் , 6. திருவிழா , 7. துளசிதீர்த் தீனபந்து கடவுள் . 

தீனம் - குறை , 2. குரூரம் . 
தீர்த்தர்- கடவுளர் , 2. பரிசுத்தர். தீனன் - இரப்போன் . 
தீர்த்தன்- அருகன் , 2. சிவன் , 3. குரு , தீனி - தீன் . 
4. உபாத்தியாயன் . 

தீன் - உணவு . 
தீர்த்திகை - ஆறு . 
தீர்ந்தவன் - தேறினவன் , 2. துறந்த 
வன் . 

து- ஓரிகழ்ச்சிக்குறிப்பு . 
தீர்ப்பு - நியமம் , 2. முடிப்பு . துகள் - புழுதி , 2. குற்றம் , 8. பூந்தாது . 

. 
தீர்மானம் நியமம் ,2. முடிவு , 3. தீர் துகிரிகை - சாந்து , 2. சித்திரம் , : 

ப்பு , 4. தாளத்தீர்ப்பு , 5. முழுமை. துகிர் - பவளம் . 
தீர்மானிக்க- ( வி ) நிருணயிக்க ,2. முதுகிலிகை- எழுதுகோல் , 2. சித்திரம் . 

டிக்க , 8. நியமிக்க , 4. தாளந்தீர்க்க. துகில் சீலை , 2. விருதுக்கொடி , 
தீர்மானிப்பு - முடிப்பு, 2. தாளத்தீர் துகினம் - பனி . 
ப்பு . 

துகைக்க - ( வி ) இடித்துக்குழைக்க , 
தீர்வை - தீர்மானம் , 2. முடிவு , 8. சுங் 

2. உழக்க , 3. வருத்த . 
கம் , 4. விதி , 5. கருமாந்தம் , 6. கீரி . துகையல் - துகைத்த பொருள் . 
தீர்வைக்காரன் - ஆயக்காரன் . துக்கடி - துண்டுப்பட்டது . 
தீவகம் - தீபிகை . 

துக்கம் - விசனம் , 2. உபத்திரவம் , 3 . 
தீவட்டி - தீவர்த்தி . 

நரகம் , 4. குற்றம் . 
தீவரம் தீவிரம் . 

துக்காணி - இரண்டு தம்படி கொண்ட 
தீவர்த்தி - எரிபந்தம் . 

ஒரு செம்பு நாணயம் . 
தீவாணம் - நியாயஸ்தலம் , 

துக்கிக்க- ( வி ) விசனப்பட , 2. வருந்த 
தீவாந்தரம் - தீவு. 

துக்கிதன் - துக்கிக்கிறவன் . 
தீவான் - ஒரு மகமதிய தலைமை உத்தி துக்கு - கீழ்மை , 2. உதவாதது , 8 . 
யோகஸ்தன் , 2. கறையான் . 

ப்பு 
தீவி - புலி . 

துக்குடி - துக்கடி . 
தீவிகை- தீபிகை . 

துக்குணி - அற்பம் . 
தீவிதிராட்சம் - கொடிமுந்திரிகை துக்கை - சூதகம் . 
தீவிரம் - சீக்கிரம் , 2. பெருங்கோபம் , துங்கதை - உயர்ச்சி , 2. பெருமை .. 

3. கொடுமை , 4. உறைப்பு , 5. சூரி துங்கபத்திரி - 
யகிரணம் , 6. நரகம் . 
தீவிளங்கும் வைரம் - மீனம்பர் . துங்கம்-உயர்ச்சி , 2. பெருமை , 3. மந் 
தீவிளி - காய் . 

தோச்சம் . 
தீவு - இனிமை , 

துங்கரிகம் - காவிக்கல் . 
தீவு - கடலிடைக்குறை , இது ஏழுவகை , துசகம் மாதுளை மரம் . 
2. தீவாந்தரம் . 

துசம்குங்கிலியம் , 
தீவேட்டல் - கலியாணம் , 2. யாகம் துசம் - கொடி , 2.இருபிறப்புள்ளது , . 
பண்ணல் . 

பல் . 
தீவேள்வி . கலியாணம் . 

துசன் - பார்ப்பான் . 
தீழ்ப்பு- கேத்துவம் , 

துச்சம் - கொம்மட்டிக்கொடி , 2. பேய்க் 
தீற்ற - ( வி ) வட்ட , 2. மெழுக,, 8 , கொம்மட்டிக்கொடி 

வெடிப்பு மாற்ற , 4. எயிறுதிற்ற , 5. துச்சம்- அற்பம் , 2. வெறுமை 
பல்விளக்க , 

துச்சவனன் இந்த 


| 


அங்கபத்திரை- ஓர் நதி , 


துடுவை 


274 


துணித் 


துச்சன் - அற்பன் . 

துடை - சுவர்க்கட்டை , 2. சுவர்ப்புறத் 
துச்சாதனன் - 

துநீண்ட உத்திரம் , 3. விட்டம் , 4 . 
துரியோதனன் தம்பி . 
துச்சாசனன் - 

தொடை . 
துச்சி - புசிப்பு , 2. அனுபவம் . துடைகாலி - பாக்கியத்தை ஒழிக்கும் 
துச்சிமை- கீழ்மை . 

பெண் . 
துச்சில் - ஒதுக்கிடம் , 2. சூட்டு , 3. சர் துடைக்க - ( வி ) சீக்க , 2. பெருக்க , 3 . 
ரம் . 

அழிக்க , 4. நீக்க , 5. வடு அகற்ற , 
துஞ்ச - ( வி ) உறங்க , 2. மந்தமாயிரு 6. நிர்மூலமாக்க , 7. கைவிட , 

க்க , 8. சாவ , 4 , சோர , 5. நிலையுற. துடைப்பம் - வாருகோல். 
துஞ்சற - முழுமையும் . 

துடைவாசி - விஷமூங்கில் . 
துஞ்சூமன் - சோம்பன் . 

துட்க - ( வி ) அச்சங்கொள்ள 
துடக்கம் - தொடக்கம் . 

துட்டம்- தீங்கு, 2. கொடுமை , 3 . 
துடக்கறுப்பான்- கொத்தான் கொடி துஷ்டம்- மூர்க்கம் . 
துடக்கு - தொந்தம் , 2. தொடர்ச்சி . துஷ்டன் - தேள் . 
துடக்கு - மகளிர் சூதகம் . 

துட்டவி- ஒரு செடி . 
துடங்கு - ( வி ) தொடங்கு . 

துட்டாட்டம் - துட்டத்தனம் . 
துடப்பம் - துடைப்பம் . 

துட்டாப்பு - சிட்டைமரம் , 2 சுமத்தல் , 
துடர் - தொடர் . 

3. மந்தம் . 
துடர்ச்சி - தொடர்ச்சி 

துட்டு- செப்பு நாணயம் , 2. நாணயம் . 

துட்டு- ) 
துடர்தல் ( தொ.பெ ) தொடர்தல் . 

தீமை . 
துடவை - உழவுகொல்லை , 2 பூந்தோட் துஷ்டு- 3 

துட்டுக்கட்டை 
டம் . 

துட்டுத்தடி - 

குறுந்தடி . 
துடி - குமரனாடல், 2. சத்தகன்னிகைக 

துட்டுவம் - அற்பம் . 
ளாடல் , 3. குறிஞ்சி நிலப்பறை , 4 . 

துட்டை 
பாலைநிலப்பறை , 5 , உடுக்கை , 6 . 

வசவி . 

துஷ்டை - 
காலநுட்பம் , 7. ஏலம் , 8 , அகில 
மரம் , 9. கூதாளிச்செடி , 10. இசங் துணங்கு- இருள் . 

துணங்கறல் - இருள் , 2. திருவிழா 
கஞ்செடி , 11. உதடு , 12. முதன் துணங்கை - இருகையுமுடக்கிப் பழுப் 

புடை யொற்றியாடல் , 2. திருவிழா , 
துடிக்க- ( வி ) அசைய , 2. குதிக்க , 3 . 

3. கூத்து . 
தத்தளிக்க , 4. மின்ன , 5. பசியினால் துணர் 

பூ , 2. பூங்கொத்து , 3. பூத் 
வருந்த . 

தாது . 
துடிதுடிக்க - ( வி ) பதைபதைக்க , 2. துணர்க்க- ( வி ) முகைக்க . 
கடுகடுக்க . 

துணவு - சீக்கிரம் , 2. நுணாமரம் . 
துடியடி - யானைக்கன்று . 

துணி கந்தை , 2. சீலை , 3. துண்டம் , 
துடியாஞ்சி - இசங்கஞ்செடி. 

4. சோதிநாள் , 5. தூக்கங்கள் , 6 . 
துடியானவன் - பலாஷ்டிகன் , 

ஒளி , 7. தேரிடக்கியம் , 8. தெளிவு . 
துடுக்கு குறும்பு, 2. விரைவு . துணிகரம் தைரியம் , 2. துணிவு . 
துடுப்பாற்றி - ஓர் மீன் . 

துணிகரிக்க- ( வி ) துணிய . 
துப்பு மருந்து தடவுங் கருவி , 2. சுரு துணிக்கை ஆண்டு. 

வை , 3. வலிதண்டு , 4. பூங்கொத்து . துணிச்சல் - துணிகரம் . 
துெேமனல் ஒலிக்குறிப்பு . துணித்தல் ( தொ . பெ ) அறுத்தல் , 2 . 
துைேவ - நெய்த்துப்ெபு .. 

வெட்டல் , 


பந்தடி 


மை . 


. 


துதமு 


275 


துப்பு 


ஸ் அத்தியம் - க 


துணிபு - தெளிவு , 2. தீர்மானம் , 
துணிய (வி) கண்டமாக , 2.எண்ணா, இது தோத்திரம். 

3. தெளிய , 4. முயல , 5. நிச்சயப் துதிக்க- ( வி ) தோத்திரிக்க , 2. நினைக்க . 
படுத்த . 

துதிக்கை - தும்பிக்கை , 2. துதிக்குதல் . 
துணுக்கம் - அச்சம் , 2. உள்ளோசை . துதியம் - சவரிலோத்திரம் . 
துணுக்கிடுதல்- ( தொ . பெ ) பயப்படு துதியை - இரண்டாந்திதி, 
தல் . 

துதை - நெருக்கம் 
துணுக்கு - பயங்கரம் . 

துதைய- ( வி ) நெருங்ச , 2. மிகுதிப்பட . 
துணுக்கை - துண்டு. 

துத்தநாகம் - நவலோகத்தொன்று . 
துணை-உதவி , 2. சகாயம் , 3. ஆதரவு , துத்தம் - மத்திமநாதம் , 2. நாவினாற் 
4. அளவு , 5 ஒப்பு , 6 சல்லியம் , 7 

. பிறக்குமிசை , 3. யாழினோர் நரம்பு , 
இணை . 

4. நாய் , 5. வயிறு , 6. நாண்முகப் 
துவணக்காரணம் - உபகரணம் . 

புல் . 
துவணமை - உதவி . 

துத்தம் - பால் , 2. கண்மருந்து . 
துவணவன் -- தலைவன் , 2. தோழன் , 3 துத்தி - உண்டற்குரியன , 2. பாம்பின் 

மந்திரி , 4. உதவி செய்வோன் . படப்பொறி , 3 தேமல் , 4. ஓர்செடி . 
துணைவி - மனைவி , 2 உதவிசெய்பவள் , துத்தியம்- 
3. சகோதரி . 

துதி , 2. வணக்கம் . 
துவணவு - சீக்கிரம் . 

துத்து -சேணப்பஞ்சு, 2. பொய் . 
துண்டம் - துணிக்கை, 2. துணி , 3 துத்துப்போடுதல் ( தொ . பெ ) தூர்த் 
பிரிவு , 4. கைவாய்க்கால் 

தல் , 
துண்டம் - முகம் , 2. மூக்கு , 3. பறயை துந்தம் - வயிறு . 
மூக்கு , 4 யானைத் துதிக்கை , 5. சா துந்தி - வயிறு . 
ரைப்பாம்பு 

துந்துபி - துந்துமி , ( பேரிகை .) 
துண்டரிக்கம்- குரூரம் , 2. தொந் துந்துமாரிட் முதலெழுவள்ளலி லொரு 
துண்டிரிக்கம் 

வன் . 
துண்டாயம் - பொற்பணம் , 2. பொன் துந்துமி - மழைத்துளி. 
மணல் . 

துந்துமி - துந்துபி , 2. பறைப்பொது ,, 
துண்டி - துண்டுநிலம் , 2. கழி . 

3. ஓரசுரன் , 4. ஒர் வருடம் . 
துண்டிக்க- ( வி ) அறுக்க , 2. குறுக்க , துந்துருபாவை- துடிப்புள்ளவள் . 
3. துண்டு துண்டாக்க , 4. சொல்லைத் துந்துருமாலை - 

. 
துண்டிக்க, 5. பிரிக்க, 6 , கடிய, துபாக்கி 
7. மறுக்க . 

துப்பாக்கி 
துண்டி விநாயகன் - காசிக்கணபதி . 

துபாசி 
துண்டீரன்- ஓரரசன் . 

துபாஷி இருபாஷை யறிந்தோன் . 
துண்டு துணிக்கை , 2. பங்கு , 3. சீட் துப்பாசி 
டு , 4. துணி , 5. இரண்டு சிப்பம் துப்ப - ( வி ) உமிழ . 
புகையிலை, 6. நஷ்டம் . 

துப்பகம் - நெய் . 
துண்டுகத்திரி- ஓர் விஷப்புழு துப்பட்டா - 
துண்ணிட - ( வி ) திடுக்கிட . 

ஓர் சீலை . 
துண்ணெனல்- அச்சக்குறிப்பு . துப்பரவு - மேன்மை 
துதமுகம் - வேண்டாமைக்கு இடம் துப்பிரசம் - கருஞ்சொண் 
வலம் தலையாட்டல் , 2.தலையாட்டம் , துப்பு உணவு , 2. அனுபவம் , 3. நெய் , 
8. நாகந்தலையசைக்கை . 

4. பாளம் , 5. மிகுதி , 8. வலி , 7. சகா 


டிரிக்கம் தரும் 
. 


டி . 


தும்பை 


276 


} 


இறைவாங்காமை . 


| 


யம் , 8. துணைக்காரணம் , 9. ஆயுதப் தும்ம ( வி ) உயிர்க்க , 2. விட 
பொது , 10. சுத்தம் , 11. அறிவு, தும்மட்டி - 

ஓர்செடி. 
12. சிவப்பு , 13. அரக்கு , 14. பவ தும்முட்டி - 
ளம் , 15. பொலிவு , 16. பகை , 17. தும்மு - கொசுகு . 
சாமர்த்தியம் , 18. ஆராய்ச்சி , 19. துயக்க - ( வி ) தளர்த்த 
குற்றம் , 20. துணைக்கருவி , 21 துயக்கம் - 
கறை . 

துயக்கு - 

தளர்வு . 
துப்புக்கேடு - சீர்கேடு . 

துயங்க - ( வி ) தளர . 
துப்புரவு - ஐம்பொறி நுகர்ச்சி , 2. அனு துயம் - இரண்டு , 2. கொடி 
பவம் , 3. அலங்காரம் , 4 , முறை துயர- ( வி ) துக்கிக்க , 2 , துன்பப்பட 
மை , 5. சுத்தம் , 6. முழுமை , 7. துயரம்- துக்கம் , 2. பரிதாபம் , 8. உப 
மேன்மை . 

திரவம் , 4. நோவு . 
துமாலா - 

துயர் --துன்பம் . 
துமால் 

துயல ( வி ) அசைய . 
துமாலா - கடையிழுப்புச்சரிகை. துயவு - அறிவின்றிரிபு . 
துமானம் - ஆபரணப்பெட்டி 

துயில் ( வி ) உறங்க . 
துமிட மழைத்துளி, 2. சிறு திவலை . துயில் நித்திரை . 
துமிதம் நீர்த்துளி. 

துயிற்ற - ( வி ) நித்திரைசெய்விக்க . 
துமித்தல் - ( தொ . பெ ) வெட்டல் , 2. துயுலி - தொய்யில் . 
அறுத்தல் . 

துய் - நூற்கும் பஞ்சிற்றொடர் நுனி , 2 
தும் - துகள் , 2. உளப்பாட்டுத் தன் அறிவின்றிரிபு . 
மைப் பன்மை விகுதி , 

துய்க்க - ( வி ) நூனூற்க , 2. உண்ண , 
தும்பகா - தும்பைப்பூடு , 

ஐம்பொறியால் நுகர , 4 வினைப்ப 
தும்பரம் - அத்திமரம் . 

யன் அனுபவிக்க . 
தும்பராஷ்டகம் - பேரரத்தை , ( ஒரு துய்ய --சுத்தமுள்ள . 
மருந்து .) 

துய்யவன ரவியாக்கி - பவளப்புற்றுப் 
தும்பல் உயிர்ப்பு , . 2. தும்முதல் , 3 பாஷாணம் . 
விடுதல் , 

துய்யன் - பரிசுத்தன் , 2. வெள்ளி 
தும்பன் - தீயவன் . 

மணல் , 
தும்பால்- துமால் . 

துய்யாள் - சுத்தமுடையாள் , 2 சரசு 
தும்பி சுரைக்கொடி , 

வதி , 
தும்பி யானை , 2. கருவண்டு , 3. வண் துரகம் 

6 , 4. வண்டினாண் , 5. ஓர்மீன் , 6. துரகதம் - குதிரை, 2. குதிரைப் பற் 
கரும்பு , 7. கொத்தான்கொடி , 8. துரங்கம் 

பாஷாணம். 
பனிச்சைக்காய் , 

தூரத்த - ( வி ) செலுத்த , 2. தள்ளிவிட , 
தும்பிக்கை - துதிக்கை . 

8. தொடா , 4. அகற்ற . 
தும்பிலி ஒரு மரம் . 

துரந்தரன் - பாரஞ்சுமப்போன் , 2. முய 
தும்பு - நார் , 2. ஒர்கயிறு , 8. சிம்பு . ன்று நிற்போன் . 
தும்புரு - ஒர் கந்தருவன் , 2. நரம்புக் துரபிமானம் - வீண்பெருமை , 
கருவியினொன்று . 

துரப்பணம் - தச்சர், கருவியிலொன்று . 
தும்பை - ஓர்பூடு , 2. போர் செய்வோர் துரம் பொறுப்பு . 
அணியும் மாலை 3 . ஓர்மீன் , 4. கூட் துரவு கிணறு . 
டம் , 5. வெற்றிக . 6. போர்செய் துராகதம் 


3 


| 


-- 


P 


களாக்கம் 
. இக்கோயில் 


திருக் 


277 


துர்க் 


வன் . 


துராலோபம் - சிறுகாஞ்சொறி துருபதன் - துரோபதை தந்தை . 
துனால் 

செத்தை , 2. துன்பம் . துருபவருணி- காட்டாமணக்கஞ்செடி. 
துரிசு-துன்பம் , 2. குற்றம் , 3. துருசி . துருப்பணம் - தச்சர் கருவியினொன்று . 
துரிஞ்சில் - வௌவால் , 2. உசிலமரம் . துருப்பிடிக்க- ( வி ) தேடிபார்க்க . 
துரிதம் - சீக்கிரம் , 2. ஓர்தாளம் , 3. துருமம் - மரப்பொது , 2. மனக்கலக்கம் . 
துருதம் 

பாவம் , 4, கேடு , 5. கல துருமோற்பலம் - கோங்குமரம். 
க்கம் , 6. துன்பம் . 

துரும்பு திரணம், 
துரியம் - சுமத்தல் , 2. பொதியெருது , துருவ- ( வி ) தொளைக்க , 2. தேங்காய் 
3. நான்காமவத்தை, 4. சுத்தநிலை , துருவ , 3. தேடிப்பார்க்க .. 
5. பரமாத்துமா . 

துருவண்ணம் - வெள்ளி . 
துரியர் - சுத்தாத்துமாக்கள் . 

துருவம் அசையாமை , 2. துருவநட்சத் 
துரியாதீதம் - ஆன்மாக்கள் மிகத் தூய் திரம் , 3. பூச்சக்கரத்தின் முனை , 4 . 
மையாய் நிற்கும் நிலை . 

சத்ததாளத்தொன்று , 5. கிரகபுடம் , 
துரியோதனன் - திருதராட்டிரன் குமா 6. நித்தியயோகத்தொன்று , 7. மூலத் 
ரர் நூற்றுவரில் மூதசோன் , ( சுயோ துருவம் , 8. உபாயம் . 
தனன் . ) 

துருவன் - உத்தானபாதனுக்குச் சுநீதி 
துரீ - பாவாற்றி . 

யிடத்திற் பிறந்தவன் , 2. துருவ நட் 
துரீல் - சடிதி . 

சத்திரம் , 3. அஷ்டவசுக்களிலொரு 
துரு - இருப்புக்கறை , 2. களிம்பு . 
துருகம் - துருக்கம் . 

துருவாசன் - ஒரு ரிஷி . 
துருக்கம் - கஸ்தூரி மிருகம், 2. குங் , துருவா - செம்மறியாடு, 
குமமரம் , 3. கலக்கம் , 4. காடு , 

துருவை - 
துருக்கம் மலையின்மேற்கோட்டை துருவுமணை - தேங்காய் துருவி 
துருக்கர் - ஒரு பாடைக்காரர் . 

துருளக்கம் - குங்கிலியம் . 
துருக்கல் செம்புறைக்கல் 

துரை - சீமான் , 2. அதிகாரி . 
துருக்கு - துருக்கர் தேசம் , 2. மிலேச்ச துரைசானி - 
சாதி , 3. ஓர் பாஷை . 

துரைச்சி 

மேன்மகள் . 
துரைப்பெண் 

துரைச்சி - லோகநிமிளை . 
துருசு - சீக்கிரம் . 

துரைத்தனம்- அதிகாரம் . 
துருஸ்து பழுதுபார்த்தல் . 

துரோகம் - பாதகம் , 2 இரண்டகம் . 
துருதம் - துரிதம் . 

துரோகி - கொடும்பாவி , 2. இரக்கமற் 
துருதுருக்க - ( வி ) துடிதுடிக்க , 2 . றவன் . 
திரப்பட . 

துரோட்டி- துரட்டுக்கோல் . 
துருதுருப்பு - அமைவின்மை . 

துரோணம் - காக்கை , 2. சத்தமேகத் 
துரு துரும்பை ஓர் பிள்ளைகள் விளையா தொன்று , 3. பதக்கு , 4. எண்காற் 
ட்டு . 

புள் , 5. வில் , 6. தனுவிராசி , 7. தும் 
துருதை - நினவு , 2. சுறுசுறுப்பு. 

பைச்செடி , 8. துலைவாய் . 
துருத்தி - உலைத்துருத்தி , 2. நீர்த்துருத்தி , துரோணன் 

துரோணாசாரி 

ஓர் வில்லாசிரியன் . 
குறை . 

துரோபதை - பாண்டவர் மனைவி . 
துருத்தூரம் - ஊமத்தஞ் செடி . துர் - தீதுப்பொருடரு - மோருபசருக் 
துருந்த (வி ) துபைருக்கப்பண்ண , 2 . கம் , 
ஆராய் , 

துர்க்கந்தம்கெட்ட நாற்றம் . 


| 


துருசி- மயிற்றுத்தம், 2 , மாசு . 


| 


| 


| 


துலைத் 


273 


துர்க்கம் - துருக்கம் . 

துலோபம்-கருஞ்சுண்டி , 
துர்க்கை - கொற்றவை , 2. பூர நட்சத் துல்லபம் - அருமை . 
திரம் . 

துல்லம் - பேரொலி , 
துர்ச்சனன் - துஷ்ட 
டன் . 

துல்லியம் - உவமை, 2. சுத்தம் , 
துர்த்தூரம்- ஊமத்தஞ்செடி . 

துல்லியோகிதாலங்காரம் - ஒப்புமைக் 
துர்ப்பரிகம் - சிறுகாஞ்சொறி . 

கூட்ட அணி , 
துர்ப்பலம் - பலவீனம் , 2. சிறுமை . துவக்க- ( வி ) ஆரம்பிக்க, 2. கட்ட , 
துர்முகி - துன்முகி . 

துவக்கம் - ஆரம்பம் . 
துர்லபம் - பெறுதற்கரிது . 

துவுக்கு - சம்பந்தம் , 2. சங்கிலி , 3. பி 
துலக்க - ( வி ) மினுக்க , 2. பிரகாசிக்கப் 

னக்கு , 4. துப்பாக்கி 
பண்ண , 3. தெரியப்படுத்த . துவக்கு- தோல் , 2. உடல் . 
துலக்கம் - பிரகாசம், 2. பளபளப்பு , 3. துவங்க- ( வி ) ஆரம்பிக்க. 
தெளிவு . 

துவங்கிசம் -- சேதம் . 
துலங்க- ( வி ) பிரகாசிக்க, 2. துலக்கப் துவசம் - விருதுக்கொடி , 
பட , 3. தோன்ற , 4. தெளிய , 5. துவசர்-கள்விற்போர் . 
சிறக்க , 

துவசாரோகணம்- கொடியேற்றம் . 
துலங்கு - தொழுமரம் . 

துவட்சி - அசைவு . 
துலம் - கனம், 2. துலாநிறை , 3. நீர்மு துவட்சிகை - கடுப்பிஞ்சு 
ள்ளிச்செடி , 4. கோரைப்புல் , 

துவட்ட - ( வி ) துடைக்க , 2. நெருப்பிற் 
துலவம் - பஞ்சு. 

புலர்த்த , 3. தோயச்செய்ய . 
துலா - நிறைகோல் , 2. ஏற்றமரம் , 3 . 

துவட்டர் - தச்சர் , 2. கம்மாளர் . 
பண்டி ஏர்க்கால் . 

துவட்டல் - துவட்டற்கறி . 
துலாகோடி - காலணியினொன்று , 2 . 

துவட்டன் - துவாதசாசித்தர்களி லொரு 
பத்துக்கோடி. 

வன் , 
துலாக்கட்டை - திராவி . 

துவட்டா 
துலாக்கோல் - தராசுக்கோல் . 
துலாந்து ஓர்வகைப் பரண் . 
துலாம் - நிறைகோல் , 2. துலாராசி , 3. துவட்டாநாள் - சித்திரை நட்சத்திரம் . 
ஏற்றமரம் , 4. ஓர் நிறை . 

துவந்தம் - தொந்தம் . 
துலாம்பரம் - துலக்கம் , 2. தெளிவு , 3. துவந்துவம்- இரண்டு , 2. இரட்டை 
பகிரங்கம் . 

துவந்தனை-தடை , 2. அலைவு . 
துலிதம் - அசைவு , 2. ஒப்பு . 

துவம் - அசையாநிலை , 2. தன்மை . 
துலுக்க - (வி ) குலுக்க, 2. அசைக்க , துவயம் இரண்டு . 
3. குலுக்கி நடக்க, 

துவரம் - துவர்ப்பு . 
துலுக்கப்பூ - ஓர் பூ . 

துவரி - காவிநிறம் , 
துலுக்கர்-துருக்கர், 

துவரை - ஓர் பயறு , 2. துவாரகை , 
துலுக்காணம் - ஒருதேயம் , 2 , ஒர்வ துவரைமல்லி - புஷ்பராகத்தரிப்பு . 
கைச் சதுரங்க விளையாட்டு 

துவர் - பகை , 2 , சிவப்பு , 3. பவளம் , 
துலுக்கு - ஓர் பாடை . 

4. விறகு .. 
துவல - துலாக்கோல் , 2. துலாவிராசி , துவர் - சிவர்ப்பு , 2. சீயக்காய் முதலி 

3. நீரிறைக்குந்துலா , 4. கலைமுகம், 
* 5. கனம் , 6. ஒப்பு . 

துவர்க்கட்டி - காய்ச்சுக்கட்டி 
துலை - தூரம் . 

துவர்க்காய் - பாக்கு . 
துலைத்தல் ( தொ . பெ ) தொலைத்தல் . துவர்ச்சிகை- கடுக்காய்ப்பிஞ்சு 


துவஷ்டா- விசுவகருமன். 


யன . 


துவை 279 

துளும் 
துவர்தல் ( தொ.பெ ) திமிர்தல் , 2.தெ துவைதம் - துவிதம் . 
ளிதல் , 3. பிரிதல் .. 

துவைத்தல் ( தொ.பெ ) தோய்க்குதல் , 
துவார்த்தல் - ( தொ . பெ ) துவர்ப்புக் 2. இடித்தல் , 3. பானம்பண்ணுதல் , 
கொள்ளுதல் , 2. பூசுதல் . 

4. ஒலித்தல் . 
துவர்ப்பு - அறுசுவையுளொன்று . துவைபாயனன் - வேதவியாசன் . 
துவலை - திவலை , 2. மழைத்தூவல் . துவைய - ( வி ) தோய , 2 : பால்தோய , 
துவல் -சீத்திரம் , 

3 மிதிக்கப்பட , 4. இடிக்கப்பட . 
துவள்- ( வி ) அசைய , 2 , மெல்லியதா துவையல் - சுண்டாங்கி , 2. ஓர் பச் 
யிருக்க , 3. நெளிய , 4 இறுக , 5 சடி , 3. துவைக்கப்பட்டவை . 
கசங்க , 6. ஒட்ட , 7 வாட . துவ்வ- ( வி ) புசிக்க , 2. ஐம்பொறியால் 
துவறல் -- துவலைவிடுதல் , 2. விரைவு . நுகர , 3 , அநுபவிக்க . 
துவனம்- அக்கினி . 

துவ்வாமை -- வெறுப்பு . 
துவனி - ஒலி . 

துவ்வு - உணவு , 2. அறுபவம் , 3. ஐம் 
துவன் -வட்டத்திருப்பி . 

பொறிநுகர்ச்சி , 
துவன்ற ( வி ) நிறைய , 2. நெருங்க , துழக்க ( வி ) குழைக்க 
3. மிக , 4. சாக . 

துழவை - மூங்கிற்பற்றை 
துவா- இரண்டு 

துழனி - ஒலி , 2. பறவைக்கூட்ட 
துவாதசம் - பன்னிரண்டு . 

தொலி . 
துவாதசி - ஒர் திதி , 

துழாய் - துளசிச்செடி 
துவாந்தம் - இருள் , 2. நரகம் துழாவ - (வி ) கலக்க , 2. கிளற , 3 . 
துவாபரம் 

தடவ , 4 ஆராய , 5. தண்டுவலிக்க , 

6. வெட்ட . 
துவாரகை- . 

. 

துழாவாரம்- ஊர்ப்பேச்சுப்பேசுகை . 
- 

துளக்கம் - ஒளி , 2. அச்சம் , 3. சோதி 
துவாரபாலகன் - கடைகாப்போன் 

நாள் , 4. அசைவு , 5. கலக்கம் . 
துவாரம் - தொளை , 2. வழி , 3. வாயில் , துளங்க- ( வி ) அசைய , 2 , கலங்க , 
துவாலை - உதிரப்பெருக்கு , 2. தீட்டு 3. அஞ்ச, 4. துலங்க , 5 , வெளிப் 
3. பூச்சு , 4 , பூச்சு மருந்து , 5. துண் 
டுத் துணி . 

துளங்கொளி - மிகும் ஒளி , 2. கேட் 
துவாளிக்க - ( வி ) குடைய . 

டைநாள் . 
துவி- இரண்டு, 

துளசி - ஒரு செடி . 
துவிகபா - வட்டத்திருப்பி . 

துளம்பிக்கிரி - ஆதொண்டைககொடி , 
துவிகாயாசின் - செம்முருங்கைமரம் . துளவம் 
துவிசன் - இருபிறப்பாளன் . 

துளசிச்செடி , 

துளவு 
துவிதம் - இரண்டு 

துளவன் - திருமால் , 2. சோரபாஷா 
துவிதாத்து மகம் - சாதிக்காய் . 
துவியம் - இரண்டாவது . 

துளவை - துளை , 2. மூங்கிற்பற்றை 
துவிருத்தி கூறியது கூறல் . 

துளி - திவலை , 2 , மழை . 
துவீபம் - தீவு . 

துளி- பெண்ணாமை . 
துவேஷம் - 

துளிக்க- ( வி ) மழைபெய்ய . 
துவேசம் 

துளிர் - தளிர் . 
துவேஷிக்க - ( வி ) வெறுக்க துளிர்க்க - (வி ) தளிர்க்க, 2. செழிக்க. 
துவை - இறைச்சி , 2 , ஒலி , 8. பருகுதற் துளும்ப- ( வி ) அசைய , 2. எழும்பு , 8 
குரியன , 4. புளிங்கறி , . பிண்ணாக்கு . சொலிக்க , 4. திமிர . 


துவாபரயுகம் மூன்றும் யுகம் . 


1 


பட . 


ணம் . 


துறை 


280 


} 


துளுவம் ஓர் தேசம் , 2. பதினெண்பா ஆறு , 8. கலித்துறை, 9. நூற்றுறை , 
ஷையினொன்று . 

10. அகப்பொருட்டுறை. 
துவள - துவாரம், 2. வாயில் , 3. உட் துறைபோதல்- ( தொ. பெ ) முற்றக்கற் 
இளை , 4. மூங்கில்மரம் , 

ற்றிதல் . 
துவளக்கை - யானைத்துதிக்கை . 

துறைமுகம்ஏற்றுமதி இறக்குமதி செய் 
துவளத்தல் ( தொ . பெ ) துவாரஞ்செய் 

யுந்துறை , 
தல் , 2. ஊடுருவல் . 

துறைவல்லோர் - கற்றோர் ... 
துளைய - ( வி ) மூழ்க , 2. அனுபவிக்க துறைவன் - நெய்தனிலத்தலைவன் . 
துள்ள - (வி ) குதிக்க, 2. குதித்துச் துறோட்டி - அங்குசம் . 
செல்ல, 8. கருவிக்க. 

துற்கை - துற்காதேவி . 
துள்ளலோசை - கலிப்பாவினோசை . துற்பரிகம் சிறுகாஞ்சொறிக்கொடி 
துள்ளல் - கூத்து , 2. ஆடு , 3. கொசுகு , துனாவி - திப்பிலி, 
4. விரைந்து பாடுமிசை , 

துனி- துன்பம் , 2. நோய் , 3. புலவிமீட் 
துள்ளி --திவலை . 

டம் , 4. அச்சம் , 5. கோபம் , 6. வெ 
துள்ளு குதிப்பு . 

றுப்பு , 7. ஆறு . 
துற ( வி ) உண்ண . 

துவன - 
துறக்க - ( வி ) கைவிட , 2 இல்லறந்துற 

வேகம் . 

துவனவு 
க்க , 3. தவிர்க்க . 

துன் - நெருக்கம் . 
துறக்கம் - 

சுவர்க்கம் . 
துறக்க நாடு - 

துன்பம் - வருத்தம் , 2. உபத்திரவம் , 3 . 

கிலேசம் . 
துறடு - 

அங்குசம் , 2. சிக்கு 
துறட்டி - 

துன்பு - துன்பம் . 
துறட்டுப்பிடி - 

துன்மதி - ஐம்பத்தைந்தாவதாண்டு , 2 . 
- 

அவமதி , 
- 

துன்முகி - ஓராண்டு , 2. ஓரரக்கி , 
நீத்தோர் 
- 

துன்ற ( வி ) நெருங்க , 2. நிறைய . 
துறப்பணம் - 

துன்ன- ( வி ) கிட்ட , 2. நெருங்க , 3 . 
- துளைக்குமூசி . 

செருகப்பட , 4. வீங்க , 5. தைக்க. 
துறவர் - முனிவர் . 

துன்னபோத்து - உழவெருமை . 
துறவறம் - இல்லறந்துறத்தல் அஃது துன்னம் - தையல் . 
நாலாச்சிரமத்தொன்று . 

துன்னர் - தையற்காரர், 2. சக்கிலியர் . 
துறவி - சன்னியாசி . 

துன்னலர் - 
துறு - செம்பூரான் கல் . 

துன்னார் - பகைவர் . 
துறுட்டி - சிற்றேலம் . 

துன்னாதார் - 
துறுதல் ( தொ.பெ ) நெருங்குதல் . 

துன்னு - இறைச்சி , 2. முதுகு . . 
துறுத்தல் ( தொ.பெ ) அமுக்கல் , 2. துன்னூசி - தையலூசி. 

நுழைதல் , 
துறுபவம் நெருக்கம் . 

து 
துறும் - ( வி ) நெருங்க , 2. திரள , 3. தூ - சுத்தம் , 2. வெண்மை , 3. புள்ளிற 
திரட்ட , 

கு , 4 , மாமிசம் , 5. பகை , 6 , பற் 
துறுவ- ( வி ) உண்ண , 2 , நெருங்க . றுக்கோடு 
இறை சீர்த்துறை, 2. இறங்குதுறை, 8. தூ - இகழ்ச்சிக்குறிப்பு. 

வழி , 4. அபைகூடுமிடம் , 5. வண் தூக்க (வி ) உயர்த்த , 3. தூக்கிலே 
அரத்துறை, 6. வெங்குமிடம் , 7 , போட் , 8. நிறுக்க ,. 4. ஏற்ற , 5 . 


தூட்டி 


28 } 


தூபி 


எடுத்துவிட , 6. நங்கூரம்வலிக்க , தூணம் - அம்புறை தூணி , 2. தூண் , 
7. ஆராய்ச்சி செய்ய . 

3. பகை , 4. தூக்கணம் . 
தூக்கணங்குருவி - ஒரு குருவி . தூணி - அம்புக்கூடு 
தூக்கணம் - உறி , 2. தொங்கல் , 3. தூக் தூணி - நாலுமரக்கால் . 
கணங்குருவி . 

தூணிகர் - செட்டிகள் . 
தூக்கணாங்குருவி - தூக்கணங்குருவி . தூணித்தல்( தொ . பெ ) பருத்தல் , 
தூக்கம் நித்திரை , 2. அயர்வு , 3. சோ தூணியங்கம் - அத்திப்பிரின் 
ம்பு , 4. தலையசைப்பு , 5. வாட்டம் , தூணீரம் - அம்புக்கூடு . 
6. தணிவு , 7. விலையிறக்கம் , 8. முகச் தூண் - ஸ்தம்பம் , 2. பற்றுக்கோடு 
சோர்வு , 9. ஆபரணத்தொங்கல் , 10. தூண்ட - ( வி ) விளக்குத் தூண்ட , 2 . 
சல்லி , 11. சல்லியம் , 12. காதணி . ழுப்ப , 3. செலுத்த , 4. நினைப்பூட்ட . 
தூக்கிரி ஊர்காவற்காரன் . 

தூண்டாவிளக்கு - தானே எரியும் விள 
தூக்கு - தொங்கல் , 2. உறி, 3. நிறை , 4 . க்கு . 
கால் துலாம் , 5. துலாராசி , 6. கைத் தூண்டில் மீன்பிடிக்குமுள் , 2. துறடு . 
தூக்கு , 7. தூக்குமட்டப்பலகை , 8. தூதவள் - தூதுவளைக்கொடி 
தூக்கு நூல் , 9. தூக்கணங்குருவி , தூதன் 
10. செய்யுள் , 11. உயர்ச்சி , 12. உ தூதி தூது செல்வோன் , 

வான் . 
வமைச்சொல் , 13. ஆராய்ச்சி , 14. தூதிகை- 
கூத்து . 

தூதன் - செய்தி யறிவிப்போன் , 2. தானா 
தூக்குமரம் - கொல்வோரைத் தூக்கு பதி , 3. ஒற்றன் , 4. சமாதானம் பேசு 
மரம் . 

வோன் . 
தூங்க - ( வி ) தொங்க , 2. துயில் , 3. மந் தூது -சிறுகல் . 
தமாயிருக்க , 4 , தலைசாய , 5. சோர , தூது-செய்தி , 2. தானாபதித்துவம் , 3 . 
6. வாட , 7. ஓர் நிலையாய் நிற்க , 8 . ஒற்றன் , 4. தானாபதி , 5. ஓர் பிரபந் 

தாமதிக்க , 9. அசைவாட . 
தூங்கணம் - தூக்கு , 2. தூக்கணங்கு தூதுணம் - ஓர்வகைப் புறா , 2 . 
ருவி . 

ணங்குருவி . 
தூங்கமுட்டு - 

தூதுவண- தூதுளைக்கொடி . 
தூங்கமுஷ்டு 

தூ துவன் - தூதன் , 2. புதன் . 
தூங்கல் - தூக்கம் , 2. மந்தமாயிருப்ப தூதுளை - தூதுவளைக் கொடி 
து , 3. தொங்குவோன் , 4. ஒரிசை , தூ தூ - உமிழ்தல் . 
5. ஏந்திசைத்தூங்கல் , 6. யானை , தூதை - சிறுமட்கலம் , 
தூசரம் - நரை 

தூத்துக்குடி - தெற்குள்ள ஒரு பட்டி 
தூசர் - வண்ணார் . 

னம் . 
தூசி - புழுதி , 2. கொடிப்படை , 3. ப தூந்து துருப்பிடித்தல் ( தொ. பெ ) 
டைவகுப்பு , 4. குதிரை . 

நுட்ப ஆராய்ச்சி செய்தல் 
தூசிகம் - புளியாரைக்கீரை 

தூபம் - நறும்புகை , 2. புகை , 3 . 
தூசு - வஸ்திரம் , 2. யானைக்கச்சை , 3 . வருக்கம் . 

சித்திரைநாள் , 4. தூய்து , 5. சுத்தம் . தூபரதண்டி - ஊதாரி . 
தூசுப்பு - தண்ணீர்விட்டான் . தூபரம் - கொம்பில்லாவிலங்கு . 
தூஷணம்- வைதல் , 2 , உதாசினம் , தூபி 
தூஷணை- 1 3. தேவதூஷணம் , ஸ்தூபி 
தூஷிக்க- ( வி ) வைய் , 2. பழிக்க. தூபிகை - 

ஸ்தூபிகை 


தம் . 


தூக்க 


கோரைக்கிழங்கு, 


சிகரம் 


தூம்பிரம்- தூடலம் , 


தாம்பரம் 


பாடை . 


ஸ்தூலும் பருமை , 2. பஞ்சபூத கா 
தூரிய 282 

தூவு 
தூபிதம் - சூடு . 

கைவேல் , 8. எறிபடைப்பொது , 9 . 
தூமகேது - அக்கினி , 2. வால்வெள்ளி, எருது . 
3. தீமைக்குறி . 

தூரியன் - தூரத்திலுள்ளவன் , 2. கட 
தூமப்பிரவை ஓர் நரகவட்டம் . வுள் . 
தூமம் - புகை , 2. கலஞ்சுடு சூளை , 3. தூரேத்தி - கம்பந்திராய்ப்பூண்டு 
புளி நறளை . 

தூரோணம் - கவிழ்தும்பைச் செடி . 
தூமலம் - கருமை கலந்த சிவப்பு . தூர் - வேர் , 2. வண்டல் , 3. பாத்திரத்தி 
தூமான் -- ஆபரணச் செப்பு . 

. 

னடிப்புறம் 
தூமிரம் 

தூர்க்க- ( வி ) நிரப்ப , 2. கூட்ட 

தூர்க்கை - பூரநாள் . 
தூமை - சுத்தம் , 2. வெண்மை , 3. மக தூர்ச்சடி-சிவன் . 
ளிர் சூதகம் 

தூர்த்தம் - துன்மார்க்கம் . 
தூம் - ஓரளவு . 

தூர்த்தன் - விடன் , 2. வஞ்சகன் 
தூம்பா 

தூர்த்தை - தூர்த்தைக்குணமுள்ளவள் 
தூம்பை 

தூர்மம் - தேட்கொடுக்கிச்செடி . 
தூம்பிரம் - தூமிரம் . 

தூர்வகம் - சுமத்தல் , 2. பொதியெருது . 
தூம்பு - உட்டுளை , 2. சலதாரை , 3. ஏரி 

தூர்வாசம் - அட்டாதச உபபுராணத் 
மதகு , 4. மூங்கில்மரம் , 5. அரு 

தொன்று . 
நெறி , 6. வழி , 7. வாயில் , 8. மரக் 

தூர்வாசன் - ஓரிருடி . அவர் அத்திரி 
கால் , 9. ாயம் . 

மகாரிஷியின் புத்திரர் . 
தூய - பரிசுத்தமான 

தூர்வை - கிணற்றடைதூர் , 2 , மிருது 
தூயது 

வான நிலம் , 3. செத்தை , 4. கிணற் 
தூய்து 
தூயவர் - முனிவர் . 

றைச்சார்ந்த நிலம் 

தூர்வை- அறுகம்புல் . 
தூயவுடம்பினனாதல்- இறைவனெண் 

தூர்னா- முசற்புல் . 
குணத்தொன்று . 

தூலம் 
தூயாள் - சரஸ்வதி . 
தூய்மை - பரிசுத்தம் , 

ரியதேகம் , 3. வீட்டு 

உத்திரம் . 
தூரதிட்டி 

சேய்மைப்பார்வை , 3. தூலம் - பஞ்சு , 2. நீர்முள்ளிச்செடி , 
தூரதிஷ்டி 
தூரதிருஷ்டி - முன்னுணர்ச்சி . 

3. கோரைப்புல் . 
தூரம் - ஊமத்தஞ்செடி , 

தூலிக்க - ( வி ) பருக்க . 
தூரம் - சேய்மை , 2. உதிரக்கலப்பில்லா தூவ - ( வி ) சிதற , 2. இலை 
றைக்க , 

3 . 
மை , 3. வித்தியாசம் , 

மழை தூற , 

4. சிறிது சிறிதாகப் 
தூரல் - துன்பம் , 2. தூருதல் . 

பெய்ய . 
தூரி - பலகறை , 2 , எருது , 8. வலை , 4. தூவத்தி - வாள், 
ஊசல் . 

தூவல் - நீர்த்துளி, 2. மழைத்துளி, 3 . 
தூரி - தூரிகை . 

மழைத்தூவல் , 4. மழை , 5. சித்திரந் 
தூரிகை 

தீட்டுகோல் , 6. அம்பினிறகு , 7 : 
தூரிகைக்கோல்- எழுதுகோல் . இறகு . 
தூரிக்கோல் 

தூவானம் - சிதறுமழை . 
தூரியம் - இசைக்கருவி , 2. உவகைப் தூவி- இறகு , 2. அன்னத்தினிற்கு , 3 . 
பறை , 3 , முரசு , 4. பறைப்பொது , மயிற்றோகை , 4. மீன்சிறகு . 
5 , எழுதுகோல் , 6. நல்லாடை , 7. தூவு - வன் . 


சு 


சுத்தம் 


. 


தெட்ச 


283 


தெய்வ 


தூளனம் - 
தூளம் . 


பூதி . 


தெட்சணம் 
தூள் .. 

தெற்கு . 
தூளி புழுதி , 2. பராகம் , 3. குதிரையி தெட்சணாவிருத்தம் - வலம்புரிச் சங்கு 
வார்ப்பு . 

தெட்சவண - காணிக்கை. 
தூளிதம் - தூளாக்கப்பட்டது , 2 வி தெட்ட- ( வி ) எத்த . 

தெட்டத்தெளிய - மிகு தெளிவாய் . 
தூளித்தல்- ( தொ . பெ ) பருத்தல் . தெட்டத்தெறிக்க - இரண்டாய்முரிய . 
தூள் - துகள் , 2. சூரணம் , 3. கறித்தூ தெட்டு யானைக்கணையம் , 2. எத்து . 
ள் , 4. மூக்குத்தூள் , 5. பொடி , 6. தெட்பம்- முதிர்ச்சி . 
பூந்தாது 

தெண்-தெளிவு . 
தூற - ( வி ) மழைதுளிக்க , 2 கிளைகக , தெண்ட- ( வி ) கிளப்ப , 2. நரம்புவலி 
3. சடைபற்ற , 4 , நிந்திக்க, 5 செய்தி 

க்க . 
பரம்ப . 

தெண்டம் - அபராதம் . 
தூறல் - பழிசொல்லல் , 2. மழைபெய் தெண்டன் - வணக்கம் 
தல் , 

தெண்டித்தல் - ( சொ பெ ) சிட்சித் 
தூறு - சிறுசெடி , 2. பழிச்சொல் , 3. கூ தல் . 
ட்டம் . 

தெண்டு- தண்டு 
தூறுபட- ( வி ) பரவ , 2 சடைபற்ற , 3 . 

தெண்டை 
பழி சொல்லப்பட 

நெருக்கிடை . 

தெண்டகை 
தூறு புட்பம் - சீந்திற்கொடி. 

தெண்மை - தெளிவு , 2. சாமர்த்தியம் . 
தூற்ற - ( வி ) சிதற , 2. நெல் முதலிய 

2. நெல்முதலிய தெத்தம் - தத்தம் . 
தூற்ற, 3. புழுதி முதலியவீச, 4. தெத்து - தெற்று . 

. 
செய்ய, 5. கோட் தெந்தனா தாளக்குறிப்பு . 
சொல்ல , 6. பழிகூற , 7. தலைமயி தெந்தி - நேர்வாள மரம் . 
ரைத் தூற்ற . 

தெப்பம் - 
தூற்றல் - மழைத்துளி. 

- 
தூற்றாமைக்கொற்றான் - ஓர் கொடி 

தெப்பல் அடிக்குமடி 

தெம்பல் - சேறு 
தூற்றுத்தலையன்- பிராய்மரம் . 
தூனம் - வருத்தம் , 2. அசைவு . 

தெம்பாங்கு - ஓர்வகைச் சந்தம் . 

தெம்மாடி - அறிவீனன் . 
தெ 

தெம்முனை -- இரணகளம் . 

தெய்தெய் - தாளக்குறிப்பு . 
தெகிடி - ஓர் விளையாட்டு , 2. புரட்டு . 

தெய்ய ஓரிடைச்சொல் . 
தெகிட்டு - தெவிட்டு, 

தெய்வசுரபி - காமதேனு . 
தெகிள் - ஓர் படர்கொடி , 

தெய்வதம் - தெய்வம் . 
தெகுட்டி - தேட்கொடுக்கிச் தெய்வப்புலமை 

தெய்வப்புலமை - தெய்வீகவுணர்ச்சி 
தெகட்டிகை - செடி . 

யுடன்படுதல் . 
தெகள் - ( வி ) பெருக . 

தெய்வமணம் - திவ்வியவாசனை , 2. எண் 
தெகுளம்- நிறைவு , 2. பெருக்கு . வகை மணத்தினொன்று ; அது : வேள் 
தெக்கணம் - தெற்கு . 

வியாசாரியனுக்குக் கன்னியை யலங் 
தெங்கணம் - ஓர் தேசம் . 

கரித்துத் தீமுன்னர்க்கொடுப்பது. 
தெங்கு - தென்னமரம் . 

தெய்வம் - கடவுள் , 2. ஊழ் , 8. எண் 
தெசம் - தசம் , ( பத்து .) 

வகை மணத்திலொன்று , 4. வருடம் , 
தெட்சகன் - இரட்சகன் , 2. தட்சகன் . 5. ஐவகையாகத்தொன்று 


வீண்செலவு 


தெவு 234 

தெறி 
தெய்வாதீனம் - தெய்வசுதந்தரம் , 2. தெவுட்ட - ( வி ) தங்க , 2. கொப்பளி 
தெய்வச்செயல் . 

க்க , 3. அடைக்க , 4. மறைக்க , 5 . 
தெய்விகம் - திவ்வியம் , 2. தெய்வச் நிறைய , 6 , நினைக்க , 
தெய்வீகம்- செயல் , 3. மகிமை, தெவுள்- ( வி ) பெருக , 
4. தற்செயல் . 

தெவ் - பகை , 2. போர் , 3. பகைவன் . 
- 

தெவ்வினை - போர் . 
- 

தெவ்வு - சந்திரன் , 2. பகை , 3. போர் , 
தெரிசித்தல் - ( தொ . பெ ) தரிசித்தல் . 4 , சத்துரு. 
தெரிப்பு - அறிவிப்பு , 2. சொல்லுதல் , தெழிக்க- (வி ) அதட்ட , 2. துவைக்க, 
3. எழுதுதல் , 4. கொழிப்பு , 5 . 3. பெரிதொலிக்க, 4. சினக்குறிப்புக் 
ஆராய்வு . 

காட்ட . 
தெரிமா - சிங்கம் . 

தெளிதல் - ( தொ.பெ ) அறிதல் , 2 . 
தெரிய - ( வி ) தோன்ற , 2. தெரிந்தெடு 

ஆராய்தல் , 3. தெளிவாதல் , 4. தே 
க்க , 3. ஆராய , 4 , தேட . 

றுதல் , 5. நன்கொலித்தல் . 
தெரியலர் - அறிவீனர் , 2. பகைஞர் . 

தெளித்தல்- ( தொ . பெ ) கொழித்தல் , 
தெரியல் - ஆராய்தல் , 2. பூமாலை . 

2. நிச்சயித்தல் , 3. ஒலித்தல் , 4 . 
தெரிவு - ஆராய்வு . 

வடித்தெடுத்தல் , 5. விதைத்தல் , 6 . 
தெரிவை பெண் , 2. இருபத்தாறு மு 

புரோட்சித்தல் . 
தல் முப்பத்தொரு வயதிற் பெண் . 

தெளிர் - உள்ளோசை . 
தெரு வீதி , 2. வழி . 
தெருட்சி - தெளிவு 

தெளிர்தல்- ( தொ . பெ ) ஒலித்தல் . 
தெருட்டு - இருது வாகுகை , 2. அறி தெளிவு - கலக்கம் , 2. பிரகாசம், 3 . 

வெளிப்படை , 4 , நீக்கம் , 5. தசாவ 
விப்பு . 
தெருட்தேல் - ( தொ பெ ) மனதைத் 

ஸ்தையிலொன்று , 6. மன அமைவு , 
தெளிவித்தல் , 2. வற்புறுத்தல் , 

7. கொழுப்பு , 8. அறிவு , 9. வடிக 

ஞ்சி , 10. இலாபம் . 
தெருமர- ( வி ) சுழல , 2. நம்பிக்கையற் 
றிருக்க . 

தெள் - தெளிவான . 
தெருள்- (வி ) தெளிய , 2. யேமற்றறிய, தென் 

. 
3. இருதுவாக 
தெருள் - தெளிவு . 

தெள்க - ( வி ) தெளிவாக , 2. கொழிக்க. 
தெலுகு , 

தெள்கு - ஒரு பூச்சி . 
தெலுங்கம் - ஓர் தேயம் , 2. ஓர் பா தெள்விளி - ஓர் பண் . 
தெலுங்கு - ஷை . 

தெள்ள- ( வி ) புடைக்க, 2 , கொழிக்க , 
தெல் ஓர் விளையாட்டு , 2. அஞ்ச 

3. தெளிய , 4 , அனுபவப்பட , 
தெல்லு -1 விடம் , 8. நெடும்பாத்தி , தெள்ளி- யானை . 
தெல்லோட்டு - அலைக்கழிப்பு . 

தெள்ளிச்சி - பூநீறு , 
தெவம் - மாமரம் . 

தெள்ளிமை தெளிவு , 2. அறிவு. 
தெவிட்ட- ( வி ) தேக்க , 2. வாந்திசெய் தெள்ளியர் - அறிவுடையோர். 
ய , 3. நிறைய , 4. நினைக்க , 5. ஒலி தெள்ளேணம் - மகளிர் விளையாட்டி 
க்க . 

னொன்று . 
தெலிட்டல் - உவட்டு , 2. வெறு தெற - ( வி ) தங்க , 2. அழிக்க , 8 , வெ 
தெவிட்டே 

குள . 
தேலிள- ( வி ) நிறைய . 

தெறீ - அணி , அங்கி முதலியவற்றின் 
தெவு கொள்ளுதல் . 

கடைப்பூட்டு , 2. இதறுகை. 


தெள்ளு - தென்ளுப் பூச்சி 


ப்பு . 


ன்ன . 


தென்ன 

285 

தேசிய 
தெறித்தல் - ( தொ . பெ ) சிந்தல் , 2 . 

தே 
துள்ளி விழுதல் , 8. சுண்டுதல் . 
தெறிபட - ( வி ) அணிகுலைய , 2. திக் தே - ஓரெழுத்து . 

கற , 3. அலைந்துலைய , 4. கலங்க . தே - கடவுள் , 2. கிருபை . 
தெறிப்பு -உதைந்து மீள்கை , 2. சிந்து தேகபந்தம் - சரீரப்பற்று . 

கை , 3. முறிகை , 4. சுண்டுகை . தேகம் - உடம்பு . 
தெறுக்கால் - தேள் , 2. விருச்சிகவி தேகயாத்திரை - மரணம் , 2. சரீரபோ 
ராசி . 

ஷணை . 
தெறுநர் - பகைவர் . 

தேகனி - மஞ்சள் . 
- 

தேக்க- (வி ) நிறைய , 2. தெவிட்ட . 
- 

தேக்கம் - நிறைவு , 2. நிலைநீர் , 3. தியக் 
தெற்கு - தென்றிசை . 

கம் . 
தெற்பை - தருப்பைப்புல் . 

தேக்கல்-( தொ . பெ ) தியங்குதல் , 2 . 
தெற்ற (வி ) இடற , 2. மாறுபட , 3 . 

நிறைதல் . 
பின்ன , 4. அலைக்க , 5. வாய்கொ தேக்கு - ஓர்மரம் , 2. கமுகமரம் , 3 . 

நிறைவு , 4 , தித்திப்பு . 
தெற்றி - சித்திரகூடம் , 2. திண்னை . 

தேக்கெறிய- ( வி ) தெவிட்ட , 2. நிறை 

ய , 3. ஏப்பமிட . 
தெற்று - அடைப்பு , 2. தேற்றம் , 3. பி 
ன்னல் . 

தேங்க - ( வி ) நிறைய , 2. மிக , 3 . 

அஞ்ச . 
தெற்றெனல் - தெளிதல் , 2 விரை 
வுக் குறிப்பு . 

தேங்கல்- ( தொ . பெ ) நிறைதல் , 

தேங்காய் - தெங்கங்காய் . 
தெனாது - தெற்குள்ளது . 
தென் - அழகு, 2. இசை , 3. கறுப்பு . 

தேங்காய்த்துருவல் 

தேங்காய்ப்பூ 
4 . 

தேங்காய்ப்பாரை - ஒர் மீன் . 
தெற்கு . 

தேங்காய்ப்பால் - தேங்காய்ப்பூவின் 
தாளக்குறிப்பு. 

தேசகன் - அரசன் . 
தென்கலை -- தமிழ் . 

தேசசு- ஒளி , 
தென்கால் - தென்றற்காற்று . 

தேசம் -- நாடு , 2. இடம் . 
தென்குமரி - ஓர் நதி . 

தேசவழக்கம் - தேசாசாரம் 
தென்புலத்தார் - பிதிர்கள் . 

தேசா- ஓர்பண் . 
தென்புலம் - பிதிர்கள் வாழுமிடம் தேசாட்சரி -- ஒரிராகம். 
தென்மலை பொதியமலை , 2. சோலை தேசாதி - கவரை சாதித்தலைவன் . 
மலை . 

தேசாவரம் ஒருசெடி . 
தென்மேற்றிசைப்பாலன் - நிருதி . தேசி - பெருங்குதிரை , 2. எலுமிச்சை 
தென்றமிழ் - செந்தமிழ் . 

மரம் , 3. ஓரிராகம் . 
தென்றல் முன்பனிப் பருவத்தின் கா தேசிகம் - அவ்வவநாட்டுச்சொல் , 2 . 
ற்று . 

ஓர் கூத்து , 3 , ஒளி , 4 , பொன் , 5 . 
தென்றற்றேரோன் - மன்மதன் , 

அழகு . 
தென்றி - தெற்கு , 2. தென்றல் . தேசிகன் - குரு , 2. வணிகன் , 3. வேதா 
தென்றிசைக்கோன் - 

ந்த தேசிகன் , 4. வேதமோதலிப்போ 

இயமன் , 
தென்றிசைப்பாலன் - 

ன் , 5. உபாத்தியாயன் , 6. தேசாந் 
தென்னன் - 

தரி . 
தேசியம் - திசைச்சொல் , 


பால் 


தென்ன- தா 


தென்னவன் - பாண்டியன். 


தேய்மா 


286 . 


தேவத 


2. சம்பாதிக்க , 3. தோலர் ) 


தேசு - ஒளி , 2. விந்து , 3. பொன் , 4. தேய்வை - பரிமளச்சாந்து . 
அழகு . 

தேர- ( வி ) ஆராய , 2. அறிய , 8. சொல்ல 
தேசோபிந்து - ஓர் உபநிடதம் . 

4. எண்ண , 5. நிச்சயிக்க , 6. பயில . 
தேசோமயம் - பேரொளி 

தேரகன் - தேர்ப்பாகன் . 
தேசோருபம் ஒளியுருவம் . 

தேரர் - புத்தர் . 
தேட - ( வி ) நாட , 2. சம்பாதிக்க , 3. தேரலர் - 
பராமரிக்க , 4. உசாவ . 

பகைவர் , 2. மதியீனர் . 
தேட்கடை - மூலநாள் , 2 , தேட்கொ தேரன் 

தேரையர் 

ஆயுள் வேத மிகவுணர் 

ந்த ஓர் வைத்தியன் 
தேட்குடிச்சி - கருவண்டு, 

தேரையன் 
தேட்கெண்டை - ஓர்மீன் . 

தேரி - மணற்றிட்டை . 
தேட்கொடுக்கி - ஒருசெடி , தேங்கிட்டி . தேரை - ஒர்வகைத் தவளை , 2. இட்ட 
தேட்டம் - கவலை , 2 , பேரவா , 3. சேக மானவீகை . 
ரிக்கப்பட்டது . 

தேர் - இரதம் , 2 உரோகணிநாள் , 
தேட்டு - 

ஆராய்வு , 2. சம்பாத்தி தேர்க்கவி - மிறைக்கவியினொன்று , ரத 
தேட்டம் யப்பொருள் . 

பந்தம் ; அது : தேரங்கமாய்க் கோடு 
தேட்டை 

கீறி யெழுத்தடைக்குங் கவி . 
தேட்டை- தெளிவு , 2. தெளிந்தநீர் . தேர்க்கூம்பு - கொடிஞ்சி மரம் . 
தேண்தேல்- ( தொ . பெ ) தேடுதல் தேர்க்கொடுங்ன- தேரின் மரச்சுற்று 
தேதி - திகதி . 

தேர்ச்சி - ஆராய்ச்சி , 2. கல்வி , 8. . 
தேமல் - படர்சுணங்கு . 

ழைந்தறிகை, 4 , எண்ணல் , 5. தெ 
தேமா - இயற்சீர் வாய்பாடுகளுளொ ளிவு. 
ன்று , 2. தித்திப்புமாமரம் . 

தேர்ச்சித் துவணவர் - மந்திரிகள். 
தேம்-இனிமை , 2. மணம் , 3. தேன் , தேர்நிலை - தேர்விடுமிடம் . 
4. தேசம் , 5. கள் , 6. இடம் , 7. ஏழ தேர்வு - ஆராய்வு , 2. தெளிவு . 
னுருபு , ( உ - ம் ) " கோடாய்தேத்து " . தேல ( வி ) விலக 
தேம்ப- ( வி ) விம்மியழ , 2. வாட , 3 தேலிக்கை - இலேசு , 
மெலிய , 4 , இளைக்க . 

தேவகன் -- தேவகிதந்தை . 
தேம்பல் - வாடல் , 2. பழம்பூ. தேவகி - கண்ணன்றாய .. 
தேம்பாவணி- ஓர் காப்பியம் . 

தேவகிகனு 
தேயசு --ஒளி, 2. அழகு , 3 , விந்து , தேவகி நந்தனன் 

கிருஷ்ணபக 
தேயம் - நாடு , 2. இடம் , 3. களவு , 4. தேவகிமைந்தன் 

உடல் , 5. கொடைப்பொருள் . தேவகோட்டை - மதுரைக்கருகில் நா 
தேயு- அக்கினி, 2. அட்ட மூர்த்தத்தொ ட்டுக்கோட்டையாரூர் . 

தேவசாட்சி- ஆணை . 
தேய்கடை - தேய்வானது . 

தேவசேவை - தெய்வ ஊழியம் , 2 . 
தேய்தல் - ( தொ.பெ ) உரைதல் , 2 . தெய்வதரிசனம் . 

குறைதல் , 3. மெலிதல் , 4. கழிதல் . தேவசேனாபதி - குமாரக்கடவுள். 
தேய்த்தல் - ( தொ பெ ) உரைத்தல் , 2. தேவடியாள் - தேவதாசி . 
அழித்தல் , 8. கொல்லல் , 4. துடைத் தேவதச்சன் - விச்சுவகன்மா. 
தல் , 5. குறைத்தல் . 

தேவதத்தம்-அருச்சுனன் கைச்சங்கு . 
தேய்ப்பு - தேய்த்தல் . 

தேவதத்தன் - புத்தன்றம்பி , 2. ஒட் 
தேய்மானம்தேய்வு , 2. பொன்னுரை டமு மிளைப்பும் , வியர்வும் வருவிக் 
தேய்மானம் , 8. சிக்கனம் . . 

கும் வாயு . 


வான் . 


ன்று . 


4 


H 


தேவி 


287 


தேன்வ 


தேகை ) 


தி 


தேவதா - தேவதை . 

தேவிகோட்டம் - காளிகோயில் , 2. ஓ 
தேவதாரம் 

ரூர் . 
தேவதாரு 

தேவிபட்டினம் - ஒரூர் , 
தேவதை - தேவி , 2. தெய்வம் , 3. பேய் . தேவீகம் - தெய்வீகம் 
தேவநகர் - கோயில் , 2. தேவர் நகரம் . தேவை - வேண்டுவது , 2. இராமநாத 
தேவநாகரம் - சமுஸ்கிருதத்தோர்வகை புரம் . 
யட்சரம் , 

தேளி - ஒர்மீன் , 2. கேளித்தேங்காய் . 
தேவபதம் - ஆகாயம் , 2. இராச சமு தேள் - தெறுக்கால் , 2. விருச்சிகவிராசி , 
கம் . 

3. அனுடநாள் .. 
தேவபதி - 

தேறகம் 
இந்திரன் . 
தேவராசன் - 

தேறை 

தேறைமீன் . 
தேவபாடை - சம்ஸ்கிருசபாஷை . தேறலர்- தெளியப்படாதவர் , 2. அ 
தேவப்பிரமா - நாரதன் . 

றியாதார் . 
தேவமணி - சிவன் , 2. கிருஷ்ணாபர தேறல் - கள் , 2. தேன் . 

ணம் , 3. குதிரை நற்சுழியினொன்று . தேறார் - அறிவிலார் , 2 பகைவர் . 
தேவமாதா - கன்னிமரியாள் . 

தேறு - துண்டு , 3. தேற்றாமரம் , 3. தெ 
தேவம் - தெய்வம் , 2. குளிர் நாவல் . ளிவு , 4. நிச்சயம் . 
தேவயானம் 

தேறுகடை - தீர்மானம் . 
திவ்வியவிமானம் 
தேவரதம் - 

தேறுதலை - தைரியம் , 2. ஆறுதல் . 
தேவயானி - சுக்கிரன் புத்திரி . தேறுதல் ( தொ . பெ ) நிச்சயித்தல் , 2 . 
தேவயாவன- இந்திரன்பட்டததியானை, துணிதல் , 3. தெளிதல் , 4 ஆறுதல் . 

2. சுக்கிரன் மகள் , 3. முருகன் றேவி தேறுநர் - கற்றோர் , 2. நம்பத்தக்கவர் . 
தேவராளன் - சன்னதக்காரன் . தேற்ற - ( வி ) ஆற்ற , 3. குணமாக்க , 
தேவருணவு - அமுதம் , 

3. மெய்ப்படுத்த , 4. பலமுண்டாக்க ,, 
தேவர் -- சுரர் , 2. உயர்ந்தோர் . 

5. சுத்திகரிக்க , 6. தீர்க்க , 7. அறிய , 
தேவலன் - ஒருமுனி : அட்டவசுக்களி தேற்றம் - துணிவு , 2. தெளிவு , 3. நிச்ச 

லொருவனாகிய பிரத்தி புஷன் மகன் . யம் . 
தேவலோகம் - சுவர்க்கம் . 

கேற்றரவு - தெளிவு . 
தேவவிரதன் - வீடுமன் , 2. தேவனை தேற்றா ஒரு மரம் . 
வழிபடுவோன் . 

தேற்றார் - அறிவீனர் , 2. பகைவர், 
தேவளம் கோவில் . 

தேனர் - திருடர் . 
தேவன் - கடவுள் , 2. அருகன். தேனிறால் தேன்கூடு . 
தேவாங்கம் - பட்டுச்சீலை 

தேனீ- தேன் கூட்டும் . 
தேவாங்கு - ஒரு மிருகம் . 

தேனு - களவு. 
தேவாதி - கடவுள் . 

தேனு- பாற்பசு , 2. பசு , 3. தெய்வப் 
தேவாரம் - திருஞானசம்பந்தமூர்த்திநா தேது - பசு , 4. எருமை , 5. குதிரை. 
யனார் , திருநாவுக்கரசுநாயனார் , சுந்தர தேனுகன் - ஓரசுரன் . 
மூர்த்தி நாயனார் என்னுஞ் சமயகுர தேன் - மது , 2. கள் , 3. வாசனை , 4. வண் 
வர் மூவராலே திருவாய்மலர்ந்தரு டு , 5. பெண்வண்டு . 
ளப்பட்டதொரு தமிழ் வேதம் . தேன்கதலி - ஒரு வாழை . 
தேவாலயம் - கோயில் , 2. மேருகிரி. தேன் குழல் 
- 
தேவி - பார்வதி , 2. காளி , 3. தலைவி , தேன் குழாய்-ஓர் பண்ணிகாரம் . 
4. மனைவி , 5. துர்க்கை , 6. தேவப் தேங்குழல் - 
பெண் , 

தேன்வதை - தேனிறால் . 


தொகுத 

288 

தொடங் 
தை 

தொகுதி கூட்டம் , 2. மக்கட்குழு , 3 . 

விலங்கின் குழு , 4. பிண்டம் , 5. நிர 
தை - ஓர்மாதம் , 2. தாளக்குறிப்பினொ ட்சி . 
ன்று , 3. பூசநாள் , 4. மகரராசி . 

தொகுத்தல் ( தொ.பெ ) கூட்டல் , 2 . 
தைசதம் - அக்கினிசம்பந்தம் , 2 மூ 

சுருக்குதல் , 8. சம்பாதித்தல் , 4. அ 
வாங்காரத்தொன்று . 

ளவுபடுத்தல் , 5. ஒடுக்குதல் . 
தைதல் ( தொ.பெ ) அலங்கரித்தல் . தொகை - கூட்டம் , 2. தொகுதி , 3 . 
தை துலம்- 

ஓர் காரணம் , பண இருப்பு , 4. சுருக்கம் , 5. இன 
தைதுலை 

மடைப்பு , 6. எண்ணினுறுப்பு , 7 . 
தைத்தல் - ( சொ, பெ ) ஊடுருவுதல் , தொக்குரிற்றல் . 
2. பொருத்துதல் , 3. தையல் செய் தொக்க - சேர்ந்த , 
தல் , 4. கணக்குப்பூட்டுதல் . 

தொக்கடம்- மிதித்தல் முதலியன . 
தைத்தியர் - அசுரர் , திதிபுத்திரா . 

தொக்கடவு - குறுக்குவழி . 
தைத்திரியம் - இரண்டாம்வேதமாகிய தொக்கடி 

தொக்கடி - ஓலைக்குடலை , 2. சிறு 
யசுர் . 

தொக்கட்டி கூடை , 3. காவற் 
தைப்பான் - தையற்காரன் . 

குடிசை . 
தையல்- அழகு , 2. பெண் . 

தொக்கடை - வறுமை . 
தைரியம் - துணிவு. 

தொக்கம் - வழக்கு. 
தைலக்காப்பு - எண்ணெய்க்காப்பு . 

தொக்கார்- அடுத்தோர் , 2 தோழர். 
தைல பீதம்- அத்திப்பிசின் . 

தொக்கு - அற்பம் . 
தைலமாட்ட - ( வி ) பிரேதாலங்காரம் தொக்கு தோல் , 2. மரப்பட்டை , 3 . 
பண்ண , 

உடல் . 
தைலம் - நல்லெண்ணெய் , 2 

எண் தொக்குத்தொக்கெனல் - ஈரடுக்கொலி 
ணெய் , 3. மருந்தெண்ணெய் , 4. அபி 

க்குறிப்பு 
ஷேகதைலம் , 5. சாரம் , 5. சத்து . 

தொங்க - ( வி ) தூங்க , 2. நிலுவைப்பட , 
தைலா - மரப்பெட்டி 

8. தங்க , 4. குதிக்க . 
தைலாங்குருவி - தகைவிலான் குருவி . தொங்கல்- தொங்குதல் , 2. ஆபரணக் 
தைலி - பணப்பை,. 

கடைப்பூட்டு, 3. முன்றானை , 4. ஓட் 
தைவதம் - தெய்வதம் . 

டுப்பற்றியிருத்தல் , 5. காதணி , 6 . 
தைவம் தேவனதுடைமை. 

தூக்கங்கள் , 7. பூமாலை , 8. மயிற் 
தைவரல் 

றோகை , 9. பீலிக்குடை , 10 , வெண் 
குடை , 11. ஆண்மயிர் . 
தொங்கன் -கள்வன் . 

தொங்கிசம் - கேடு . 
தைவிளை - தைவேன் 

தொட - ( வி ) பரிசிக்க , 2. பிடிக்க , 3 . 
தைவேளை - ஓர்பூண்டு, 

பொருத்த , 4. தொடங்க , 5. அம் 
தைனியம் - எளிமை , 2. உலோபம் . 

பெய்ய , 6. உண்ண , 7. தோண்ட 
தொ 

8. தரிக்க . 

தொடக்க- ( வி ) கட்ட , 2. சிக்குப்படுத் 
தொகம் - மரிப்பு . 

த , 8. தொடங்க , 4. பொருத்த . 
தொகுதல் ( தொ.பெ ) ஒருங்கு கூடுதல் , தொடக்கம் - ஆரி , 2. தொடங்குகை . 
2.திரனால் , 8. தொகையாதல் , 4. தொடக்கு - மகளிர் குக்கம் , 2. கட்டு , 
வேற்றுமையுருபு முதரிய மறைதல், 

தொடங்க- 18 ) ஆசம்பிக்க, 2 . 

முய 


தைவருதல்- ( தா பெ ) தடவல் , 
தைலகம் தெய்வீகம். 


3. பற்று , 


சருக்கும் 


தொடர்ந்தோர் மித்திரர். 


4. உறவு , 5. பரம்பரைத் தொடர்பு : தொட்டாட்மேணியம் - குற்றேவல் . 


தொடுப் 

289 

தொண்ட 
தொடங்கு - விலங்கு , 2. காலணி . தொடுவு கொல்லை . 
தொடர - ( வி ) பீசவிருட்ச நியாயமாத் தொடுவை- தொடுத்திருக்கிறது , 3. புதி 
தொடா , 2. இடையறாதுவர , 8. மு ய யானையைப் பயிற்றும் யானை , 8 . 
யல , 4. பின்செல்ல , 5. தேட , 6 . பாங்கன் . 
வழக்காட , 7. கட்ட , 8. தாவ . தொடை - துடை , 2. பூமாலை , 8. நாணி , 
தொடரி - ஒரு செடி ; அது புலிதொ 4. அம்பு , 5. மதிற்சுற்று , 6. சுவர்ப் 

புறத்து நீண்ட வுத்திரம் , 7. பூங்கொ 
தொடர் -பஞ்சினூல் , 2. பிசின் , 3. பூ த்து , 8. பாட்டு , 9. தொடர்ச்சி , 10 . 

மாலை , 4. சங்கிலி , 5. விலங்கு , 6 . செய்யுளுறுப்பினொன்று . 
பழமை . 

தொடைதட்டி வெள்ளாழர் - நாவிதர் . 
தொடர்ச்சி - தொடர்பு , 2. வழக்குத் தொடையல் - தொடர்ச்சி , 2. பூமாலை . 
தொடர்ச்சி , 3. பூங்கொத்து , 4. முய தொடைவாழை - ஓர் செடி , 3 . ஓர் 
ற்சி . 

நோய் , 
தொட்டப்பன் - தலைதொட்ட பிதா . 

தொட்டம்- துண்டுநிலம் . 
தொடர்பு- தொடர்ச்சி , 2. சங்கிலித் தொட்டல்- ( தொ. பெ ) உண்டல், 3 . 
தொடர்வு- ) தொடர் , 3. சிநேகம் , 

தீண்டல் , 3. தோண்டல் . 
7 . 
தொடலை மாலை , 2. மகளிர் விளையாட் 

தொட்டாய்ச்சி - ஞானத்தாய் . 
6 , 8. விளையாட்டு , 

தொட்டால் வாடி 
தொடி - கைவளை , 2. கங்கணம் , 8 . 

தொட்டாற்சிணுங்கி - ஒரு செடி . 

தொட்டாற்சுருங்கி - 
தொடிசு - சம்பந்தம் . 
தொடித்தலைவிழுத்தண்டினார் - சங் 

தொட்டி - பத்தல் , 2. நீர்த்தொட்டி , 3 . 
கப்புலவரிலொருவர் . 

தொட்டிக்கட்டு , 4. மரம் விறகு முத 
தொடு - மருதநிலம் , 2. தோட்டம் , 3 . 

லியன விற்குமிடம் , 5. சிப்பிவிற்கும் 
வஞ்சம் . 

இடம் , 6. வேலியடைப்பு . 
தொடுகை - தோண்டுகை , 2. பரிசம் . 

தொட்டிக்கால் - படப்புக்கால் . 
தொடுக்க - (வி ) சேர்க்க, 2. கட்ட , 3. தொட்டிச்சி - தொட்டியப்பெண் . 
அம்புதொடுக்க , 4. மனதில்வைக்க, தொட்டிப்பாஷாணம் - ஒரு பாஷா 

ணம் . 
5. தொடங்க , 6. இலேசாய்த் தொ 
டுக்க , 7. பொருத்த , 8. பெண்ணோடு தொட்டியம் - ஓர்வித்தை , 2. ஓர்தே 

யம் . 
சம்பந்தஞ்செய்ய , 9. உருவாக்க , 10 . 
பாத்தொடுக்க , 11. வளைக்க . தொட்டியர் - ஒரு சாதியார் . 
தொடுக்கம் - பொன் . 

தொட்டில் - குழந்தைகளை வைத்து 
தொசுே - ஒட்டு, 2. சம்பந்தம் . 

டுஞ் சிறுகட்டில் . 
தொடுதோல் செருப்பு . 

தொட்டு - ( வி ) தொடங்கி 
தொடுபதம் - சோறு . 

தொண்டகம் குறிஞ்சி நிலப்பறை. 
தொப்ேபு - கட்டு , 2. சங்கிலியிடுகை , 8. தொண்டமான் - குறுநிலமன்னன் . 
தளரக்கட்டுகை , 4. தொடுசு , 5. சே தொண்டரடிப்பொடியாழ்வார் - ஓர் 
ர்க்கை , 6. தொடர்ச்சி , 7. கலப்பை வைணவ சமயாசாரியர் . 
முதலியன, 8. கட்டுக்கதை , 9. வெ தொண்டலம் - யானைத் துதிக்கை . 
றும் புறங்கூறல் , 10. பாதாட்சை . தொண்டன் - அடியான் . 


ஒரு பலம் . 


தொண்டிச்சி- தேவடியாள் . 


, 


தொம்பைக்கூடு தானியஞ் சேமிக் 


தொப்பி 290 

தொழு 
தொண்டி ஒரு பட்டினம் ; அது : சோ தொப்புத்தொப்பெனல் - ஈரடுக்கொலி 
நாட்டிற் கடற்கரையிலுள்ளது , 2 . க்குறிப்பு . 
கள் . 

தொப்புள் - கொப்பூழ் . 
தொண்டி - துவாரம் . 

தொப்பை தொந்தி ,2. கொப்புளம் . 
தொண்டி 

தொம்பம் - கம்பக்கூத்திலொன்று . 

தொம்பரம் - பலர்க்குச் சமைத்த ஊண் . 
தொண்டு - பழமை , 2. தேவ ஊழியம் , தொம்பறை - களஞ்சியம் . 
3 . அடிமை , , 5. 

- 

பேரில்லம் . 
7 . 

- 
பூண்டு , 8. கோழியுள்ளான் , ( ஓர் குரு தொம்பை - 
வி . ) 

குங்கூடு, 
தொண்டுசெய்தல் ( தொ . பெ ) பணி தொம்மனை- மிகப்பருத்த தன்மை . 
செய்தல் . 

தொம்மை - 
தொண்டு துரவு - பணிசெய்கை , 2. சே தொய்ய - ( வி ) களைக்க , 2. இளைக்க , 3 . 
வகர்க்குச் செய்யுமுதவி . 

தளர , 4. பெருமூச்செறிய , 5. வளைய , 
தொண்டை - மிடறு , 2. இனிய குரல் , 6. தொப்பைவாட , 7. பலங்குறைய , 
3. பெருங்குரல் , 4. யானைத்துதிக்கை , 8. தைரியங்குறைய . 
5. ஆதொண்டைச்செடி , 6. கொவ் தொய்யகம் - தலையணியிலொன்று. 
வைக்கொடி , 7. தொண்டைமண்ட தொய்யல் - சந்தோஷம் , 2. இன்பம் , 
லம் . 

3. சேறு , 4. உழவு , 5. துன்பம் , 6 . 
தொண்டைகாட்ட - ( வி ) உரத்துப் இளைத்தல் . 
பேச . 

தொய்யா - கெடாத . 
தொண்ணூறு - ஒரெண் . 

தொய்யில் - உழுநிலம் , 2. சாந்தினாலும் 
தொதி - பப்பரப்புளிமரம் . 

லில் இடுங்கோலம் , 3. ஒரு கீரை .. 
தொத்த- ( வி ) படர , 2. ஒட்ட , 8.நோய் தொலி - பழத்தோல் , 2. உமி . 
தொடா . 

தொலிக்க - ( வி )உமிபோக்க , 2. உரிக்க . 
தொத்தல் - பலவீனப்பட்டது . தொலியல் - உமிபோக்கிய அரிசி . 
தொத்தன் - அடிமைக்காரன் . தொலை தூரம் , 2. எல்லை , 3. ஒப்பு . 
தொத்து - தொத்து வியாதியின் தன்மை , தொலைய - ( வி ) முடிய , 2. ஒழிய , 3 . 
2. ஒட்டு , 3. சார்பு , 4. அடிமை , 5 . நீங்க , 4. தோற்க . 
பழமை , 6. பூங்கொத்து ,. 

தொல் - பழமை , 
தொந்தம் சேர்க்கை , 2. சலஞ்சாதிப்பு , தொல்காப்பியக்குடி - மதுரைக்கருகி 
3. போர் , 4. தொடர்பு , 5. அன்னி லொருபட்டினம் , பழையகாப்பியக் 
யோன்னியம் , 6. உடன்படுகை , 7 . 
தொடுசு . 

தொல்காப்பியன் - ஓர் இலக்கண நூலா 
தொந்தயுத்தம்- 

இருவர் செய்யும்போர் . சிரியன் , 
தொந்தரை 

தொல்லை - தொந்தரவு , 2. பழமை . 
தொந்தரவு - 

தொழ- ( வி ) வணங்க, 2. கும்பிட . 
தொந்தி - வயிறு , 2. தசைமடிப்பு . தொழில் செயல் , 2. வேலை , 8. உத்தி 
தொந்திக்க - ( வி ) பற்ற , 2. தொடர , 3 . யோகம் , 4. சாமர்த்தியம் , 5. தன் 

பல நோய்கலக்க , 4. கலப்பிக்க . மை , 6. குலாசாரம் , 7. தந்திரம் . 
தொப்பாரம் - தோட்சுமை , 2. புற்கட்டு , தொழ - பசுக்கொட்டில் , 2. தொழுமா 
3. பேரில்லம் . 

ம் , 3. இரேவதிநாள் , 4. குஷ்ட 
தொப்பிகள் , 2. தலைக்குல்லா. 

நோய் , 


குடி என்பர் . 


வருத்தம் , 


தொனிக் 


291 

தோட்ட 
தொழகண்ணி - அரவாட்டிப்பச்சை ; தொனு -உக்காரம் , (உக்கிரசத்தம் .) 
இது : வெட்டின தசையைக் கூட்டு தொனுப்ப - ( வி ) அலப்ப . 
மென்பர் . 

தொன்மரம்- ஆலமரம் . 
தொழகுலம் - பிராமணகுலம் , தொன்மை - பழமை , 2 , செய்யுள் 
தொழதி - கூட்டம் , 2. திரட்சி , 8. பற 

வனப்பிலொன்று . 
வைக்கூட்டத்தொலி. 

தொன்று - பழமை . 
தொழத்தை - வசவி , 2. அடிமைப் தொன்னீர் - கடல் 
பெண் . 

தொன்னூல் விளக்கம் - ஓரிலக்கண 
தொழந்தகை - தொழத்தக்கவன் . நூல் . 
தொழப்பு -உழுதொழில்வளைப்பு . தொன்னை - இலைக்கலம் , 2. ஈனன் . 
தொழம்பர் - அடிமைகள் , 2. குற்ற 

தோ 
வல்செய்வோர் . 
தொழம்பு - அடிமைத்தொழில் , தோ - நாயைக்கூப்பிடும் ஒலி , 
தொழவம் - ஆனிலை . 

தோகம் - சிறுமை . 
தொழவர் - தொழில்செய்வோர், 2 , மரு தோகை - இறகு , 2. மயிற்றோகை , 3 . 
த நிலமாக்கள் , 

வால் , 4. மயில் , 5. முன்றானை , 6.வி 
தொளதொளத்தல் - தளர்வு . 

ருதுக்கொடி , 7. தொங்கல் , 8. பெண் . 
தொளாயிரம் தொள்ளாயிரம் . 

9. பனங்கிழங்கின் வாற்றோல் , 10 . 
தொளி- சேறு . 

நுனித்தோல் . 
தொளுக்க- ( வி ) தொடுக்க , 2. தளரக் தோ கையர்- பெண்கள் . 
கட்ட . 

தோக்கு - துப்பாக்கி . 
தொள் - துவாரம் , 2. வாயில் , 3. உட் தோக்கை சீலை , 2. மேற்போர்வை , 3 . 
டுளை , 4. மூங்கில், 

முன்றானை . 
தொல்கு - குழி . 

தோசி - தோஷமுள்ளவன் . 
தொள்ள - ( வி ) துளைக்க , 2. நெகிழ . தோசை - அப்பவருக்கத்தினொன்று . 
தொள்ளம் - சேறு , 2. தெப்பம் .. தோடகச்சிரங்கு - கொப்புளச் சிர 
தொள்ளாடி - பலமற்றவன், 

தோடஞ்சிரங்கு- ங்கு . 
தொள்ளாமணி - தொளைக்காத முழு தோடகம் - தாமரை . 
மணி . 

தோடம் - குற்றம் , 2. பாவம் , 3 . 
தொள்ளாயிரம் ஒன்பது நூறு . தோஷம்- சன்னி , 4. பிணி , 5 . 
தொள்ளாளி - தொழிலாளி. 

ஓர்சுரம் , 
தொள்ளி - குழைசேறு . 

தோடயம் - 

நாடகச்சிறப்புப் பாயி 
தொள்வள துளை , 2. இளையுடைப்பொ தோடையம்- ரக்கவி 

. 
ருள் , 3. மரக்கலம் . 

தோடா - கைவளை. 
தொறு - ஓர் பன்மையிடைச்சொல் , 2. தோடி - ஓரிராகம் . 
கூட்டம் , 3. பசுக்கூட்டம் , 4. பொலி தோடு ஒலை , 2. பூவிதழ் , 3. காதணி , 
வு , 5. தொழிலிற்பழகுதல் , 6.அடி 4. கூட்டம் , ஈ . பழத்தினோம் , 6. வட் 

டமாக அரிந்தது , 7. வட்டத்திரனை 
தொறுத்தி - இடைச்சி . 

தோடை - குளஞ்சிமரம் , 2. சலாபக்கு 
தொறுவியர் - ஆய்ச்சியர் . 

ளியிலோர் குழூஉக்குறி . 
தொறுவு - அடியான் , 2. அடிமை , 3. தேர்ட்கோப்பு - கட்டுச்சோறு .. 

செய்தொழில் , 4. பசுக்கூட்டம் . தோட்சுமை - புயத்திற்றாங்குஞ் சுமை , 
தொனி - ஒலி , 2. கண்டத்திசை . 
தொனிக்க - ஒலிக்க. 

தோட்டம் கொல்லை , 


மை . 


. 


2. காவடி . 


தோறு 


தோய் 

292 
தோட்டா- வெடிமருந்துச் சுருள் . தோயதரம் மேகம் . 
தோட்டி - கதவு , 2. வாயில் , 3. சூழ்கழி தோயமாபுரம்ஓர் அசுரநகரம் . 
யிருக்கை , 4. அழகு , 5. அட்டமங் தோயம் - சலம் , 
கலத்தொன்று , 6. வெட்டியான் , 7. தோரணம் - மகரிகை , 2 . 

2. சித்திரகோ 
சுத்திசெய்வோன் . 

புரவாயில் , 3. நீராடுமிடத்திற் கட் 
தோட்டி - யானைக்குடாரி , 2. கொக்கி . டும் வரம்பு , 4. தராசுதாங்கி . 
தோட்டிமை ஒற்றுமை . 

தோரணி 
தோட்டுச்சக்கரம் - ஓர்வித பாணம் . தோரணிக்கம் - நல்லொழுங்கு . 
தோட்டுச்சிரங்கு - தோடகச்சிரங்கு. தோரணை 
தோட்பட்டை - கைச்சீப்பு , 

தோரத்தம் - தொந்தரவு . 
தோணாமூகம் - கழியிருக்கை. தோரி - சோறு . 
தோணி - மரக்கலம் , 3. இரேவதி நாள் , தோரை - ஓர்வகை நெல் , 2. இரத்தம் , 
8. மதிலுறுப்பு , 4. அம்பு , 5. சேறு , 3. மூங்கிலரிசி , 4.சரமணிக்கோவை , 
6. நீர் , 

5. விரலிறை , 6. கை , 7. மங்கணி 
தோணோக்கம் - மகளிர் விளையாட்டி றம் , 8. ஓர்பனை , 9. மயில் விசிறி . 
னொன்று . 

தோரை - ஓரெண் . 
தோண்ட - ( வி ) அகழ , 2. குடைய , 3. தோலா - ரூபாயிடை 
முகக்க . 

தோலாயா - இலவமரம் . 
தோண்டான் -கோணாய் .. 

தோலான் - அற்பன் . 
தோண்டி - தண்ணீரிறைக்குஞ் சிறு தோலி - ஓர்மீன் , 2. அரக்கு . 
பாததிரம் . 

தோலோதோல் எவ்விதமும். 
தோண்மேல் பிடரி . 

தோல் - சருமம் , 2. புறணி , 3. விதை 
தோதகத்தி - நூக்கமரம் , 2. மரியாதை யின்மேற்றோல் , 4. திருத்தி , 5. தோ 
யற்றவள் . 

ற்கேடகம் , 6. யானை , 7. தோற்பட 
தோதகம் - வருத்தம் , 2. வஞ்சகம் , 3 . லம் , 8. பிரயோசனமில்லாதது , 9 
மரியாதையின்மை . 

அபசயம் , 10. அழகு , 11 , எண்வ 
- 
2. வந்தனம் . 

கை வனப்பிலொன்று , 12. சொல் . 

தோல்வி - தோற்றல் 
தோத்திரிக்க - ( வி ) புகழ . 

தோல்வினைஞர் 

தோல்வினெமாக்கள் 
. 
- 

தோவத்தி - சோமன். 
தோப்பு -சோலை , 

தோழமை - நட்பு . 
தோப்புக்கண்டம் - ஓர் தண்டனை , 2. தோழம் - பசுக்கொட்டம் . 
ஓர் வணக்கம் . 

தோழன் - நண்பன் , 2. பாங்கன் . 
தோப்பை திண்மையின்றிப் பருத்தது . தோழி - சினேகிதி , (பாங்கி ). 
தோமரம் - எறிபடை , 2. பெருஞ்சவள் தோளணி- வாகுவலையம் . 
ம் , 3. கைவேல் , 4. தண்டம் . தோளாமணி - துளைக்காத முழுமணி . 
தோம் - குற்றம் , 2.தீமை . 

தோளி - அவுரிப்பூண்டு 
தோம்பு -சிவப்பு , 

தோளுதல் ( தொ . பெ ) துளைத்தல் 
தாய- ( வி ) நீரில் மூழ்க , 2. குளிக்க , 3. தோள் - புயம் , 2. கை 
நனைய , 4. கலக்க , 5. நிலத்திற்படிய , தோள் கொடுத்தல் ( தொ.பெ ) உத 

புணர, 7 , குறிக்கப்பட , 8 , உறை தல் . 
, , அகப்பட்டுக்கொள்ள , 10 தோறு - பன்மைப் பொருட்ருமோரி 
அவைச்சவிட , 

டைச்சொல் , 


சக்கிலியா 


கரும் 


தவன் . 


, 


தௌர்ப் 

293 
தோற்கீ ( வி ) தோற்படைய , 2. அப தௌவுதல் ( தொ.பெ ) கெடுதல் , 3 
சயப்பட , 3. தாழ , 4. பொறுக்க, 5 . தத்துதல் . 
நியாயத்தில் தோர்க, 6. இழக்க. தெளவை - அக்காள் , 2. மூதேவி , 8 ; 
தோற்கருவி - தோலான் மூடப்பட்ட தாய் , 
வாச்சியம் ; இது : ஐவகை வாச்சியத் 

ந 
தொன்று . 
தோற்சித்தை - தோற்றுருத்தி . ந - இன்மை எதிர்மறை பிறிது என்னும் 
தோற்பரம் கிடுகு , கேடகம் . 

பொருள்களிலும் , நன்மைப்பொருளி 
தோற்பு - தோல்வி . 

லும் , ஒப்புப்பொருளிலும் வருமோ 
தோற்றம் - காட்சி , 2. பிரகாசம் , 3 . ருபசர்க்கம் , ( உ - ம் ) நக்கீரன் , நப் 
தொடக்கம் , 4. பிறப்பு , 5. மகன் ,, பின்னை , நபட்சணம் . ! 
6. உற்பத்தி , 7. சாயை , 8. தரிசனம் , நக - ( வி ) ஒளிவிட, 2. புன்னகைகொ 
9. எண்ணம் , 10. வருகை , 11 , உத ள , 3. இகழ . 
யம் , 12. ஆவேசம் , 13. சொல் , 14. நகங்கிருதி - புண்ணியமேழினொன்று . 
ஏற்றமொழி , 15 , புகழ் , 16 , வலி , நகச்சுற்று - நகக்கண்ணில் வருமோர் 
17. நூதனக்காட்சி . 

நோய் . 
தோற்றரவு - தோற்றுதல் , 2. ஆவே நகட்ட - ( வி ) அரைக்க , 2. சாப்பிட் 
சம் . 

டுப்போட , 3. நகரச்செய்ய , 
தோற்றாங்கொள்ளி 

புறங்கொடுத் நகதி - ரொக்கக்காரன். 
தோற்றாங்கோளி 

நகது - 
தோற்றுவாய் - பாயிரம் . 

நகதா 
தோற்றுவிக்க - ( வி ) தோன்றச் செய்ய , நகம் - உகிர் , 2. பறவைநகம் , 3 . அடிக் 
2. உண்டாக்க , 3. பிறப்பிக்க , 4. உற் 

குளம்பு , 4 , மலை , 5. பூமி , 6. மரம் , 
பவிக்கச்செய்ய , 

நகர- ( வி ) தவழ , 2. மறைவாய்ப்போக, 
தோற்றுன்னர் - சக்கிலியர் . 

நகரம் - பட்டணம் , 2. மருதநிலத்தூர், 
தோன்ற- (வி ) எழுத்ததிகரிக்க . 

3. இராசமனை , 4 , ஒரெழுத்து ,. 
தோன்றல் - மகன் , 2. பெருமையிற் நகரா - ஓர் பறை . 
சிறந்தோன் , 3. அரசன் , 4. முல்லைத் நகரி - பட்டணம் , 2. இராசமாநகரம் , 
தலைவன் , 5. மூத்தோன் , 6. ஆண்ம 
கன் , 7. வெளியாதல் . 

நகரை - ஓர்மீன் , 2. ஓர்மரம் , 3 . 
தோன்றாத்துணை - கடவுள் . 

வகை யரிசி . 
தோன்றி - செங்காந்தட்பூ , 2. இரத் 

நகர் - வீடு , 2. கோயில் . 

நகர்த்த - ( வி ) தள்ள , 2. கொஞ்சக 
தோன்றிகர் - செட்டிகள் . 

கொஞ்சமாய்க் கொண்டுபோக . 

நகாசு - றுண்ணிய செய்கை . 
தெள 

நகாயுதம் - சிங்கம் , 
நகிலம் 

- 
தௌதம்வெள்ளி . 

நகில் 
தௌத்தியம் - துதி . 

நகுடம் - மூக்கு . 
தௌரிதகம் - குதிரையின் மெல்லியா 

நகுடன் - சந்திரகுலத் தரசரிலொரு 

நகுஷன் - 
தௌரிதம்குரிரைாடை . 

நகுதா - மாலுமி . 
தௌர்ப்பல்லியம்பலறீரும். நகுத்தம் புன்கமரம் . 
தேளர்ப்பாக்கியம்நிர்ப்பாக்கியம் , நகுலம் - கரி , 


3. ஒரூர் . 


தம் . 


முலை . 


டை 


வன் . 


. 


கக்கனத்துவம்- இருவாணம் . 


- 
கசிய 2941 

நடத் 
- , - 
2. பரிமாவுகைப்போன் . 
ககை - ஆபரணம் , 2. உடைமை , 8. நசீப் - விதி, 2. அதிஷ்டம் . 
சிரிப்பு , 4. இகழ்ச்சி , 5. களிப்பு , 6. நசுகுணி மெலிந்தோன் . 
இன்பம் , 7. பிரகாசம் , 8. ஈறு , 9. நசுக்க - ( வி ) கசக்க , 2. தடுக்க , 8. கீழ் 
பல் , 10. பூமொட்டு, 11. மலருதல் . 

ப்படுத்த . 
நகைக்க ( வி ) சிரிக்க , 2. பரிகாசிக்க , நசுக்கான் சிறியது . 
3. நிந்திக்க.. 

நசுங்க- ( வி ) பிதுங்க , 2. நசுக்கப்பட , 
நகைப்பு - சிரிப்பு . 

3. கசங்க , 4. காரியங்கெட , 5. பெரு 
நகையால் -- பகன்றைச்செடி, 

மைகுறைய . 
நக்கபாரம் 

. 

நசுநசுக்க - ( வி ) தடுமாற , 2. தூறிக் 
நக்கவாரம் 

கொண்டேயிருக்க , 8. ஈரிக்க . 
கக்கரிக்க ( வி ) நகர , 2. படுகிடை நசுவல் - உலோபி , 2. மெலிந்தது , 3 . 
நக்கரைக்க யாக , 3. தவழ . முயற்சியற்றவன் . 
எக்கல் - நக்கியுண்பது , 2. இலேகியம் , நசை - ஆசை , 2. அன்பு , 3. ஒழுக்கம் , 
3. எச்சில் , 

4. குற்றம் , 5. பரிகாசம் , 6. ஈரம் . 

நசைய ( வி ) அன்புற , 2. விரும்ப 
நக்கனம் 

நசைவு -ாரம் . 
நக்கனப்பிரசாதனம் - வஸ்திரதானம் . நச்ச - ( வி ) விரும்ப , 2. அலப்ப , 8 . 
நக்கன் - நிருவாணி , 2. சிவன் , 3. அரு அலட்ட . 
கன் , 4. நரி . 

கழுதைப்பா 
நக்கிப்பூ - தேட்கொடுக்கி, ( ஒரு செடி .) ( நச்சறுப்பான் லை , ( ஓர் 
நக்கினம் திருவாணம் . 
நக்கீரன் - நற்கீரன் . 

நச்சினார்க்கினியார் - ஓர் உரை ஆசிரி 
நக்குணி ஓர்பாம்பு , 2. சிறுபிள்ளை , யார் . 
நக்குதல் - ( தொ . பெ ) நாவாலெடுத் நச்சினி- கேழ்வரகு . 
துண்ணல் , 

நச்சு - ஆசை , 2. நஞ்சு. 
கங்கணவாய்ச்சி - ஓர் பறவை . 

நச்சுப்பார்வை - மோகப்பார்வை , 2 . 
கங்கு - பரிகாசம் , 

கோபப்பார்வை . 
- கருவி . 

3 . ணங்காதபால் , 
நங்கை- பெண்ணிற் சிறந்தாள் , 2. சிறி நச்செள்ளையர் - ஓர் சங்கப்புலவர் . 
யாணங்கை , ( ஒரு செடி .) 

நஞ்சம் - நஞ்சு , 
கசல் வியாதி , 

நஞ்சு - விடம் , 2 , தீமை , 8. நஞ்சுச் 
கசவன- செம்மணியின் குற்றத்தொ 
கசிவன ன்று . 

நஞ்சுண்டோன் - சிவபிரான் . 
நசிஹத் - புத்திகற்பித்தல் . 

நஞ்சை - கழனி. 
நசிதல் ( தொ.பெ ) நசுங்குதல் , 2. ஈனப் நடக்க - ( வி ) செல்ல , 2. சம்பவிக்க , 
படல் , 8. கெடல் , 

3. வழங்கிவர , 4. நிகழ்ந்துகொண் 
கசித்தல் ( தொ . பெ ) அழித்தல் , 2. சா டிருக்க. 

தல் , 3. நசுங்கப்பண்ணுதல் .. நடக்கை - ஒழுக்கம் . 
தசிப்பு- அழிவு . 

நடத்த- ( வி ) நடக்கச்செய்ய , 2. கூட் 
கசியம்மூக்கிலிடும் மருந்து . 

டிக்கொண்டுபோக , 8. வழிநடத்த , 
நசியல் நசிந்தது . 

4. நடப்பிக்க , 5. ஒட்ட , 6. செய்ய , 


நச்சறுப்பாய்ஞ்சான் - 


கொடி . 


கம்பண்ண . 


நடமாட - ( வி ) ஷடாட , 2. வர்த்திக்க , நடுநடுங்குதல் ( தொ . பெ ) பயத் 

295 

நட்ச 
நடத்தை - ஒழுக்கம் , 2 , நடை , 3. வா ( நடுங்கல்- ( தொ. பெ ) அஞ்சல் , 2 , நடுங் 
மூவு . 

குதல் . 
நடபடி ஒழுக்கம் . 

நடுத்தரம் - இடைத்தரம் . 
கடபாவி -நடைகிணறு . 

நடுத்தீர்த்தல் - ( தொ.பெ ) நியாயந் தீர் 
நடப்பிக்க - ( வி ) செய்விக்க , 2. நிருவா த்தல் . 

நடுநடுங்கல் - 

- தால் மிகக் 
3. சஞ்சரிக்க , 4 : வழங்க , 5. கூத் குதல் . 
தாட . 

நடுநாள் - சித்திரைநாள் . 
நடமாட்டம் - செல்வாக்கு , 2. பழக்கம் , நடுநிலை - நீதி . 
3. நடனம் . 

நடுப்பகல் மத்தியானம் . 
நடம் கூத்து , 2. தாளவொத்தினால் நடிநடுப்பார்த்தல் - ( தொ.பெ ) மத்தியஸ் 
ப்பது , 3. ஓர்பண் . 

தம் பார்க்கை , 
நடலம் - ஒய்யாரம் , 2. செருக்கு , 3. நடுப்பேசுதல் - ( தொ . பெ ) நியாயம் 
நாகரிகங்காட்டல் . 

பேசுதல், 
நடல நடுக்கம் , 2. துன்பம் , 3. பொய் , நடுமத்தியானம் - உச்சிக்காலம் . 
4. வஞ்சனை. 

நடுமையம் - உச்சம் . 
நடவ- ( வி ) செலுத்த, 2. நடத்த . நடுராசி நடுத்தரம் . 
நடவடி 

நடுவறுத்தான் - ( வை . அ ) மூக்கறுத் 
நடபடி, 
நடவடிக்கை - 

தான் , மூக்குரட்டைக்கொடி . 
நடவை - வழி , 2. வழங்குமிடம் , 3. நவேன் - இயமன் , 2. நியாயாதிபதி 

நடப்பட்டது , 4. தணக்கமரம் . நடுவின்மை - நீதிக்கேடு . 
நடனம் - கூத்து . 

நடுவு நடுவுநிலைமை, 2. மாதரிடை . 
நடன் - கூத்தன் , 2. சிவன் . 

நடுவுநிலைமை நியாயம் , 2. நிதானம் . 
நடாத்த - ( வி ) ஓட்ட , 2. காரியம் நட நடேசன்- நடராஜன் . 
தத . 

நடை - ஒழுக்கம் , 2. கூத்து , 8. செல் 
நடி - பெருமை , 2. நாடகக்கணிகை. 

லுகை , 4. செல்வம் , 5. முறை , 6 , 
நடிக்க - ( வி ) கூத்தாட , 2. பலகோலங் வழக்கம் , 7. வழி , 8. நடைகூடம் , 
கொள்ள , 8. முறைகெட்டொழுக , 4 , 9. எழுத்து நடை சொல்நடை 
இல்லின்கண்வாழ , 5. விகாரப்படுத்த . நடைபடி - நடத்தை, 
நடிப்பு - கூத்து , 2. பாவனை காட்டல் . நடைப்பரிகாரம் - பயணச்சாமான் . 
நடு - இடை , 2. இடுப்பு , 3. நடுவுநிலை நடைப்பாவாடை - நிலப்பாவாடை 
மை , 4 , பூமி . 

நடையன் - நடக்கிறவன் , 2. உழவுமாடு 
நைேக - நடுதல் . 

குதிரை முதலியன , 3. செருப்பு . 
நக்ேக-( வி ) நடுங்க , 2. அசைக்க , 3. நட்சத்திரகண்டகி - ( வை . அ ) அநா 
ஈடுக்கச் செய்ய , 

சிச்செடி . 
நடுக்கம்- அச்சம் , 2. கிறுகிறுப்பு . நட்சத்திரசீரகம் - ( வை . அ ) ஒரு சீர 
நடுக்கல் - அசைவு . 

கம் . 
நடுக்கல்வாதம் - ஒரு நோய் . 

நட்சத்திரதீபம் ஒரு விளக்கு , 
நடுக்கு - நடுக்கம் . 

நட்சத்திரமாலை ஒரு சோதிடரல். 
நடுங்க- ( வி ) அசைய , 2. பதற . நட்சத்திரம் - தாரகைப்பொது , 2. நாண் 
நடுங்க நாட்டம் - அகப்பொருட்கிளவியி மீன் ; அவை : அச்சுவினி முதலாக 
னொன்று ; அது : தோழி தலைவியை இரேவதியிறுதியாக வுள்ளவற்றிற்கும் 
கடுங்ககாடுதல் , 

பெயர் கூறுவர் . 


. 


நதம் 


296 


நந்தை 


நட்டி 
நஷ்டி - 


நட்ட சந்திரன் - ஆவணிமாசத்துப் பூர் நதி-கிழக்கோடுமாறு , ( பெண்ணாறு ) 
வபக்கச் சதுர்த்திப்பிறை . 

நதிக்கரை - ஆற்றங்கரை . 
நட்டவண - எண்ணாமை , 2. வெறுப்பு , நதிசரம் - ஆற்றுச்சார்பிற் பிறந்தயானை . 

8. ஆகடியம் , ( பரிகாசம் . ) நதிபதி - கடல் , 2. வருணன். 
நட்டபாடை - ஒருபண் . 

நதுக்க - ( வி ) அவிக்க , 2. மறைக்க , 3 . 
நட்டம் - அம்மணம் , 2. நிறுதிட்டம் , கெடுக்க , 
நட்டம் 

கேடு , 

நத்தத்தனார் - சங்கப்புலவரில் ஒருவர். 

நத்தமாலம் - புன்கமரம் . 
நட்டல் - ( தொ . பெ ) சிநேகித்தல் , 2. நத்தம் - சங்கு , 2. நத்தை , 3. ஊர் . 
நடுதல் . 

நத்தம் - இரா , 2. இருள் , 8. புன்கமரம் , 
நட்டவர் - சிநேகிதர் , 

நத்து - ஓர் கூகை. 
நட்டழிவு - நட்வுசேதம் . 

நத்து-சங்கு , 2. மூக்கணி . 
ஈட்டாமுட்டி சிந்தனை - ஒரு நூல் , நத்துதல் ( தொ . பெ ) விரும்பல் . - 
நட்டார் 

- உறவோர், 2. சினேகி நத்தை - ஒரு பூண்டு ; அது : கடைச்சா 
நட்டோர் - தர் . 

ரணையென்றும் , நாரத்தை என்றும் 
நட்டாறு - நடு ஆறு . 

கூறுவர் , 2. கடுகு . 
நட்டம் . 
டம் . 

நத்தைச்சுண்டி- நத்தைச்சூரி . 

நத்தைச்சூரி- ( வை . அ ) ஓர் பூண்டு . 
நட்டு- நட்டுவன் , 2. கீழ்மை . நந்தகம் - மகாவிஷ்ணுவின் வாள் . 
நட்டுவக்காலி - 

நந்தகோபன் - கண்ணமூர்த்தியை வள 
நட்வோய்க்கால் - ஒரு விஷசெந்து . 

ர்த்த தந்தை . 
நட்டுவம் நாட்டியம் பழகுந்தொழில் , நந்தகோபாலர் - இடையர் . 
நட்டுவன் -- நடனமாட்டுவோன் . 

நந்தம் - கஸ்தூரி , 2. சங்கு , 
நட்விேழதல் - ( தொ . பெ ) தலைகீழாய் நந்தவனம் - நந்தனவனம் . 
விழுதல் . 

நந்தனவனம் - பூந்தோட்டம். 
நட்பாளன் - நண்பன் . 

நந்தன் - அரசாண்ட ஒரு சக்கிலியன், 
நட்பு - உறவு , 2. சினேகம் . 3. ( யாழின்) 2. சீர்பந்தபாஷாணம் , 3. நந்தகோ 
நாலாநரம்பு . 

பன் , கண்ணபிரானை வளர்த்த தர் 
நணந்தம் - புன்கமரம் , 2. சணற்பயிர் .. தை . 
நணுகலர் 
பகைவர். 

நந்தி - எருது , 2. ஒருநதி , 8. ஒரு மலை , 
நணுகார் 

4. ஓரரசன் , 5. சிவன் , 6. சிறுபறை, 
நணுகுதல் - ( தொ, பெ ) கிட்டல் , 2 7. செக்கான் , 8. நந்திதேவன் , 9. உப 
சார்தல் , 

புராணத்தொன்று . 
நண்டு - கற்கடகவிராசி , 2. ஞெண்டு . நந்திகேசன் 

சிவன் , 2. சிவ 
நண்டுக்காற்கீரை - ஒரு கீரை நந்திகேசுரன் 
நண்டுக்காற்புல் ஒரு புல் . 

னூர்தி . - 

நந்திகேச்சுரன் 
கண்ண- ( வி ) கிட்ட , 2. ஒட்ட , 8. பொ நந்திப்பூசனி - சாம்பறபூசனிக்கொடி 
ருந்த , 4. இருக்க , 

நந்தியாவட்டம் - நந்தியாவர்த்தம் . 
நண்ணுநர் - மித்திரர் . 

நந்தியாவர்த்தம்- ஒரு பூச்செடி 
நண்பகல் மத்தியானம் . 

நந்தினி - வசிட்டர் காமதேனுவின் 
நண்பன் - கணவன் , 2. தோழன் , 3 . கன்று . 
* சணற்பயிர், 

நந்து சங்கு, 2. நததை . 
வண்டி நட்பு . 

நந்தை - கொத்தான்கொடி. 
கதம் மேற்கோடுமாறு , ( ஆளுறு .) நந்தை - பஞ்சதெய்வப் பசுவிலொன்று . 


. 


1 


# บ 


297 


நரப் 


நந்நான்கு - நான்கு நான்கு . 

நயத்தல் - ( தொ, பெ ) ஆசைப்படல் , 
நபம் - ஆகாயம் . 

2. இன்பமுறல் , 3. நன்மைப்படல் , 
நபாபு 

4. பயன்படல் , 5. மகிழ்ச்சியுறல் . 

நயந்தோர் - மித்திரர் . 
கபிட் இல்லாமார்க்கத்துத் தீர்க்கதரிசி . நயப்பித்தல் ( தொ . பெ ) இன்புறுவித் 
நபுஞ்சகம் - பேடு . 

தல் , 2. சந்தோஷப்படுத்தல் , 8. நன் 
நபுஞ்சகன் - பேடன் . 

மைப்படுத்தல் . 
கப்பாலத்தனார் - சங்கப்புலவரி லொரு நயப்பு - மலிவு , 2. ஆசை , 3. அன்பு . 
வர் . 

நயமாலி - மனோசிலை , ( ஒரு மருந்து விலை 
நப்பின்னை - இலட்சுமி . 

வுப்பாடண முப்பத்திரண்டி னொன் 
கம - மந்திரங்களின் முடிவி னாருறுப்பு , றென்பர் .) 
2. வணக்கம் . நயம் மலிவு , 2 , நன்மை , 3. இன்பம் , 

, 
நமக்காரி - ( வை . அ ) வறட்சுண்டிச் - 4. பயன் , 5. மேன்மை , 6. உபசரி 
செடி . 

ப்பு , 7. நீதி , 8. மகிழ்ச்சி . 
நமத்தம் சடாமாஞ்சி , ( ஒரு மருந்து . ) நயவர் - சிநேகிதர். 
நமர் - நம்மவர்கள் . 

நயவான் - நயப்புள்ளோன் . 
நமள் - நம்மவள் ; இது : கிளைப்பெயர் . 

நயனப்பத்து - கண்ணினைப்பத்துச்செய் 
நமன் - இயமன் . 

யுளாற் கூறுமோர் பிரபந்தம் . 
நமன் - நம்மவன் . 

நபனம் சண் . 
நமிநந்தியடிகள் - அறுபத்து மூவரிலொ 

நயன் - நன்மை . 
ருவர் . 

நயினார் - ஆண்டவன் , 2. எசமானன் , 3 . 
நமூது 
சாட்சி . 

ஐயனார் , 4. நாயனார் . 
நமூனா மாதிரி . 
நமை தினவு , 2. ஒரு மரம் , 

நரகத்தர் - நரகத்திலிருக்கிறவர்கள் . 
நமைக்க ( வி ) தினவுண்டாக . 

நரகம் - பாவலோகம் , வேதாகமங்களின் 
கம் -- நமது , 2. ஒரு சாரியை . 

மொழிவழி நடவாதாரைத் தண்டித் 
நம்ப ( வி ) மெய்கொள்ள , 2. பற்றுவை 

தற்பொருட்டுக் கடவுளாலமைக்கப் 
க்க , 3. விசுவாசிக்க , 4. விரும்ப . 

பட்ட சிறைக்களம் . 
நம்பன் - சிவன் , 2. விரும்பத்தக்கவன் . 

நரகல் மலம் . 
நம்பி ஆணிற்சிறந்தோன் , 2. ஒரு வே நாகன் - ஓரசுரன் , (இவனைத் திருமால் 
வெராசன் . ( இவன் வள்ளியம்மையா 

கொன்றார் ), 2. நரகத்திலுள்ளோன் . 
ரைத் தனக்கு மகளா கைக்கொண்ட நரகாரி - மகாவிஷ்ணு. 
வன் . ) 

நரகாலி - மாட்டுக்கு வருமோர் நோய் 
நம்பிக்கை- விசுவாசம் , 2. உறுதிப்பாடு நரகு - நரகம் . 
நம்பியாண்டார் நம்பி - திருத்தொண்டர் நரங்குதல் ( தொ . பெ ) தேய்ந்து தேய் 
திருவந்தாதி செய்தருளியவர் . 

ந்து கெடுதல் . 
நம்பு- ஆசை . 

நரசிங்கம் - திருமால் தசாவதாரத்தொ 
நம்பூரிடமலையாளப் பார்ப்பாரிலுயர்த் ன்று ; அஃது இரணியனைக் கொல்லத் 

தூணிற்பிறந்த அவதாரம் . 
நம்மாழ்வார் - தாம்பிரவன்னி நதிக்கருகிநரத்துவம் - மானிடத்தன்மை 
லிருந்த ஒரு வேளாள வைணவாசா நரந்தம் கஸ்தூரி மிருகம் , 2. நரந்தப் 
ரியர் .. 

புல் , 8. நாரத்தை , 
நயக்க ( வி ) விரும்ப . 

நாப்புக்கருவி - வீணை முதலிய வாத்தி 
கயச்சொல் - முகமன் வார்த்தை. 

யம் . 


. 


. 


தோர் . 


298 . 


நல்ல 


வெ 


நாலுதல்- ( தொ 
. பெ ) ஒலித்தல் , 


நரமேதம் - ஒரு யாகம் , ( அது நரபலி நரை - இடபம் , 2. சாமரை , 8. நாரைப் 
யிட்டுச் செய்வது . ) 

புள் , 4. வெண்மை , 
நரம்பு - தந்தி , 2. நாடி , 3. நார் , 4. வீணை , நரைக்க - ( வி ) மயிர்வெளுக்க , 2 . 

5. இலை முதலியவற்றி னரம்பு . ளிற் , 3. நிறம் வெளுக்க . 
நரம்புக்காய் - முருங்கைக்காய் . நரைக்கொள்ளு - சீர்க்கோழிப்பூடு . 
நரம்புச்சிலந்தி - ஒரு புண் , இதில் நரம் நரைமை - வெண்மை . 
பும் வெளிவரும் . 

நரையன் - நரைத்தவன் , 2 , வல்லூறு . 
நரர் - மனிதர் . 

நலக்க -( வி ) கசங்கச்செய்ய , 2.அழுக் 
நாலல் 

காக்க . 
. 

நலங்கல் - ( தொ . பெ ) முடங்கல் , 2 . 
நரலை - கடல் . 

வருந்தல் . 
நரலோகம் - பூமி . 

நலத்தல் ( தொ.பெ ) நயத்தல் . 
நரல் செத்தை , 2. சனம் . 

நலப்பாடு - மிகுநன்மை . 
நரல்வு- ஓசை . 

நலம் - நன்மை , 2 அழகு , 3. பயன் , 
நரவலிக்க- ( வி ) சோர . 

4. உபகாரம் , 5. இன்பம் , 6. கண் 
நரற்ற ( வி ) ஒலிக்க . 

ணோட்டம் , 7. விலங்கின் விதை , 8 . 
நரன் - மனிதன் , 2. அருச்சுனன் . உயர்வு, 9. சுக்கு . 
நராதிபன் - அரசன் . 

நலன் - நலம் , ( இறுதிப்போலியாயி 
நராந்தம் - காகம் . 

னது . ) 
நராபோகம் - நினைத்திராத வாழ்வுபெ நலி - நோய் . 
றல் . 

நலிய - ( வி ) மெலிய , 2. தோற்க , 3 . 
நராலை - நரகம் . 

சரிய , 4. அழிய , 5. வருந்த . 
நரி - ஓர் மிருகம் . 

நலிவு - அழிவு , 2 மெலிவு , 3. வருத்தம் . 
நரிக்க- ( வி ) பிரமிக்க , 2. நிந்திக்க.. நல் நன்மையான , 2. ஏற்ற , 3 . 
நரிக்கொன்றை ஒரு மரம் . நல்ல- மிகுந்த, 4 , அதிகமான . 
நரிப்பயறு ஒரு புன்பயறு , ( மின்னிப் நல்கல் - ( தொ.பெ ) ஈதல் , 2.உண்டு 
பயறு . ) 

பண்ணல் , 3. பயன்படல் , 4. பெறு 
நரிப்பு - இகழ்வு . 

தல் , 5. மகிழ்தல் . 
நரிப்புறம் - மிருகசீரிடம் . 

நல்குரவு- தரித்திரம் . 
நரிமருட்டி - கிலுகிலுப்பைச்செடி . நல்கூர்தல் - ( தொ . பெ ) தரித்திரப் 
நரியனெல் ஒருவகை நெல் . 

படல் . 
நரியுடை - ( வை . அ ) மொசுமொசுக் நல்கூர்ந்தோன் - தரித்திரன் . 
கைக்கொடி . 

நல்கூர்வேள்வியார் - சங்கப்புலவரில் 
நரிவாற்புல் 

ஒரு புல் . 
நரிவெருத்தலையார் - ஒரு சங்கப்புல நல்லபாம்பு - நாகப்பாம்பு . 
வர் . 

நல்லம் - கறுப்பு . 
நருக்குதல் ( தொ . பெ ) நொருக்குதல் . நல்லம்மான் பச்சரிசி - ஒரு பூண்டு . 
நருக்கெனல் 
ஓரொலிக்குறிப்பு . நல்லரிவஞ்சம் - போகபூமியாறினொன் 
நருங்க- ( வி ) நசுங்க. 
நருநருத்தல் - ஈரடுக்கொலிக்குறிப்பு . நல்லவழி - நன்னடக்கை , 2. நற்கு 
நருநரெனல் - ( தொ . பெ ) நருநருத்தல் . லம் . 
நருமதை-ஓர் ஆறு . 

நல்லவெல்லம் - கருப்பங்கட்டி . 
நரேந்திரன் - அரசன் , ( நரர்களுக்கு மே நல்லவேளை - நற்சமயம் , 2 . நல்வே 
லானவன் .) 

ளைப்பூடு . 


ஒருவர் . 


னவை . 


நவக்ஷாரம் ஒரு மருந்து . 


பூண்டு , 


கவிழ 299 

நறவ 
நல்லவை - நற்சவை , 2. மேன்மையுள் நவிற்ற ( வி ) சொல்ல , 2. அதிகாரத்தோ 

டுரைக்க . 
நல்லன் - நல்லவன் . 

நவின்றோர் - பயின்றோர் . 
நல்லாதனார் - திரிகடுகமென்னு நூல் நவீனம் - புதுமை . 
செய்த ஓராசிரியர் . 

நவுக்கர் - வேலையாள் . 
நல்லாபிள்ளை - பாரதம் பாடினோர் . நவுரி எக்காளம் . 
நல்லாள் - நலமுடையவள் , 2. பெண் . நவை - குற்றம் , 2. இகழ்ச்சி . 
நல்லோர் - அறிஞர் ,2. மகளிர் . நவ்வி - தோணி , 2. இளமை , 3. அழகு , 
நவசி - ஓர் தென்னமரம் , 2. ஓர் கமுக 

4. மான் , 5. அத்தநாள் . 
மரம் . 

நவ்வு - மரக்கலம் . 
நவச்சாரம் 

நழுக்கம் - ஆழமின்மை , 2. மழுக்கம் . 

நழக்குதல் ( தொ.பெ ) மழுங்கல் . 
நவதளம் - தாமரைத்தளிர் . 

நழங்க- ( வி ) மழுங்க , 2. குழிய. 
நவதி - தொண்ணூறு , 2. பொடுதலைப் நழவ- ( வி ) வழுவ , 2. விழ , 3. விலக , 

4. தப்பித்துக்கொள்ள . 
நவத்தம் - சடாமாஞ்சி , ( ஒரு மருந்து .) நௗ - வியாழவட்டமாகிய அறுபது வரு 
நவநீதம் - புதுமை , 2. புதுவெண்ணெய் . 

டங்களிலே ஐம்பதாவதாண்டு . 
நவப்பிரீதி - வெடியுப்பு . 

நளகூபரன் - குபேரன் மகன் . 
நவமணி ஒன்பது இரத்தினம் ; அவை : நளத்தம் - சடாமாஞ்சி , ( ஒரு மருந்து .) 
கோமேதகம் , நீலம் , பவளம் , புருட 

நளம் - தாமரை , 2. சிற்பநூல் , 3. அகலம் . 
ராகம் , மரகதம் , மாணிக்கம் , முத்து , 

நளன் - முதலேழு வள்ளலிலொருவன் . 
வயிரம் , வயிடூரியம் என்பன . 

நளி - குளிர்ச்சி , 2. செறிவு , 3. கூட் 
நவமி - ஒன்பதாந்திதி . 

டம் , 4. பெருமை , 5. அகலம் , 6 . 
நவம் - கார்காலம் , 2. கேண்மை , 3 

தேள் , 

நளிர் - குளிர் , 2. நண்டு , 3. பெருமை , 
பூமி . 

4. பகை , 5. குளிர்காய்ச்சல் . 
நவம் ஒன்பது , 2. புதுமை . 

நளினம் - தாமரை , 2. இங்கிதம் , 3. நிந் 
நவரசம் ஒன்பது சுவை ; அவை : அற்பு 

தை , 4. பரிகாசம் . 
தம் , இரௌத்திரம் , கருணை , குற்சை , நளினி - இலக்குமி , 2. தாமரைத் தடா 
சாந்தம் , சிங்காரம் , பயம் , பெரு 

கம் , 3. ஓர்பண் . 
நகை , வீரியம் என்பன 

நளினை - இலக்குமி , 2. சரஸ்வதி 
நவரதம் - நவரசம் . 

நளுங்கு - ஒரு கிளிஞ்சில் . 

. 
நவராத்திரி - கன்னிமாதத்தில் இலக் 
குமி சரசுவதி துர்க்கையாகிய சத்தி நள - ஏலத்தோல். 

நளுத்தை - ஓர்பண் . 
களைப் பூசிக்கும் ஒன்பது தினம் . 

நள்ளலர் - 
நவரோசு - ஓரிராகம் . 

பகைஞர் . 

நள்ளார் 
நவாடா - தோணி . 

நள்ளல்- ( தொ , பெ ) நட்பாகப் பொரு 
நலியம் - கோடாலி , 2. மழு .. 

ந்துதல் . 
நலியம் - புதுமை , 2. புதியது . நள்ளாறு - ஓர் சிவஸ்தலம் . 
நவிரம் - ஆண்மயிர் , 2. உச்சி , 3. தலை , நள்ளி - நண்டு , 2. கர்க்கடகவிராசி , 3 . 

4. மயில் , 5. மலை , 6. மருதயாழ்த் உறவு , 4. கடையேழு வள்ளலி லொ 
. திறம் , 7 , வாள் , 8. புன்மை . 

ருவன் . 
நவில் ( வி ) சொல்ல , 2. கற்க . நறவம் - வாசனை , 3. தேன் , 3. அனிச்ச 
நவிழ - ( வி ) அவிக்க . 

மரம் , 4. குங்குமமரம் . 


நனந் 


300 


கா 


நன்மைப்பகுதி- நல்வினைப்பயன். 


நறவு - வாசனை , 2 , தேன் , 3. கள் , 4. நனவு --சாக்கிரம் , (தெளிவு ) , 2 பால் , 
குங்குமமரம் . 

3. மெய்ம்மை , 
நறவள ஒருபூடு; இது : சிறுநறளை , பெரு நனி - பெருமை , 2. மிகுதி . 
நறன் , புளிநறனை என மூவகைப் நன - கள், 2. பூவரும்பு , 3. பூந்தேன் . 

நவனக்க- ( வி ) ஈரமாக்க . 
நறா- வாசன , 2. கள் , 3. தேன் .. நனைய ( வி ) ஈரிக்க . 
நறியது - நல்லது . 

நவனவு - ஈரம் , 2. நனைதல் . 
நறு நறுமை . 

நன்காடு - இடுகாடு. 
நறுக்க- ( வி ) தறிக்க , 2. துண்டிக்க நன்கு - நன்மை , 2. அழகு , 3. மிகுதி . 
நறுக்கு- துண்டு, 2. சீட்டு , 3. நாகசுரத் நன்செய் - நெல்விளை நிலம் . 
தின் நாக்கு . 

நன்பகல் - உச்சிக்காலம் 
நறுக்குத்திப்பிலி - தேசாவரம் என்னுஞ் நன்மை - உபகாரம் , 2 , உதவி , 8. சன் 
சரக்கு . 

மார்க்கம் , 4. சமாதானம் , 5. சுபம் , 
நறுக்குமூலம் 

திப்பிலிக்கொட்டை , 2 . 8. நற்குணம் , 7. நல்வினை . 
வெட்டிவேர் . 
நறுதடி- அடைகல் . 
நறுநறெனல் -ஈரடுக்கொலிக்குறிப்பு . நன்மையானபெண் - இருதுவான பெ 
நறுநாற்றம் சுகந்தம் . 

ண் . 
நறுநெய் - பசு நெய் , 

நன்றி நன்மை , 2. பட்சம் , 3. செய் 
நறுந்தொகை - அதிவீரராமபாண்டியன் நன்றி . 

செய்த ஒரு சிறிய நீதி நூல் . நன்று - நல்லது , 2. நன்மை , 3. பெரு 
கறுமருப்பு - இஞ்சி . 

மை , 4. மிகுதி , 5. வாழ்வு . 
நறுமுதல்- ( தொ . பெ ) பற்கடித்தல் . நன்ன - ( வி ) நடித்து நறுக்க , 2. பல் 
நறுமை - நன்மணம் , 2. நன்மை . 

லாற்கடிக்க . 
நறும்பிசின் - சாதிசம் என்னும் பிசின் , நன்னடை - நல்லொழுக்கம் . 
நறுவியது - நல்லது . 

நன்னயம் - உபசாரச்சொல் , 
நறுவிலி - ஒரு மரம் . 

நன்னர் - நன்மை . 
நறை வாசனை , 2. நறும்புகை, 3. கள் , நன்னலம் - சிறந்த நலம் . 
4. குற்றம் , 5. தேன் . 

நன்னாரி ஒரு பாற்கொடி 
நற்கீரன் - நக்கீரன் . 

நன்னி - சிற்றுரு . 
நற்சாங்கம் - சாலம்பபாஷாணம். நன்னிலம் நற்றரை , 2. நன்செய் . 
நற்சாந்து - சுண்ணச்சாந்து . 

நன்னிலை - ஒழுக்கம் , 2. சுகம் , 8 . 
நற்சாரிட நவச்சாரம் . 

தவம் . 
நற்சீரகம் - கறிச்சீரகம் . 

நன்னிறம் வெண்மை . 
நற்செங்கல் - மஞ்சட்காவிக்கல் . நன்னுதல் - பெண் . 
நற்பலம் வெட்பாலைமரம் . 

நன்னூல் - நல்ல நூல் , 2. பவணந்தி மு 
நற்பிரியம் - ஓர்செடி , 2. மிகுபட்சம் . னிவர்செய்த இலக்கணநூல் . 
நற்றத்தனார் ஓரிலக்கண நூலாசிரியர் . நன்னெறி - நல்வழி , 2. சிவப்பிரகாச் 
நற்றமிழ் - இனியதமிழ் . 

ராற் செய்யப்பட்ட ஒரு நீதிநூல் , 
நற்றப் பெற்றதாய் . 
கற்றிவண - ஒரு ரல் . 

நா 
நற்றுடி - நாகமரம் , 2. வேர் . நா - நாக்கு , 2. மணிநா , 8. தலைநா, 4 . 
கற்றுளி- அத்திப்பிஎன் . 

பூட்டின்கள் , 5. திறவுகோவின் கால் 
கணத்தவல -- நம . உச்சி . 

கு , 6. அக்கினிச்சுவாக , T. 60 , " 


1 


3 


நாகரை 


301 


நாசிக் 


நாகணவாய்ப்புள் - } 


நாககங்கணன் - சிவன் . 

நாகலோகம் - கீழேழுலகினொன்று , 2 , 
காககர்ணம்- செவ்வாமணக்கஞ்செடி. தேவலோகம் . 
நாககற்பம் - செவ்வீயம் . 

நாகல்- நாவன்மரம் . 
நாககெந்தி - நேர்வாளக்கொட்டை , 2. நாகவம் - ஓர் கரணம் . 
வஞ்சிக்கொடி . 

நாகவல்லி - ஓரிதழ்த்தாமரை , 2. வெற 
நாகசம் - சிந்தூரம் , 2. வங்கம் . 

நிலை . 
நாகசுரம் - ஒரூதுகுழல் . 

நாகவள்ளி- வள்ளிக்கிழங்கு , 2. வெற் 
நாகணம் - ஒரு பரிமளத்திரவியம் , 2 . 

றிலைக்கொடி . 
நகம் , 3. நேர்வாளக்கொட்டை , நாகவாயு- தசவாயுக்களினொன்று ; அது . 
நாகணவாய் 

விக்கல் முதலியவற்றை யுண்டாக் 
ஒர் பறவை . 

கும் . 
நாகதாளி ஒரு மரம் . 

நாகன் - நாகவாயு ; இது : தசவாயுவி 
நாகதாளிக்கள்ளி -- ஒரு மரம் . னொன்று . 
நாகதீபம் - ஐந்தலை விளக்கு . 

நாகு - இளமை , 2. சங்கு , 3. நத்தை , 
நாகதேவன் - ஆதிசேடன் . 

4. எருமை மரைபெற்றம் நந்து என் 
நாகதேனி - பெருமருந்து , 

னுமிவற்றின் பெண் . 

நாகூர் - ஒரூர் . 
நாகந்தி- நாகணம் , ( இது நேர்வாளம் .) 
நாகபடம் - ஓர் காதணி , 2. பாம்பின் நாகேசுரம் கும்பகோணத்தருகில் திரு 

நாகேசுரம் என்னும் ஒரூர் , 2. சிறு 
படம் . 

நாகப்பூ . 
நாகப்பட்டினம் - ஓரூர் . 

நாகை - நாகப்பட்டணம் . 
நாகபந்து - அரசமரம் . 

நாக்கப்பாம்பு - 
நாகபாசம் - பாம்புருவான 
பாம்புருவான வோர் 

நாங்கூழ் . 

நாக்கப்பூச்சி - 
படைக்கலம் , 2. ஒரு முடிச்சு . 

நாக்கைப் பூச்சி - 
நாகப்பச்சை - ஓரிரத்தினம் . 

நாக்கு - நா , 2. தானியக்கதிர் , 3. படவு 
நாகப்பூ - சிறுநாகப்பூ . 

வலிக்குந் துடுப்பு . 
நாகமல்லி - நாகமல்விகைச் செடி ,. 
நாகமல்லிகை - ஒரு மல்லிகை ; இது : நாக்குமீன் ஓர் மீன் . 

நாக்குப் புற்றுஒரு நோய் . 
அனிச்சமென்பர் . 

நாக்குழிஞ்சான் ஒரு செடி 
நாகமாதா - துளசிச்செடி , 

நாங்க ( வி ) தைரியங்குன்ற . 
நாகம் - நல்லபாம்பு , 2. ஈயம் , 3. காரீநாங்கூழ் - நாகப்பூச்சி . 
யம் , 4. கருங்குரங்கு , 5. யானை , 6. நாசகாலம் - அழிவுகாலம் , 
புன்னைமரம் , 7. ஓர் மருந்து , 3. ஓர் நாசம் - அழிவு , 2. மரணம் , 3. ஒடுக் 
கரணம் , 9.ஆகாயம் , 10. சுவர்க்கம் , கம் . 
11. நாகப்பூ , 12. நற்புடவை , 13. நாசயோகம் - மரணயோகம் . 
நாகலோகம் . 

நாசனம் - நாசம் . 
நாகரம் - ஒரு பாடை , 3. ஒரு வண்டு , 3. நாசன் - இயமன் . 
தேன்றொடை , 4. சுக்கு . 

நாசாக்கிரம் - நாசிநுனி . 
நாகரன் - நகரத்தான் . 

நாசி - மூக்கு , 2. மூக்குத்துளை , 3. கதவு 
நாகரி- குருக்கத்தி மரம் . 

நிலையின் மேற்சட்டம் , 4. சலதா 
நாகரிகம்- சாதுரியம் , 2. உபசரணை , ரையின் வாய் . 
நாகரீகம் - 8. கண்ணோட்டம் , 4. நாசிகை- மூக்கு , 2. கதவுநிலையின் மேற் 
வினோதம் . 

சட்டம் . 
நாகரை - ஒரு பூடு . 

நாசிக்க - ( வி ) அழிய, 2. நசிக்க 


| 


நாட்பொ 


302 


நாந்தி 


கம் . 


நாசியம் - மூக்காங்கயிறு . 

நாண் - ( வி) கூச , 2. பின்னிட , 3. அட 
நாசுவன் - அம்பட்டன் . 

ங்க , 4. வாட , 5. அஞ்ச, 6. பிணங்க. 
நாசோற்பத்தி - அழிந்து பிறப்பது . நாணகம் - நாணயம் , 
நாஞ்சி நாடு - மலையாளம் . 

நாணம் - வெட்கம் ; இது : மகஉேக்குண 
நாஞ்சில் - கலப்பை , 2. மதிலுறுப்பு . நான்கினொன்று . 
நாடகசாலை - கூத்துப் பயிலுமிடம் . நாணயம் - வாக்குப்பிசகாமை . 
நாடகத்தமிழ் நாடகவழக்குத் தமிழ் ; நாணயம்- நேர்மை , 2. உண்மை , 
அது : முத்தமிழினொன்று . 

நாவணயம்- 3. நிருணயம் , 4. தவ 
நாடகத்தி - கூத்து விளையாடும் பெண் . முமை , 5. உயர்வு .. 
நாடகம் - கலைஞான மறுபத்துநான்கி நாணல் - ஒருபுல் , 2. நாணுதல் , 3 . 

வளைதல் , 
னொன்று , 2. கூத்து . 
நாடகர் - கூத்தர் . 

நாணாங்கள்ளி - ஒர் கள்ளி . 
நாடல் ( தொ . பெ ) ஆராய்தல் . 

நாணி - நாணமுடையாள் , 2. வின்னாரி 
நாடன் கார்த்திகைநாள் , 2. சோழரா நாணுகம் - குதிரை. 
சர்களுடைய பட்டப்பெயர் . 

நாண் - கயிறு , 2. வின்னாரி , 3. வெட் 
நாடன்பருத்தி - ஒரு செடி . 

நாண்மீன் - அசுபதி முதலிய நட்சத்தி 
நாடா - ரனாழி . 

ரம் . 
நாடான் - சாணாருக்குரிய பட்டப்பெ 

நாதம் - சத்தம் , 2. சங்கோசை , 3. மந் 
யார் . 

திரலிபியினரைவட்டம் , 4. சோணி 
நாடி - தாது , 2. நாழிகை , 3. நரம்பு , 4 , 
உட்டுளை, 5. யாழ்நரம்பு, 6. மூக்கு, நாதன் - கடவுள் , 2. சிவன் , 3. அரு 

தம் , 5. உமை . 
7. ஆண்மயிர் , 8. தாமரைத்தாள். 

கன் , 4. குரு , 5. இராசன் , 6. எப் 
நாடிகேளம் - நாரிகேளம் 

பொருட்கு மிறைவன் , 7. கணவன் , 
நாடிமண்டலம் - சூரியனடுவீதி . 

8. மூத்தவன் , 9. முனிவன் . 
நாடு - இராச்சியம் , 2. மருதநிலம் , 3 . 

நாதாக்கள் - ஞானியர் . 
தேசம் , 4. பரப்பு , 5. இடம் , 6 . 

நாதாந்தசோதி - கடவுள். 
பூமி , 7. உலகம் , 8. பக்கம் . 

நாதார் - ஏழைக்குடிகள் . 
நாடுதல்- ( தொ . பெ ) தேடுதல் , 2. நினை 

நாதி - ஓர் பெருங்காயம் , 2. ஞாதி . 
த்தல் . 

நாதிக்க- ( வி ) ஒலிக்க , 
நாட்டம் -- அழகு , 2. ஆராய்ச்சி , 3. ஒரு நாதேயம் - இந்துப்பு, 2. சீந்திற்கொடி , 
பண் , 4. கண் , 5. சோதிட நூல் , 6 . 

நாத்தனார் - 

கணவன் சகோதரி . 

நாத்தி 
நாட்டல் - ( தொ . பெ ) நாட்டுதல் . 

நாத்தி 
நாட்டவன் - நாட்டான் . 

நாஸ்தி - 

இன்மை . 
நாட்டாண்மை - ஊரதிகாரம் . 

- 
நாட்டார் - ரார் . 

. 

- 
நாட்டியம் - கூத்து . 

நாத்திகன் - சூனியவாதி . 
நாட்டு - ஸ்தாவரம் . 

நாந்தகம் - வாள் , 2. கிருஷ்ணபகவான் 
நாட்டை - ஓர்பண் , 2. ஓரிராகம் . வாள் . 
நாட்பு - போர், 2. போர்க்களம் . 

நாந்தல் - ஈரம் . 
நாட்பொருத்தம் - சென்ம நட்சத்திரப் நாந்தி - ஒருவனைப் புகழ்ந்து பாடிய கவி , 
பொருத்தம் ; இஃது தசப்பொருத்தத் 2. பதினாறு கருமத்தொன்று , 8. தற் 
தொன்று , 

சிறப்புப்பாயிரம் . 


வாள் . 


. 


நாயன் 303 

நாரதீ 
நாந்திகந்துரு- மரமஞ்சள் . 

நாயில் - ஞாயில் , ( மதிலுறுப்பு .) 
நாபம் - நாபி . 

நாயிறு - சூரியன் , 2. ஓர்கிழமை . 
நாபி ஒருவிடமூலிகை ; அது : வற்சநாபி , நாயிறுவணங்கி- கொழிஞ்சிமரம் . 
பச்சைநாபி , வசம்பு , அந்தண நாபி , நாயுருவி - ஒரு செடி ; அது : செந்நாயு 
பிரமநாபி , சத்திரிய நாபி , அரசநாபி , ருவி , வெண்ணாயுருவியென இருவ 
வைசிய நாபி , சூத்திரநாபி எனப் பல கைப்படும் . 
வகைப்படும் , 2. கொப்பூழ் . நாய் - ஞமலி , 2. சூதாடு கருவி , 3. தென் 
நாப்பண் - நடு , 2. தேர்நடு , 3. யாழி மேற்றிசைப்பாலன் குறி . 
னுறுப்பு . 

நாய்கர்- செட்டிகள் . 
நாப்பு - பரிகாசம் . 

நாய்க்கடுகு - நாய்வேளைப்பூடு . 
நாடிகள் - சரச்சுவதி . 

நாய்க்கரந்தை - குன்றிக்கொடி 
நாமசங்கிதை - சிற்ப நூன் முப்பத்தி நாய்ச்சிமார் - நாய்ச்சியார் . 
ரண்டினொன்று . 

நாய்ச்சியார் - எசமாட்டிகள் . 
நாமடந்தை - சரச்சுவதி . 

நாய்ச்சீரகம் - ஓர் சீரகம் . 
நாமதேயம் - பெயர் . 

நாய்த்தயிர்வேளை - ஒரு செடி . 
நாமமிடுதல் ( தொ.பெ ) நாமக்குறி தீட் நாய்த் துளசி - ஓர் துளசிச் செடி , 2. கஞ் 

டுதல் , 2. பெயர்கொடுத்தல் . சாங்கோரைப்பூண்டு. 
நாமம் - பெயர் , 2. திருநாமம் , 3. நிறை நாய்நாக்கி , 
கோலின்கம், 4. அச்சம், 5. கீர்த்தி ,நாய்நாக்கு- இலக்கள்ளி மரம் , 
6. தும்பைப்பூடு , 

நாய்ப்பயறு ஒரு பூடு . 
நாமவந்தம் - நெரிஞ்சில் , ( ஒரு முட் நாய்ப்புடுக்கன் - ஒரு மரம் . 
பூண்டு .) 

நாய்ப்புடோல் - ஒரு கொடி , 
நாய்வேளை - ஒரு பூடு . 

நாரகர் - நரகத்தில் விழுகிறவர்கள் . 
நாமுடி - நாநுனி. 

நாரங்கம் - நாரத்தை 
நாமோச்சாரணம் - நாமவுச்சரிப்பு . நாரசிங்கம் - அட்டாதச வுப்புராணத் 
நாம் - அச்சம் , 2. பால்பகாவுயர்திணைத் தொன்று , 2. உபநிடத முப்பத்திர 
தன்மைப்பன்மை . 

ண்டினொன்று , 3. நாரசிங்கம் அஃது 
நாம்பல் இளைத்தமிருகம் , 2. இளைத்தல் . திருமாலவதாரத்தொன்று . 
நாயகச்சி - நாயகத்தி . 

நாரசிங்கன் - மகாவிஷ்ணு . 
நாயகத்தி - தலைவி . 

நாரசிம்மம் - காமிகத்தின் மூவகைப் 
நாயகம் - ஆளுகை , 2. தலைமை , 3. மா பேதங்களினொன்று , 2. சர்வோத்த 
லையின் பிரதான மணி . 

மென்னு மாகமம் , 3. நரசிங்கம் . 
நாயகன் - அரசன் , 2. எப்பொருட்கு நாரணவன் - ஓர்கிருமி , 2. மாட்டுநோ 
மிறைவன் , 3. சிவன் , 4. கணவன் , யிலொன்று . 
5. பாளயக்காரன் . 

நாரணன் - மகாவிஷ்ணு. 
நாயகி - எசமாட்டி , 2. பெருமையிற் நாரணி - துர்க்கை . 
சிறந்தவள் , 3. மனைவி 

நாரதம் - பதினெண் புராணத்தொன்று , 
நாயாஞ்சிட நாயுருவிச்செடி . 

2. முகில் . 
நாயனார் - தந்தையர் , 2. நாதனார் . நாரதன் - ஒருதேவவிருடி ; இவர் : பஞ்ச 
நாயன் - எசமான் , ( ஆண்டான் ), 2. கட பாரதீயம் என்னுமிசைத் தமிழ்நூலா 

வுள் , 3. பெருமையிற் சிறந்தோன் . சிரியர் , 2. கலகஞ்செய்வோன் . 
நாயன்மார் - ஆண்டவர் , 2. தலைவர் , 3. நாரதீயம் - அட்டாதச வுப்புராணத்தொ 
பெருமையிற் சிறந்தோர் . 

ன்று , 2.பதினெண்புராணத்தொன்று . 


காமவைகுண்டம் . வம்பைப்பூடு, 


காலாயி 


304 


ONQUI 


மரை . 


- 


பன . 


நீர் . 


நாரத்தம் சடாமாஞ்சி , ( ஒரு மருந்து ), நாலி - கார்த்திகைப்பூ , 2. முத்து . 
2. வசம்பு , ( ஓர் மருந்து .) 

நாலிகம் - எருமை , 2. காகம் , 6. தா 
நாரத்தம்புல் ஒரு புல் . 
நாரத்தை - நாரந்தம் . 

நாலிகை- மூங்கில் . 
நாரம் - அன்பு , 2. நீர் , 3. பாசி , 4. நார நாலு - நான்கு . 
த்தை . 

நாலைங்கள்ளி - இலைக்கள்ளி மரம் . 
நாராங்கி - கதவுறு தாழ்ப்பாள் . 

நால் நான்கு . 
நாராசம் - சலாகை , 2. ஓரம்பு , 3. இரு நால்வகைச்சாந்து - கலவை , பீதம் , 
ப்பாணி , 4. எழுத்தாணி . 

புலி , வட்டிகை யென்பன . 
நாராயணகவுளம் - ஒரு பண் . நால்வகைச்சொல் - பெயர் , வினை , இ 
காராயணப்பிரியன் - சிவன் . 

டை , உரியென்பன . 
நாராயணம் - உபநிடதங்களி லொன்று , நால்வகைச்சேனை - யானை , தேர் , பரி , 
2. அரசமரம் , 3. மீன் . 

காலாள் . 
நாராயணன் - மகாவிஷ்ணு , 2. இந்தி நால்வகைத்தோற்றம் - நான்குவகைப் 
ரன் . 

பிறப்பு : அவை : அண்டசம் , சுவே 
நாராயணி - இலக்குமி , 2. துர்க்கை , 3 . தசம் , உற்பிச்சம் , சராயுசம் என் 
கங்கை , 4. சத்தமாதரி லொருத்தி , 
5. ஓரிராகம் . 

நால்வகைப் பொருள் - அறம் , பொரு 
நாரி - பன்னாடை , 2. நாணி , 3. யாழ் ள் , இன்பம் , வீடு என்பன . 

நரம்பு , 4. வாசனை , 5. இடை . நால்வகையரண் - மலை , காடு , மதில் ,, 
நாரி பெண் , 2. பார்வதி , 
நாரிகேளம் - தென்னமரம் , 2. தேங் நால்வகையாழ் - பேரியாழ் , மகரயாழ் , 
காய் . 

சகோடயாழ் , செங்கோட்டியாழ் , 
காரிபாகன் - சிவன் . 

என்பன . 
நாரியங்கம் - தேன்றொடை , 

நால்வகையுபாயம் - சாமம் , பேதம் , தா 
நாரை - ஓர் நீர்ப்பறவை . 

னம் , தண்டம் , 
நார் - அன்பு , 2. கயிறு , 3. கல்நார் , 4. நால்வகையூறுபாடு - குத்தல் , வெட் 
தும்பு , 5. பன்னாடை , 6. பனைமட் டல் , எய்தல் , எறிதல் . 
டை முதலியவற்றின் வெளிப்பக்கத நால்வர் - திருஞானசம்பந்தமூர்த்தி நா 
தைப் போர்த்திருக்குங் கடினமான யனார் , திருநாவுக்கரசு நாயனார் , சுந் 
தோல் . 

தரமூர்த்தி நாயனார் , மாணிக்கவாசக 
கார்ச்சீலை - மரவுரியாகிய ஆடை , 2 . சுவாமிகள் என்பவர் , 2. நான்குபேர் 
வலைக்கோணி , 

நால்வாய்டயானை . 
நால - ( வி ) தொங்க , 2. இறங்க , 3. நால்விதப்பண் - பாலை , குறிஞ்சி , மரு 
துளிவிழ . 

தம் , செவ்வழி . 
நூல் இது 

கீழ்க்கணக்கனுள் தவம் , ஒழுக்கம் . 
முதலாவது சைனமுனிவர்களா லிய நால்வேதம் தைத்திரியம் , பௌடியம் , 
ற்றப்பட்டது . 

தலவகாரம் , சாமவேதம் . 
நாலா - வாய்க்கால் . 

நாவடக்கம் --மௌனம் . 
நாலாம் வருணம்- கார்த்தசாதி , சது நாவணம்உண்ணா . 
காலாம் வருணர்- தத்தவருணம் . நாவரசர் - சிவதொண்டர் அறுபத்து 
நாலாயிரப் பிரபந்தம் -ஆழ்வார்கள் பா மூவரி லொருவரான திருநாவுக்கரசு 
டிய வைணவப்பிரபந்தம் .. 

நாயனர் , 2. புலவர், | 


நாலடியார் - ஒரு கல், இருட்டனை நால்விதப்புண்ணியம் - தானம், கல்வி , 


நாழிகை 


305 


நாற்பொ 


நாவரட்சி - நீர்த்தாகம் . 

நாளகம் - இலாமிச்சம்புல் . 
நாவரணை - நாப்புற்றாகிய ஒரு வியாதி . நாளம் - உட்டுளை , 2. காம்பு . 
நாவரவள - நாவரணை . 

நாளரம் - இலாமிச்சம்டல் , 
நாவரையர் - திருநாவுக்கரசு நாயனார் . நாளாய்ந்தோர் - வைத்தியர் . 
நாவலந்தீவு - சத்ததீவினொன்று . நாளி - கள் , 2. நாய் . 
நாவலர் - கற்றவர் , ( புலவா .) 

நாளிகம் - தாமரை, 2. வள்ளிக்கீரை , 
நாவல்- இரக்க்க்குறிப்பு , 2. ஒரு மரம் ; 3. வள்ளிக்கொடி , 
அது : குழிநாவல் , சிறுநாகல் , சம்பு நாளிகேரம் 
நாவல், நிழனாவல், பெருநாவல் எனப் நாளி கேளம் 

தென்னமரம், 
பலவகைப்படும் . 

நாளினி - புளிமாமரம் . 
நாவழி - நாக்கு வழிக்தங் சருவி . நாளும் - எட்பொழுதும் . 
நாவாய் - மரக்கலம் , 2. இரவதிநாள் . | நாவள - மற்றைநாள . 
நாவாள் - சரச்சுவதி . 

நாளோல - சாதகம் , 2. முகூர்த்த 
நாவி - ஊமததை , ( ஒரு செடி ), 2. ஒரு 

வோலை . 
மருந்து . 3. ஒருவகை மரக்கலம் , 4. நாள் - ஒரிரவும் பகலுங்கொண்டதினம் , 
கத்தூரி , 5. கத்தூரி மிருகம் . 

2. காலம் . 
நாவிகன் - கப்பற்காரன் . 

நாறல் - ( தொ.பெ ) நாறுதல் . 
நாவிதச்சி- அம்பட்டத்தி . 

நாறனா- சடைச்சிச்செடி. 
நாவிதர் - அம்பட்டர். 

நாறி - நன்னாரி , ( ஒரு பாற்கொடி ), 2 . 
நாலிதன் - கார்த்திகைநாள் , 2 நாய்கர் கற்றாழை , ( ஓர் செடி .) 
மகளிர் பார்ப்பாரைக் கரவிற்கூடிப் நாறு - நாற்று . 
பெற்றபிள்ளை, 3. பூரநாள் . நாறு சட்டி- பெருங்காயம் . 
நாவித்தண்டை - எருமுட்டைப் பீநா நாறுதல் - (தொ.பெ ) தோற்றுதல் , 2 . 
றிப்பூண்டு , 

மணத்தல் , 3. முளைத்தல் .. 
நாவிநெய் - மயிர்ச்சாந்து . 

நாற்கணம் -உயிர்க்கணம் , வன்கணம் , 
நாவிப்பிள்ளை - ஒரு மிருகம் . 

மென்கணம் , இடைக்கணம் என் 
நாவியம் - கார்த்திகைப்பூ . 

. 
நாவு - நாக்கு . 

நாற்கதி - தேவர் , நரகர் , மனிதர் , வில 
நாவுதல் - ( தொ . பெ ) நேம்புதல் . ங்கு என்பன . 
நாவுரி நாழியும் உரியும் . ( நாடுரியென் நாற்கவி - நாலுவிதக்கவி ; அவை : சு , 

இக்காலத்து நாவுரியென மரீஇ சித்திரம் , மதுரம் , வித்தாரம் என் 
யிற்று . ) 
நாவுழலை - விடாய் , 

நாற்கவிராச நம்பி - புளியங்குடியில் நா 
நாவூறு - நாவேறு . 

ற்கவிகளையும் பாடவல்லராகிய அகப் 
நாவேறு - நாத்தோடம் . 

பொருளிலக்கணம் பாடிய ஒரு சம 
நாவை - கலப்பையினா, 2. படைவாள் . ணப் புலவர் . 
நாழி - அம்பருத்தூணி , 2. உட்டுளைப் நாற்குணம் - ஆஉேக்குணம் நான்கு 
பொருள் , 3. ஒருபடி , 4. நாழிகை, அவை : அறிவு , ஓர்ப்பு , கடைப்பிடி, 
5. நூனாழி , 6. பூரட்டாதி நாள் . நிறைவு என்பன . 
நாழிகை - நாடா , 2. விநாடி யறுபது நாற்கோணம் நாலுமூலை . 
கொண்ட காலம் . 

நாற்சந்தி -நாகருக்கூடுமிடம் . 
நாழிகைவட்டம்- காலவளவைக்கா நாற்பான் - நாற்பது . 
நாழிகை வட்டில் - ட்டுமோர் சூத் நாற்பொருள் - அறம் , பொருள் , இன் 
திரம் . 

பம் , வீடு எனப்படும் பொருள்கள் . 


பன . 


பன . 


) 


. 


நிகழ் 

306 
நாற்றம் துர்க்கந்தம் , 2. ஈற்கந்தம் , 8. நிகழ்த்த- ( வி ) நடப்பிக்க , 2. சொல்ல . 
கள் , 4 , தோன்றுதல் . 

நிகழ்வு - சம்பவிப்பு , 2. நிகழ்காலம் , 
நாற்றிசை - நான் குதிக்குகள் ; அவை : நிகளம் - சங்கிலி , 2. விலங்கு . 
கிழக்கு , தெற்கு , வடக்கு , மேற்கு நிகற்பம்- ஓரெண் ; அது : கற்பம் பத்து . 
என்பன . 

நிகா- குறிப்பு . 
நாற்று - முளைத்த பயிர் . 

நிகாசம் - டவமை . 
நானம் - வாசனை , 2. கஸ்தூரி , 3. கஸ் நிகாதம் - வஞ்சனை . 

தூரி மிருகம் , 4. கவரிமா . நிகாயம் - கூட்டம் , 2. மருதஞ்சார்ந்த 
நானம் குளித்தல் , 2. முழுகுநீர் . 

ஆர் , 3. வீடு , 
நானா-பல. 

நிகாரணம் - கொலை . 
நானிலம் - நால்வகை நிலம் ; அவை : நிகாரம் - பனி . 

குறிஞ்சி , நெய்தல் , மருதம் , முல்லை . நிகிதம் - படை . 
நான் - யான் . 

நிகிலம் எல்லாம் . 
நான்கு - நாலு . 

நிகுஞ்சம் - புதர் வீடு , 2. மலைக்குகை. 
நான்மாடக்கூடல் - மதுரை , நிகும்பம் - நேர்வாளக்கொட்டை . 
நான் முகப்புல் - ஒரு புல் . 

நிகும்பலை இந்திரசித்து யாகஞ்செய்த 
நான்முகன் - அருகன் , 2. பிரமன் . விடம் , 
நான்முகன்றேவி - சரச்சுவதி , 2. மனோ நிகேதனம் - வீடு , 2. தேவர்கோயில் , 

சிலை , ( ஒரு மருந்து விளைவுப்பாடாண 3. மருதநிலத்தூர் . 
முப்பத்திரண்டினொன்றென்பர் .) நிக்கிரகம் - நாசம் , 2. கட்டுப்பாடு , 3 . 

தண்டனை , 4. தோல்வி . 
நி 

நிக்கிரகானுக்கிரம் - தண்டனையு மிரக் 
நி - இன்மை , அதிகம் , சமீபம் , நிச் கமும் , 2. இன்பதுன்பங்களூட்டல் . 
சயம் , வன்மை , விருப்பம் இவைக நிசம் நிச்சயம் , 2. உண்மை , 3. நாண 
கனாக் காட்டும் ஓர் உபசர்க்கம் . 

யம் . 
நிகடம் - சமீபம் , 
நிகண்டு சொற்பயன் விளக்கும் நூல் . நிசாகசம் - வெள்ளாம்பற்கொடி . 
நிகமம் - வேதம் , 2. கடைவீதி , 3. நக நிசாகம் - மஞ்சள். 
ரம் . 

நிசாகரன் - சந்திரன் , 
நிகர - ஒருவமச்சொல் , 

நிசாசரர்- அசுரர் , 2. இராக்கதர் . 
நிகரம் - கூட்டம் , 2. நி என்னு மெழு நிசாசரி - கூகை. 

நிசாடு - மஞ்சள் . 
- 

நிசாந்தம் - விடியற்காலம் , 2. வீடு , 
நிகர்வம் 

நிசாரணம்கொலை . 
நிகர் - உவமை , 2. பிரகாசம் , 3. சமா நிசாரம் - சாரமில்லாதது , 2. வருத்தம் 
னம் . 

நிசார் . 
நிகர்க்க - ( வி ) உவமிக்க , 2. போர்செ நிசாறு - 

ஓர்விதக் காற்சட்டை , 

நிசார்த்தம் - பாதிராத்திரி , 2. மெய் . 
ஒப்பு , 2. போர் . 

நிசானம் - ஓர் கட்பறை . 
-தோண்டில், 

நிசான் - கொடி . 
வி . நிறைவேற , 3. நிசி - இருள் , 2. மஞ்சள் , 3. பொன் . 
சிக்க , 

நிசிதம் - இகழ்ச்சி ,2. கூர்மை . 
மான காலம் . 

ரிசுவாசம் சிவாகம மிருபத்தெட்டினொ 
சம்பவம் 

ன்று , 2. வெளிக்கு விடும் சுவாசம் . 


நிசா - இரவு . 


த்து . 


. 


ய்ய 


நட 


நிருத 


307 


சிந்தி 


மை . 


11 படை . 


நிசுனம். நீர்க்கடம்பமரம் . 

நிணக்க- ( வி ) கொழுக்க , 2 . முடைய . 
திசை இரவு . 

நிணம் - கொழுப்பு . 
நிச்சம் நித்தம் . . 

நிணறு - உருக்கம் . 
நிச்சயம் - உறுதி , 2. தீர்ப்பு , 2. நியமம் . நிண்ட - ( வி ) கிண்ட . 
நிச்சயிக்க - ( வி ) உறுதிப்படுத்த , 2. தீர் நிண்ணயம் - நிச்சயம் . 
மானிக்க . 

நிதம் - நித்தியம் . 
நிச்சயிப்பு - உறுதிப்பாடு , 2. தீர்ப்பு . நிதம்பம் - மலைப்பக்கம் , 2. அல்குல் . 
நிச்சலம் - அசைவின்மை . 

நிதரிசனம் - திருஷ்டாந்தம் . 
நிச்சலும் - எப்பொழுதும் . 

நிதலம் - கீழேழுலகத்தொன்று . 
நிச்சித்தார்த்தம் - மணம் நடக்கவேண்டு நிதனம் - அழிவு. 

மென உறுதிபண்ணிக்கொள்ளுதல் , நிதார்த்தம் நிச்சயம் , 2. நீதி , 3. உண் 
நிச்சித்தம் - மனோலயம் . 
நிச்சிந்தன் - கடவுள் , 2.அருகன் . நிதானம் - நிச்சயம் , 2. நேர்மை , 3 . 
நிச்சிந்தை - நினைவற்றி ருக்கை . 

தீர்மானம் , 4. சமம் , 5. பிரமாணம் , 
நிச்சியம் - வெள்ளுள்ளி. 

6. உததேசம் , 7. மதிப்பு , 8. கோக் 
நிச்சுவாசம் -- சுவாசம் விடுதல் , 

கம் , 9. ஆதிகாரணம் , 10. பொன் , 
நிஷதம் - 
நிடதம் 

நிதானவன் - நேராளி . 
கிஷானி -- கையொப்பம். 

நிதானிக்க - ( வி ) நிச்சயிக்க , 2. உத்தே 
நிஷித்தம் - இகழ்ச்சி , 2. தவறு . 

சிக்க , 3. அனுமானிக்க , 
கிஷேதம்- விலக்கு , 2. ஒழிவு. 

நிதி - பொக்கசம் , 2.நிறைவு , 3. பொன் , 
நிடேதம்- 

4. ஆபரணத்திற்றொங்கணி . 
நிஷ்கம்- பொன்னிறை, 2. பொன் . நிதியம்திரவியம், 2 , கடவுள் மணி . 

நித்தம் - அனவரதம் , 2. நித்தியாக்கினி. 
நிஷ்கருஷம் - ) 

நித்தன்- - 

. 
நிட்கருடம் 

நிச்சயம் . 
நிஷ்கருஷை - 

நித்தியகருமம் - நித்திய விதி , 2. நித்திய 
நிட்கருடை 

பூசை . 
நிஷ்களங்கம் - 

நித்திய நைமித்திகம் - பூசனையும் விழா 
நிட்களங்கம் - 

வும் . 
. 

நித்தியப்படி - நாடோறும் . 
நிட்களம் - 

நித்தியபோகம் - குறையாச் சம்பத்து . 
- 

நித்தியவிதி - ஓமகுண்டம் . 
நிட்காமியம் 

நித்தியானந்தன்-கடவுள் . 
கிஸ்காரம் - நிந்தை , 

நித்திரை- உறக்கம் . 
நிக்ஷேபம்- 

நித்திலம் - முத்து . 
நிட்சேபம் 

- 
நிட்டூரம்- 

நிந்தகன் - பழி சொல்வோன் . 
நிஷ்டை- தியானம் , 2. அசையா நிந்தனை - நிந்தை . 

நிந்தாஸ்துதி - இதும்ல்போற் 
நிஷ்பலம் 

பயனின்மை 
ரிட்பலம் 

நிந்திகம் - கண்டங்கள் 
நிதேனம் கொலை , 


நித்தியன்- கடவுள். 


நிட்டை 


மை . 


தல் . 


தசமூலத்தொன்று . அது 


. 


தியக் 


308 


நிரப் 


மை . 


. 


நிந்திக்க- ( வி ) இகழ . 

நியதம் - இன்றியமையாமை . 
நிந்தை - தூஷணை . 

நியதி - செய்கடன் , 2. ஏற்பாடு , 3. ஊழ் 
நிபத்தி- உண்மை . 

4. முறைமை .. 
நிபந்தம் - கடமை . 

நியமம் - செய்கடன் , 2. முறைமை , 3 . 
நிபந்தனம் கட்டு 

நிச்சயம் , 4. தெரு , 5. கடைவீதி , 6 . 
நிபந்தனை - ஏற்பாடு , 2. கட்டுப்பாடு யோகத்தொன்று , 7. கோயில் , 8 . 
3. தண்டனை . 

டம் , 9. தீர்மானம் ; 10. நித்தியகரு 
நிபம் - உவமை , 2. காரணம் , 3. வஞ் மம் , 11. கோட்பாடு , 12 , வழக்கம் .. 
சனை . 

நியமனம் - கட்டளை . 
நிபாதம் - இறங்குதல் , 2. விழுதல் , 3. நியமிக்க - ( வி ) ஏற்படுத்த , 2. தீர்மா 
விடுகை , 

னிகா , 3. சங்கற்பஞ்செய்ய , 4 . 
நிபிடம் - நெருக்கம் , 2. மிகுதி . 

பிறப்பிக்க , 5. நிலைப்படுத்த 
நிபுணத்துவம் - சாமர்த்தியம் . நியமிதம் - நியமனம் பெற்றது . 
நிபுணன் - அறிஞன் , 2. மிகவல்லோன் , நியர்ப்புதம் - பதினாயிரங்கோடி . 
3. புதன் . 

நியாசம் - வைப்பு , 2 , நிம்பமரம் . 
நிப்பரம் - பாரமின்மை , 2. அசைவின் நியாயக்கேடு - நியாயமின்மை . 

நியாய துரந்தரன் - நியாயம் பேசு 
நிமலம் - அழுக்கின்மை . 

வோன . 
நிமலன் - கடவுள் , 2. சித்தன் . நியாயம் - நீதி , 2. இடம் , 3. நடு , 4 . 
நிமாசு - துருக்கர் தொழுகை. 

க்குவாதம் , 5. நன்னெறி , 6. வழக்கு , 
நிமி - சூரிய 

குலத்தரசரி லொருவன் . 7. ஆதாரம் , 8. தருக்கம் , 9. கட்டுப் 
நிமிடம் - 

பாடு , 10. போக்கு . 
காலநுட்பம் . 
- 

நியுதம் - நூறாயிரம் . 
நிமிண்டுதல் - ( தொ . பெ ) கிள்ளல் . நியோகம் கட்டளை . 
நிமித்தக்காரர் - வருங்காரியஞ் சொல் நியோகித்தல் - ( தொ.பெ ) ஏவுதல் . 
வோர் . 

நிரக்க- ( வி ) நெருங்க , 2. பரவ , 3. கல 
நிமித்த சூடாமணி ஓர் சகுன நூல். 
நிமித்திகன் - புரோகிதன் , 2. குறிசொ நிரக்கு 

சாமான்விலை . 
ல்வோன் 

நெரக்கு - 
நிமித்தியம் - சகுனம் , 2. காரணம் . நிரங்குசம் - கட்டுப்படாமை . 
நிமிர்ச்சி உயர்ச்சி , 2.நிமிர்வு , 3. நீட்சி . நிரஞ்சனம்- அழுக்கின்மை . 
கிழிர்தல் - ( தொ . பெ ) உயர்தல் , 2. நிரஞ்சனன் - கடவுள் . 

ஓடல் , 3. நீளல் , 4. வளர்தல . நிரஞ்சனி - பார்வதி . 
நிமிர்த்தல் - ( தொ.பெ ) நிமிர்த்துதல் . நிரட்சம் -- 
நிமிர்த்துதல் - ( தொ.பெ ) உயாத்துதல் , நிரக்ஷம் - பூகோள சமரேகை . 
2. நீட்டல் , 3. பிரித்தல் . 

நிரட்சரேகை 
நிமிர்ப்பு - நிமிர்ச்சி . 

நிரந்தம் - நெருக்கிடை . 
நிமிளை - அம்பரை . 

நிரந்தரம்எப்பொழுதும். 
நிமீலனம் கண்ணிமைப்பு , 2 . மரணம் . நிரந்தரன் - கடவுள் . 
நிமை - இமை . 

நிரப்ப - ( வி ) நிறைக்க , 2. பரப்ப , 8 . 
நிம்பத்தாரோன் - பாண்டியன் . 

பூர்த்திசெய்ய . 
அம்பம் - வேப்பமரம் . 

நிரப்பம் - பூரணம் . 
திம்மந்தம் , அக்கமின்மை, 

நிரப்பு - வறுமை , 2. குறைவு, 8. சோ 
சியக்குரோதம் - அலமரம் . 

ம்பு . 


க்க . 


நிலாம . 


மை . 


நிரோத 

309 
நிரம்ப ( வி ) நிறைய , 2. பொலிய , 3. நிர் - உறுதிப்பொருளையு நீக்கப்பொரு 
பருவமடைய , 4. முற்ற . 

ளையுந் தருமோருபசருக்கம் , அல் 
நிரயம் - நரகம் . 

நிரு என்றும் நிர் என்றும் வழங்கும் 
நிரல் ஒழுங்கு . 

நிர்க்குணன் - கடவுள் . 
நிரவ - (வி ) சமனாக்க , 2. குறைதீர்க்க, நிர்க்குண்டி- வெண்ணொச்சிச் செடி. 
3. சரிப்படுத்த . 

நிர்ணயம் - நிச்சயம் , 2. ஆராய்வு , 
நிரவம் - தொனிபின்மை. 

நிருணயம் 

3. தீர்ப்பு . 
நிராகரணம் - 

நிர்த்தாட்சிணியம் - கண்ணோட்டமில் 

. 
நிராகாரம் மறுப்பு . 

நிர்த்துளி- சருவநாசம் . 
நிராகிருதம் - தள்ளுண்டது . 

நிர்ப்பந்தம் - தொந்தரை 
நிரியாணம் - யானைக்கடைக்கண் , 2 . 
னைக்கடைக்கண் , 2. நிர்ப்புதம் - ஒரெண 

ண . 

நிர்மாணம் செய்கை . 
பிறவி நீங்கல் . 
நிரீட்சணம் - பார்வை , 

நிர்மாலியம் - பூசித்துக் கழித்தபொருள் 

நிர்வாகம் - நிருவாகம் . 
நிருதன் - இராக்கதன் . 

நிர்விகற்பம் - வேறுபாடின்மை . 
நிருதி - தென்மேற்றிசைப் பாலன் , 2 . 

நிலக்கடம்பு - ஒருபூடு . 
முதலெழுவள்ளலி லொருவன் . 

நிலக்கடலை - வேர்க்கடலை . 
நிருபம் - கட்டளை. 

நிலக் கணம் - மூன்று நிரையசை யடுத்து 
நிருபன் - அரசன். 

வருஞ்சொல் . 
நிருமலன் - அருகன் , 2. சிவன் , 3. மல நிலக் காரை ஒரு முட்செடி . 
த்துடக்கற்றவன் . 

நிலக்குமிழ் - ஒரு செடி , 
ருமித்தல் - ( தொ.பெ ) ஆராய்தல் , 2. நிலக்கூந்தல் - எலிச்செவிப்பூதி . 
உண்டாக்குதல் . 

நிலப்பனை - ஒரு பூடு , (நிலப்பனைச் 
நிருவகித்தல்- ( தொ பெ ) தாங்குதல் , 

கிழங்கு ,) 
நிலைப்படுத்தல் , 

நிலப்பாகல் 
கிருவாணம்- இருக்த வத உபநிடதங் நிலப்பாகை- ஒருபூடு, 
களுளொன்று , 2. உடையின்மை , 3. நிலப்பால 
பிறப்பொழிபு. 

நிலப்பாவாடை - நிலத்தினடக்க விரிக 
நிருவாணி - உடையிலான் , 2. சிவன் , 

கும் புடவை . 
8. அருகன் . 

நிலப்பொட்டு - மண்ணைத் தேய்த்திடு 
நிருபணம் - ஆராய்கை, 

திலதம் , 2. ஒருவகைக் காளான் . 
நிரை- ஒழுங்க , 2 வரிசை , 3. படை நிலம் கொசுகு . 
வகுப்பு , 4. பசு , 5. பசுக்கூட்டம் , நிலயம்- ( பூமி , 2. இடம் , 3. பிரதா 
6. நிரையசை . 

நிலையம் னஸ்தானம் , 4. நிலை , 
நிரைச்சல் - மறைப்பு , 2. ஓர் விளையா 5. காயில் , 6. மருதநிலத்தூர் , 7 
ட்டு , 3. இரவல் . 

இலக்கு , 8. படி , 9. இல் , 10.கூத்து 
நிரையம் - நரகம் . 

நிலவ - 
நிரோட்டம்- மிறைக்கவியினொன் நிலாவ - 

(வி) பிரகாசிக்க , 2. வழங்க 
நிரோஷ்டம்- று ; அது : இதழ் நிலவடலி - சிறுபனைமரம் . 
முயற்சியாற் பிறக்குமுயிரும் மெய் நிலவு- ஒளி , 2. சந்திரிகை , 8. சர் 
யும் உயிர்மெய்யுமின்றிவரப் பாடப் நிலா- திரன் . 
படுவது . 

நிலாக் கொழுந்து- இளம்பிறை 
ரோதம் - ஆணவமலம் . 

நிலாமணி - சந்திரகாந்தம் ; மணிடால் , 


* 


3. துறவ . 


நிலாமுகிப்புள் சகோரம் , ( சக்கர நிவிர்த்தி - பிராயச்சித்தம் , 2. ஒழிப்பு, 

310 

நிறுவா 
- வாகப்புள் ) 
நிலாமுற்றம் - நிலாக்காலத் துலாவச் நிவிர்த்திக்க ( வி ) விலக்க 
செய்யும் வீட்டின் வெளி 

நிவேசம் - மாளிகை , 2. பிரவேசம் 
நிலாவிரை - ஓராவிரை, 

நிவேசனம் - வீடு , 2. ஊர் .. 
நிலுவை - இறுத்துமிஞ்சினதொகை. நிவேதனம் - ஒப்புவிக்கை , 2. நைவேத் 
நிலை - குணம் , 2 தேர்த்தட்டு , 3. கதவு தியம் , 3. சொல்லுங்க. 
நிலை . 4. இல்லிடம் , 5. தொழில் , 6. நிவேதிக்க ( வி ) நைவேத்தியஞ்செய்ய 
சரியை முதலியன, 7.உறுதி , 9. மதம் , நிவேத்தியம் - நைவேத்தியம் , 
9. வைதீகநிலை , 10. கிரகநிலை , 11. நிழ்லல் ( தொ . பெ ) நிழலுதல் . 
முறைமை , 12. ஆதனம் , 13. ஆபர நிழலி - காற்று . 
ணத்திற்றெங்கணி , 14. வசிக்கும் நிழலுதல் ( தொ . பெ ) நிழல் செய்தல் 
டம் , 15. இடம் , 16. பூமி , 17. கா நிழல் - சாயை , 2. விம்பம் , 3. முன் 
லம் , 18. தாண்டுதுறை . 

னடையாளம் , 4. வெறுந்தோற்றம் , 
நிலைகலங்குதல் - ( தொ . பெ ) தடுமா 

5. தஞ்சம் , 6. குளிர்ச்சி , 7. அருள் 
றல் . 

8. செல்வம் , 9. ஒளி , 10. நோய் , 
நிலைகுலைதல்-( தொ . பெ ) நிலைகெடு 

11. நீதி . 
தல் . 

நிழற்ற ( வி ) நிழல்செய்ய , 2. நுண் 
நிலைக்கடகம் - பெருங்கூடை. 
நிலைக்கல்- ஆட்டுக்கல் . 

மையாக , 3. ஆதரிக்க. 
நிலைக்களம்- இருப்பிடம் . 

நிறக்க - ( வி ) நிறமாக , 2. நிறம்பிடிக்க , 

3. சீர்ப்பட . 
நிலைக்கால் வாசற்கால் . 
நிலைக்குடி - பழங்குடி . 

நிறம் - வருணம் , 2. உடம்பின்மேனி , 
நிலைபரம் - உறுதி . 

3. சாயம் , 4. ஒளி , 5. குணம் , 6 . 
நிலைப்பாடு - உறுதிப்பாடு , 

மார்பு . 
நிலைமை 

குணம் , 2. தன்மை, 8. நிலை நிறுக்க- (வி ) தூக்க .. 
வரம் , 4.உண்மை , 5. பூஸ்திதி , 6. நிறுதிட்டம் நேரேநிற்கை , 2. நெறிப்பு . 
உறதி . 

நிறுத்த - ( வி ) நிற்கச் செய்ய , 2. தடுக்க , 
நிலையங்கி உடன் முற்று மூடுகிற சட் 

3. தாமதப்படுத்த , 4. முடியச்செய் 

ய , 5. பரிபாலக்க, 6. பலிப்பிக்க , 
நில்லாமை - அநித்தியம் , 2. உறுதிப் 7. தள்ளிவைக்க , 8. சீர்திருத்த , 9. 

வைக்க , 10. ஸ்தாபிக்க , 11 நியமி 
நிவகம் கூட்டம் . 

க்க , 12 நன்னெறியில் நிறுத்த , 18 . 
நிவக்க 
( வி ) உயா . 

மனதைநிறுத்த , 14. உத்தியோகத் 
நிவர்த்தித்தல்- ( தொ . பெ ) விட்டு நீங் தில் வைக்க , 15. ஒப்புவிக்க 
குதல் . 

நிறுத்தம் - நிறுத்தி வாசிக்கை. 
(தொ.பெ ) பொடியா நிறுப்பான் - துலா , 2. துலாராசி , 8 . 

- தல் , 2. மொய்த்தல் . நிறுக்கிறவன் . 
நிவாசம் - இருப்பிடம் . 

நிறுப்பு நிறுத்துகை , 2. ஸ்தாபிப்பு , 3 . 
நிவாதகவசர் - தோயமாபுரத்தசுரர். வைப்பு , 4. தாமதிப்பு , 5. பரிபாலிக் 
கிவாரணம் நீங்குகை, 2. ஒழிப்பு. 
நிவாரம்-தடை , 

நிறுவ- ( வி ) செங்குத்தாய் நிறுத்த , 2 . 
சிலிர்த்தாளம் -சவதாளத்தொன்று . நாட்ட , 3. வைக்க 
சிலிர்க்கன் அரவி . 

நிறுவாணம் நிருவாணம் . 


டை , 


படாமை . 


கை . 


நின்று 


ரணமாக . 


311 

நீதம் 
நிறை - தராசு , 2. பாரம் , 8. துலா 

நீ 
ராசி , 4. நூறுபலம் , 5. மிகுதி , 6 . 
நிறைவு , 7. நீர்ச்சால் , 8. மாட்சிமை , நீகம் - தவளை , 2. மேகம் . 
9. அழிவின்மை , 10. முறையினிலை நீகாசம் -உவமை. 
மை , 11. , 12. வரை நீகாமன் 
யறை , 13 , தைரியம் , 14. மனவுறுதி , நீகான் - 

, - மாலுமி . 
15. நீதி , 16. கற்பு . 

நீகாரம் - பனி . 
நிறைகலை - பூரணாமிசம் , 2. பூரண நீக்கம் - நீங்குகை , 2. பிளப்பு , 3. நீளம் . 
தேயசு , 3. பூரணசந்திரன் , 4. முழுக் நீக்கல் - ( தொ.பெ ) அகற்றல் , 2. கொ 
காட்சி , 5. பூரணசத்தி , 6. முழு ல்லல் , 3. மாற்றல் , 4. தள்ளல் . 
வெறி . 

நீக்கு - விலக்கு , 2. பிளப்பு , 3. மீதி ,. 
நிறைக்க - ( வி ) நிறையச்செய்ய , 2 நீக்குப்போக்கு - இடைவெளி, 2. வழி 

மிகுதியாக்க , 3. திணிக்க , 4. பரவச் வகை, 3. கிரியைக்கிரமம் , 4. உபா 
செய்ய . 

யம் . 
நிறைசெல்வன் - குபேரன் . நீங்க- ( வி ) பிரிய , 2 , சிதற , 3. மாற , 
நிறைதருதூறு- சீந்திற்கொடி 

4. விலக , 5. கழிய , 6. தள்ளுண்ண 
நிறைமொழியாளர் - சான்றோர். 7. நீந்த , 8 , பிளவுபட , 9. அகல . 
நிறைய - ( வி ) மிக , 2. பூரணப்பட , நீசகன் - கீழ்மகன் . 
8. பெருக, 4. திருத்தியாக, 5. பரிய நீச்சல் - நீந்துகை, 2. ஆழம் , 8. மீன் 

நீச்சு- கவிச்சு . 
நீஞ்சுதல் ( தொ.பெ ) நீந்துதல் . 

நீடாணம் - 
நிற்குணம் - குணாதீதம் . 

நீட்டாணம் - 
நிற்பாக்கியம் - ஏதுமின்மை . 

நீடிக்க - ( வி ) நீள , 2. ஆயுசுநீடிக்க , 8 . 
நிற்புதம் - ஒரெண் . 
நிற்றல் ( தொ . பெ ) நிலை நிற்குதல் , 2 நீடு 

நெடுங்காலமட்டும் . 
நிற்குதல் . 

நீதேல் ( தொ . பெ ) நீளுதல் , 2. நிலைத் 
- . 

திருத்தல் , 3. நெடுங்காலத்திற் கிருத் 
- 

தல் . 
நினைதல் ( தொ . பெ ) நினைக்குதல் . 
நினைத்தல்- ( தொ.பெ ) ஆலோசித்தல் , நீட்சிமை நெடுமை . 

நீட்சி- நீளம் , 2. விசாலம் . 
2. தியானித்தல் . 
நினைப்பு எண்ணம் , 2. ஞாபகம் , 3. நீட்ட - ( வி ) நீடிக்கச்செய்ய , 2. அடி 
பாவனை , 4. நோக்கம் , 5. விழிப்பு , 

த்து நீட்ட , 3. ஈய , 4. தாமதப்படு 
6. நினைப்பூட்டுங் குறிப்பு , 7. வீண் 

த்த , 
தோற்றம் . 

நீட்டம்- நீளம் . 

நீட்டிக்க - ( வி ) நெடும்பொழுதாக , 2 . 
நின்று - ஓரசைச்சொல். ( உ - ம் .) சொல் 

தாமதிக்க , 3. முடிக்க . 
விநின்றான் " சொன்னான் என்பது பொ நீட்டு -ளேம் . 
ருள் . 

நீட்டுப்போக்கு - அகல நீளம் , 2. திராணி . 
நின்றுசிணுங்கி சிரியாணங்கை , ( ஒரு நீட்பம் - நீளம் .. 
செடி 

நீண்டவன் - 
நின்று - - 
னொன்று . 

நீதம் - நன்னெறி , 2. p . 


நிஸ்காரம் - இகழ்ச்சி, 


நிலைநிற்க. 


நின் 


உனது . 


312 


நீலோற் 


- 


தி - நியாயம் , 2. தகுதி , 3. பிரமாணம் நீர்ச்சுனை - நீர்த்தடாகம் . 
4. நன்னெறி , 5. முறைமை , 6. நீர்ச்சூலை - அண்டவாயு. 
உண்மை . 

நீர்ச்சோறு - பழஞ்சோறு . 
நீதிபரன் - கடவுள் , 2. நீதியுள்ள அர நீர்த்தால் ர சலதாரை , 2. நீரோட்டம் 
சன் . 

நீர்த்தானம் - உதயத்திற்கு நாலாமிட 

மிடம் . 
நீத்தம் - வெள்ளம் . 

நீர்த்திவலை - நீர்த்துளி 
நீத்தார் - முற்றத்துறந்த முனிவர் . 

நீர்த் தூம்பு - மதகு . 
நீத்து நீந்தல் , 2. நீந்துபுனல் . 

நீர் நாள் - பூராடம் . 
நீந்த - ( வி ) நீரில் நீந்த , 2. நீந்தியேற , நீர்நிலை - குளம் , 2. நீரளவு 
8. கடக்க , 

நீர்ப்பஞ்சு - கடற்காளான் . 
நீபம் - கடம்பமரம் , 2. உத்திரட்டாதி நீர்ப்பனை - புல்லாமணக்கஞ்செடி . 
நாள் . 

நீர்ப்பாடு - விஷக்கிராணி , 2 , நீரழிவு, 3 . 
நீப்பு துறவு , 2. பிரிவு . 

தீர்க்குறைவு . 
நீமம் - ஒளி . 

நீர்ப்புடையன் - ஓர்பாம்பு . 
நீம்பல் வெடியுப்பு . 

நீர்மட்டம் -சரி மட்டம் பார்க்குங்கருவி , 
நீர - குணத்தையுடையன . 

நீர்மீட்டான் - தண்ணீர்மிட்டான் . 
நீரம்- தண்ணீர் . 

நீர்முகம் - இறங்குதுறை , 2. நீர்ப்பெரும் 
நீரரமகளிர் - நீரில் வாழுந் தெய்வப்பெ 

கின் முனை . 
ண்கள் . 

நீர்மை - நிலைமை , 2. குணம் , 3. ஒப் 
நீரழிவு - ஓர் நோய் . 

புரவு . 
நீராசனம் 

நீர்வாரம் குளநெல் . 

நீலங்கட்டுதல் - ( தொ.பெ ) நீலந்தீர்தல் , 
நீராம்பல் ஆம்பற்கொடி , 2. ஓர்நோய் 2. பெரும் பொய்கூறல் , 
நீராவி கேணி , 2. புகை . 

நீலந்தர் - இராகம் பாடு : வார் . 
நீராழி கடல் . 

நீலபுஷ்பம் - விஷ்ணுகரந்தைப்பூடு , 2 . 
நீராழிமண்டபம் - குளத்தின டுவே கட் எட்டிமரம் , 
டிய மண்டபம் . 

நீலமணி - நீலரத்தினம் , 2. கண்ணிற் 
நீரெட்டி - ஒரு மரம் . 

கருமணி . 
நீரேற்றம் - நீர்ப்பெருக்கு , 2. சலதோ நீலமேனியன் - மகாவிஷ்ணு . 
ஷம் , 3. ஒர்நோய் . 

நீலம் - நீலநிறம் , 2 நீலச்சாயம் , 3. ஓரி 
நீரோசை மகிழ்ச்சி . 

ரத்தினம் , 4. கறுப்பு , 5. இருள் , 6 . 
நீரோருகம் - தாமரை . 

கருங்குவளை , 7. விஷம் , 8. காற்று , 
நீர் - சலம் , 3. இரசம் , 3. ஈரம் , 4 . 9. பனைமரம் . 
பொழிநீர் , 5. மூத்திரம் , 6. பூராட நீலன் - சனி, 2. ஓர் வானரப்படைத் 
நாள் , 7. குணம் , 8. நிலை . 

தலைவன் , 3. ஓரரசன் , 4. கொடியன் , 
நீர்க்க- ( வி ) நீராக . 

5. நீலியென்னும் பைசாசத்தால் கொ 
நீர்க்கமல்லி ஒரு நீர்ப்பூண்டு , அல்லி . ல்லப்பட்ட ஓர் வணிகன் . 
நீர்க்குண்டி - வெண்ணொச்சிச்செடி . நீலாம்பரன் - புலபத்திரன் . 
நீர்க்குளரி - கல்லாரச்செடி, 

நீலாம்புரி - ஒரிராகம் . 
நீர்க்குறிஞ்சா - ஒரு செடி . 

நீலி - நீலிப்பூண்டு, 2. கறுப்பு , 3. காளி, 
நீர்க்கொழுந்து - நீர்முகம் . 

4. துரக்கை , 6. பார்வதி , 6. மிரு 
நீர்க்கோத்தை - ஓர்வகைத் தண்ணீர்ப் தோன்றி மரம் , 7. கொடியன் , 8 
பாம்பு . 

பாம்பு விஷப்பல்விலொன்று . 
நீர்ச்சலை - குளிசலை . 

நீலோற்பலம் - கருங்குவளை 


நீராஞ்சனம் - ஓர் ஆலாத்தி , 


புண் 


நுண்ணி 


யாக , 
துவள் . 


நக்கு 

313 
நீல் - காற்று , 2. நீலம் 

நுங்க ( வி ) விழுங்க . 
நீவ- ( வி ) தடவ , 2. பூச , 8. உருவி நுங்கு - பனையிளங்காய்க் குள்ளிருக்கும் 
விட் . 

கொட்டை , 2. பனையிளங்காய் . 
நீவரம் - சலம் . 

நுங்கை-உன்றங்கை . 
நீவாரம் - குளநெல் . 

நுசுப்பு - இடை 
நீவான் - மீகாமன் . 

நுடக்கம் - நுட்பம் , 2. தள்ளாட்டம் , 8 . 
நீவி சீலை , 2 கொய்சகம் . 

முடக்கம் . 
நீவியம் சீலை . 

நுடக்குதல் - ( தொ . பெ ) மாய்த்தல் . 
நீவிர் - நீங்கள் இந்து முன்னிலைப் பன் நுடங்க - ( வி ) தள்ளாட , 2. முடங்க, 
மைப்பெயாகளினொன்று . 

3. துவள , 4. நுட்பமாக . 
நீழல் - நிழல் , 2. ஒளி, 3. நோய் . நுட்பம் - நுண்மை, 2. சொற்பம் , 3 . 
நீளம் - நெடுமை , 2. தூரம் , 3. தாமதம் . சூட்சம் , 4. ஓரலங்காரம் அஃது 
நீளிநெடியன் , 2. நெடிது . 

குறிப்பாற் கருத்தறிவித்தல் , 6. எளி 
நீளிக்க- ( வி ) நாட்போக , 2. நெடுநாளி து , 6. திட்பம் . 
ருக்க , 3. நீள , 4 தாமதிக்க . 

நுணக்கம் - முடக்கம் , 2. அசைவு . 
நீள் - நீளம் , 2. உயர்ச்சி , 3. ஒளி . 

துணங்க- ( வி ) மெலிய , 2. நுண்மை 
நீறணிந்தோன் - வென் . 

3. முடங்க , 4. வாட , 5 . 
நீறு - சாம்பல் , 2. திருநீறு , 3. புழுதி , 4 . 
சுண்ணம் . 

நுணங்கு - நுண்மை , 2. தேமல் . 
நீறுபதேல்- ( தொ . பெ ) நீறாகுதல் , 2. நுணல - தவளை, 2. ஓர்மீன் .. 
அழிதல் . 

நுணல் - தவளையினோர் பேதம் . 
நீறுபூத்தல் ( தொ . பெ ) சாம்பற்பொ நுணவு-சுணாமரம் , 2. தணக்கமரம் . 
டித்தல் , 

நுணவை - தணக்கமரம் . 
நீற்ற (வி ) பஞ்சலோக முதலி பவற்றை நுணா- தணக்கமரம். 
நீறாக்க , 2. நீறாக்க , 3. பொடி நுணாச-( வி ) தடவ . 

நுணாவ- ( வி ) தடவித்தெரிய . 
கீற்றுப்பெட்டி - எண்ணெயூற்றுங் கூ நுணி - முனை. 
டை , 2. பிட்டுச்சுடும் பெட்டி . நுணிக்க- ( வி ) நுட்பமாகச் செய்ய , 2 . 

கூர்மையாகப் பார்க்க . 
நுணித்தல் - குணம் . 

நுணுக ( வி ) நுண்மையாக , 2. குறுக , 3 . 
நுகம் - நுகத்தடி . 

கூர்மையாக . 
நுகம்புரட்டி - கட்டுக்கமையாத எருது , நுணுக்க- ( வி ) நுண்மையாக்க , 2 , 4 

கூரா 
2. ஒழுங்கு தவறுகிறவன் . 

கக , 3. பொடி பாக்க . 
நுகர - ( வி ) தின்ன , 2. விழுங்க , 3. நுணுக்கம் - நுண்மை , 2. கூர்மை , 3. 
அனுபவிக்க . 

சூட்சம் , 4. அடக்கம் , 6. உலோபத் 
நுகர்ச்சி 

உண்கை , 2. அனுபோகம் . 
நுகர்வு - 

நுணுங்க- ( வி ) நுண்மையாக 
நுகைய - ( வி ) தளர , 2. இளக , 3. நெ நுண் - அணு . 
கிழ . 

நுண்ணிச்சிறை கொசுக்கட்டை 
நுக்க- ( வி ) தளரச்செய்ய , 2. பொடி 
யாக்க . 

நுண்ணிடை- சிற்றிடை , 2. பெண் 
துக்காங்குலை காய்விழுந்த பனங்குலை . நுண்ணியர் - அறிவுடையோர் , 2 . 
நுக்கு - எட்டிமரம் : 

திரியர் . 


செய்ய . 


* 


நு 


உ 


தனம் . 


குருவி . 


மக் 


ல்ல . 


நுனி 314 

நூன்மு 
நுண்மை - நேர்த்தி , 2. வேலைத்திறம் , 3. நுனிக்க - ( வி ) கூராக்க 

நுட்பம் , 4. கூர்மை , 5. ஆழ்ந்த நுனை - முனை . 
தன்மை . 

நுன் -உனது . 
நுதம்ப - ( வி ) நனைந்திளக , 2. நனைந்த 

ழுக்காக . 
நுதல் ( வி ) கருத , 2. குறிக்க , 3. சொ நூக்க- ( வி ) தள்ள , 2. செலுத்த 

நூக்கம் - தோதகத்தி மரம் . 
நுதலணி இலம்பகம் , நுதலணிமாலை .) நூங்க - (வி ) அதிகரிக்க 
நுதலிப்புகுதல் - முப்பத்திரண்டுத்தியி நூங்கு - பெருமை , 2. மிகுதி . 
னொன்று , அஃது சொல்வனென்று நூதனம் - புதுமை, 2. நவமானது . 
கூறிப்புகுதல் . 

நூபம் - எருது , 2. எருக்கஞ்செடி . 
நுதல் நெற்றி , 2. புருவம் , 3. சொல் , 

நூபுரம் - காற்சிலம்பு , 2. பாதகிண் 
நுதி - முனை . 

கிணி . 
நுதுக்க- (வி ) அவிக்க , 2. அழிக்க , 8 , 

நூர - ( வி ) அவிய , 2. ஆற , 8 . பதன 
அழுத்த, 4. அடக்க. 

ழிய , 
துந்த- ( வி ) தூண்ட , 2. தள்ள .. 

நூர்க்க - ( வி ) அணைக்க , 2. ஆற்ற 
நுந்தை - உந்தை . 

நூலாதாரம் - முதல் புத்தகம் . 
நுபம் 

நூல் - இழை , 2. கல்விநூல் , 3. சாஸ்தி 
- 
நும் - விரவுத்தினை முன்னிலைப்பன்மை , 

ரம் , 4. எண்ணம் , 5. பூணூல் , 6 . 

பொருத்தனை நூல் , 7. தாலிநூல் , 8 . 
2. ஒருசாரியை . 

எற்று நூல் . 
நுரை - பேனம் , 2. குமிழி , 3. வெண் 

நூல்வல்லோர் - கல்விமான்கள் , 2. மந் 
ணெய் , 

திரியர் . 
நுரைக்க- ( வி ) துரையுண்டாக . 
நுவணம்- நுண்மை , 2. , பஞ்சுநூல் , 

நூவு - எள் . 
நுவவண - 3. கல்வி நூல் , 4. தினை நூழில் - குவியல் , 2. படர்கொடி , 8 . 

கொடிக்கொத்தான் , 4. கொலை , 5 . 

யானை . 
நுவல ( வி ) சொல்ல . 
நுவல் - சொல் . 

நூழை - நுண்மை , 2 சிறுதுவாரம் . 
நுழாய்ப்பாக்கு - முதிராப்பாக்கு . 

நூற - ( வி ) அழிக்க , 2. நசுக்க . 
நழந்த- ( வி ) பதுங்க, 2. மறைய , 8. நூறு - ஒரெண் , 2. ஒர் வழக்க வாழ் 
நகர , 4. கவர , 5. நுழைக்க . 

தது . 
நுழுவல் - நுழாய்ப்பாக்கு , 2. நழுவல் . நூறை- மலங்குமீன் . 
நுழைக்க- ( வி ) உட்செலுத்த, 

நூற்பா - சூத்திரப்பா , 2. தறியிற்பிணைக் 
நுழைச்சல் - நுழைவழி . 

கும்பா . 
நுழைய - புக , 2. அகப்பட , 8. பதிய , நூற்றாறு - நூனாழி ,. 
4. வஞ்சகமாய்ச்சார . 

நூனம் - குறைபாடு , 2. உண்மை . 

அருமை பெருமை . 
நுளம்பு 2. - 
ஓவளானம் , 2 , குருடு . 

நூனாழி நாடா . 
நுளையர் - நெய்தனிலமாக்கள் . நூன்மடந்தை - சரச்சுவரி 
நுள்ளான் - ஓர் சிற்றெறும்பு . நூன்முகம் - பாயிரம் . 
துன்ளுதல் ( தொ.பெ ) கிள்ளுதல் . நூன்முடிபு - நூலினது பொருணோக் 
நுனி - முனை , 2. நுண்மை , 

நூன்முடிவு -1 கம் . 


. 


மா . 


315 


நெய்த 


நெடுந்தகை - பெருங்குணத்தையுடைய 


வன். 


ணம் . 


நெகல்- ( தொ . பெ ) நெகிழ்தல் . நெடுந்துயில் - நீண்ட தூக்கம் , 2. மர 
நெகிடி - நெருப்புக்குவை . 
நெகிழம் - பாதச்சிலம்பு . 

நெடுந்தெரு - இராசவீதி, 2.நேரான தெரு 
நெகிழி - நெருப்புறுவிறகு, 

நெடுப்பம் - நீட்சி , 
நெகிழ்க்க - ( வி ) தளர்த்த , 2. நசுக்க , நெடுமை - நீட்சி , 2. உயரம் , 3. நீண் 
3. பிரிக்க , 4. மலர்த்த 

டது , 4. பெண்மயிர் . 
நெகுதல் - ( தொ.பெ ) உருகுதல் , 2. நெடுமொழி - தற்புகழ்ச்சி , 2. புகழ்ச்சி . 
கரைதல் . 

நெடும்பயணம்- நெடும் பிரயாணம் , 2 . 
நெக்கல் - தளர்ந்தது , 2. அறக்கனிந் 

மரணம் . 
சது , 3. உக்கல் .. 

நெடும்பா - ஆடாதோடை , ( ஒரு மருச் 
நெக்குதல் ( தொ . பெ ) கிளப்பல் , 2 . 

திச் செடி . ) 
துரத்தியடித்தல் . 

நெட்ட - ( வி ) தள்ள , 2. சீக்க . 
நெக்குரோதம் - ஆலமரம் . 

நெட்டி- நெட்டை ; அஃது : யாக்கைக் 
நெசவு - நெசவுத்தொழில். 

குற்றத்தொன்று , 2. ஓர் புல் . 
நெச்சி - கடுக்காய் . 

நெட்டிலிங்கு - அசோகமரம் . 
நெஞ்சகம் நெஞ்சு . 

நெட்டில் - மூங்கில் . 
நெஞ்சாங்கட்டை- நெஞ்செலும்பு , 2. நெட்டு காம்பு , 2. குலை . 

நெட்டுதி 
சவஞ்சுடுவதற்கு நெஞ்சில் வைக்குங் 

நெட்டுத்தி 

ஓர்வித சங்கு . 
கட்டை , 3. துராலோசனை . 

நெட்டுரம் கிட்டூரம் . 
நெஞ்சாங்குலை -ாரற்குலை . 

நெட்டை - நெடுமை , 2. முழுவெலும்பு , 
நெஞ்சு - மனம் , 2. மனச்சாட்சி , 3. மா 

3. நெட்டி . 
ர்பு , 4. தொண்டை , 5. தைரியம் , 6 . 

நெண்ட- ( வி ) நெளிய . 
துணிவு . 

நெத்தலி 

- 
நெடநெடெனல் - ஈரடுக்கொலிக் குறி 
நெடி . -சிள்வண்டு , 2. மிளகாயின்காரம் , நெம்பு -இருகூர்ஆணி , 2. ஏணிப்படி, 

நெம்ப- ( வி ) கிளப்ப . 
8. நாற்றம் . 

3. ஏற்றமடலாணி , 4. உலுக்குமரம் , 
நெடிக்க - ( வி ) நீடிக்க 

5. விலாவெலும்பு . 
நெடியோன்-துளசிச்செடி , 2. திரிவிக் நெய் - நிணம் , 2. கிருதம் , 8. உதிரம் , 
கிரமனான விட்டுணு . 

4. சித்திரைநாள் . 
நெடிலி - கடற்பறவையிலொன்று .. 

நெய்க்க - ( வி ) கொழுக்க , 2. கசிய . 
நெடில் - நீளம் , 2. நெட்டெழுத்து , 3. நெய்க்குறி - தேரையர் செய்த வொரு 
மூங்கில் . 

நூல் , 
நெடு - நீண்ட . 

நெய்க்கொட்டான் - பூவந்திமரம் . 
நெடுக - ( வி ) நீடிக்க , 2. உயா , 3 . 

3. நெய்ச்சட்டி - ஒரு கீரை 
மறைந்துபோக , 4 , சாக , 

நெய்ச்சிட்டி - சிற்றிலைச்செடி . 
நெடுக்கு - நீட்சி . 

நெய்ச்சுட்டி - ஓர் கீரை . 
நெடுங்கணக்கு - நூலாதாரம் , 2. பெருந் நெய்தல் - ஆம்பல் , 2. ஐந்நிலத்தொ 
தொகை , 3. பழக்கடன் . 

ன்று ; அது : 

கடலுக்கடல்சார்ந்த 
நெடுங்கழத்தன் - ஒட்டகம் . 

இடமும் , 8. இரங்கலாகிய உரிப் 
நெடுங்குரலன் - கழுதை. 

பொருள் . 


ப்பு . 


நெத்திலி ஓர்பொடிமீன் . 


a 


நிமிட்ட , 6. கெட்டித்தனமாய நடத்த நெல்ல சாலி , 2. நெற்பயிர் , 8. ஓர் 

சொல் , 2. கொல் 
நெருஞ் 316 

நெற்றி 
நெய்தற்பறை சாப்பறை . 

நெருட- ( வி ) இழைபொருத்த , 2. தட 
நெய்தற்றெய்வம் - வருணன் . 

வ , 3. நிமிண்ட் , 4. வஞ்சிக்க . 
நெய்தை - பெருமை , 

நெருடன் - வஞ்சகன் . 
நெய்த்தோர் - இரத்தம் . 

நெருடு - நிமிண்டுகை , 2. இழைப்பொ 
நெய்ப்பு - புல்லாமணக்கஞ்செடி , 2 . ருத்து , 3. தடவுகை , 4. நூல்நெரும் ,, 
கொழுப்பு . 

5. கருகல் , 6 சொற்சங்கடம் , 7. மய் 
நெய்ய ( வி ) ஆடைமுதலிய நெய்ய , க்கவெழுத்து , 8 , வஞ்சனை . 
நெய்யரி - பன்னாடை . 

நெருநல் - முன்னை நாள் , 2. சற்றுமுன் . 
நெரட- ( வி ) வருத்தமாக, 2. தடவ . நெருநெருத்தல்- ) ஒலிக்குறிப்பு , 2 . 
நேரி- நெரிவு , 2. சேலையின் முரிப்பு , 3. நெருநெரெனல் - சீக்கிரக்குறிப்பு . 
மடிப்பு . 

நெருப்பு - அக்கினி . 
நெரிக்க- ( வி ) நொறுக்க , 2. கையை கெரேலெனல் ஒலிக்குறிப்பு . 

- ளவு . 

நெல்லி - ஒருமரம் . 
நெரிஞ்சி - நெருஞ்சில் , ( ஒரு முட்பூண் நெளி - ஒர் மோதிரம் . 
டு ; இது : தசமூலத்தொன்று .) 

நெளிச்சல் - ( தொ . பெ ) வளைதல் . 
நெரிதர - ( வி ) முறிந்தோட , 2. சாய் . 
நெரியாசம்- 

நெளிய (வி ) ஊர, 2. கெந்த , 3. நகர 

4. கூன , 5. வளைய . 

நெளியல் நெளிவுள்ளது . 
நெருக்க- (வி ) ஒடுக்க , 2. சனம்நெரு 

நெளி-பேசலாலெழுமொலி . 
க்க , 3. ஒட்ட , 4. இறுக்க , 5. பல 
வந்தம் பண்ண , 6. கொடுமை செய்ய , நெற்நெறெனல் - ஈரடுக்கொலி 

விக்கு 
7. வருத்த , 8. சண்டையிற்கிட்ட , 

றிப்பு . 
9. சீக்கிரப்படுத்த, 10. ஈசக்க , 11 நெறி - சுளுக்கு , 2. கண்மண்டைக்குழி , 
அடாச்செய்ய , 12. வருந்திக்கேட்க , 

3. வழி , 4. நீதிமார்ககம் , 5. யதார்த் 
13. தாக்க , 14. அடைக்க , 15 . 

தம் , 6. நீதி , 7. விதம் , 8. செவ்வை , 

9 வரிசை , 10. குணம் , 11. வாழை 
சுருக்க , 16. தொடர , 17. பரம்ப . 

ப்பட்டையினடி. 
நெருக்கம் - அடர்வு , 2. தழைட்பு , 3 . 
நெருங்குகை, 4. வேலைச்சங்கடம் , 5. நெறீக்க- ( வி ) செவ் ? வநிற்க , 2. புரு 
ஒடுக்கம் , 6 இடைவிடாமை , 7. பல 

வம் நெளிக்க , 8 , மயிர்சுருள , 4 . 
வந்தம் , 8. கொடுமை , 9. துன்பம் , 

கோபத்துடன் பார்க்க , 5. செவி 
10. வியாதி மும்முரம் , 11. கிட் 

நிமிர்த்த , 6. சிலுப்ப , 
டினவுறவு , 12 , கை இறுக்கம் . 

நெறிக்கோரை - ஒருபுல் . 
நெருங்க- ( வி ) அடர, 2. கிட்ட , 3. அரு 

நெறிமை - நீதி . 
காக, 4. தொடா , 5. கொடுமையாக , நெற்ற- ( வி ) தள்ள .. 
6. வருந்த , 7. மும்முரிக்க , 8. சிறி நெற்றி - நுதல் , 2. தண்டிகையின் தலை 
தாக , 9. நசுங்க , 10. பின்செல்ல . ப்பு , 3. வீட்டின் முகடு , 4. முன் 
- 

னணி , 5. மலையுச்சி , 6. மரத்தினுனி 
லல் , 8. செறிவு . 

7. படைவகுப்பு . 
நெருஞ்சி- நெரிஞ்சில் ; அது : கொ நெற்றிக்கண்ணன் - சிவன் .. 
நெருஞ்சில் - டி நெருஞ்சில் , செப்பு நெற்றிச்சுட்டி - ஓராபரணம் , இதனை 
நெருஞ்சில் , பெருநெருஞ்சில் , யானை நிகண்டிற் சுடிகையென்பர் . 
நெருஞ்சில் எனப் பலவகைப்படும் . நெற்றிப்பட்டம் ஓராப்ரணம். 


நெரியாசி - எரிகாசு. 


நேரம் 


817 


நைதிகை 


நே 


நெற்றிமுட்டு - சரிநேர் , 2. எதிர்கை நேரலர் - 

பகைவர். 
மரம் , 3. கைமரத்தினடி , 4. முட் நேரார் 
டுச்சந்து , 

நேரி- சோழதேயத்தோர் மலை . 
நெற்றியற் கல்வைத்தல் - ஓர் தண் நேரிசம் - எறிபடை , 
டனை . 

நேரிட - ( வி ) எதிராக , 2. சம்பவிக்க , 
நெற்று - உலர்ந்த பழம் . 

8. கைகூட , 4. ஏதுவாக . 
நென்பு - பழு , 2. மர ஆப்பு . நேரிழை - பெண் . 
நென்மா - அரிசிமா, 

நேரேடு - நாவன்மரம் . 
நென்னல் 
நேற்று . 

நேர் - செவ்வை , 2 , ஒழுங்கு , 3. நெறி , 

4. உவமை , 5. நீளம் , 6. வரிசை, 7 . 

நேரசை , 8. எதிர , 9. உடன்பாடு , 
நே - அன்பு . 

10. கற்பு , 11. நுணுக்கம் , 12. பாதி , 
நேசம் - அன்பு . 

13. ஆனை சத்தியம் , 
நேசன் - சிநேகன் , 2. பத்தன் . நேர்ச்சி - இணககம் , 2 , தகவு , 3. சம் 
நேசிக்க - சினேகிக்க , 2. சினேகம்பா மதம் , 4. பிரதிக்கினை , 5. சினேகம் , 
ராட்ட . 

6. நேர் . 
நேட - ( வி ) தேட , 2. விரும்ப , 3. நாட நேர்த்தி -சிறப்பு , 2. திருத்தமுள்ளது , 
நேத்தி - 

3. நேருதல் . 
நேர்த்தி - நேர்ச்சி . 

நேர்பட - ( வி ) சந்திக்க , 2. இணங்க , 
நேற்றி - 

3. சம்மதிக்க , 4. சிநேகிக்க . 
நேத்திரம் - கண் , 2. பட்டுவஸ்திரம் . நேர்பாடு -- நீதி , 2. நேர் . 
நேபாளம் - ஓர் தேயம் . 

நேர்பு - நீளம் , 2. எழுச்சி , 3. சந்திப்பு , 
நேமகம் - ஏற்பாடு , 2. காணிக்கைப் பிர 

4. போக்கு . 
திஷ்டை , 8. விவாகவாக்குத்தத்தம் . நேர்மை - செவ்வை , 2. நிதானம் , 3 . 
நேமனம் - நியமனம் . 

உண்மை . 4. அறம் , 5. நுண்மை , 6 . 
நேமி - வட்டம் , 2. சக்கராயுதம் , 3 , திருத்தம் , 7. சமம் . 
உருளை , 4 , கடல் , 5. பூமி , 6. மூங் நேர்வளம் - செவ்வழியாழ்த்திறம் , 2 . 
கில் , 7. சக்கரவாகப்புள் . 

பாலையாழ்த்திறம் . 
நேமித்தல் - ( தொ . பெ ) நியமித்தல் . நேர்வாளம் - நேர்வாளக்கொட்டை . 
நேமிநாதம் - ஓரிலக்கணநூல் . நேர்வான் - சித்திரைநாள் , 
நேமிநாதன் - கடவுள் , 2.அருகன், 3. நேற்றி - செவ்வை . 
மகாவிஷ 
ஷண 

நேற்று - முன்னை நாள் . 
நேமிப்புள் - சக்கரவாகப்புள் . 
நேமியான் மகாவிஷ்ணு 

நை 
நேமியோன் - 
நேம்பல்- ( தொ, பெ ) அரிசி முதலிய நை - ஓரிகழ்ச்சிக்குறிப்பு. 

நைகரம்-துன்பம் . 
வற்றைப் புடைத்து கல்லாய்தல் . 
நேயம் - நன்மை , 2. அன்பு , 3. நெய் , நைசிகம்- காக்சை , 2. நாசியிற்புகு 

4. நிலப்பனை, ( ஒருபூடு , நிலப்பனைக் கைசியம்- த்து மருந்து .. 
கிழங்கு ) 

ல . நச்சியம் - தாழ்வு . 
நேர - உவமை உருபு . 

ஓர் காவியம் . 
- 2. 
யம் , 4. குறித்த காலம் . 

00 நட்டிகம் ஒருவகை விரதம் . 
நேரம் குற்றம் , 2. அபராதம் ,, நைதிகை - முல்லை . 


ப 


கொண்ட 


318 


கொள்க 


நைமிசாரணியம் - ஓர்வனம், 


மை . 


நொ 


நைதெனல் - இரககக்குறிப்பு , 2.மெ / நொண்டி - முடவன் , 9. நொண்டி நாட 

விவின் குறிப்பு , 3. மனநோதல் . கம் , 3. முடம் , 4. பொய்க்காலால் 
நைத்திகம் - நித்தியத்துவம் . 

நடிப்போன் . 
நைநையெனல் - இகழ்ச்சிக்குறிப்பு . நொதி - பெருஞ்சேறு . 
நைபுணன் - நிபுணன் . 

நொதிக்க - ( வி ) பொங்க , 2. சீக்கட்ட , 
நைமிசம் 

3. ஊற, 4 நுரைக்க , 6. கொப்புளிக்க 

நொதுக்க- ( வி ) அவிக்க . 
நைமித்தியம் - பொருத்தமுடையது . நொது நொதுப்பு - இளக்கக்குறிப்பு . 
நைய - ( வி ) அவசமாக . 

நொதுமலர் - அயலோர் . 
தையல் மெலிவு , 2. துன்பம் . 

நொதுமல் - அயல் . 
நையாண்டி - பரிகாசம் , 2. இகழ்ச்சி , நொந்தலை பலவீனம் , 2. வறு 
நையாயிகம் ஓர் மதம் , 

நொந்தவலமை 
நையாயிகன் - நையாயிக மதானுசாரி . நொப்பு - ஆட்டின் முலையிற் சுற்றிய 
நைருதி தென்மேற்றிசை . 

ஒலை , 2 , தடை . 
நைவளம் குறிஞ்சி யாழ்த்திறம் . நொய் - இடிததவரிசி , 2. இலேசு , 8 . 
நைவு - சைதல் . 

மென்மை . 
நைவேதனம் - நிவேதனம் . 

நொய்து நொய்மை, 2. விரைவு . 
நைவேத்தியம் தேவர்க்குச் சமர்ப்பிப் நொய்மை - மென்மை , 2. தளர்ச்சி , 3 . 

பாரமின்மை , 4. மிருதுத்துவம் , 5 . 
உடையுந்தன்மை , 6. இலேசு , 7 . 

இழிவு, 8 , வறுமை , 9. பலமின்மை , 
நொ - துன்பம் , 2. நோய் . 

10. மனத்திடமின்மை , 11. மன 
நொங்கு - நுங்கு . 

உருக்கம் . 
நொசிமெல்லியது . 

நொய்யவன் - எளியவன் , 2. இழிஞன் . 
நொசிய- ( வி ) நுண்மையாக , 2. வருந்த நொய்யெனல்- நுண்மைக் குறிப்பு . 
நொசிவு - துவள்வு, 2. நுண்மை, 8. வரு நொய்வு - மெலிவு . 
த்தம் . 

நொரு - பயிரினடியில் முளைப்பது , 2 , 
நொச்சி - ஒரு செடி ; அது : கருநொ காய்ப்புமாறின பின்னரும்பும் பிஞ்சு . 
ச்சி , நீர்நொச்சி , வெண்ணொச்சி எனப் நொரு கை - தீன்பண்டம் . 
பலவகைப்படும் , 2. சிற்றூர், 3. மதில் . நொருக்குதல் - ( தொ . பெ ) அடித்தல் , 
நொடி - கைநொடி , 2. காலநுட்பம் , 8 . 2. நெரித்தல் . 
விடுகதை , 4. பள்ளம் , 5. சொல் , 

நொருங்குதல் - ( தொ.பெ ) நெரிதல் . 
நொடிக்க - ( வி ) விரல் நொடிக்க , 2. நொருவல் - நொருங்குண்ட தூன் . 
பால்சுரக்க , 8. சொல்ல , 4. இரக நொலை 
சியமாகச் சொல்ல , 5 சாடையாகப் நோலையல் அப்பவருக்கம், 
பேச, 6. அழிக்க . 

நொவ்வ- ( வி ) நோவ , 2. மெலிய . 
நொக்ேகுநொக்ேகெனல் - ஒலிக்குறி நொவ்வு - நொய்மை , 2. உடையுத்தன் 

ப்பு , 2. பாதகுரட்டினொலி , 3. அல மை , 8. வாட்டம் , 4. நோ . 
ப்பல் , 4 . படபடத்தற்குறிப்பு . நொளநொளக்க- ( வி ) மிருசுவாக , 
கொெேகாடுக்க ( பி ) கடிக்க, 2. நடுக் கொளுநொளுக்க- 2. குழைய. 
காயிருக்க , 

நொளுக்கல் - பிஞ்சு , 2. இளம்பா 
கோடை - விலை , 2. விற்றல் .. நொளுவல் 

. 

க்கு , 
கோண்ட - ( பி ) கொண்டிகடக்க, 9. கொள்கல் - முகத்தல் , 2. அச்சக்குறி 
விழுக்க. 

ப்பு . 


போய் 


319 


பட , 


மை . 


நொள்ளல் - கண்குழிதல் , 2. அளம்பு , நோய்க்க ( வி )மெலிய , 2. வாட , 3. சார 
8. கொசுகு . 

மொழிய . 
நொள்ளை - குருடு , 2. நாகரவண்டு . நோய்ச்சல் நோய் கொள்ளல் . 
நொறிதல் - விரைவு . 

நோய்ஞ்சல் இளைப்புள்ளது . 
நொறீல்- அடக்கம் , 2. விரைவு . நோய்முகன் -சனி. 
நொறுக்க- ( வி ) பொடியாக்க , 2. நருக்க . நோலாமை - தவமின்மை , 2. பொறை 
நொறுங்க ( வி ) பொடியாக , 2. துக்கப் 

யின்மை . 

நோவு - நோய் , 2. வருத்தம் . 
நொறுவை 

நோழிகை- நூல்தாறு . 

சிற்றுண்டி . 
நொறுவைப்பண்டம் 

நோற்க - ( வி ) தவஞ்செய்ய , 2. சகிக்க 
நொற்பம் -- நொய்து , 

நோற்பு - தவம் , 2. விரதம் . 
நொன்னை - நையாண்டி , 2. பரிகாசம் . போனாமை- தவமின்மை , 2 , பொறுத் 
நோ 

தலில்லாமை . 

நோனார் - தவமில்லார் , 2. பகைவர் . 
நோ- வருத்தம் , 2. வியாதி , 8. துக்கம் , நோன்பு - தவம் , 2. விரதம். 
4. சிதைவு , 5. பலவீனம் , 8. இன் நோன்மை பொறுமை , 2. தவம் , 8 . 
. 

வலிமை , 4. பெருந்தன்மை . 
நோக - (வி ) வருந்த , 2. அழுகிப்போக , நோன்றல்- ( வி ) தள்ளல் , 2. பொறுத் 
3. துக்கப்பட , 4. வறுமைப்பட , 5 . 

தல் , 
நொந்துபேச . 

நோன்றாள் - வலிய கால் . 
நோக்க- ( வி ) பார்க்க , 2. நேர்பார்க்க , 
8. மனஞ்செலுத்த , 4. கடாட்சிக்க , 
5. கவனிக்க , 6. ரகம் காக, 7 . 

ப - இருடதில் ஓர் பாகத்தைக் காட்டு 
இரட்சிக்க , 
நோக்கம் - பார்மை , 2. எண்ணம் , 3 . 

மொரு கீழ்வாயிலக்கக்குறி . 
கண் , 4. தோற்றம் , 5. தன்மை , 8 . 

பஃறாழிசைக் கொச்சகக்கலிப்பா - பல 
போக்கு , 7. கணிசம் , 8. விருப்பம் , காயும் பெற்றுவருவது . 

தாழிசைகளோடு மற்றையுறுப்புக்க 
9. கவனம் , 10 , கடாட்சம் , 11. அ 
முகு, 12. உயர்ச்சி, 13.கிரக் காக்கு . பஃறீ - ஒடம் , 2. மரக்கலம் , 8. ஒரே 
நோக்கர் - கழைக்கூத்தர். 

வதி நட்சத்திரம் . 
நோக்காடு நோதல் , காடு தொழிற்பெ பஃறொடை வெண்பா - நான்கடியின் 
யர் விகுதி . 

மிக்க பலவடிகளைப் பெற்று வரும் 

வெண்பா. 
நோக்குவித்தை - ஓர் தந்திரவித்தை . 
கோஞ்சல் 
மெலிதல் . 

பகடம் - தந்திரம் . 
நோடாலம் - உல்லாசம் , 2. பரிகாசம் . பகடி - பரிகாசம் , 2. விகடம் , 3. அகசி 
நோட்டம் பணநோட்டம் , 2. கணிப்பு, 

யக்காரன் . 
8. வெல்லமுயறுகை . 

பகடு - பெருமை , 2. எருது , 3. பொதி 
நோண்ட - ( வி ) தோண்ட , 2. முகக்க , எருது , 4. எருமைக்கடா, 5 . 
8. சொற்பமாய்த்திருட , 4 , நிமிண்ட , யானை , 6. ஒடம் , 7. தெப்பம் . 
5. கிள்ள , 6. கிளற . 

பகடை - சூதின் குயத்தில் ஒன்று , 2.சக் 
நோதல - கோய் , 2. தரித்திரம் . சிலிச்சாதி , 3. அதிஷ்டம் , 
நோம்பு போன்பு . 

பகட்ட - ( வி ) நாகரிகங்காட்ட , 3 அரோ 
நோய் - சைதல் , 2. பழம்பிணி , 8. வருத் சிக்க , 8. நித்திரைமயக்க , 4. மயக்க, 
தம் , 4 , அழலுகை . 

5. வஞ்சிக்க , 


* 


பகா 


820 


பங்க 


பகட்டு.பிரகாசம் , 2. மயக்கம் , 3.வெளி 1.பகீரதி - கங்கை . 

வேஷம் , 4. நாகரிகம் , 5. இறுமாப்பு . பகீரிதேல் 
பகண்டை - கவுதாரி . 

பதீரெனல் 
பகந்தரம் - ஓர் குதநோய் . 

பகுக்க- ( வி ) பிரிக்க , 2. ஈய , 8. தறிக்க , 
பகபகெனல் - ஈரடுக்கொலிக்குறிப்பு , 4 துண்டிக்க . 
2. வெம்புதல் . 

பகுதி - பங்கு , 2. திறை , 3. படை . 

. 
பகம் - அவாவின்மை , நச்சுரத்தன்மை , பகுதி - இயல்பு , 2. சொன் முதனிலை. 
கர்த்தி , செல்வம் , ஞானம் , வீரிய பகுவபஞ்சம் - உபநிடதமுப்பத்திரண்டி 
மென்னு மறுகுணம் , 2. அழகு , 3 . னொன்று . 
கொக்கு . 

பகுளம் - கிருட்டிணபக்கம். 
பகர ( வி ) சொல்ல , 2. கூற , 8. விற் பகை - வெறுப்பு , 2. பகைஞன் , 8 . 
பகரம் - மினுக்கம் , 2. அலங்காரம் , 3 . விரோதம் . 
ப எனும் எழுத்து , 

பகைக்க - ( வி ) விரோதிக்க . 
பகரிப்பு - மினுக்கு . 

பகை ம விரோதம் . 
பகர்ச்சி - சொல் , 

பகோளம் - வானவட்டம் . 
பகலவன் - சூரியன் , 2. பரணிநாள் . பக்கணம் வேடர் வீதி , 2. ஊர் . 
பகலோன் - சூரியன் . 

பக்கணம் - 
பகல் - பகற்காலம் , 2. மத்தியானம் , 8. பக்ஷணம் பற்பல தீவிற்பண்டம் . 

பிரகாசம் , 4. சூரியன் , 5. முகூர்த பக்கம் - புறம் , 2. அருகு , 3. இடம் , 
தம் , 6. நாள் , 7. நடு , 8. நுகத்தாணி . பக்ஷம் - 4. பிரிவு , 5. நட்பு , 6 . 
பகல்மானம் - பகனாழிகை . 

பட்சம் கோட்பாடு , 7. புட்சிறகு . 
பகவதி - தருமதேவதை , 2. பார்வதி , 3. பக்கரை - அங்கவடி. 
துர்க்கை . 

பக்கர் - இனத்தார் . 
பகவதிநாள் - பூரநான் . 

பக்கல் - பககம் , 2. இனம் , 
பகவன் - கடவுள் , 2. அருகன் , 3. சிவன் பக்கா - பெரியது . 

4. திருமால் , 5. பிரமன் , 6. புத்தன் , பக்கி 
7 . 

பறவை . 
பகவான் - கடவுள் , 2. துவாதசாதித்தரி பக்கிட - ( வி ) திடுக்கிட , 2. வெடிக்க . 
லொருவன் . பக்கு - மரப்பட்டை , 2. புண்ணசறு , 

8 . 
பகவு - பிளப்பு , 2. துண்டு . 

பற்பற்று , 4. சளிப்பக்கு , 5. பொரு 
பகழி - அம்பு , 2.அம்பின்குதை . க்கு . 6. பிளப்பு . 
பகன் - துவாதசாதித்தரிலொருவன் , 2. பக்குப்பக்செனல்- அச்சக்குறிப்பு , 2 . 
பகாசுரன் . 

மிகுதிக்குறிப்பு . 
பகன்றை - சிறுகிறுப்பைச் செடி , 2. பக்குவம் - தகுதி , 2 முதிர்ச்சி , 8. திராணி , 

சிவதைககொடி , 8. சீந்திற்கொடி . 4. ஆத்துமபரிபாகம் , 5. தெருட்சி , 
பகாதரவைரி - வீமன் . 

6. போக்கு . 
பகாலம் - கபாலம் . 

பக்குவர் - மோட்சபக்குவர்; அவர் : கரு 
பகிடி - விகடம் , 2. பரிகாசம் , 3. பகி மகாண்டிகர் , ஞானகாண்டிகர் , பக்தி 
டிக்காரன் . 

காண்டிகர் . 
பகிர- ( பி ) பக்கிட . 

பக்தன் - பத்தன் . 
பகிரங்கம் -- மறைப்பின்மை . 

பக்தி - பத்தி . 
பகிரண்டம் - அண்டத்தின்வெளி பங்கஜம்- 
பகினி உடன் 
பிறந்தாள் . 

பங்கசம்- 

தாமரை . 
பகீரதன் - சூரியகுலத்தாசரிலொருவன் . பங்கயம் 


பசான் 


321 


பச்சை 


. 


} 


பசு 


பங்கம் - வேறுபாடு , 2. தோல்வி , 8. வெ பசி உணவைத்தகிக்கும் அக்கினி. 
ட்கம் , 4. முடம் , 5. ஈனம் , 6. மான பசிக்க- ( வி ) பசியெழ . 
பங்கம் , 7.அலை , 8. குளம் , 9. துண் பசிதம் - திருநீறு . 
0 , 10. குழைசேறு , 11. பாவம் , 12. பசிரி ஓர் பூடு ; அது : கு 
புழுதி , 

பசிரிக்கீரை ரைப்பசிரி,பெரும் 
பங்கம்பாலை - 

பயிரி 

பசிரி , வரட்பசிரி 
பங்கம்பாளை - ஆடுதின்னாப்பாலை 

எனப் பலவகைப்படும் . 
பங்கயத்தவன் - 

டெண்டசு , 2 , எருது , 3. இடப 
பங்கயன் பிரமன் . 

விராசி , 4. சீவனுடையது , 5. யாகத் 
பங்கயாசனன் 

துக்குரிய ஆடு , 6. மிருகம் . 
பங்கா - காற்றசைக்குமோர் கருவி . பசுங்கதிர் - இளங்கதிர், 2. சந்திரன் . 
பங்காரு - பொன் . 

பசுத்துவம் - ஆன்மதத்துவம் , 
பங்காளம் - ஒர்தேயம் , 2. ஒர் பண் . பசுநா - பராய்மரம் . 
பங்காளி - கூட்டாளி, 

பசுந்து - அழகு , 2. பசுமை , 3. மேன்மை . 
பங்கி- ஆண்மயிர், 2. மயிர் . 

பசுபதி -சிவன் . 
பங்கீடு - பங்கு . 

பசுமை - பச்சை , 2. செழுமை , 3 . 

குளி 
பங்கு - பகுதி , 2. நியமிப்பு , 3. பாதி , 4 . ர்ச்சி , 4. சாரம் , 5. பொன்னிறம் , 6 . 
கூட்டு . 

பசுமைச்சால்வை , 7. உண்மை , 8 . 
பங்கு - நொண்டி , 2. சனி . 

செல்வம் . 
பங்குசம் - தலைக்கோலம் . 

பசும்பிடி - பச்சிலைமரம் . 
பங்குனி ஓர் மாதம் , 2. உத்திரநாள் . பசும்புல் - பச்சைப்புல் , 2. விளைபயிர் . 
பங்கேருகம் - தாமரை . 

பசேரெனல் பச்சை நிறமாயிருத்தல் . 
பசக்க-( வி ) பசுமையாக , 2. துன்பத் பசை - பற்று , 2. பிசின் , 8. ஈரம் , 4 . 

தானிறம் வேறுபட , 3. மங்கிப்போக , சாரம் , 5. அன்பு , 6. கொழுப்பு , 7 . 
பசண்டை- பசுமை . 

இலாபம் , 8. விருப்பம் , 9. முழவின் 
- பசந்து 

மார்ச்சனை , 
கண்ணுக்கழகு, 2. நேர்த்தி . 

பசைய - ( வி ) அன்புகொள்ள , 2. சார 
பசபசக்க- ( வி ) தினவெடுக்க, 2. முறு முள்ளதாக, 3. இளக , 4. பிசைய , 
முறுக்க . 

5. ஒட்ட . 
பசப்பு ( வி ) ஏய்க்க , 2. ஓயாமற்பேச , பச்சடி - ஒருகறி . 
பசப்பு - பொன்மை , 2. பசுமை நிறம் . பச்சவடம் ஒருகைச்சிலை . 
பசமநத்திரம் - மரமஞ்சள். 

பச்சாத்தாபம் - அநுதாபம் , 2. இரக்கம . 
பசலை - காமத்தாலுண்டாம் பசப்பு. பச்சிமம் - மேற்கு , 2. பின் . 
பசளி- மடைமுகம் , 2. ஒரு கீரை . பச்சிலை - ஓர் மரம் , 2. பச்சைபிக , 3 . 
பசவள ஓர் கீரை , 2 , எருமுதலியவுரம் .. பசுமருந்து . 
பசறு - பச்சிலைச்சாறு . 

பச்சிலையோணான் - பச்சோந்தி 
பசனம் - சமையல் . 

பச்சுடம்பு குழந்தையினுடல் 
பசாசு - பேய் , 

பச்சை பசுமை , 2. வேகாதது , 8. இன 
பசா -ேமாசு . 

மை , 4. உலராதது , 5 . 

5. இடங்கள் 
பசாரி --விபசாரி . 

மொழி , 6. மரகதம் , 7. மகாவிட் 
பசார் . 

மனு, 8 , புதன் , 9. தெய்வழுவிய 
பஜார் 

வற்றிற்குப் படைப்பா , 10. உடம் 
பசானம் நெல் . 

பிற் குத்தும் பச் ,ை 11. மிகும் , 12 
பசான் 

தோல் , 18. பரிமளம் , 14 , புதர் 


பசுந்து ) 


ட . 


பார் 


ناساييه 


யன . 


பஞ்சா 

322 
பச்சைக்கூடு - தூலதேகம் . 

பஞ்சாயுதபாணி - மகாவிட்டு 
பச்சைச்சடையன் - வயிரவன் . பஞ்சாய் திரட்கோரைப்புல் . 
பச்சைப்பெருமாள் - ஓர்கெல் , 2. திரு பஞ்சாரம் - எருதுபரியிவற்றினாயுள், ! 
மால் , 

பழையது . 
பஸ்மம் - சாம்பர் , 

பஞ்சார்த்தல்- ( தொ . பெ ) பஞ்சாடுதல் 
பக்ஷ பறவை . 

பஞ்சானனம் - சிங்கம் . 
பஞ்சகம் - ஐந்தின்கூட்டம் . 

பஞ்சான் - பச்சைக்குழந்தை . 
பஞ்சகோலம் - சுக்கு , திப்பிலி , திப்பிலி பஞ்சி - தூறு , 2. சடைந்தது , 3. வருக் 
மூலம் , செவ்வியம் , சித்திரமூலமிவற் தம் , 4. சோம்பு , 5 . பஞ்சு . 
றின் சேர்க்கை , 

பஞ்சிகம் - தாளி, ( ஒரு படர்கொடி .) 
பஞ்சதாரை சருக்கரை 

பஞ்சிதம்விண்மீன் . 
பஞ்சபாணன் - காமன் , 

பஞ்சீகரணம் - பஞ்சபூத வமிசகூட் 
பஞ்சபாணி - பார்வதி 

டம் . 
பஞ்சபாதகம் - ஐந்து துரோகம் ; அவை : பஞ்சு - சீலை , 2. பருத்திப்பஞ்சு முதலி 
கொலை , பொய் , கள்ளுண் , களவு , 
குருநிந்தை என்பன . 

பஞ்சுரம் - ஓர்பண் , 2. குறிஞ்சியாழ்த்தி 
பஞ்சமம் சத்ததாளத்தொன்று . 

றம் , 3. பாலை நிலத்திராகம் , 
. 

- 
- 
சிறு பஞ்சமூலம் , பெரும் பஞ்ச பஞ்சூகம் - பெருமை 

லம் என விருவகைப்படும் . பஞ்சை தரித்திரம் , 2. இரப்போன் , 3 . 
பஞ்சம் - ஐந்து , 2. கருப்புக்காலம் , ( சிறு பலவீனன் , 
விலைக்காலம் .) 

படகம் -- போர்ப்பறை , 2. தம்பட்டம் , 
பஞ்சரம் -கூடு, 2. பன்னுங்கூடு , 3. மட் 8. திரைச்சீலை, 4. பரண் , 5. கவரி 
கலம் வனையுங்கூடம் , 4. இடம் , 5 . 

மான் . 
கழுகு , 

படகு சிற்றோடம் 

. படவு - 
பஞ்சரிக்க ( 1 ) உபசாரமாய்ப்பேச் , 2 , படக்குப்படக்கெனல் - ஈரடுக்கொலிக் 
கெஞ்சிக்கேட்க . 

குறிப்பு , 2. துடித்தல் . 
பஞ்சலிப்பு எளிமைகூறல் . படங்கன் - கடலினோர்மீன் . 
பஞ்சலோபி - மிகஉறுத்தன் , 

படங்கு - பெருங்கொடி , 2. மேற்கட்டி , 
பஞ்சவடி - ஒரு சுத்தம்தலம் . 

3. கூடாரம் , 4. பெருவரிச்சல் , 5 . 
பஞ்சவர் - பாண்டுமக்கள் 

மெய்போற் பேசுகை . 
பஞ்சவன் - பாண்டியன் . 

படபடத்தல் - தீவரித்தல் , 2. துடித் 
பஞ்சனம்- அழிவு. 

படபடப்பு- , தல் , 3. உதடேது 
பஞ்சா - மகமதியருடைய விழாக்களிற் டித்தல் , 4. கோபக்குறிப்பு, 5. ஈரடுக் 
கொண்டாடுமொரு சின்னம். கொலிக்குறிப்பு , 6. அடித்தல் , 
நசாங்குலம் - ஆமணக்களுசெடி . படபடெனல் - ( தொ . பெ ) மனதடித் 
பஞ்சாதேல் ( தொ.பெ ) கண்பஞ்சடை தல் , 2. துடித்துப்பேசல் , 3. அசை 

தல் , 4. வெடித்தல் , 5. தீவரித்தல் 
சக்சாமிர்தம் ஐந்தழுதம் : அவை சரு படப்பம் மருங்கினார்கம் . 

க்கரை, நெய் , தேன் , தயிர், பால் படப்பு சொல்ல , 2. வைக்கோற்போர் .. 
சாமிலம் - இலந்தை : புரியா ; படிப்பை பால் கொட்டில் , 2. கொல்க . 

-மார்சாங்க . 8. 50 , 4. மருலத்தார் 


பட O 


323 


1 


- 


| 


2 


படமஞ்சரி - ஓரிராகம் . 

படி-சோபானம் , 2. நிலை , 3. குணம் , 
படமாம் நெய்வார் கருவியில் ஒன்று . 4. பகை , 5. பூமி , 6. அங்கவடி , 1 . 
படம் - சீலை , 2. எழுதும்படம் , 8. திரைச் நிறையறிகருவி , 8. நூறுபலங்கொண் 

சிலை , 4. விருதுக்கொடி , 5. யானைமுக டது , 9. ஆள்படி , 10. விதம் , 11 . 
படாம் , 6. பாம்பின் படம் , 7. காலின் ஒப்பு , 12. உண்ணுமளவு. 
படம் . 

படிகம் - பளிங்கு , 2. கூத்து , 3. பிச்சை , 
படர- ( வி ) .செல்ல் , 2. கொடிட்ட , 3 , 4. வெள்ளிலோத்திரம் . 
ஓட , 4. பெருக , 5 , ஊர , 6. பரவ , படிக்க- ( வி ) வாசிக்க, 2. கற்க , 8 . 
7. நிகாக்க , 

பாட , 4. பழக . 
படரடி - தெறடிப்பு . 

படிக்கம் - தம்பலப்படிக்கம் . 
படரீ- செல்லுகை , 2. வழி , 3. நினைவு , படிக்காசு - இராமநாதபுரம் இரகுநாத 
4. துக்கம் , 5. நோவு , 6. பகை , 7 . சேதுபதியின் சமஸ்தானத்தில் ஓர் புல 
மேடு , 8. படைவீரர் . 

வன் . 
படர்க்கை மூன்றாமிடம் . 

படிக்காரம் சீனக்காரம் . 

| 
படர்ச்சி --செல்லுகை, 2. கொடி ஓடுகை, படிசம் - தூண்டில் , 
3. விரிவு . 

படிசு - நிலைமை . 
படர்தாமரை - ஒரு காப்பனோய் . படிதம் - கூத்து 
படலம் - கூட்டம் , 2 அதிகரிப்பு , 3. படித்தரம் - பெந்தனை . 

அடுக்கு , 4. நேத்திரப்படலம் , 5. அர படித்திரம் -- சூட்டிறைச்சி . 
தனக்குற்றம் , 6. தூசியின் மிகுதி , 7. படிப்பு- வாசிப்பு , 2. கல்வி , 3 . 

ழ 
நூலிற் பிரிவு . 

கம் . 
படலிகை பெரும்பீர்க்கு , ( ஒருகொடி ) , படிமதாளம்- 5 வதாளத்தொன்று . 
2. வட்டம் , 3. கைம்மணி , 4. இளை படிமம் - வெறியாட்டு , 2. வெண் 
ப்பு . 

படிமை தவவேடம் 
படலை - பூமாலை , 2. கோந்தமாலை , 3. படியகம் படிக்கம் 
முடிமாலை , 4. கிண்கிணிமாலை , 5. வா படியாம் ஓர் அரம் . 

படிவம் உடலுருவம் , வடிவம் , 3 . 
படல் ஓலைக்கதவு , 2. மறைக்கும்படல், சரீரம் , 4. நோன்பு , 5. சித்திரருபம் . 
படனம் - படித்தல் , 2. மனப்பாடம் . படிவர் - முனிவர் , 2. சடைமுடியோர். 
படன் - படைவீரன் . 

படிவு - கீழ்ப்படிவு , 2. அழுந்துகை, 3 . 
படாகி - புளுகுகிறவன் . 

குளித்தல் , 4. வணக்கம் . 
படாகை- கொடிச்சீலை , 2. கிராமம் . 

படிறு - பொய் , 2. வஞ்சனை , 3. திரு 
படாடோபம் - உடைப்பகட்டு 
படாந்தரம்- கோள் , 2. கட்டுக்கதை . படினம் - மன்மை , 2. பக்குவம் , 3 . 
படாபஞ்சனம் தீர்க்க நாரம் . 

வெற்றி , 
படாப்பழி பெரும்பழி . 

படீரம் சந்தனம் , 2. சிவப்பு . 
படாம் - சிலை , 2. திரைச்சீல , !}, பெருங் படீரிடுதல் 

ஒலிக்குறிப்பு . 
கொடி . 

படீரெனல் 
படாம் வீடு - கூடாரம் . 

படு - கள் , 2. குலை , 3. குளம் , 4. நன் 
படாரன் - பிடாரன் . 

படுகர் - பள்ளம் , 9. குளம் , 3. வயல் , 
- 

4. மருதநிலம் , 5. இழிந்தேறும்வமி . 
படாவள்சனம் கொடியவஞ்சனை , 3 . 

6. ஓர்சாதி , 
படாவருசனை . கடும்பொய் . படுகளம் 

அமர்க்களம் . 


யகன்ற பறை . 


, 


மை , 


منا 


824 


பட்டி 


பட்டசால- கூடம் . 


பைேக - ஆற்றங்கரையடுத்த நன்செய் பட்சி 

பறவை . 
புன்செய் . 

பக்ஷி - 
படுக்க- (வி ) கிடக்க , 2. போரடிக்க , 3. பட்சிக்க - (வி ) உண்ண , 2. அழிக்க 
தளவரிசை செய்ய , 4. பிடிக்க , 5. பட்டகசாலை - 
செய்ய , 6. கொல்ல . 
பக்ேகை - சயனிக்கை, 2. மக்கட்படுக் பட்டகம் - புழுக்கொல்லிச்செடி 
கை , 3. விலங்கின் படுக்கை , 4. வள் பட்டடை - குவியல் , 2. அடைகல் , 3 . 
ளத்தினடியில் பரப்பும் புல் . 

அடைகுறடு , 4. கம்மியர் கார்கசாலை 
படுதல் ( தொ.பெ ) உண்டாதல் , 2 . யும் , கருவியும் , 5. தாங்குகருவி , 6 . 
ஒலித்தல் , 3. சகித்தல் , 4. சாதல் , தானியஉறை , 7. தானியப்படுக்கை 
5. தாழ்தல் , 6. விளித்தல் , 7. பூத் 8. தோணிதாங்கி , 9. தாபரம் , 10 . 
தல் . 8. அகப்படுதல் . 

கழுத்தணி , 11. தாங்குபலகை . 
பதோ - திரைச்சீலை . 

பட்டடையார் - முதல் வேலைகாரர் 
படுத்தடி - முரட்டுத்தன்மை . 

பட்டணசுவாமி - ஓர்ஞானி . 
பத்ேதுவம் வலிமை . 

பட்டணம் - நகரம் . 
படுநிலம் பாலை நிலம் ( நீரில்லா நிலம் ), பட்டப்பகல் - நடுப்பகல் . 
2. மயானம் . 

பட்டம்நெற்றிப்பட்டம் , 2. ஆதிக்கப் 
படுமலைப்பாலை - ஓரிசை . 

பெயர் , 3. ஆளுகை , 4. பூண் , 5. பட் 
படுவர்-கள்விற்போர் . 

டை , 6. காற்றாடி , 7. சீலை, 8. வழி , 
படுவன் - ஒரு சிலந்தி . 

9. விலங்கின் படுக்கை , 10, கவரி 
பாவி - குறியவள் , 2. தொழுத்தை 

மா , 11. குளம் , 12. ஆயுதம் . 
படுவை தெப்பம் . 

பட்டயம் - வாள் , 2. சாதனம் . 
படை - அடுக்கு , 2. செதின் , 3. சேனை , பட்டறை - கண்டத்தணியு மோராபர 
4. திரள் , 5. போர் , 6. ஆயுதம் , 7 . ணம் . 
கருவி , 8. கலப்பையினோருறுப்பு , 9. பட்டன் - கலைஞானபண்டிதன் , 2. ஓர் 
கல்லணை , 10. சயனிக்கை . 

சாதிப்பிராமணன் , 3. கவிபாபேவன் . 
படைக்க- ( வி ) சிருஷ்டிக்க, 2. பரி பட்டா 

4. 
5. உடைத்தாக . 

பட்டா - பட்டயம் , 2. வண்டிற் சில்லு 
படைக்கலம் - ஆயுதம் , 2 . எழு . 

8 . களுக்குப் போடப்படுமோரிரும்பு 
எறிபடை . 

வளையம் . 
படைச்சால் - உழவுசால் . 

பட்டாங்கு - உண்மை , 2. மெய்போற் 
படைத்தோன் - சிருட்டிகர்த்தா. பேசுகை , 3. சித்திரச் சேலை . 
படையல் - நிவேதனப்பொருள் , 2. அடி பட்டாசு - சீனவெடி. 
க்குமடி . 

பட்டாடை - பட்டு வஸ்திரம் . 
படையாச்சி - ஒரு சாதி . 

பட்டாணி - ஓர்வகைப் பயறு , 2 , ஓர் 
படைவரம்- குதிரைச்சேணம் . 

சாதியான் , 3. ஓர் குருவி , 
படைவீடு - ஆயுதசாலை , 2. பாசறை. பட்டாபிஷேகம் - முடிசூட்டல் 
பட்கை பாம்பின் மேல்வாயினோர்பல் . பட்டாரகன்- அருகன் , 2. குரு , 8 , தே 
பட்சணம் 

வன் , 
பக்ஷணம்- உண்கை, 2. இரை . பட்டாளம் - படைவகுப்பு . 
பட்சணை 

பட்டி - ஆட்டுக்கிடை , 2. பாக்குவெற் 
பட்சம் 

நிலைச்சுருள் , 8. அட்டவனை , 3. விக் 
கிரமாதித்தன் மந்திரி , 5. களவு , 6 . 


பக்ஷம் கேசம், 


பவ 


325 


பண் 


1 


பட்டிகள் - திருடர்கள். 


தூர். 


நெகிழ்ச்சி , 7. வேசி , 8. பலகறை , 9. பணவன் - பணிசெய்மகன் ,, 
ஓர்செடி , 10 , தெப்பம் , 11. பிள்ளை , பணாடவி - ஆதிசேஷன். 
13 , நாய் , 18. நிலத்தின் அளவு . பணி - செய்கை , 2. தொழில் , 8. ஆபர 
பட்டி- இடம் , 2. சிற்றூர் , 3. சீலை . ணம் , 4. திருப்பணி , 5. வேலை , 6 . 

ஊழியம் , 7. தொண்டு , 8. கட்டளை , 

9. சொல் , 10. பட்டுச்சேலை . 
பட்டிகை- அரைநாண் , 2. முலைக்கச்சு , பணி பாம்பு . 

3. சீலை , 4. தெப்பம் , 5. தோணி , 6. பணிகாரம் - அப்பவருக்கம் . 
சீந்திற்கொடி , 7. சுவர்த்தலத்தின் சித் பணிக்க- ( வி ) சொல்ல , 2. கொடுக்க, 
திரக்கம்பி , 

3. கட்டளையிட , 4. தாழ்த்த , 5 
பட்டிடை - நந்தியாவட்டம் , ( ஒரு பூச் குறைக்க . 
செடி .) 

பணிக்கம் - திருத்தம் . 
பட்டிணிட பட்டினி . 

பணிக்கன் - கூத்தாட்டுவோன் , 2. சிலம 
பட்டி மண்டபம் - வித்தியாமண்டபம் . பம் பயிற்றுவோன் , 3. யானைப்பா 
பட்டிமை - வஞ்சகம் , 2. களவு . 

கன் , 4. ஆயுதம் பயிற்றுவோன் , 5 . 
பட்டியல் வலிச்சல் . 

பாத்தியா பன் , 6. கொற்றர் தலைவன் , 
பட்டினம் - சிறுநகர் , 2. நெய்தனிலத் 7. நாவிதன் , 8. விஷவைத்தியன் , 9 

சாராயங் காய்ச்சுகிறவன் . 
பட்டினவர் - நெய்த நிலமாக்கள் , பணிக்கு திருத்தம் , 2. சௌக்கியம் . 
பட்டினி - உண்ணாதிருத்தல் 

பணிக்கை நேர்த்தியாயிருக்கை . 
பட்டு - பட்டாடை , 2 மடிப்பு . 3 மேற் பணிதி - ஆபரணம் , 2.அலங்கரிப்பு . 
போர்வை , 4. சிற்றூர் . 

பணிய- ( வி ) தாழ , 2. வணங்க , 3 
பட்டுவாடா- சம்பள முதலிய கொடு இறங்க , 4. குறைய , 5. எளிமை 
பட்வாடா- த்தல் . 

யாக 
பட்டை - மரத்தோல் , 2. வாழைப்பட் பணியாரம் - பணிகாரம் 
டை , 3. சரிகைப்பட்டை , 4 பட் பணிபார் - பகைவர் , 
டைக்கோடு , 5. தோள் மூட்டு , 6. பணியினாக்கு - தண்ணீர்விட்டான் பூடு . 
பொற்சரிகைப்பட்டி , 7. கழுத்துப் பணிலம் -- சங்கு , 2. வலம்புரிச்சங்கு ,, 
பட்டை , 8. பனம்பட்டை , 9. இறை 8. சொல் . 
கூடை , 10. போதிகை, 11. மணியிற் பணிவிடை - குற்றேவல் , 2. வேலை , 3 
தீரும்பட்டை , 12. பட்டைத்தையல் , கட்டளை . 
18. பொடிப்பட்டை . 

பணிவு - தாழ்வு , 2. பதுங்குகை , 8 
பட்டைக்காறை- ஓர் கழுத்தணி . கீழ்ப்படிகை , 4. வணக்கம் . 
பட்டையம் - வாள் . 

பணை - பருமை , 2. பெருமை , 8. மரக 
பட்டோலை - அரசர் விடுந் திருமுகம் , 2 . கொம்பு , 4. மூங்கில் , 5. அரசமரம் , 

, 
எழுதச்சமைந்த ஒல்ல , 3. அட்ட 6. மருதநிலப்பறை , 7. முரசு , 8 . 
வணை , 4. ஒருவர் சொல்ல எழுதிய பறைப்பொது , 9. மருதநிலம் , 10 
ஒலை . 

வயல் , 11. குதிரைப்பந்தி , 12. வில 
பணதி - ஆபரணம் . 

ங்கின் படுக்கை , 13. பிழை . 
பணம்பருமை . 

பணைக்க- ( வி ) பருக்க , 3. தவற , 
பணம் திரவியம் , 2. பணம் , 3. காசு . செழிக்க , 
பணயம் - அடகு , 2. பணம் . 

பணையம் - பண்யம் , 
பணர் -மாக . 

பண் - இசைப்பாட்டு , 2. நிறைாரம் 
பணவம் - தம்பட்டம் . 

புள்ளவினை , 3. குரிரைக்கல்லனை , 4 . 


பண் 


396 


பதமை 


| 


தகுதி , 5. அமைவு , 6. வாகனங்களின் பண்ணை - வாரக்குடி , 2. குடும்பம், 8 . 
மேற்றவிசு , 7. மரக்கலத்தின் இ ஓர்செடி , 4. ஓர்வகைக்கீரை, 5. வில 

புறம் , 8. பாய்மரக்கயிறு , 9. தொண்டு . ங்கின்மேற்சேணம் , 6. வயல் , 7. வி 
பண்டகசாலை களஞ்சியம் . 

லக்கின் படுக்கை, 8. குளம் , 9 , மருத 
பண்டசாலை பண்ட்கசாலை , 

நிலம் , 10. மரக்கலம் , 11 , மகளிர் 
பண்டபதார்த்தம் - இரசநிரசவஸ்துக கூட்டம் , 12. மகளிர் விளையாட்டு . 
கள் . 

பண்வணயாள் - வயல்வேலைக்காரன் . 
பண்டம் - பொருள் , 2. பொன் , 3. சர பண்ணைவீடு - தானிய வீடு , 
க்கு , 4 , பணிகாரம் , 5. அறிவு . பண்பு குணம் , 2. விதம் , 3. தகைமை , 

, 
பண்டர் - பாடற்கீழ்மக்கள் . 

4 , சுபாவம் . 
பண்டனம் - போர் . 

பண்புரைப்பார் - தூதுவர் . 
பண்டாகி சேம்பு , ( ஒருசெடி .) 

பண்மை- தகுதி 
பண்டாரம் பொக்கசம் , 3. பொக்கிஷ பதகம் - பறவை , 2. பாதகம் என்பதின் 
சாலை , 3. பலபண்டம் , 

குறுக்கம் . 
பண்டாரம் - மடாதீனத்தான் . 2. மஞ் பதகளிக்க - ( வி ) மனந்தாம்ப 
சட்பொடி . 

பதகன் - கொல்வோன் 
பண்டாரி பொக்கிஷக்காரன் , 2. வே பதக்கம் - மார்பணி , 2. மாதரணிவ 
பாண்மை செய்வாரிலோர் வகுப்பு , டம் . 
3. 37 வாய்ச்சுயம்பாகி , 

பதக்கு -- குறுணி , இரண்டு மரக்கால் 
பண்டி - வண்டி, 2. உரோகிணி நாள் . 

கொண்ட அளவு . 
பண்டி - வயிறு . 

பதக்குப் பதக்கெனல் - அச்சக்குறி 
பண்டிகை - திருவிழா, 2. ஓர்வகைச் 

ப்பு . 
சிற்பவேலை . 

பதங்கமம் - பறவைப்பொது . 
பண்டிதம் - வைத்தியம் , 2. வித்துவத் பதங்கம் பறவை , 2. விட்டிற் பறவை , 
துவம் . 

3. பாதரசம் , 4. திராவகம் . 
பண்டிதன் - வித்துவான் , 2. வைத்தி பதங்கன் - சூரியன் . 
யன் , 3. புதன் , 4. சுக்கிரன் 

பதங்கு குழி , 2. ஓட்டுவரிசை , 8. பிள 
பண்டிலன் - தூதன் . 

ந்தபனையின்பாதி , 
பண்டு- பழமை , 2. முன் . 

பதசம் பறவை, 2. சந்திரன் . 
பண்டுசம் ஓமம் 

பதஞ்சலி ஒர் இருஷி . 
பண்டையர் - 

- முன்னோர் . 

பதஞ்சலியம்- பதஞ்சலி செய்த நூல் . 

பதடி --பதர் 
பண்ணவர் - முதற்கடவுளர், 2 வான பதட்டம் - பதற்றம் . 

வர் , 3. முனிவர் , 4. பாடகர் . பதணம் மற்றுண்பேடை , 2. மதில் . 
பண்ணவன் - தேவன் , 2. அருகன் , 3. பதத்திரம் - சிறகு . 

ஆசிரியன் , 4 திண்ணியன் பதத்திரி - பறவை . 
பண்ணிகாரம் - பலபண்டம் , 2.அப் பதநியாசம் ஓர்பூடு , 2. காலடி . 
பவருக்கம் . 

பதபதெனல் -- ரடுக்கொலிக்குறிப்பு . 
பண்ணியம் - விற்கப்படுபொருள் , 2. பதப்பாடு- மற்றுறுப்பு . 

பலபண்டம் , 8. அப்பவருக்கம் . பதமம் சந்திரன் , 2. பறவை, 8. விட் 
பண்ணியாசீவகம் --நடை 

மற்பறவை . 
ஆதல் ( தொ.பெ ) செய்தல் . பதமை -மிருது , 2. அமை , 8. ழெல் 
பவர் - குரைப்பாகர் , 2. யானைப் 

லோசை , 4. மெத்தொ . இணக் 
கம் , 6. தாழ்மை , 


| 


. 


. 


பதிக் 

317 
பதம் --பக்குவம் , 2. சோறு , 8. உண்னு தாழ்த்த , 6. எழுத , 7. பதியம் 
கை , 4. அழகு , 5. அறுகம்புல் , 6 . போட , 8. அடக்க , 
காலம் , 7. நாழிகை , 8. சிந்து . பதிக்கினி- புருஷனைக் கொல்கிறவள் . 
பதம் - கால் , 2. செய்யுளடி , 8. மொழி , பதிதம் வருணாச்சிரமந் தவறுகை 

4. இடம் , 5. வரிசை , 6. பதவி , 7. பதித்திரி உலைத்துருத்தி 
அடையாளம் , 8. வழி , 9. வீடுகட்ட பதிப்பு- பதித்தல் . 

நீல்லிடமறியத் தீட்டும் யந்திரம் . பதிமை - பிரரிமை . 
பதரி - இலந்தை மரம் . 

பதிய-( வி ) அழுந்த , 2. இழைக்கப்பட, 
பதர் - பதடி , 2. அற்பம் , 8. அறிவீனன் .. 8. முத்திரையழுந்த, 4. அமைய , 
பதலம் - பதனம் . 

5. தாழ , 8. எழுதப்பட , 7. குனிய , 
பகலை மலை , 2. சிறுமலை , 3. மத்தளம் , 8. தங்க, 9. பணிய . 
4. வாயகன்றபறை , 5. தாழி , 6. ஒரு பதியம் - பதிப்பது , 2. பாசி . 
நட்பறை , 7. தோணி . 

பதிரன் - செவிடன் . 
பதவி - வழி , 2. நிலை , 3. செல்வம் , 4. பதில் வதில் . 

. , 
லோகம் . 
பதவு - மெத்தனவு , 2. புற்கட்டு , பதிவு- அழுந்துகை, 2. தாழ்வு , 3. நிலாப் 
பதவை - வழி . 

பதிவு , 4. சாய்வு , 5. பழக்கம் , 6 . 
பதற் (வி ) பதைபதைக்க , 2. தவிக்க , கணக்கிற்பதிவு , 7. ஊன்றுகை , 8. சா 

3. திடுக்கிட , 4. அங்கலாய்க்க ந்தம் , 9. விலை தணிவு . 
பதனம் பத்திரம் , 

பதிற்றந்தாதி - பத்து வெண்பா பத்துக் 
பதனி பதநீர் , ( பனை ர .) 

கவித்துறை பொருட்டன்மை தோன் 
பதன் - பக்குவம் . 

றப் பாடப்படுமோர் பிரபந்தம் . 
பதாகன் - அரசன் . 

பதிற்றுப்பத்து - நூறு , 2. ஒருநூல் . 
பதாகினி - போர்ச்சேனை 

பதிற்றொன்பான்- தொண்ணூறு . 
பதாகை - விருதுக்கொடி . 

பதினாயிரம் - பத்சாயிரம் . 
பதாசனம் - பாதபீடிகை. 

பதுக்கம் ஒலிப்பு , 2. கபடம் , 3. பதுங் 
பதாதி- காலாள் , 2. சேனை , 8. படையி 

குகை , 4. ஒதுக்கம் . 
லோர்தொகை , 4. அங்கலாய்ப்பு . பதுக்காய் கூழை , 2. உள்ளான் குருவி , 
பதாரம் - கால் துகள் , 2. தெப்பம் . பதுக்கை - சிறுதிட்டை , 2. சிறுதூறு , 
பதார்த்தம் - கறிகள் , 2. பொருள் , 3. 3. டாறை 
பதப்பொருள் , 

பதுங்க- (வி ) ஒளிக்க , 2. பரிவிருக்க , 
பதி - இடம் , 2. வீடு , 3. ஊர் , 4. மருத 8. பின்னிற்க , 4.ஒடுங்க . 
விலத்தூர் , 5 , நகரம் , 6. பேயோட்ட பதுமகோசரம் - நாட்டியத்தில் ஐந்து 
வைக்கும் விளக்கு , 

விரல்களும் மேஞேக்கவிற்போல் 
பதி - தலைவன் , 2. கொழுகன் , 8. அர வளைத்துக்காட்டல் . 
சன் , 4. எப்பொருட்கு மிறைவன் , 6. பதுமநிதி - தாமரையுருவாய்க் கிடக்கும் 
மூத்தோன் , 6. குரு . 

ஒருவகை நிதி , 
பதிகம் பத்துச் செய்யுளாள் முற்றுப் பதுமபந்து - சூரியன், 2. தேன் . 
பெறுமோர் பிரபந்தம் , 2. முகவுரை, பதுமம் - தாமரை , 2. ஓர் புராணம் , 8 . 
8. பாரி . 

சோதிகாள் , 4. முடியுழப்பு... கோ 
பதிகன் காலாள் , க. வழிச்செல்வோன் . பகோடி , 6, பாமாசனம் . 
பதிக்க- ( 2 ) அழுத்த , 2. இழைக்க, பதுமயோனி பிரமன்.. 

8. முத்திரிக்க குழியாக்க , 5. பதுமராகம் செம்பு , . ஓர் இரத்தினம். 


1 


328 


பந்து 


பதுமரேகை - கையிரேகைகளிலொ கு , 12. மலை , 13. முடியுறுப்பு , 14 . 
ன்று , 

சர்க்கிரதை, 15. உறுதி . 
பதுமனார் - நாலடியாருக்கு உரையெழு பத்திரவம் - பத்திரவாகரணம் . 
தின ஓர் ஆசிரியர் . 

பத்திரன் - சிவன் , 2. வீரபத்திரன் . 

. 
பதுமன் - பிரமன் , 2. அட்டநாகத்தொ பத்திரி - கொத்தளம் . 
ன்று . 

பத்திரி -- இலை, 2. அம்பு , 8. பறவை , 4 
பதுமினி - நால்வகைப் பெண்களினொரு குதிரை , 5. காளி . 
த்தி , 

பத்திரிகை நிருபம் . 
பதுமை இலக்குமி , 2 , காளி , 8. பொ பத்திரை - இரண்டா மேழாம் பன்னி 
ம்கம . 

ரண்டாந்திதி , 2. நற்பசு , 3 , காளி , 
பதைக்க- ( வி ) துடிக்க , 2. அவஸ்தைப் பத்திரைகேள்வன் - வீரபத்திரன் . 

பட , 3. வாஞ்சைப்பட, 4. அஞ்ச பத்தினி - கற்புள்ளமனைவி , 2. இருளி 
பதைபதைப்பு - மிகப்பதைத்தல் . பத்தினி. 
பதோதகம் - சதக்கல் , 2. நடக்கையில் பத்து - ஓரெண் , 2. தேவபத்தி 
நீர் குடிக்கை 

பந்தகம் - கட்டு 
பத்ததி - ஒழுக்கு , 2. கிரியைகளை விதிக் பந்தம் - முடிப்பு , 2. கட்டு , 3. தொடர் , 
கிற நூல் , 3. வழி . 

4. திரட்சி , 5. கொண்டை , 6 , உறவு , 
பத்தம் - கட்டு , 2. உண்மை , 3. நன்றி 7. முறைமை , 8. ஏற்பாடு , 9. மதில் , 
யறிகை . 

10. பெருந்துருத்தி , 11. மலம் , 12 . 
பத்தர் - தட்டார் , 2. தேவதொண்டர் . தீவர்த்தி , 13. தளை ; இஃது : யாப்பு 
பத்தல் ஓர் தொட்டி , 2. நீர் இறைக்குஞ் றுப் பெட்டிலொன்று , 14. அழகு . 

சால் , 3. யாழி னா ருறுப்பு . பந்தயம் - ஒட்டம் , சூதாடவைக்கும் 
பத்தன் - தட்டானுக்குப் பட்டப்பெயர் . பொருள் . 
பத்தன்- பத்தியுள்ளோன் , 2. தொண் பந்தர் - ஓர் பட்டணம் , 2. பந்தல் . 
பக்தன் - டன் . 

பந்தல் - காவணம் , 2.கொடிபடர்பந்தல் . 
பத்தா - 

பந்தனம் - கட்டு , 2. கட்டுகை , 8. காவல் 
கணவன் ,. 
பர்த்தா 

செய்கை . 
பத்தாசு -மஞ்சி , ( படகு .) 

பந்தவன - கட்டு , 2. நிருணயம் , 6 . 
பத்தாயம் -தானிய முதலிய கொள்ளும் மகள் . 

தானம் , 2. பெரும் பெட்டகம் , பந்தன் - ஓர் பாஷாணம் , 2. ஓர் வாணி 
பத்தாயி - சாராயவகை 

கன் ; இவன் பேரில் ஒளவை பந்த 
பத்தி - வரிசை, 2. வகுப்பு , 3. நிரை , னந்தாதி எனும் நூல் பாடினாள் : 
4 . 

முறைமை , 5. வீட்டிறப்பு , 6.தூ பந்தி - ஒழுங்கு , 2. விருந்தின் பந்தி , 8 . 
ணினிடைவெளி, 7. பாத்தி , , 8. விசு குதிரை முதலியவற்றின் பந்தி , 4. லா 
வாசம் , 9. வழிபாடு , 10. அன்பு , 11 . யம் . 
சார்பு , 12. ஒழுக்கம் , 13. பதாதி . பந்திக்க- ( வி ) கட்ட , 2. மாயாபந்த 
பத்திமை- வணக்கம் . 

மாக்க . 
பத்தியம் - தெம் , 2. இணக்கம் , 3 . ரி பந்து - சுற்றம் , 2. சுற்றத்தார் , 8 . 

யமாந்திரமிவற்றின் செய்யுள் . யாடும் பந்து , 4. நூற்பந்து , 5. மட் 
பத்திரம் சீட்டு , 2. இலை , 3. புத்தகத்தி டத்துருத்தி , 6. திரிகை , 1. துரா 
ளே , 4. பவிதழ் 5. பிறகு , 6. அம்பி லோசனை . . 
னி )பிறகு, 7. அம்பு , 8. மெல்லியநாடு , பந்துக்கட்டு - கட்டுப்பாடு , 2. கட 

உடைவாள் , 10. பத்திரவாகர கதை , 8. சம்பந்தக்கட்டு 
னம் , (பஞ்சாங்கத்திலறிக ), 11. அழ பந்துத்துவம் - இனதர்மம் . 


பயல் 


329 


பாரக் 


பந்துரம்- அழகு . 

பயறீ ஒரு குருகோய் . 
பந்துவராளி- ஓர் இராகம் . 

பயறு - ஓர் தானியம் , 2. சித்திரைநாள் . 
பந்தேஹானா சிறைச்சாலை . 

பயற்றங்காய் - ஒரு காய் 
பந்தையம் - பந்தயம் . 

பயனுவமம்- பயனைப்பற்றிவரு மு 
பப்பரப்புளி - பெருக்கமரம் . 

பயனுவமை - வமை ; அது : கற்ப 
பப்பரம் - ஓர் நேயம் , 2. ஓர் பாடை கவள்ளல் என்றாற்போல்வது . 
பப்பரவாகனன் - அருச்சுனன் குமா பயன்-பலன் , 2. பிரயோசனம் , 3. சொ 
பப்பருவாகனன்- ரன் .. 

ற்பொருள் , 4. அகலம் . 
பப்பளி - பப்பாளிமரம் , 

பயன் - பால் , 2. நீர் . 
பப்பளிச்சேலை - ஓர்வகைச் சேலை . பயிக்கம் - பிச்சை . 
பப்பாதி - பாதிபாதி . 

பயித்தியம்பைத்தியம் , 2. மதிகேடு , 8 . 
பப்பாளி பப்பளி , 

மிண்டுத்தனம் . 
பப்பு - பரப்பு ,3. ஒப்பு , 3. பருப்பு . பயிரங்கம்- அறிக்கைப்பத்திரம் . 
பப்புவர் - புகழ்வோர் . 

பயிரி ஒரு கீரை . 
பமரம் - வண்டு , 

பயிர் - பைங்கூழ் , 2. ஒலி , 3. பறவைக் 
பமோஜிப் - ஏற்க, 

குரல் , 4. அழைப்பு. 
பம் - விண்மீன் . 

பயிர்க்க - ( வி ) ஒலிக்க. 
பம்ப - ( வி ) நெருங்க , 2. பரவ , 3. எழு பயிர்ப்பு - அசுத்தம் , 2. பயிலாத பொரு 
ம்ப , 4. பொலிய . 

னில் வருமருவருப்பு ; இது : மகஉேச் 
பம்பரத்தி காமாதுரமுள்ளவள் . குணம் நான்கினொன்று . 
பம்பரம் - ஓர் விளையாட்டுக்கருவி , 2. மந் பயில- (வி ) பழக , 2. சொல்ல , 8 . 
தரகிரி , 8. வேசி . 

நிகழ , 4. முயல , 5. கடக்க , 6. கெரு 
பம்பா - 

ங்க , 7. ஒலிக்க. 
ஓர் நதி . 

பயில் பழக்கம் ,2. சைகை , 3. சொல் , 
பம்பை ஓர்பறை, 2. முல்லைநிலப்பறை , 4. குழூஉக்குறி , 5. பாதி . 
8. பம்பாநதி , 4. பாம்பன் வாய்க் பயில்வு - பயிற்சி , 2 செய்கை 
கால் . 

பயிறல் - கூடுதல், 9. பேசலாலெழும்பும் 
பம்டை பறட்டைமயிர் . 

ஒலி . 
பம்ம ( வி ) நூலோட்ட , 2. மறைய , பயிற்சி - அப்பியாசம் ,2. கைப்பழக்கம் . 
பம்மாத்து வெளிவேஷம் . 

பயிற்ற ( வி ) கல்விபயிற்ற , 2. தொழில் 
பயக்க ( வி ) பயன்தர , 2. உண்டாக்க , பழக்க . 

8. பிறப்பிக்க , 4. சித்திக்க , பயினி - இணக்கம் . 
பயங்கரம்- அச்சம் . 

பயின் - பிசின் , 2. உட்படு குருத்து . 

பயோததி - பாற்கடல் . 
பயம் 

பயோதரம் - முலை , 2. மேகம் . 
பயணம் - பிரயாணம் , 

பய்யன் - பையன் , 
பயந்தாள் - தாய் . 

பர - வேறு , 2. உசித , 3. திவ்விய , 4 
பயப்பு நிறம் , 2. பசப்பு , 8. பயன் . விரோத , 5. மிகுந்த , 6. முன் . 
பயம்- அச்சம் , 2. ஒடுக்கவணக்கம் , 8. பரகதி - முத்தி . 

நீர் , 4. பால் , 5. குளம் , 6. அமிர்தம் , பாகிதம் ஓர் வகைச் சோரிடநூல் , 2 . 
7. பயன் , 

பிறர்க்கு நன்மையானது . 
பயம்பு பள்ளம் , 2. யானைபடுங்குழி . பரகுடிலம் - பிரணவம் . 
பயரை - ஓர் மரம் . 

பரக்க - ( வி ) பரம்ப , 2. விருத்தியாக 
பயல் பையல் , சிறுவன் 

8. மிக . 


பம்பாநதி- ஓம் கதி 


பயசு 


บ ริ ษ 


330 


பாவா 


| 


பாச ( வி ) தோத்திரிக்க . 

பரபரெனல்- ( தொ . பெ ) சீக்கிரக்குறி 
பரசிராமன் - மழுவுடையிராமன் ; ப்பு . 
இவன் : சமதக்கிரியும் இரேணுகை பரபிருதம்- காகம் , 2. குயில் , 
யுந் தந்தை - தாயாகத் திருமாலவ பரபிருத்தம் காகம் , 
தாரம் . 

பரபுட்டம் - குயில் . 
பரசு - கோடரி , 2. மழுவாயுதம் . பரபுட்டை - வேசி . 
பரசுபாணி - சிவன் , 2. பரசுராமன் . பரபோகம் பேரின்பம் . 
பரடு - கரடு . 

பரப்ப - ( வி ) பொருள் பரப்ப , 2. விரி 
பரணம் - கவசம் , 2 , பட்டுச்சீசு , 3. தா க்க , 3. பரவச்செய்ய , 4 , விருத்தி 

பரிப்பு , 4. சம்பளம் , 5. பரணி . செய்ய , 5. ஒழுங்கின்றிவைக்க 
பரணர் - ஓர் சங்கப்புலவர். 

பரப்பல் ( தொ . பெ ) பரவுதல் . 
பரணி - ஒரு பிரபந்தம் . 

பரப்பு விரிவு , 2. வியாபகம் , 8. மிகுதி , 
பரணி - அடுப்பு , 2. ஓர் நாள் , 3. அணி 4. ஓர் நிலவளவுப் பிரமாணம் , 5 . 
கலச்செப்பு முதலியன, 4. ஏரிமதகு , கடல் , 6. மேற்பரப்பு , 7. படுக்கை . 
5. கூத்து . 

பரம -- சிரேஷ்ட , 2. பிரதான , 3. தில் 
பரண் - இதணம் , 2. மேற்றட்டு 

விய . 
பரண்டை - கணைக்கால் , 

பரமகதி - மோட்சம் . 
பரதகண்டம் - நவகண்டத்தொன்று . பரமகருத்தன் - கடவுள் . 
பரதசாத்திரம் - நடன நூல், 

பரமசுந்தரி - தருமதேவதை 
பரதந்திரம் சுதந்திரமின்மை , மற்றொ பரமநிவர்த்தி - பாசவிமோசனம் . 
வரைச் சார்ந்திருப்பது . 

பரமம் - உச்சிதம் , 2. கடவுள். 
பரதம் - நடன நூல் , 2. கூத்து , 3. வ பரமன் - கடவுள் , 2. சிவன் . 

கண்டத்தொன்று , 4 , ஒரெண் . பரமானா தாக்கீது . 
பரதர் - நெய்தனிலமாக்கள், 2. செட்டி பரம் - உடல் , 2. குதிரைக்கல்லணை , 3 . 
கள் , 3. வைசியர் . 

மெய்க்கவசம் . 
பரதவர் - நெய்தனிலத்துத் தாழ்ந்த ஆட பரம் - மேலுலகம் , 2. முற்றத்துறத்தல் , 
வர் . 

3. கடவுள் , 4. பாரம் . 
பரதன் - இராமன் தம்பி , 2 , பரதநூல் பரம்ப- ( வி ) பரவ , 2. விரிய , 3. படா 
செய்தோன் , 3. ஓரிரு , 4. சந்திர பரம்பரம் - சுதந்திரம் , 2. வமிசம் , 3 . 
குலத்தோரரசன் , 5. நடனம்பயின் பாரம்பரை . 
சேன் . 

பரம்பரன் - கடவுள் . 
பாதாக்கிரசன் - இராமபிரான் . பரம்பரை- தொன்றுதொட்டது 
பரதி - நாடகி . 

பரம்பர் -ஓர் சாதியார் . 
பாத்தர் - தூர்த்தர் . 

பரம்பு - கழனி திருத்தும் பலகை , 2 . 
பரத்துவம் - கடவுட்டன்மை. 

வரம்பு . 
பரத்துவாசன் - சத்த இருஷிகளிலொரு பரர்- அன்னியர் , 2. பகைவர் . 

வன் , 2. துரோணாசாரியன்றந்தை . பால் - பருக்கைக்கல் , 2. வித்து . 
பரத்தை ஒரு செடி , 2 வேசி . பரவ - ( வி ) பரவ , 2. சொல்ல , 8. புகழ , 
பரந்தாமன் திருமால் . 

4. வணங்க. 
பாபத்தியம் - பணங்கொடுக்கல் வாங் பரவசம் தன்வசமற்றிருத்தல் . 

பரவணி- வமிசம் . 
பாபாத்தல் - தீவரித்தால் , 2. முயற்சி , பாவர் - ஞர், 
பாயாப்பு , 

8. தி 
மல் , 


பராத் 


38 


பரிச் 


பரவை- பரப்பு , 2. கடல் , 8. இலக்குமி பராவ (வி ) சொல்ல , 2. அரிக்க , 8 
கூத்து , 4. பிரபலம் , 5. பரவிநிற்கும் வணங்க . 

நீர் , 6. திடல் , 7. சுந்தரர் மனைவி . பராவர்த்து கணிசம் . 
பரன் - கடவுள் . 

பரி- சுமை , 2. குதிரை , 3. பாதுகாப்பு , 
பராகண்டம் - அசட்டை , ( பராமு 4. அச்சுவினி, 5. பருத்தி , 6. வழி , 7 . 
- கம் ) 

கறுப்பு , 8. அன்பு , 9. வருத்தம் , 10. 
பராகம் - தூளி, 2. மகரந்தம் , 3. வாச பெருமை , 11. உயரம் , 12. விரைவு 
னைத்தூள் . 

பரிகம்- அகழ் , 2 வகதடி , 3. மதிலுண் 
பராக்கதம் - தைரியம் 

மேடை . 
பராக்கிரமம் - வீரம் , 2. வலி . 

பரிகலம் - உண்கலம் , 2 சேனை , 3. பரி 
பராக்கிரமிக்க - ( வி ) ஆக்கிரமிக்க வாரப்பேய் , 
பராக்கு - அசட்டை , 2. வியைாட்டு , 3. பரிகாசம்- பகிடி, 2. சிந்தனை . 
கோக்கம் , 4. ஓர் பிரபந்தம் . பரியாசம் 

- 
பராசத்தி - பஞ்சசத்தியினொன்று , அஃது பரிகாரம் - நீக்குகை , 2. மாற்று மருந்து , 

பிராணன் முதலிய வாயுவாக நிற்பது . 3. வைத்தியம் , 4. பராமரிப்பு , 5 
பராசயம் - தோல்வி . 

போஷிப்பு , 6. பெண்மயிர் . 
பராசரம் -- தருமநூல் பதினெட்டிலொ பரிகை- அகழ் , 2. மதிலுண்பேட்டை 
என்று , 

பரிக்க - ( வி ) சுமக்க , 2. காக்க 
பராசரன்-வியாசன் தந்தை 

பரிக்காரம் அலங்காரம் . 
பராசரியம் - சிற்ப நூன் முப்பத்திரண்டி பரிக்கிரகம் - மனைவி , 2.அங்கீகரிப்பு . 
னொன்று , 

பரிக்கை பரிட்சை . 
பராசனம் கொலை . 

பரிசணிக்க- ( வி ) மிருதுவாய்ப்பேச . 
பராசியம் பலரறிந்தது . 

பரிசம் - கற்பாஷாணம் , 2. மணவாளன் 
பராடம் - பாலைநிலம் . 

பெண்ணின் பிதாமாதாவுக்குக் கொடுக் 
பராதீனம் - சுதந்திரமற்றது 

கும்வெகுமானம் , 3.கிரகணம்பற்றல் . 
பராபத்தியம்- பாரபத்தியம் 

பரிசனம் - ஏவல் செய்வோர் , 2. சூழ் 
பராபரம் - கடவுள் , 2. ஈடுத்ராம் . வோர் , 3. உறவு .. 
பராபரி - ஒழுங்கு 

பரிசனன் - காற்று . 
பராபரிக்க ( வி ) ஒழுங்குபடுத்து பரிசனை - பழக்கம் , 2. இக்கம் . 
பராபவ - ஓர் வருடம் . 

பரிசன்னியம் - பொன்மலை . 
பராபவம் - அபசாரம் , 2. தோல்வி . பரிசாரகம் -- ஏவல் வேலை . 
பராமரிக்க - ( வி ) நடத்த , 2. பத்திரப் பரிசாரம் - பரிவாரம் . 

படுத்த , 3. வளர்க்க, 4. ஆதரிக்க , பரிசிக்க- ( வி ) தொட்டறிய , 2. மறை 
5. ஆராய் . 

க்க , 3. அனுபவிக்க, 4 பழக . 
பராமரிசம் தீர்க்க விசாரித்தறிகை பரிசில் வெகுமதி . 
பராமுகம் - அறிமுகப்படாமை , 2. கவ பரிசு - பெருந்தன்மை , 2. குணம் , 8 . 
னிப்பின்மை , 

தன்மை , 4 , நாகரிகம் . 
பராயணம் - பற்று , 2. அறுசமயத்தொரு பரிசு - வெகுமதி , 2. நற்குணம் . 

வகுப்பு , 3. இராசி மண்டலம் . பரிசை கேடகம் . 
பராயணி - கன்னன் , 
பராரி தன்ளுபடி . 

பரிச்சித்து அருச்சுனன் பௌத்திரன் . 
பராரை - உள்ளோசை , 2. பருமரத்தடி . பரிச்சேதம் தண்டிப்பு , 2. இலக்கியப் 
பார்த்தம்- ஆயிரம்கோடாகோடி , 9 . பிரிவு , 8 , பகுத்தறிகை , 4, எல்க , 5 . 
பராத்தம்- , பிரமனாயுவிற் பாரி முழுவதம் . 


பரிச்சதம் மூடி . 


யாக 


Letico 332 

பருக் 
பரிச்சை பழக்கம் . 

பரிமாணம் - அளவு . 
பரிஞ்சு - வாட்பிடி. 

பரிமாறுதல் - ( தொ.பெ ) இடுதல் , 3 . 
பரிஷ்காரம் துலக்கம் , 2. முடிவு . கொடுத்து மாறுதல் . 
பரிட்சாவிற்பத்தி - அப்பியாசத்திறம் . பரிமேலழகர் --திருவள்ளுவர் குறளுக்கு 
பரிட்சிக்க- ( வி ) சோதிக்க, 2. அப்பி உரைசெய்த ஓரந்தணக் கவிஞர் . 
பாசிக்க . 

பரியகம் - காற்சரி , 2. பாதகிண்கிணி . 
பரிட்சித்து - பரிச்சித்து , 

பரியங்கம் கட்டில் . 
பரிட்சை சோதனை , 2. அப்பியாசம் . பரியந்தம் - எல்லை . 
பரிட்டினகம் - பட்சி வட்டமிடுதல் . பரியம் - பரிசம் . 
பரிணமிக்க- ( வி ) பேதப்பட , 2. வேறு பரியாயச்சொல் ஒரு பொருள் குறித்த 

மறுசொல் . 
பரிணயம் - விவாகம் . 

பரியாயநாமம் ஒருபொருட் கினமாயிரு 
பரிணாமம் வேறுபாடு . 

ப்பது . 
பரிதபித்தல் ( தொ . பெ ) இரங்குதல் , பரியாயம் - ஒன்றற்குரியன, 2 , மாதிரி , 
2. துக்கித்தல் . 

3. ஒழுங்கு . 
பரிதாபி - ஓராண்டு . 

பரியாரி - நாவிதன் . 
பரிதானம் கைக்கூலி , 2. பொருள்கொ பரிவட்டம் - சீலை , 2. நெய்வார் கருவியி 
டுத்துப் பொருள் வாங்குதல் , 

னொன்று . 
பரிதி வட்டம் ,2. சக்கராயுதம் , 3. பரி பரிவருத்தவன - ஓரலங்காரம் , அஃது 

வேடம் , 4. தேருருளை , 5. சூரியன் , பொருள் ஒன்றற்கொன்று கொடுத்து 
6. ஒளி , 7. யூபஸ்தம்பம் , 8 . வேறொன்று கொண்டனவாகக் கூறு 
பரித்தல் - ( தொ.பெ ) காத்தல் , 2. சுமத் பரிவாரம் - சூழ்வோர் , 2. படை 
தல் . 

பரிவிருத்தி - கிரகச்சுற்று , 2. முழுவட் 
பரித்தியாகம் - முற்றும் விடுதல் . 

டம் . 
பரித்தியாகி சன்னியாசி . 

பரிவு - அன்பு , 2. இன்பம் , 3. துன் 
பரிபக்குவம் ஏற்ற சமயம் . 

பம் . 
பரிபவம் - தோல்வி , 2. எளிமை , 3. வியா பரீகம் - நித்தியயோகத்தொன்று . 
குலம் . 

பாட்சணம் - சோதனை . 
பரிபாகி - முத்தியடையும் பக்குவன் . பரீட்சிக்க- ( வி ) சோதிக்க, 2. பயில . 
பரிபாடல் எட்டுத் தொகையில் ஐந்தா பரீட்சை- சோதனை , 2. ஆராய்வு , 3 

வது தொகையாகிய ஒரு நூல் ; இது : பரீக்ஷை- அப்பியாசம் . 
கடைச்சங்கப் புலவர்களாலியற்றப் பரீஷ்டி - ஆராய்வு . 
பட்ட எழுபது பரிபாடல்களையுடை பரு - சிலந்தி , 2. பருமை , 

பருக- ( வி ) குடிக்க , 2 , புசிக்க, 3. நுகர . 
பரிபாடை - சங்கேதம் , குழூஉக்குறி . பருக்க - ( கி ) பெருக்க , 2. வளர , 3 . 
பரிபாலனம்- ஆளுகை , 2. காவல் , க்க , 4 , பெரு , 5. அதிகரிக்க . 
பரிபுரம் - காற்சிலம்பு . 

பருக்கன் - பரும்படியானது . 
பரிபூரணம் -- எங்கு நிறைதல் , 2. திருத்தி , பருக்கை - பளிங்கு , 2. சோறு , 8. பருக் 
பரிபூரணி இலட்சுமி , 2. பார்ப்பதி கைக்கல் 
பரிப்பு - பரித்தல் . 

பருணிதர் - புலவர் . 
பரிமளகந்தி - வியாசன்ராய், 

பருத்தி - ஓர் செடி . 
பரிமளம் மிகுமணம் , இது அட்ட பருத்தித்தூறு - வாய்க்கிரந்தி 
போகத்தொன்று . 

பருந்து ஓர் பறவை . 


மேடை . 


வது . 


5 


பர்த 


833 


பலவு 


| 


| 


| 


ப 


பலபத்திரன், 


பருபருக்கை - வேவாச்சோறு , 2. பால் பர்த்தா - பத்தா , (கணவன் ) 

போல்வன . 
பகுபாரித்தல் - ( தொ. பெ) மிகப்பருத் பாப்பாடகம் ஓர் மருந்துப்பூடு, 
தல் . 

பல ஒன்றல்லன . 
பருப்பதம் - மலை . 

பலகணி - சாளரம் . 
பருப்பதி - பார்வதி . 

பலகறை கவடி . 
பருப்பம் - பருமை , 2. பருத்தல் , 3. பலகாரம்- அப்பவருக்கம் , 3. தின்பண்ட 
அளவு . 

முதலியவை , 3. யானைமேற்றவிசு . 
பருப்பிக்க-( வி ) பருக்கச்செய்ய , 2 , பா பலகை - மரப்பலகை முதலியன , 2. கே 
ரித்துரைக்க . 

டகம் , 3. நெற்றியெலும்பு . 
பருப்பு - வித்தினுட்பருப்பு . 

பலக்க- ( வி ) உறுதிப்பட , 2. வன்மை 
பருமம் - மூவாறு கோவை மணியணி , 2 . 

யாக , 3. அதிகப்பட . 
தடிப்பு . 

| 

பலசூதனன் - இந்திரன் . 
பருமம் - கவசம் , 2. குதிரைக்கல்லணை 

பலட்சயம்- பலவீனம் . 
பருமல் - கட்பற் குறுக்குமரம் . 

பலண்டு - வெங்காயம் . 
பருமன் - பருத்தது . 

பலண்டுறுகம் - ஓர் பாஷாணம் . 
பருமிக்க- (வி ) சிலம்பஞ்செய்ய , 2 . 

பலதேவன் - 
ங்கரிக்க , 3. எக்களிக்க 

| 

பலராமன் . 
பருமிதம் எக்களிப்பு , 2. மகிழ்ச்சி . 
பருமை - பெருமை , 2. பருப்பம் , 3. பலபலெனல் இலகுதல் , 2. ஒலிக்குறி 

பலபத்திரன் - பலதேவன் . 
பரும்படியான தன்மை , 4. கனம் . 
பரும்படி உரப்பு , 2. செவ்வையின்மை . பலடை- சூரியன் மையவரியினிற் கை 

ப்பு . 
பருவதம்- 
மலை . 

யிற் கடிகாரமத்தியில் விழுநிழல் , 
பர்வதம்- 
பருவம் - காலம் , 2. இருது , 3. பௌர் பலப்பட - ( வி ) ஸ்திரப்பட , 2 , நயப் 

பட , 3. சூலாக . 
ணமி , 4. இளமை , 5. அமாவாசி , 6.1 
கணு , 7. உயர்ச்சி , 8. தக்ககாலம் , பலப்பம் - ஓர்வகை மாக்கல் .. 
9. வயது , 10. பக்குவம் , 11. நில் பலம் - வலி, 2. வன்மை , 3. படை , 4 . 
மை , 12 , அளவு , 13 , தகுதியான வய 

உறுதி , 5. ஓர்நிறை , 6. நிறைகல் , 7 . 
5 , 14 , ஓர் ஏற்கூறுபாடு . 

காய் , 8. பழம் , 9. வினைப்பேறு , 10 . 
பருவரல் - துன்பம் . 

பயன் , 11. பொன் , 12. கிழக்கு , 13 . 
பருவருக்க- ( வி ) வருந்த , 2. அருவருக்க . 

தசை , 14. நெற்றி . 

. 
பருவல் பருத்தது . 

பலாறிசொல் - பிரசித்தவார்த்தை , 2 . 

அலர்மொழி , 8. உயர்திணைப் பன் 
பருவு- பரு உகரஞ்சாரியை . 

மைச்சொல் . 
பரூஉ - பருமை , 2. பறித்தல் ,. 

பலர் - அனேகர் , 2. சபை . 
பரை - பரளவு . 
பரை - பார்வதி . 

பலர்க்கம் - கதுப்பு . 
பரோட்சம் - அதிரிசியமானவை . பலவத்தர் - பரிசமாத்திரா தத்துவத் 
பர்காவணி - நாணய பரீட்சை . 

திருக்குமோ ருருத்திரர் . 
பர்க்கம்ஒளி . 

பலவந்தம் - சட்டாயம் . 
பர்க்கன் - குரியன் , 2. சிவன் , 8. விஷ் பலவன் ஒரு மருந்துப்பூண்டும். அதி : 
ணு, 4. பிரமன் , 

வெடிப்பலவள் , பேய்ப்பலவன் என் 
பர்ணம் - பன்னம் , ( இ .) 

இருவகைத்து . 
பர்தரப் தள்ளுதல் . 

பலவு - பலாமரம் . 


1 


. 


1 


பலோத 


834 


பவணை 


, 


பலர் . 


பலன் - வினைப்பயன் , 2. இலாபம் , 3. பலோற்காரம் - வலோற்காரம் . 

பழம் , 4. ஈரவெண்காயம் , 5. பல பலோற்பத்தி - மாமரம் . 
ராமன் , 6. இந்திரனால் கொல்லப் பல் - எயிறு , 2 , நங்கூரப்பல் , 3 
பட்ட ஓர் இராட்சதன் .. 

பல்லு- கருக்கு, 4. சேலையினருகு , 
பலா - ஒருமரம் ; அது : வருக்கைட்பலா , 5. வெள்ளைப் பூண்டு முதலியவற்றின் 
ஈரப்பலா, சிறுபலாவெனப் பலவகை பல் . 
ப்படும் . 

பல்கணி --பலகணி . 
பலாகம் கொக்கு . 

பல்காயனார் - ஓர் இலக்கண ஆசிரிய 
பலாகாரம் - பழமுதலிய போசனம் . 

பல்ததல் ( தொ.பெ ) பெருகுதல் . 
பலாசம் - பசுமை , 2. இலை , 3. முருக்க பல்லக்கு - சிவிகை. 
மரம் , 4 , பலாமரம் , 

பல்லங்குழி- பதினான்கு குழியுள் : 
பலாசனம் 
கிளி , 

பல்லாங்குழி வோ விளையாட்டு 
பலாசி மரப்பொது , 

தட்டு . 
பலாசு - புனமுருக்கமரம் . 

பல்லணம் - குதிரைக்கல்லனே 
பலாட்டியம் பலம் , 2. டலவந்தம் . டல்லதி- ஒரிர , கம் . 
பலாண்டு - ஈரவெங்காயம் . 

பல்லம் கரடி , 2 , அம்பு , 3. குதிரைக் 
பலாத்காரம் - பலாற்காரம் . 

கல்ல : 7 , 4 , ஒரெண் , 5. சேங்கொட் 
பலாந்தம் - மூங்கில் , 2. ஒருமுறை கா . டைமரம் . 
த்துப்படுமரம் . 

பல்லவம் - தளிர் , 2.ஓர்தேயம் , 3. பத் 
பலாபலம் - நயாட்டம் .. 

தினோருறுப்பு ; அது : முதலிலுள்ளது . 
பலாயனம் - புறங்காட்டுகை, 2. லை பல்லவர் - தூர்த்தர் . 2. கீழ்மக்கள் . 3 . 

குலைவு . 
பலாரி டலசூதனன் . 

ఒప్పి இசைட்டாட்டினோருறு 4 
பலாரெனல் - விடிதற்குறிப்பு . 

முரலிலுள்ளது . 
பலாலம் - வைக்கோல் , 

" டல்லவை- கீழ்மை ,2. ட லபொருள் , 3 
பலாற்காரம் வலோற்காரம் . 
பலி - பலிமிருகம் , 2. பலிப்பது , 3. பல்லாக்கு பல்லக்கு . 
சோற்றுப்பலி , 4. சாறு , 5. பிச்சை , பல்லாண்டு - ஓர்வதை வாழ்த்துக்கள் , 
6. பூசை , 7. சாம்பல் , 8. நீறு , 9 . ஒர் 2. வாழ்த்து , 3. பலவருஷம் . 
சக்கிரவர்த்தி , 10. தேவருணவு , 11. பல்லாதகி - சேரான் மரம் . 
காய்த்திருந்தமரம் , 12 , காகம் , பல்லார் - பலர் . 
பலிக்க ( வி ) வாய்க்க . 

பல்லி - கௌளி, 2. சிற்றூர் , : 3 = இனுவி 
பலிதம் பலிப்டது , 2. பயன்படுகை, 3 . 

லரும்பும் வேர் . 

பல்லிக்கை- சரான்கொட்டைமரம் . 
பலிதை கிழவி . 

பல்லிப்பூடு - கொல்லைப்பல்லி யென்று 
பலித்தம் - இலாபம் . 

மோர் பூடு . 
பலினம் - காய்த்திருக்குமரம் . பல்லியம் - சங்கீதம் , 2. வாத்தியப் 
பலினி - கோங்கமரம் , 2. ஞாழல்பரம் , பொது 
3. காய்த்திருக்குமரம் , 

பல்லூகம் - கரடி , 
பலுக 
( வி ) வர்த்திக்க , 

பல்வலம் - வாலி , 
பலேந்திரன் - பலவாள் , 

பவ - ஓர் வருடம் . 
பலை - சிற்றாமுட்டிச்செடி 

பவணந்தி - கன்னலென்னு மிலக்கண 
பலோதயம்- ஆதாயம் ,2. சந்தோஷம் , நூல் செய்த ஓராசிரியன் . 

8 , சத்துவம் , 4 , மோட்சம் , பவவண - முக . 


பலசபை . 


பவித் . 


333 


பழனி 


பவுஷ - 


ப 


| 


கை . 


காகலே கம் , 


பவநாசன் - கடவுள் . 

பவித்திரி - தருப்பைப்புல் 
பவந்தம் - சூது . 

பவுஞ்சு - படைவரிசை . 
பவபூதி - ஐசுவர்யம் , 2 , சிவன் , 3. ஒரு பவுஷி 
வடமொழிப்புலவன் . 

வாழ்வு , 2. சம்பிரமம் . 
பவமானன் - தீ , 2. வாயு . 

பவுஷ் 
பவம் மேன்மை, 2. பிறப்பு , 3 பாகம் . பவுண்டரம் வீமன் கையிற் சங்கு . 
பவரணை- பூரணை .. 

பவுண்டரிகம் - ஓர் பாகம் . 
பவர் -- கவர் , 2. நெருங்ச 08 , 3 முடு பவுதிகம் பௌதிகம் , பூதவிகாரம் . 

பவுத்திரர் பெயா, திரா , 
வர்க்கம் - நரகம் . 

பவுந்திரம் - பகந்திரம்: அது : ஆண்டப் 
பவழம் - பவளம் , 

பவுத்திரம் , கொ ஒட்பவுத்திரம் , மூல . 
பவளம்- 5 வமணியில் அன்று . 

வுந்தியெனப் பலவகை 
பவனகுமாரன் - அக்சனி. 

பவுரவண - 

பொ 
வனசுதன் ( ஆஞ்ச byன் , 2 பவுர்ணிமி 
பவனநந்தனன் - வீமன் . பவுரி - கூத்தின் விகற்பம் 
பவனம் - காற்று , 2 தூறலகை , 3. ஒங்க பவோற்பவன் - பன் : னாருருத்திர ரி 

குகை , 4 , சுத்தம் , 5 பாபுவின் லொருவன் . 
பெ ருமல் , 6. அரண்டனை , 7 பூமி , பவ்வம் -- பொர்ணிமி , 3. நீர்க்குமிழி , 
> தேவலோகம் , 9 

3 கடல் , 4. உரை , 5. மரக்கனு 
10 இராட்பொது , 11. பூனை , 12. பழக- ( வி ) பயில , 2.உறவுசெய்ய , 3 
ஊர் . 

பகப்பட , 4. சாதுவாக , 5 இணக் 
பவனாத்துமசன் மான் , 2 வீன், கமாக , 6. ஊடாட . 
3. அக்கினி. 

பழர்க- ( வி ) பிற்ற , 2. பதமாகக , 3 . 
பவனி -உலாப் ாதல் , நல , 3 சதுலாகக , 4 வழக்கப்படுத்த,. 
பயணம் .. 

பழக்கம் பழக்கம் , 2. அப்பிய சம் , 
பவனோதரம் உ ள் வீடு 

3 அறிமுகம் , 4. ஊடாட்ட , 5 . 
பவன்- தானாண்ட வன 

சமாதது , 6. சாதித்துவம். 
பவாயவன-கங்கை . 

பழங்கண் -அன்டம், 2. இளைப்பு , 3 . 
பவானி - பார்வதி , 2 , கா ! பு.தூ * மெலிவு . 
கருகில் ஒரூர் 

பழசு நாட்பட்டது , 2. சார 
பவி --நீர் , 2. அசனி, 

பழைசு - றது . 
பவிகம் - சிலாக்கியம் 

பழமை - பூருவம் , 2. பழங்கால்கழிக் 
பவிசி 

தது , 3. சாபமின்மை , 4. முதுமொழி , 

5. வெகுநாட் பழக்கம் , 6. சிதைவு , 
பவிஷ் 

7 பழங்கரை, 8. மரபுபற்றி வருலக . 
பவிஞ்சு - படை . 

பழம் - கனி , 2. பலன் , 3. வயது சென்ற 
பவிடியம் - வாழ்வு , 2. எதிர்காலம் , மன் , ! பிகுவெறிகொண்டோன் , 
பவிஷியம் - 8 பவிஷியபுராணம் . 5. ஆட்டங்கெலித்தல் , 6. அனுகூ 
பலித்திரம் சுத்தம் , 2. தருப்பை மே : லம் . 

திரம் , 3. பவித்திரமோதிரம் . பழம்பாசி - ஒரு பூடு . 
பலித்திரன் - சுத்தமுள்ளவன், பழம் பொருள் - கடவுள் , 2. பழைய 
பலித்திரவான் 2. ஆசாரக்கா பொருள் . 

பழனம் - மருதகிலம் . 
பலித்திரளபோபணம்- பூனாலணிதல் , பழனி - திருவாவினன் குடி .. 


| 


. 


பவிஷி 


மானம் . 


தம . 


14 


386 

பறி 
படத்தை, 3. குற்றம் , 8. குறை , 4. பள்ளாடு- பன்ளையத்தாடு . 
பொய் , 5. சலஞ்சாதிப்பு , 6. விரோ பள்ளி- அறை , 2. முனிவர் வாசம் , 8 . 
" தம் . 

ஆலயம் , 4. பள்ளிக்கூடம் , 5. மக் 
பழிச்ச - ( வி ) தெய்வம் போற்ற , 2 . கட் படுக்கை , 6. நித்திரை , 7. சாலை , 
அரிக்க . 

8. சிற்றூர் , 9. மருதநிலத்தூர், 10 . 
பழ எணிப்பழு , 2. விலா, 3. விலாவெ 

ஓர்சாதி . 
லும்பு . 

பள்ளு - உழத்திப்பாட்டாகிய பிரபர் 
பழக்க ( வி ) முதிர , 2. பருக்கனிய , 3 . 
கரைக்க, 4. நிறமாற , 5. பக்குவ பள்ளுவிலி - ஒர்சாதி . 
மாக , 6. பொன்பழுக்க , 7. வயிறு பள்ளை - குள்ளம் , 2. ஆடு , 3 வெள்ளாடு . 
பழுக்க , 8.அனுகூலப்பட . பள்ளையம் -உண்கலம் , 2. ஓர்வகைப் 
பழக்கா - பொன்னிறம் . 

பலி . 
பழக்காய் - பாக்கு . 

பறக்க - ( வி ) சிறகாற்பறக்க , 2. வேக 
பழதுடானம் , 2. பதனழிவு, 3. சேதம் , மாய்ச செல்ல , 3. சிதற , 4. அவச 

4.குற்றம் , 5. சிதைவு , 6. பொய் ரப்பட . 
பழதை - கயிறு , 2. வைக்கோற்புரி , 3. பறக்காளி- பறைக்காளி. 
பாம்பு . 

பறங்கி ஒருபாடை , 2. ஒரு மேகவி 
பழபாகல் ஒரு பாகறகொடி . 

யாதி , 3. பூசனிக்கொடி. 
பழப்பு- அரிதாரம் , 2. முதிர்ந்து மஞ்ச பறங்கிக்காய் - பூசனிக்காய் . 
னிறப்பட்ட இலை . 

பறங்கிக்கிழங்கு -சீனக்கிழங்கு . 
பழமாம் - ஆலமரம் . 

பறங்கிப்பேட்டை - ஒரூர். 
பழவம் - காடு . 

பறட்டை - தழைவற்றது , செழிப்பற 
பழைது பழையது . 
பழைமை தொன்மை . 

பறண்டுதல் - ( தொ.பெ ) சுறண்டுதல் , 
பழையர் - கள்விற்போர் , 2. தொல் பறதி- அவசரம் , 2. பறத்தல் . 
லோர் . 

பறந்தலை சுடுகாடு , 2. போர்க்களம் . 
பளகம் - மலை , 2. பவனம் . 

பறபறெனல் - ஈரடுக்கொலிக்குறிப்பு , 
பளகு - குற்றம் . 

2. விரைவுக்குறிப்பு . 
பளபளத்தல் ( தொ . பெ ) ஒளிக்கொ பறப்பன் - தேள் , 2. விருச்சிகவிராசி , 
ள்ளுதல் . 

3. அவசரச்காரன் . 
பளாபளா - அதிசயக்குறிப்பு . பறம்பர் - தோல்வினைஞர் . 
பளிங்கு -படிகம் , 2. கண்ணாடி , 3. சுக் பறம்பு - சன்று , 2. முலை . 

. 
பிரன் , 4. தோணிக்கயிறு . 

பறவாதி - பேராசைக்காரன் , 2. விரை 
பளிச்செனல் ஒளிக்குறிப்பு . 

வுடையோன் . 
பனிஞ்சி - கப்பலினாஞ்சான் கயிறு . பறவை - புள் , 3 சிறகு , 3. சிறகுள் 
வளிம் - கருப்பூரம் , 2. பலமென்னு ளன , 4. அவிட்டநாள் , 5. ஓர் கோய் . 
பேன் . 

பறழ் - கோட்டில் வாழ்விலங்கு ஆடு 
சானல் ஒளிக்குறிப்பு . 

முகலியவற்றின் இளமை . 
பாரம் . 
பறளை 

. 
பரண்தேல் - ( தொ.பெ ) பிரண்தேல் . 
எம் தாழ்த்தவும் , 2. குழி . பறி - மீன் படுக்குங்கருவி ,, ( மீள்கள் 
எளய்ம் -வளர்கட்குச் செய்ய வாரியேப்ேபதாரிய படை ) மீன் 

புக்களும் , 


பறளிகை பற்றிரும்பு, 2. குற 


பற்றா 


331 


பன்றி 


2. ஓ 


பறி - பொன் . 

பற்றார் - பகைவர் . 
பறிக்க - ( வி ) கொய்யா, 2. பிடுங்க , 3. பற்றி - பற்றாசு . 
திருகிப் பறிக்க , 4. வலிதிற்கவர , 5. பற்றி - துறந்தோன் . 
தோண்ட , 6. இறக்க . 

பற்று - பிடிக்கை , 2 , ஏற்கை , 3. ஆசை , 
பறிக்கல்லு -சிட்டக்கல் . 

4. சம்பந்தம் , 5. ஒட்டு , 6. பற்றாசு , 
பறிதலையர் - சமணரிலோர் விகற்பி 7. சோற்றுட்பற்று முதலியன, 8 , 
கள் . 

கலப்பு , 9. திரளுகை , 10. சேர்வை . 
பறிய- ( வி ) கழிப் , 2. நிலைபெயா , 3. பற் ற -சிற.தூறு , 2. கார்தள 

வெளிப்பட , 4. பிரயோகிக்கப்பட , பனசம் - பலாமரம் . 
5 , வெடியெழ , 6. முன்செல்ல , 7. பனசை - ஒஞா , 
சொரிய , 8. இல்லாமற் பக, 9. பனசை- ஒாவிதக் கொப்பு ,ா அம்மை , 
தூரப்பட , 10 , ஒட்டிப் பாக .. 

ஒவிஷட்டாம்பு . 
பறிவை -சிந்திற்கொடி 

பனந்தாரான் - சேரன் . 
பறை வாச்சியம் , 2. ஓர்ச தி , 3. ஒன் பனம்பாரனார் - அகத்தியர் மாணாக்கர் 

ளவு கருவி , 4. பறையோசை , 5 . பனனிருவரிலொருவர் 
சொல் , 6. இற . 

பனவர்- பிராமணர். 
- 

பனாட்டு காய்ந்த பனங்களி . 
- 

பனி - இடம் , 2. குளிர் , 3. அச்சம் , 4 
பறைய - ( வி ) பேச . 

நடுக்கம் , 5 துன்பம் , 6. குளிர்ச்சி . 
பறையர் - ஒரு சாதியார் . 

பனிக்க- ( வி ) நடுங்க , 2. சொரிய , 3 . 
பறைபா ம - கரியவாமை . 

விடா மழை பெய்ய , 4. வருந்த . 
பற்கன் - சூரியன் . 

| பனிக்கதிர் - சந்திரன் . 
பற்குனி - பங்குனி , 2. உத்திரநாள் . பனிக்குதல்- ( தொ . பெ ) தெளித்தல் . 
பற்சர் - பகைஞர் . 

பனிச்ச - காட்டச்திமரம் , 2. பின்னி 
பற்படகம் - 

முடிக்கு மயிரச் சுருள் , அஃது ஐம் 
பற்படாகம்- ஒர் மருத்துப்பூடு பாலினொன்று , 3. ஓர் பிளவை . 
பற்பாடகம் - 

பனிப்பகை - சூரியன் . 
பற்பம் - நீறாகியது , 2. தூள் , 3 வி பனிமலை - இமய 

மயமலை . 
பஸ்மம் - பூதி , 4. தாமரை , 5. பனிமொழி - குளிர்ந்தசொல் , 2.பெண் , 
பதுமபுராணம் . 

பனுவல் - பஞ்சினூல் , 2. மொழி , 8 . 
பற்பிக்க 

ஆகமம் , 4. நூல் . 

பனை - ஓர்மரம் , 2. அனுடநட்சத்திரம் . 
பற்மீகரம் - நீறாகுகை . 

பனைக்கொடியோன் - பலபத்திரன் , 2 . 
பற்ற- ( வி ) பிடிக்க , 2. வாங்க , 3. அடு வீடுமன் . 
க்க , 4. பிடிப்புற , 5. நிறக்க , 6. தீ பலனசை பனையூர் . 
மூள , 7. கிரகிக்க , 8. தொடர , 9. பனையன் - ஓர் நோய் , 2. ஓர் பாம்பு 
ஒட்ட , 10 , பொருந்த, 11. போது 3. ஓர் மீன் . 
மானதாக, 12. எண்ணமுண்டாக , பன் - ஒரு புல் , 2. சொல்லல் . 
13. வருமுதலிய பிடிக்க , 

பன்ஜர் - தரிசுநிலம் . 
பற்றம் - துனையாகப்பிடிக்கை , 2. கனம் பன்மை - பலவற்றின் நன்மை , 2.பொ 
பற்றலர் - பகைவர் . 

துமை . 3. குறிப்பின்மை , 4.கன் 
பற்றாக்கை - அம்புகட்டும் கயிறு . டிப்பின்மை . 
பற்றாசு - உலோகங்களைப் பொருந்த பன்றி ஓர் மிருகம், 3. கொடுந்தமிழ் 
விடையிடுந் துண்டு , 

நாட்டினொன்று . 
22 


பஸ்மிக்க , ( வி ) பஸ்பமாக்க 


388 


WAFU 


பாவ 


T 


- 
1 


னொன்று . 


| 


ப 


பன்ன - ( வி ) சொல்ல , 2. மெல்லப் பாகவதர் - விட்டுணுசமயத்தவர். 
பேச , 8. நின்று நின்று வாசிக்க , பாகன் - குதிரை முதலிய நடத்துவோ 
4. விவரிக்க , 5. பஞ்சுபன்ன , 6 நெ ன் , 2. புதன் , 3. உதவியாய்க் கரு 
ரூங்க . 

பம் நடத்துவோன் , 4. சங்கம் வாங்கி , 
எனகம் - பாம்பு . 

பாகாயத் - தோட்டம் . 
பன்னகாபரணன் - சிவன் . 

பாகாரம் - பிரிவுக்கணக்கு. 
பன்னத்தண்டு - நெய்வார் கருவியி பாகி- பக்குவன் , 2. நாய் . 

பாகிநேயன் - மருமகன் . 
பன்னக்தை -பனிநததை 

டாகியம் புறம்பானது . 
பன்னம் இலை , 2. ஒலைபின் புகை பாகீரதி - கங் 

- கங்கை . 
பன்னல் - பருத்தி , 2 சொல் , 3 செரு பாகு - குழம்பு , 2. சருக்கரை , 3. பங்கு , 
க்கம் . 

4. பரணிகாள் , 5. பாகன் , 6. புயம் ,, 
பன்னாங்கு - தண்டிகை மோலி தா னம , 7. பிசசை , 8. தலைப்பாகு .. 
2. முடைந்ததென்னோலை . 

பாகுடம் - அரசிறை . 
பன்னாங்குழி- ( பதினான்கு சழிபுள்ள பாகுலம் - கார்த்திகை மாதம் 
பன்னான்குழி- 5 உா விள பாட் பாக்க - வட்டத்தில் முந்நூற்றறுபதி 
டுத தட்டு , 

லொருடங்கு , 2. ஓர்கால அளவு , 3 . 
பன்னா டை - நெய்யரி 

இரா பளவு , 4. தலைப்பா, 
பன்னி - மனைவி , 2. சணற்பயிர் . டாக்கம் - நெய்தனிலத்தார் , 2. மருத 
பன்னீர் - ஓர் வாசனை நீர் , 2. கருட் பை நீர் . திலத்து " , 3. ஊாப்பொது , 
பன்னு- வரி . 

பாத்சல் 

பாவுகல் 
பன்னொன்று - பதினொன்று . 

பாக்கல்லு - 

பாக்கன் - பூனை 
பா 

பாக்கி- நிலுவை 
பா - நெசவுபா , 2. பஞ்சி நூ , 33. டாடபு , பாக்கியம்- அதிஷ்டம் , 2. செல்லம், 3 
4. பாட்டு ; அது : வெண்பா முரலிய தனம் , 4. பேறு , 5 சித்தி . 

பாக்கு - துவாக்காய் . 
பாகசன் - ஓரரககன் . 

பாங்கர் - இடம் , 2. பக்கம் , 3. தோழர். 
பாகசாசனி 

பாங்கன் - கூட்டாளி , 2. தோழன் . 
- 

பாங்கு - பக்கம் , 2 , பட்சம் , 3. அழகு , 
பாகசாதனன் - இந்திரன் , 

4 யோக்கியம் , 5 தகைமை , 6 , உரி 
பாகசாலை - மடைப்பள்ளி . 

மை , 7. இணக்கம் 
பாகண்டன் - வெளிவேஷக்காரன . பாசகம் - பிரிக்குமென் . 
பாகதம் - அந்தந்தப் பாடையின் மூல : பாசகர் - சுயமபாகிகள . 
பாகபுடி - குயவன் சூனை . 

பாசடம்வெற்றிலை . 
பாகம் - பக்கு 2 , பாதி , 3. பிச்சை , 4. பாசடை - பச்சிலை , 
சமையல் , 5. பக்குவம் , 6. செய்யுள் பாசண்டம் வேதத்தைப் பிரமாணமா 
நடை , 7. புயம் , 8. நாறு முழம்கொ கக் கொள்ளாத புறச்சமயிகள் . 
. 

பாசண்டர் - பாசண்ட மதத்தினர். 
பாகர் - யானை , குதிரை முதலியவற்றை பாசதரன் - நமன் , 2. வருணன் ,, 8. வி 

நடத்துவோர் . 
பாகலம் - பானைகோக்க 

பாசநாசம் பந்தமாசம் . 

. 
பாகல் -பலமாம் , பாசத்கொடி , பாகபாணிட்டிருணன் , , 2 . வெள், : 
" பாகவதம் பனை 


னவாம் . 


| 


ண்ட அளவு . 


பலகை . 


| 


| 


பாஞ்ச 

பாடிய 
பாசம் - கட்டு , 2. கயிறு , 3. ஓராயுதம் , பாஞ்சராத்திரம் - வைஷ்ணவர் 

4. அன்பு , 5. கவசம் , 6. ஊசித்தொ லொன்று , 2. விட்டுணுசமயத்திலோர் 

a , 7. பேய் , 8.ஆணவமலம் . பகுதி , 8. சைவத்திற்குப் புறச்சமயக் 
பாசவிமோசனம் -- மலநீங்கல் . 

தொன்று . 
பாசறை - பகைமேற் சென்நேருறை பாஞ்சாலபுருஷன் - இலக்ஷணமுண்ட 
விடம் , 2. இன்பம் , 3 மணியாசிப் யோன் . 

பாஞ்சாலம் - ஒர் நாடு , 
பாசறைமுல்லை - ஓர் நூல் அஃது பாச பாஞ்சாலி - திரௌபதி . 

றைத் தலைமகன் றலைவியை நினைத்தல் . பாடகம் - காலணியினொன்று . 
பாசனம் - பாண்டம் , 2 உண்கலம் , 3. பாடகன் - புகழ்வோன் , 2. பாடுவோன் . 
சுற்றத்தோர் . 

டாடணம் - சம்பாஷணை , 2. போத 
பாசன் - சீவன் , 2. மா . 

பாஷணம்- ) னை . 
பாசாங்கு - மாரீசம் . 

பாடபம்- வடவாமுகம் , 2. சந்தோ 
பாசாங்குசன் - விநாயகன் 

பாடவம் - ஷம் . 
பாசி - புல்லுருவிப்பூடு , 2. கடற்பாசி , பாடம் - அழுத்தம் , 2. இரத்தினமுத 
3. நமன் , 4 நீர்ப்பாசி , 5. பூஞ்சு , 

லியவற்றினொளி . 
6. கரியமணி முதலிபன . 

பாடம் - வேதபாடம் , 2. படிப்பு , 3 . 
பாசி - வருணன் , 2. நாய் 

நியமித்த பாடம் , 4. படித்தபாடம் , 
பாசிதம் - பிரித்தானது , 2 , 12 , 

3. விரிவு , 6. இடையர் வீதி . 
பாசிபந்து - ஓர் கை அணி , 

படலம் - இாஞ்சிவப்பு , 2. பாதிரி 
பாசிப்பயறு 
ஒருவகைப் - யறு . 

மரம் , 3. + திரை , 4 , சேரன் குதிரை. 
பாசிலை - பச்சிலை . 

டாடலி-கள் , 2. பாதிரிமரம் . 
பாசு - பசுமை , 2. மூங்கில் , 3. -ச்சை . பாடல் பாட்டு , 2. சங்கீதம் . 
பாசுபதம் -சைவசமயத்சொன்று டாடவம்- களிப்பு , 2. சுகம் , 3. வடவா 
பாசுபதன் - பாசுபதசமயி . 

முகாக்கினி , 4. சமர்த்து . 
, பாடவன் - 

மிதுனவிராசி . 
சை , 3. வசனம் , 4. வாசக நடை . பாட. 
பாச்சல் - எழுச்சி , 2. பாய்தல் . டாடனம் - பாதிச்சல் , 2 , - டுதல் . 
பாச்சி - பால . 

பாடன்மகடூ- பாடுவாள் , (பாணர் 
பாச்சிகை- சூதாடு கருவி , 

பாடன்மகள் - பெண் ) 
பாச்சியம் - பகுதி , 2. பிரிக்கப்படு தொ பாடாணம் - 

கல் , 2. நச்சுச்சரக்கு . 
கை : 
பாச்சுற்றி - தறிமரம் . 

பாடாண்டிணை - புறப்பொருட்டிணைய 
பாச்சை - ஓர் வண்டு , 

லொன்று . 
பாஷண்டம் - பாகியம் , 

பாடாவறுதி - மிகுபாடு . 
பாஷாந்தரம் - மறுபாஷை , 2 , டலபா பாடி- ஊர் , 2. சரி , 3. நகரம் , 4 , 
ஷை . 

முல்லை நிலத் ஏர், 5. நாடு , 6. ஓரிரட்ட 
பாஷிதம் - பேச்சு . 

கம , 7. சேனை , 8 , கவசம் , 9. பாச 
பாஷை- பேச்சு , 2. குழூஉக்குறி , 3 . றை , 10. உளவானி , 11. பாபேவள் 
மிரு முதலியவற்றின் ஒலிக்கும் . 4. பாடிதம் 

பேச்சு . 

, 
சபதம் : 
பாஞ்சசத்திகம் வாதிரியப் பொது 
பாக்சசன்னியம் - 

Litau antren 


பாஷாணம்- கல், 2. கச்சுச்சரக்கு 


பாஷிதம் பேச்சு 


பாடியம் 


பாஷ்யம்- 1 


340 


பாதப 


ஓர் கிழங்கு , 2. சந்தனம் , பாணாலு - சூதிலோர்தாயம் . 
பாடீரம் - 3. துத்தநாகம் , 4.மு பாணி - கள் , 2. பழரசம் , 3. இலைச் 

கில் , 5. மூங்கிலரிசி , 6. வாதம் . சாறு , 4. சங்கீதம் , 5. இசைப்பாட்டு , 
பாடிலம்-நாடு . 

6. காலம் , 7. தாமதம் , 8. நாடு . 
பாடிவீடு - பகைமேற் சென்றோருறை பாணி - கை , 2 , ஊர் சூழ்சோலை, 3. பல 
விடம் . 

பண்டம் , 4. சருக்கரைக்குழம்பு , 5 . 
பாடினி - பாடுவாள் . 

பேச்சு , 6. நீர், 7. சு.த்து . 
பாடு உண்டாகுகை , 2. வருத்தம் , 3. பாணிக்க - ( வி ) தாமதிக்க 
அனுபவிக்கை , 4. அழிவு , 5. வேலை பாணிக்கிரகணம் - கைப்பற்றல் , ( ம 
6 , கடமை , 7. மீனபிடிக்கை , 8 , 

ணச்சடங்கு .) 
குணம் , 9. பெருமை , 10. இடம் , பாணினி - சமஸ்கிருத இலக்கண ஒர் 
11. ஏழாம் வேற்றுமையுருபு , 12 . 

ஆசிரியன் . 
பக்கம் , 13. ஓசை , 14. உதயத்திற் பாண் - இசைப்பாட்டு , 2. கள் . 
கேழாமிடம் . 

டாண்டம் - மட்கலம் , 2. பாத்திரப்பொ 
பாடை - ஆசந்தி , 2. சொல்லு . 

து , 3. உடம்பு . 
பாட்டம் - அச்சல்மழை , 2. பலகாரம் . பாண்டரங்கம் -சிவன் கூதது 
பாட்டம் - பாட்டாசாரியமதம் . பாண்டரங்கன் -சிவன் . 
பாட்டன் - மூதாதை , 2. பாட்டமதத் பாண்டரம் - வெண்மை 
தான் . 

பாண்டல் - பாழ்ததுப்போனது . 
பாட்டாசாரியம் பாட்டாச்சாரியர் பாண்டவர் - பாண்டு புத்திரர் . 

வேதமே தெய்வமென்று ஏற்படுத் பாண்டவேயன் - பாண்டு வமிசத்தான் . 
திய கொள்கை . 

பாண்டி - ஓர்தேயம் , 2. ஒர்பண் , 3. பன் 
பாட்டி - மூதாய் , 2. ஒரு சார் விலங்கின் 

னாங்குழிப்பலகை . 
பெண்பொது , 3. பாடுவாள் . 

பாண்டிகன் - பள்ளியெழுச்சி பாடு 

வோன் . 

பாண்டித்தியம் - கல்வித்திறம் . 
பாட்டியல் ஓர் நூல் , 2. செய்யுளிலக் பாண்டியம் - பாண்டியன்றேயம் . 
கணம் . 

பாண்டில் - வட்டம் , 2 , அகல் , 3. கை 
பாட்டில் 

த்தாளம் , 4. பண்டி , 5. கட்டில் , 6 . 

மூங்கில் , 7. நாடு , 8 , எருது , 9 . 
பாட்டு - பாடுதல் , 2. இசைப்பா , 3 . இடபவிராசி . 

செய்யுள் , 4. வசைமொழி , 5. சொல் . பாண்டில் - வாகைமரம் . 
பாட்டை - வழி . 

பாண்டு- வெண்மை , 2. ஓர் நோய் , 3 . 
பாட்டைசாரி - வழிப்போக்கன் பாண்டவர் தந்தை . 
பாட்பம் 

பாண்டூரம் - வெண்மை , 2. ஓர்நோய் . 
கண்ணீர் . 
பாஷ்பம் - 

பாண்டுருவன் - பெரிய வுருவுள்ளது . 
பாணபத்திரன் - மதுரை வரகுணபா பாண்டை - ஊழ்த்த நாற 
ண்டியனின் மந்திரி . 

பாண்டை நாற்றம்- றம் , 
பாணம் - அம்பு , 9. மழைவண்ணக்குறி பாதகம் - துரோகம் . 
ஞ்சி , 8. பட்டு . 

பாதகுற-மிதியடி . 
பாணர் - பாடுவோர் , 2. தையற்காரர். பாதஞ்சலம் 
பாணன் - தையற்காரன் , 

-3 நூல் . 
பாண வயிறுபருத்த பானை , 2. பருந்த பாததாடனம் -உதை.. 
சட்டி , 3. பருத்த பீரம் , பாதயம் - மரம் , 


பாட்டியம் - பிரதமை. 


பாட்டீல்- தட்டைக்காப்பு. 


) 


பாத்தி 


341 


பாதரசம்- சூதிம் .. 


. 


பாந்தவியம்- பந்துத்துவம் , 


பாதம் - கால் ; இது : கருமேந்திரிய மை பாத்தியா - துலுக்கர் உத்தாதிரியை . 
ந்தினொன்றுமாம் , 2. பாட்டினடி , 3. பாத்திரபதம்- 

காற்ப 

புரட்டாசி 
ங்கு , 5. மரத்தடி , 6. அடிவாரம் , 7. பாத்திரம் - கொள்கலம் , 2. இரப்போர் 
விழுதல் , 8. சரியை முதலிய நாலு கலம் , 8. உண்கலம் , 4. தகுதி , 5 . 
நிலைக்கும் பொதுப்பெயர் . 

தகுதியுள்ளவன் . 
பாத்திரீரம் - காணிக்கை,. 

பாத்திரை- இரப்போர்கலம் . 
பாதரட்சை - மிதியடி . 

பாத்தில் வீடு, 
பாதராயணன் - வியாசன் . 

பாத்து - சோறு , 2 , கஞ்சி , 3. பகுத் 
பாதரோகணம் - அரசமரம் . 

திடல் , 4 , பாதி , 5. நான்கு . 
பாதலம் - பாதாளம் . 

பாந்தம் - ஒழுங்கு , 2. பகரவீறு . 
பாதவம் - மரப்பொது , 2. கொல்லை , 3. பாந்தல் - பதுங்கல் . 

மலை . 
பாதாக்கிரம் - கானுதி . 
பாதாங்குட்டம் - காற்பெருவிரல் . பாந்தள் - பாம்பு , 2. பெரும்பாம்பு . 
பாதாளம் - கீழுலகம் , 2. பிலம் , 3 . 

பாந்தன் - வழிச்செல்வோன் . 
கீழேழுலகத்தொன்று , 4. நரகம் . 

பாந்து - வளை . 
பாதி - அரை , 2. பங்கு . 

பாபத்தி 
பாதிக்க - ( வி ) சரிபாதி செய்ய 

பாபர்த்தி - 

வேட்டை . 
பாதிட - ( வி ) நெருக்க , 2. பாதுகாக்க , பாபம் - தீமை , 2. தீவினை . 

3. பங்கிட . 
பாதிரி - பாதிரிமரம் , 2. மூங்கில் . 

பாபிஷ்டன்-துரோகி . 
பாதிவிர்த்தியம் - பதிவிரதைத்தனம் . 

பாபு - மேன்மைப்பொருளில் வருமோர் 

பட்டப்பெயர். 
பாதீடு பாதுகாக்கை , 2. பங்கிடுகை , 3. பாப்பாச்சி- ஓர் தொடுதோல் 

நெருக்குகை . 
பாது- காவல் , 2. பங்கிடுகை , 3. நெருக் பாப்பு - பிராமணசாதி. 

பாப்பான் - பார்ப்பான் . 
குகை . 
பாதுகம்- 

பாப்புரி - அகழி , 2. பாம்புச்சட்டை , 
தகுறடு . 
பாதுகை 

பாப்பூசு - ஓர்வகைத் தொடுதோல் . 
பாதேயம் - கட்டுச்சோறு . 

பாமம் - கோபம் , 2. ஒளி , 3. தினவு 
பாதை- அடிப்பாடு , 2. வழி , 3. முறை , பாமரம் - அறிவின்மை, 2. இழிமை. 

4. பரப்பு . 
4. மிதவை , 5. மரக்கலம் . 
பாதோதகம் - கால்கழுவுநீர் . 

பாமன் - சூரியன் , 2. மைத்துனன் . 
பாத்தம் - மருதமரம் . 

பாமிநி- பெண் . 
- 

பாம்பு - நாகம் , 2. நாகப்பூச்சி , 3. ஆயி 
, 

லியநாள் , 4. கரை . 
பாத்தி - பங்கு , 2. சிறுபுலம் , 3. சிறு பாம்புரி - அகழி , 2. பாம்புச்சட்டை . 
செய் , 4. வீடு . 

பாய - ( வி ) குதிக்க , 2. தாவ , 3. நீர் 
சுதந்தரமுடை முதலிய பாய , 4. புறப்பட , 5. உரு 
பாத்தியன் 

- யான் , 2. பிணை வ , 6. பரவ , 7. ஓட , 8. முட்ட , 
யானி . 

பாயசம் 

பாற்சோறு , 2. பாற்சோற்றிச் 
பாத்தியம் - கால்கழுவக் கொடுக்குசீர் , 

செடி , 
2. சம்பந்தம் , 3. பிணை , 4. பங்கு . பாயல் - மக்கட்படுக்கை 


பாத்தியஸ்தன்- * மான் , 3. பின் 


1 


பாரிசே 


- 3 . 


சை , 


( 


| 


| 


| 


I 


பாயிரம் - முகவுரை , 2. பொழிப்புரை / பாரமுகார்க்கியம் 

, - வெளைம் முகப் பூ 
வரலாறு . 

பாரமேச்சுரம் - வொகம மிருபத்தெட்டி 
பாயுரு 

னொன்று . 
பாய் - படுக்கும் பாய் , 2. கப்பற்பாய் , 3. பாரம் துலா மிருபத்தெட்டுக்கொண் 
விரிகை . 

டது , ( ஒருவகை நிறை ,) 2. கனம் , 
பாய்க்காரி - வந்தேறுங்குடி . 

3. சுமை , 4. உத்தரவாதம் , 5 . வரு 
பாய்ச்ச - ( வி ) குத்த , 2. புகுத்த , 3 . த்தம் , 6 கொடுமை , 7. தலைப்பாரம் , 
நீர்பாய்ச்ச . 

8. பொறுப்பு , 9. ஒப்புவிக்கை , 10 . 
பாய்ச்சல் - பாய்தல் , 2. குதிப்பு , 3 நீ பூமி , 11. சேணம் , 12 கவசம் , 
ரோட்டம் , 4. சொரிகை , 5 பெருகு 13. கரை , 14 , முடிவு . 
கை , 6. முட்டுகை, 7. துள்ளுகை , பாரம்பரியம்- - ஐதீகம் , 2. கிரமங்கிர 
8. உருவுகை , 9. வெடுவெடுப்பு . பாரம்பரை - மமாய் வருவது . 
பாய்ச்சி 

பாராகம் - உபநிடத முப்பத்திரண்டி 
பாய்ச்சிகை- சூதாடுகருவி . னொன்று . 
பாய்ச்சிக்கை 

பாராசரிட சுக்கிரன . 
பாய்ச்சு - வரிச்சல் . 

பாராசாரி - பெருங்குதிரை 
பாய்ச்சை - தத்துப்பூச்சி . 

பாராட்ட - ( வி ) விசேஷிக்க , 2. புகழ , 
பாய்த்துதல் ( தொ . பெ ) பாய்சசுசல் . 3 விரித்துரைக்க, 4 , உபசரிக்க , 5 . 
பாய்மா - குதிரை, 2. புலி . 

சிறப்பிக்க , 6 சாவதானமாய்ச் செய்ய , 
பாய்மாலி - வெள்ளச் சேதம் 

7. இனிமையாய்ப்பேச , 8 உரிமை 
பாய்லிரி -- பசிரிப்பூடு . 

பாவிக்க . 
பாரகஸ்பத்தியம் - தரும் நூல் பதினெட் பாராயணம் - நியமமாக ஒதுகை 
டினொன்று . 

பாராயணர் - பார்ப்பார் , 2 நியமமாய்க் 
பாரகம் - திரைச்சீலை , 2. பூமி . 

கற்போர் . 
பாரகம் - கடக்கை , 

பா ராவதம் - புறாப்பொது , 2. கரும்புறா . 
பாரங்கதன் - கல்விகரை கண்டவன பாராவலெயம் - 
பாரசவன் - பிராமணனுக்குச் சூத்திரப் பாராவளையம் 
பெண் பெற்ற பிள்ளை . 

பாராவாரம் - கடல் , 2. கடற்கரை , 
பாரசிகை - பருந்து . 

பாரி - மனைவி , 2. பூமி , 3. கட்டில் , 4 . 
பாரசீகம் - பாரிஷ்தேசம் . 

நல்லாடை , 5. கடையேழு வள்ளலி 
பாரணம் - உண்கை , 2. உபவாசமி 

லொருவன் , 6. பருந்தது , ? . பெரி 
பாரவண- ருந்துண்கை. 

யோன் , 8 இராக்காவல் , 9. ஓர் மிரு 
பாரதம் - ஐந்தாம் வேதம் , 2 பாரதவரு 

கம் . 
டம் , 3. பாதரசம் . 
பாரதர் - குருகுலவேந்தர் . 
பாரதாரிகன் - விபசாரன் . 

பாரிசம் - பக்கம் , 2. உடற்பக்கம் , 3 . 
பாரதி - சரஸ்வதி , 2. தோணி . 

திசை , 4. பட்சம் . 
பாரதிதீபம் ஓர் நிகண்டு . 

பாரிசாதம் - ஐந்தருவினொன்று , 2. பவ 
பாரத்துவாசம் - கரிக்குருவி , 2. காடை பளமல்லிகை . 
பாரத்துவாசன்-துரோணாசாரியன் . பாரிசேடம்- ஒழி பென்னுமாவை : அது : 
பராபட்சம் - ஓரவாகம் 

சாத்துக்குக் கர்த்தா மாயையும் கன்ம 
சாத்தியம் - மேல்விசாரணை , 2 , அரி மும் ஆன்மாவுமல்லவேனவே சிவனே 

மித்தறிதல் . 


} 


வளைதடி 


| 


பாரிகத்து விடுதலைப் பத்திரம் , 


பாலக 


843 


பாவகா 


ஒரு கரணம் . 


பாரிஷதன் - பார்க்கிறவன் , 2. காவற் பாலடை - ஒரு பூடு ; அது ; சித்திரப்பா 
காரன் 

லடை என்றும் , பாலடைச்செடி என் 
பாரிடம் - பூதம் , 2 பூமி . 

றும் வைத்திய பரிபாடையிற் கூறினார் . 
பாரித்தல் ( தொ.பெ ) உண்டாக்கல் , குழந்தைகளுக்குப் பாலூட்டுதே 

2. பரப்பல் , 3. பருத்தல் , 4. காத் சங்கு , 2. பாலகப்பை . 
தல் , 5. வளர்த்தல் . 

பாலம் - ஆற்றுப்பாலம் , 2. பூமி , 3 மர 
பாரியாள் - பருத்தவன் , 2. மனையாள் . க்கொம்பு , 4. நெற்றி 
பாரை - கடப்பாரை , 2. இருப்புலக் பாலரசம் பொன்னிறம் . 
கை , 3. ஓர்மீன் . 

பாலர் - இடையர் , 2. பிள்ளைகள் . 
பார் - பூமி , 2. நிலம் , 3. தேசம் , 4. அ பாலவம் - பஞ்சாங்கத்தி னொன்றாகிய 
டுக்கு , 5. பாறை , 6. வண்டிப்பார், 7 . 
கரை , 8. உரோகிணிநாள் , 9. முறை , பாலனம் - பாதுகாப்பு 
பார்க்க --- ( வி ) காண , 2. தேட , 3. மதி பாலன் -- இடையன் , 2. ஏழுவயசுக் 

க்க , 4 ஆராய , 5. கவனிக்க , 6 . குட்பட்டவன் 
விசாரிக்க , 7. பார்வையிட , 8. பரா 

8. பரா பாலி - ஓர் பாஷை , 2. ஆலமரம் , 3.கள். 
மரிக்க , 9. வணங்க 

பாலிகை - ஆயுதத்தினுனி , 2 , படைவா 
பார்க்கவன்- சுக்கிரன் , 2. பரசுராமன் . 

ளின் முட்டி , 3. வட்டம் , 4. முளைப் 
பார்க்கவி - இலக்குமி , 2. பார்வதி . 

பாலிகை , 5. உதடு , 6 , பெண் . 
பார்சி - பாரசீகம், ( பாரிசதேசமென்பர் .) பாலிக்க- ( வி ) பரிபாலிக்க, 2. ய . 
பார்த்தன் - அருச்சுனன் . 

பாலியம் - இளமை , 2. இளம்பருவம் .. 
பார்த்திவ - பத்தொன்பதாவகாண்டு . 

பாலுகம் - கருப்பூரம் 
பார்த்திவம் - பூமி , 

பால - ஒர் மரம் , 2. பாலை நிலம் , 3 . 
பார்த்திவன் - அரசன் . 

கடல் , 4 மிருகசீரிடநாள் , 5. புனர் 

பூசநாள் , 6 , பாலைப்பண் , 7. பதி 
பார்ப்பதி - பார்வதி . 
பார்ப்பனத்தி - 

னாட யசிற்கு மேற்படாதவளாகிய 
பிராமணததி . 

பெண் 
பார்ப்பனி - 
பார்ப்பான் - பிராமணன் . 

பாலைக்கிழத்தி - துர்க்கை . 

பால் - பசுவின் பால் முதலியன , 2. மர 
பார்ப்பு கோட்டில்வாழ்விலங்கின் பி 

முதலியவற்றின்பால , 3. அம்மைப் 
ள்ளை , 2. தவழ்சாதிப்பிள்ளை, 3. பற 

பால் , 4 வெண்மை , 5 பக்கம் , 6 . 
வைக்குஞ்சு , 4. மான்கன்று 

பங்கு , 7. பாதி , 8. இடம் , 9. ஏழ 
பார்வணம் - யாகமிருபத்தொன்றி லொ 

னுருபு , 10. குணம் , 11. உரிமை , 

12. விதி . 
பார்வதி -உமை . 

பால்மாற - ( வி ) சோம்பற்பட 
பார்வல் குஞ்சு. 

பாவ- ( வி ) விசாலமாக , 2. வியாபிக்க , 
பார்வை - காட்சி , 2. கண் , 3. தோற் 3. பரம்ப , 4. ஊன்றிநிற்க , 5 தள 
றம் , 4. நேர்த்தி , 5. மதிப்பு , 6. சூனி வரிசை செய்ய , 6. நாற்றுவிட , 7 . 
யமயக்கு , 7. சோதனை , 8. மேல்லி 

நாற்று நட , 8. தாண்ட . 
சாரிப்பு , 9. ஆராய்வு , 10. பார்வை பாவகம் - இயல்பு , 2. கருத்து , 3. உரு 
விலங்கு . 

வு , 4. மனத்தோற்றம் , 5. அன்புவெ 
பார்வைத்தாழ்ச்சி - அசட்டை , 2 . ளிப்படுத்துகை , 6. கொலை . 
குருடு . 

பாவகன் - நெருப்பு , 2. அக்கினிதே 
பாலகன் குழந்தை , 2. பையல் , 8 . வன் , 8. சுத்தஞ்செய்வோன் . 
பாலன் காப்போள் , 

பாவகாரி பாவஞ்செய்வோன் , 


1 


ன்று . 


குழந்தை 


பாழ்க் 


344 


பான்மை 


கொடி . 


கை . 


பாவகி - முருகன் . 

பாள பந்து- தேவநாகர எழுதது . 
பாவட்டா - 

பாளம் - உலோகக்கட்டி , 2. சீலையின் 
பாவ்ட்டா - 

கிழிவு , 3. வெடிப்பு . 
பாவட்டை - திரனைச்செடி . 

பாளயம் - பாளையம் . 
பாவம் - தீமை , 2. தீவினை , 3. அதிஷ்ட பாளாசக்கயிறு - குதிரையின் காற் 
ஏனம் . 

சயிறு . 
பாவலர் - புலவர் . 

பாளி- அடையாளம் , R. பாசறை . 
பாவல் மரக்கலத்தோருறுப்பு , 2 , டாத பாளிதம் - கண்டசருக்கரை , 2 , பாற் 
குறடு , 3. பரவுதல் . 

சோறு , 3. சோறு , 4. கருப்பூரம் , 5 . 
பாவனம் - தூய்மை , 2. சுத்தஞ்செய் 

பட்டுப்புடவை . 

பாவள - பனை முதலியவற்றின் பாளை ; 2 . 
பாவனன் - வீமன் , 2. அனுமன் . பதர் . 
பாவன - சமஸ்காரத்திலொன்று , 2. பாளையம் --குறு நிலமன்னரூர் , 2. பாச 
தியானம் , 3. பாவனரூபம் , 4. ஒப்பு , றை , 3. சேனை , 4. சுற்றூர் . 
5. அடையாளம் , 6. வேஷம் , 7 . 

பாற- ( வி ) ஓட , 2. போரிட , 3. அடிப் 
நடத்தை . 

பறிய , 4. வேரற . 
பாவாடம் - நாவறுத்தல் . 

பாறல் - இடபம் , 2. இடபவிராசி , 3 . 
பாவாடை - நடைசீலை , 2. பெண்களா 

பொதிபெருது 
டை , 3. போசன பீடத்தின் மேலாடை . 

பாறு -பருந்து , 2. மரக்கலம் . 
பாவாடைப்பூ - இலுப்பைப்பூ . 

பாறை திட்டை , 2. கற்பாறை 
பாவாணர் - புலவர் . 

பாற்கரம் - உபநிடத முப்பத்திரண்டி 
பாவார்த்தம் - கருத்துரை. 

என்று . 
பாவி - தீயோன் . 
பாவிகம் ஓரலங்காரம் . அது ; சென்ற 

பாற்கரன் - சூரியன் . 
தையும் , வருவதையும் நிகழ்வதா 

பாற்குனம்- 1 

பாற்குனி - 
கச் சொல்லுகை. 

உத்திரநாள் . 
பாவிக்க - ( வி ) பாவனை செய்ய , 2 . 

பாற்சொற்றி - 
யல்காட்ட , 3. பொய்யாய் நடிக்க , 

ஒர் பூடு . 
பாற்சோற்றி- , 

பானசியர் - மடையர் . 
4. எண்ண , 5. கடவுளூருவைத் தியா 
னிக்க . 

பானம் - குடிக்கை, 2. கள் , 3. நீர்த்த 

வுணவு . 
பாவை - சித்திரப்பாவை , 2. மதில் , 3 . 
பெண் , 4. கட்பாவை , 5. பதிமை . 

பானாள் - பாதி நாள் . 
பாழி குகை , 2. முனிவர் வாசம் , 3. பானி - பருதவோன் , 2. படை . 
தேவர்கோயில் , 4. சயனம் , 5. வில பானிக்க- (வி ) குடிக்க. 
க்கின்படுக்கை , 6. அகலம் , 7. பெரு 

பானீயம் - நீர் . 
மை , 8. ஊர் , 9. மருதநிலத்தூர் , 10. பானு - சூரியன் , 2. சிற்பநூல் முப்பத் 
பகைவரூர் , 11 , உரை , 12. வலி . 

திரண்டினொன்று . 
பாழ் - சேதம் , 2. நஷ்டம் , 3. கெந்தி , பானுமைந்தன் - இயமன் , 2. சனி , 3 . 
4. கருவழிவு, 5. அப்பிரயோசனம் , 

கன்னன் , 4. சுக்கிரீவன் .. 
6. அந்தக்கேடு , 7. வீண் , 8. வெறு பானை - மிடா. 
மை , 9. இன்மை , 10. ஆகாயம் , 11. பான்மயக்கம் - ஓர் பாற்குரிய சொல் 
சூனியம் . 

வேறோர் பாற்குரிய சொல்லுடன் வழ 
பாழ்க்க ( வி ) நிருமூலமாக , 2. கெட , 

ங்கல் , 
3. சீர்குன்ற . 

பான்மை குணம், 2. பங்கு , 8. தகுதி .. 


1 


மை 


1 


பிசி 


345 


பிடங் 


பி 

பிசிதம் - ஊன் , 2. வேம்பு , 3. நீர் . 

பிசிதாசனர் - இராக்ஷதர் . 
பிகம் - குயில் . 

பிசிர் - துளிமடைழை . 
பிகிய- ( வி ) இறுக்க . 

பிசினம்- கோட்சொல்லுகை. 
பித பெலன் , 2. கர்வம் , 3. சத் பிசினாறி - உலோபி . 
பிதவு- 5 தத்தினூன்றுகை , 4. இறுக் | பிசினி - பசை . 
கம் , பிசின் - மரப்பிசின் , 2. ஓட்டுகை , 3 

3 
பிக்கு - சிக்கு , 2. பிச்கு , 3. குழப்பம் . நீர்வஞ்சி , 4. பஞ்சி நூல், 5. வெட்டுக 
பிங்கம் - பொன்மைகலந்த சிவப்பு . 

குருத்து . 
பிங்கலந்தை.பிங்கலன் செய்த நிகண்டு . பிசு - இரண்டு துலாங்கொண்டது . 
பிங்கலம் - அரிதாரநிறம் , 2. பொன் பிசுக- (வி ) கொசற . 
மை நிறம் , 3. பொன் , 4 , பிங்கல பிசுக்கு -- விலைக்குரிய பொருளைப் பெற்ற 
ஜென்னு நிகண்டு , 5. வடக்கு . 

பின் , சிறிது வாங்குதல் . 
பிங்கலன் - ஓர் நிகண்டாசிரியன் , 2. பிசுமந்தம் - வேப்பமரம் . 
குபேரன் . 

பிசுனம் - உலோபம் , 
பிங்கலை - தசநாடியினொன்று , ( அஃது பிசுனன்- உலோபன் , 2. கோளன் 
வலமூக்கிற் நிற்பது ), 2. ஆந்தை , பிசுனி 3. பொய்யன் . 
3. பார்வதி . 

பிசைய- ( வி ) மாமுதலிய பிசைய , 2 
பிங்கள - ஓராண்டு , 

கசக்க 
பிங்களம் -வஞ்சகம் . 

பிச்சம் - இறகு , 2. ஆண்மயிர், 3. பீலிக 
பிங்கவள - தென்றிசை யானைக்குப் குஞ்சம் , 4. வெண்குடை . 
பெண்யானை , 2. ஆயுட்காலத்தின் பிச்சர் - பிததர், 2. மருள் கொண்டவர். 
மூன்றினோர் பகுதி . 

பிச்சாடி 

பளாசக்கயிறு . 
பிசக- ( வி ) தவற , 2. தப்பிப்போக , 3. பிச்சாடிக்கயிறு 
தடைபட , 4. வழிதப்ப , 5. சறுக்கி பிச்சாணா படுக்கை . 
விழ . 

பிச்சி - ஓர் மல்லிகைச்செடி , 2. சிற 
பிசகடி-தடை , 

சண்பகம் , 3. ஒர் பெண்பேய் . 
பிசகு - தவறு , 2. ஒவ்வாமை , 3. விக்கி பிச்சு- பித்து . 
னம் , 4 , ஆட்சேபம் . 

பிச்சை 
பிசக்கு - பிசகு . 

பிட்ச- இரப்புணவு , 2. தருமம் , 
பிசங்க- ( வி ) அழுக்காக . 

கொலை , 2 . இறகு. 
- , பிஞ்சம் 
பிசிண்டம் - முதுகு . 

பிஞ்சகன்- கொலைகாரன் , 2. சிவன் . 
பிசம்- இறகு . 

பிஞ்சு - இளஙகாய் , 2. முற்றாமை . 
பிசல் - எருத்துத்திமில் , 

பிஞ்ஞகம் - தலைக்கோலம் . 
பிசற- ( வி ) கலக்க. 

பிஞ்ஞகன் - சிவன் . 
பிசனம் செஞ்சந்தனம் . 

பிடகம் - கல்வி நூல் , 2. புத்தநூல் , 3 . 
பிசாசம் 

பிச்சை . 
பிசாசு - 

பிடகன் - வைத்தியன் , 2. புத்தன் . 
பிசானம் - ஓர் நெல் , 

பிடகாரி - விஷவைத்தியன் . 
பிசான் - பிசுபிசுப்பானது . 

பிடங்கு - கைப்பிடி , 2 , கத்தியின் முது 
பிசி - அரும்பொருள் , 2. சோறு , 3 . குப்புறம் , 3. ஆயுதங்களின் பிற்பக் 
பொய் , 4. அண்பொருள் . 

கம் . 


பிக்ஷை 


. 


7. தாங்க , 8. நிறுத்திக் பிணைய - ( வி ) 
பிணக் 346 

பிதற் 
பிடரி 

பிணங்க- ( வி ) பின்னிக்கொள்ள , 2 , 
பிடர் - புறங்கழுத்து 

ஊடற்பட , 8. மனக்குறையாக , 4 . 
பிடவம் - முதுகு , 2. ஒரு செடி , ( குட் - நெருங்க . 
டிப்பிடவம் .) 

பிணம் - சவம் , 2. பிசாசம் . 
பிடவு - பிடவம், 

பிணர் - கோங்குமரம் . 
பிடாரம் ஓர் வைத்திய அகராதி . பிணவு - விலங்கின்பெண் . 
பிடாரன் - பாம்பு பிடிப்போன் . பிணா - பிணவு . 
பிடாரி - கிராமதேவதை , 2. காளி . பிணாரம் பெரிய உடலுள்ளது . 
பிடி - ஆயுதப்பிடி , 2 பெண்யானை , 3. பிணி - நோய் , 2. துன்பம் , 3. கட்டு , 
பெண்ணொட்டகம் , 4 டெண்சவரி, 

4. நூற்படை 
5. பற்று , 6. கிரகிப்பு , 7. நம்பிக்கை பிணிக்க- ( வி ) கட்ட . 
8. உதவி , 9 மதக்கொள்கை 10 பிணிமுகம் - மயில் , 2. பறவைப்பொது . 
கைமுஷ்டி , 11. பிடியளவு . பிவண - உடன்பாடு , 2. கட்டு , 3. பூமா 
பிடிகம் - பிள்ளைக்கைவளை , 

லை , 4 யானை முதலியவற்றின் பெ 

ண் , 5. மான , 
பிடிக்க - ( வி ) பற்ற , 2. அகப்படுத்த , 3 . 

6 . 

ஆசை 
வவ்வ , 4. கட்ட , 5. புகலடைய , 6. பிணைக்க - ( வி ) இனைக்க, 2. கட்ட . 

. 
கொள்ள , 9. சம்மதிப்பட , 10. தெ பிவனயல் - இரண்டு முதலிய சேர்ந் 
ளிந்துகொள்ள , 11. செலவுசெல்ல ,, தது , 2. கதவின்கீல் , 3. மாலை , 4 . 
12. தொடுக்க , 13. தன்வசமாக்கிக் 

பின்னியமாலை , 5. நுகத்தோடு சேர்த் 
கொள்ள , 14. விதை வாங்க , 15. ஒட் 

தல் . 
டிக்கொள்ள , 16. பிரியமாக . 

பிணையாளி - பதிலுகதரவாதத்திற்குட் 
பிடிதம் - பிச்சை . 

பட்டவன் . 
பிடித்தம் - அபராதம் . 

பிண்டம் - உண்டை , 2. கருப்பிண்டம் , 
பிடிபட - (வி ) பிடிக்கப்பட , 2. தெரிய , 

3. உடல் , 4 கவளம் , 5. சோறு , 6 . 
3. இணங்க , 

பிதிர்கட்கிடும் பிண்டம் , 7. பிச்சை , 
பிடிப்பு - சேர்மானம் . 

8. மூலபதம் , 9. தொகுப்பு , 10 . 

கூட்டம் . 
பிடிமானம் - கையிருப்பு , 2.அனடான 

பிண்டாரி - கொள்ளைக்காரன் . 
பற்று , 3. உலோபம் . 
பிடிவாதம் - கொண்டது விடாமை . 

பிண்டி - தினைமா , 2. பிண்ணாக்கு , 3 . 
பிடுக்கு - பீசம் , 2. பனம்பூ . 

மா , 4. கூட்டம் , 5. புனர்பூசம் . 
பிங்ேக- ( வி ) களைய , 2. பறிக்க , :3 . இ பிண்டிகரணம்- தொகுக்கப்பட் 

பிண்டி - அசோகமரம் 
ழுக்க, 4. அகற்ற 

பிண்டீகரணம் - 
பிட்டம் 
சகனம் . 

பிண்டிகை - ஆசனம் . 
பிஷ்டம்- 

பிண்டிக்க - ( வி ) குவிக்க, 2. தொகுக்க 
பிட்டம் - ஓர் சிற்றுண்டி . 

பிண்டிபாலம் 
பிட்டி - சிறுகூடை , 

பிண்டி வாலம் - 
பிட்டு - ஓர் சிற்றுண்டி , 2. தினைமா . 

பிண்ணாக்கு - எள்ளு முதலியவற்றின 
பிட்டை - அண்டவாதம் , 2. இலத்தி . 
விணக்க ( வி ) பின்ன . 

பிதற்ற ( வி ) உளற , 2 பித்துக்கொ 
பிணக்கம்- நெருக்கம் , 2. பின்னு ண்டு பேச , 8. இரைய . 
பிணக்கு 

8 . ல் . பிதற்று - விடாது பேசுகை , 2 மயக் 
பிணக்காடு - கடுகாடு , 2. யுத்தகளம் . வார்த்தை , 8. பேசல்லெழுமோலி 


டது . 


ரைப்பு . 


பிய்க் 


847 


பிதுரு பிதிர் . 


பிதா - பெருநாரை . 

பிய்ய- ( வி ) கிழிய, 2. பிய்க்கப்பட , 3 
பிதா - தந்தை , 2. கடவுள் , 3. சிவன் , 4 . பிரிய . 
அருகன் , 5. பிரமன் . 

பிர - தோற்றம் மிகுதி மேன்மை வினர 
பிதாமகன் - பாட்டன் , 2. பிரமன் . வு இவைகளைக் காட்டு முபசருக்கம் , 
பிதிர- ( வி ) உதிர . 

பிரகஸ்பதி - தேவ குரு ; இவன் ; பிரம 
பிதிர் - தந்தைவழியினுள்ளார் , 2. பிதிர் மானசபுத்திரருள் ஆங்கீரசன் மச 
கள் , 3. யாகம் ஐந்தினொன்று , 4 . 

னான வியாழன் 
போர்க்கதை , 5. காலநுட்பம் , 61 பிரகடம் - பிரசித்தமானது . 
திவலை . 

| பிரகரணம் - முகவுரை , 2. அத்தியாயம் , 
பிதிர்காதகம் - பிதாவைக் கொல்லுகை . 3. ஓர் விஷய முடிவு , 4. சமயம் , 5 . 
பிதுக்கம் - பிதுங்குகை. 

ஞான நூல் , 6. கொலலுகை . 
பிதுங்க- ( வி ) வெளிப்பட , 2. பிதுககப் பிரகாசம் - களை , 2. வெயில் , 3. கீர்த்தி , 
பட , 3. புறப்பட , 4. தொனிக்க . 

4 , குணம் . 
பிரகாரம் - தன்மை , 2. விதம் , 3. வகு 

, 
பிதுர்- - 

ப்பு , 4 விசேடணம் , 5 , கோயில் 
பித்தம் முப்பிணியிலொன்று , 2. மயக் முதலியவற்றின வீதி , 6 சுற்றுமதில் , 

கம , 3. கூத்தின் விகற்பம் . பிரகிருதி - செனனகுணம் , 2. சடம் , 3 . 
பித்தலாட்டம் - ஒன்றை மற்றொன்றாய்க் பிரதானம் , 4 பகுதி . 
காட்டல் . 

பிரக்கியம் - அறிவு . 
பித்தல் - வாய பிதற்றல் . 

பிரக்கியாதி - பகிரங்கம் , 2. கீர்ததி . 
பித்தவள - செமபு துத்தநாகமிவற்றின் பிரக்கியானம் 

உணர்வு . 

பிரக்கினை 
கலப்பு . 
பித்தன் - பைத்தியகாரன் , 2 சின், பிரசங்கம் விரித்துப்பொருளுரைககை , 
3. வ பிரவன் , 4 , கள்ளன . 

2. பகிரங்கப படுத்துகை , 3. பிரப 

லம் , 4. தெளிவு . 
காரம் - பித்தமேலீடு . 

பிரசண்டன் - வலியன . 
பித்தாந்தலைக்கொட்டி - ஓா பூடு . பிரசத்தி - சங்கதி . 
பித்தி - சுவர் , 2. பின்புறம் , 3. பங்கு . பிரசம் -கள் , 2. தேன் , 3. தேனீ , 4 . 
பித்திகை - சிறு சண்பகம் , 2. சுவா . வண்டு . 
பித்தை - ஆண்மயிர் . 

பிரசவம் பிள்ளைப்பேறு . 
பிந்த - ( வி ) பின்னிட , 2 பின்போக , 3. பிரசன்னம் - தெளிவு , 2. காட்சி . 
விரைவுகுறைய . 

பிரசாதம் - அனுக்கிரகம் , 2. நிவேதனப் 
பிந்து - புள்ளி, 2. சத்திதத்துவம். 

டொருள் . 
பிபீலவாதம் - பரமாணு பிரபஞ்சததுக பிரசாபத்தியம் - பெண்கள் சுற்றமும் 
காரணமெனல் . 

ஆண்கள் சுற்றமும் ஒத்துத் தீமுன் 
பிபீலிகாவாதம் - மிருகபாஷை , 2. பிபீ னர்க் கொடுக்கு மணம் . 
லவாதம் , 

பிரசாரம்- வேங்கைமரம் . 
பிபீலிகை - எறும்பு . 

பிரசித்தம் - கீர்த்தி , 2. விளக்கம் , 8 . 
பிப்பலம்- அரசமரம் . 

வெளிப்படை , 
பிப்பலி- 

பிரசித்தி - பரந்து நிகழும் நிகழ்ச்சி , 2 

புகழ்பரவல் . 
பியூன் சேவகன் . 

பிரசினம் 

கேள்வி , 
பியக்க- ( லி ) கிழிக்க, 2. பன்ன , 3 , இலை பிரசினை 
முதலியவற்றைப் பிய்க்க , 4. பிரிக்க . பிரசுரம்- அறிவிப்பு 


- 


| 


| 


| 


பிப்பிலி - திப்பிலி , 

. 


பிரப 


348 


பிரமு 


பிரசோற்பத்து ஐந்தாவதாண்டு 


( 


பிரசுரன் - சுக்கிரன் . 

பிரபலன் - பேர் போனவன் . 
பிரசூதம் - பிள்ளைபெறுதல் . 

பிரபலியம் - தீர்த்தி , 
பிரசை - குடிசனம் , 2 , பிள்ளை . பிரபவ - முதலாண்டு . 

பிரபாகரன் - சூரியன். 

பிரபாதிகம் - மயில் . 
பிரச்சினை - பிரசினை . 

பிரபாவம் - மகிமை , 2. பிரகாசம் . 
பிரஞ்ஞன் - அறிஞன் . 

பிரபு - அதிகாரி , 2 , பெருமையிற் சிறந் 
பிரஞ்ஞை - அறிவு . 

தோன் , (தலைவன் .) 
பிரஷ்டம் - தள்ளுபடி . 

பிரபுத்துவம் - பெருந்தன்மை , 2. ஆளு 
பிரட்டு - புரட்டு . 

கை . 
பிரணவம் - ஒங்காரம் . 

பிரபுலிங்கலீல - ஒர் சைவ நூல் . • 
பிரண்டை - ஒரு கொடி , 

பிரபை - ஒளி , 2. தெளிவு , 3. திருவாசி , 
பிரதமகாலம் - விடியற்காலம் . 

4. தண்ணீர்ப்பந்தல் . 
பிரதமம் - ஆரம்பம் , 2. முதன்மை . பிரப்பு - ஒரு கலத்திற் பல்லுணவின் 
பிரதமை - முதற்றிதி , 2. முதல் , 3. கடு பரப்பு , 2. பேருண்டி, 
க்காய் . 

பிரமகத்தி - பிராமணக் கொலை . 
பிரதரம் - அம்பு . 

பிரமசரியம் - கற்று விரதங்காத்து விவா 
பிரதனம்- படையிலோர் தொகை ; கமின்றி யிருக்குநிலை ; இஃது ஆச்சிரம 

மூன்று நான்கினொன்று . 
கொண்டது 

பிரமசூத்திரம் - முப்புரி நூல் , ( மந்திரத் 
பிரதாபதி - பாண்டு , ( பிரதைக்கு : நாய துடன் அணி புநூல் என்பது கருத் 
கன் .) 

து , ) 2. வேதாந்த சூத்திரம் ; இது : 
பிரதாபம் - பிரகாசம் , 2. வீரம் , 3. பெ விபாசர் செய்தது . 
ருமை . 

பிரமஞானம் - கடவுளையறியு ஞானம் . 
பிரதி - பதில் , 2. எதிர் , 3. எழுதிச் சேர்க் பிரமணம் - சுழலுகை. 
கும் பிரதி . 

பிரமபத்திரம் - புகையிலை. 
பிரதிகூலம் - கைகூடாமை . 

பிரமபுரம் - சீகாழிப்பதி . 
பிரதிக்கினை - அறிக்கையிடுகை ; 2. வா பிரமம் -- கடவுள் , 2. மந்திரம் , 3. முத்தி , 
க்குத்தத்தம் . 

4. யாகம் , 5. வேதம் , 6. பிரமசாரிக் 
பிரதீசி - மேற்கு . 

குக் கன்னியைத் தீமுன்னர்க் கொடு 

க்கு மணம் . 
அருச்சுனன் தாய் . 

பிரமரந்திரம் - சிரசின் உச்சித்துவாரம் . 
பிரதோடம் - அத்தமனத்துக்கு முன் பிரமரம் - வண்டு . 
பிரதோஷம் - னும் பின்னும் மூன் பிரமரி -- சுழலல், 2. கூத்தின் விகற்பம் . 
றேமுக்கால் நாழிகை. 

பிரமாணிகம்- திருட்டாந்தம் . 2 . 
பிரத்தல் - எழுத்திலா ஒலி . 

பிரமாணிக்கம் - உண்மை . 
பிரத்தாரம் - ( தாளப்பிரமாணம் பத் பிரமாண்டம் - உலகம் , 2. பதினெண் 

புராணத்தொன்று . 
பிரத்தியக்கம் - காட்சியளவை . பிரமாதி - ஓர் வருஷம் . 
பிரத்தியக்கு - மேற்கு . 

பிரமாதீச - நாற்பத்தேழாவதாண்டு . 
பிரத்தியயம் - வடமொழி வித்தி . பிரமி - ஒரு பூண்டு . 
பிரபஞ்சம் - உலகம் . 

பிரமிக்க - ( வி ) அதிசயிக்க , 2. மயங்க 
பிரபந்தம் - தொடர்பு , 2. பாமாலை . பிரமியம் ஒரு வியாதி , 2. ஒரு பூண்டு . 
பிரபலம் - கீர்த்தி , 2. முக்கியம் . பிரமுகம் - அதிக நல்லது . 


பிரதை 
பிருதை - 


பிராசி 


349 


, . 


பிரமேகம் - மேகவியாதி . 

பிராசீனம் - பழமை . 
பிரமேயம்- அளவிடப்படுவது . பிராசேதசன் - வான்மீகரிஷி . 
பிரமை - கலக்கம் , 2. அறியாமை , 3. பிராஞ்ஞம் - 

. 
அறிவினொடுக்கம் , 4. பைத்தியம் . 

- 
பிரம்பு - சூரல் , 2. வரம்பு . 

பிராட்டி - தலைவி . 
பிரயத்தனம் முயற்சி . 

பிராணம் - தசவாயுவினொன்று , 2 
பிரயாகை - ஒரு .. 

பிராணன் சுவாசம் , 3. வலிமை . 

4 , சீவன் . 
பிரயாசை- உழைப்பு , 2. வருத்தம் . பிராணயாமம்- அட்டாங்கயோகத்தொ 
பிரயாணம் - பயணம் . 

ன்று ; அஃது பிராணவாயுவை இரே 
பிரயோகம் - உதாரணம் , 2. செலுத் 

சக பூரக கும்பகஞ்செய்தல் . 
தல் , 3. மருந்து செய்தல் . 

பிராணி சீவனுடையது . 
பிரயோசனம் - பயன் . 

பிராணேசன் - கணவன் . 
பிரலாபம் - புலம்புகை . 

பிராதக்காலம் சூரியோதயத்திற்கு 
பிரவரம் - சந்ததி , 2. வமிசம் . 

முன் ஐந்து நாழிகைவரையில் நிகழும் 
பிரவர்த்தி - முயற்சி . 

காலம் . 
பிரவாகம் - இடையறாமல் வரும் பெரு பிராதமிகர் வானோர்கண மொன்பதி 
க்கு வெள்ளம் . 

லொன்று . 
பிரவாலம் - இளந்தளிர் . 

பிராதம்மியம் - முதன்மை. 
பிரவாளம் - பவளம் . 

பிராதா - அண்ணன் . 
பிரவிடை - பெண்பருவ நான்கினொ பிராது - முறையீடு , 

ன்று ; அது மத்திய பருவம் . பிராத்தனம் - வேண்டுகை , 2. பொ 
பிரவேசம் - தொடங்கல் , 2. முயற்சி . பிராத்தனை ருத்தனை, 3. ஆரா 
பிரவை - ஒளி . 

பிரார்த்தனை தனை , 4. ஓர் விண் 
பிரளயம் வெள்ளம் , 2. அழிவு ணப்பம் , 5. துதி , 
பிரவளபம் காலம் , 3. படையி பிராத்தி 
வாகினி மூன் பிராப்தி 

பேறு , 2. முடிவு . 
று கொண்டது . 

பிராத்திக் : - ( ( வி ) வேண்ட , 2 . 
பிரளல் - எழுத்தில்லாவோசை . 

- துதிக்க . 
பிராகபாவம் - முன்னையின்மை . பிராந்தம் - ஓரம் . 
பிராகாமியம் - அட்டசித்தியினொன்று ; பிராந்தன் - மூடன் . 

அஃது குறைவின்றியிருத்தல் . பிராந்தி - சுழற்சி , 2. மயக்கம் , 3. பேதி . 
பிராகாரம் - சுற்றுமதில் . 

பிராந்தியம் - சுற்றுப்பட்டு 
பிராகிருதம் - ஓர் பாஷை , 2. அழி பிராப்பியம் - பெறத்தக்கது . 
யத்தக்கது . 

பிராமணன் - பார்ப்பான் . 
பிராக்கியன் 

பிராமணி - பார்ப்பனி . 
. 
பிராமணியம் 

. 
பிராக்கு - கழிந்தது . 
பிராசம் எதுகை. 

பிராமி - சரஸ்வதி , 
பிராசயம்- ஆதி . 

பிராயச்சித்தம் - சாந்தி , 2. பரிகாரம் , 
பிராசனம் - சோறாட்டுகை , 2. உண் 3. தண்டனை , 4. பாவநிவிர்த்தி , 5 . 

தவம் . 
பிராசி- 

பிராயம் - பக்குவம் , 2. வயது , 8. பா 
2 

வம் 


பிசான் 
- அறிவுடையோன் 


. 


t 


. 


பிருது 

350 

பிழைக் 
பிராய் - ஓர் மரம் . 

பிருதுவி - பஞ்சபூதத்தினொன்று , ( பூமி . ) 
பிராரத்தம் அனுபவிக்கும் கன் பிருதை - குந்திதேவி . 
பிராரத்துவம்- மம் . 

பிருத்தியர் - அடிமைகள் . 
பிராவம் கொல்லை , 

பிருந்தம் -கூட்டம் , 2. துளசிச்செடி . 
பிராறு - நிறைபுனல் . 

பிருந்தை - சலந்தரன் மனைவி , 2. துளசிச் 
பிரான் - எசமானன் , 2. எட்பொருட்கு 

செடி . 
மிறைவன் , 3. சிவன் , 4. விஷ்ணு . பிரேதம் - பிணம் , 2. பிசாசு . 
பிரிக்க- (வி ) நீக்க , 2. பறக்கடிக்க, 3. பிரேயம் - கள் . 
வேறாக்க , 4. முறுக் ஈவிழ்க்க , 5. பிரேரகம் - 2 

சததியினியக்கம் . 
மித்திரபேதஞசெய்ய , 6. சிக்கினி பிரேரணம் 
ன்று நீக்க , 7. தனிப்படுத்த , 8. பங் பிரேரிக்க- ( வி ) காரியப்படுத்த . 

பிரை - உறைமோர் . 
பிரிசம் - 

பிலகரி - ஓரிராகம் . 
பிரிசல் குறைவு . 

பிலஞ்சுலோபம் - எறும்பு . 
பிரிதி-பிரியம் . 

பிலம் - பாதலம் , 2. குகை , 3. வளை . 
பிரிமவண - புரிமணை , 

பிலவ - ஓராண்டு . 
பிரிய - ( வி ) நீங்க , 2. கட்டு விட, 3. விட்டு பிலவகம் - 
விலக , 4. வேறுபட , 5. அகல , 6. பிலவங்கம் - குரங்கு , 2. தவளை . 
முறுக்கவிழ , 7. கூறுபாடாக , 8. பிலவங்க - ஓராண்டு, 
விளங்க , 

பிலவம்- தவளை. 
பிரியகம் - கடம்பமரம் . 

பிலன் - எறும்பு 
பிரியம் - விருப்பம் , 2. சினேகம , 3. பிலா -பலாமரம் . 
விலையுயர்த்தி , 4. பட்சம் . 

பிலாக்கு ஓர் மூக்கணி . 
பிரியலர் - சினேகிதர் . 

பிலாச்சை - கடற்றவளை . 
பிரியாது - பிராது , 

பிலிம்பி குச்சித்ரமரத்தைமரம் . 
பிரியை - பெண் , 2. மனைவி , 

பிலிற்ற - ( வி ) கொப்புளிக்க , 2. சொ 
பிரீதி - பட்சம் , 2.இன்பம் , 3. உவகை . ரிய . 
பிருகதாரண்ணியம் - உபநிடதமுப் பிலுக்க - ( வி ) ஆடம்பரஞ்செய்ய 
பிரகதாரண்ணியம்- , பத்திரண்டி பிலுக்கு - ஆடம்பரம் . 
னொன்று . 

பிலுபிலெனல் - ஈரடுக்கொலிக்குறிப்பு . 
பில்க- ( வி ) கொப்பளிக்க 

பில்லி -- பூனை . 
பிருகு - முற்றாக்கிழங்கு . 

பில்லி - சூனியவித்தை , 2. பேய் . 
பிருகு - ஓர் ரிஷி , 2. சுக்கிரன் . 

- 
பிருகுடி - புருவம் , 2. நெற்றியை நெறி பிழைக்கடை 

. 
க்கை . 

பிழம்பு - திரட்சி , 
பிருங்கம் - வண்டு . 

பிழா - கொள்கலம் , 2. ஓலைக்கலம் . 
பிருங்கி - ஓரிருடி 

பிழார் - இறைகூடை . 
பிருடை - சுழலாணி . 

பிழி - கள் . 

பிழிய- ( வி ) சாறுபிழிய , 2. சாரம்வடிய . 
முதுகு . 

பிழக்கை- ஆடு முதலியவற்றின் மலம் . 
பிருதிவி - பூமி , 2. பஞ்சபூதத்தினொன்று . பிழை - குற்றம் , 2. பிசகு , 3. தீமை 
இந்து சூரிய குலத்தரசரிலொருவன் . பிழைக்க- (வி ) மோசத்திற்கு விலக் 
பத்து மானம், 

யானைக்கொம்பினடு . 2 ,சீவனம்பண்ண , 8. உய்ய . 


விருத்தி - கத்தரிச்செடி. 


பிருட்டம்- பின்பக்கம் , 2 . 


மலை . 


பிளிற (வி) ஒலிக்க, 2 யானையொன் பிறப்பு - உற்பத்தி , 2. தோற்றம் , 3 


பிறக் 351 

பினாக 
பிழைப்பு சீவனம் 2. உயிர்க்கை , 3. பிறங்கல் - உயர்ச்சி , 2. மலை , 3. சிறு 

தவறுதல் . 
பிளகு - பிளவு . 

பிறங்கியல் - முதுகாடு . 
பிளக்க - ( வி ) தகர , 2. கிழிய , 3. துளை பிறங்கு - விரலிறை 
பட , 4. உள்நெகிழ , 5. துளைக்க , 6. பிறந்தகம் - தாய்வீடு , 2. பரியம் , 3 . 

சீதனம் . 
பிளச்சு - பிளாக்சு . 

பிறந்தவம் - பிறப்பு 
பிளவு - பிளப்பு , 2. பிரிவு , 3. பாககுத பிறந்தை பிறப்பு , 2. பாவம் , 3. சுபா 
துண்டு , 4. எழுதுமிற்கின் பிளப்பு . 

வம் . 
பிளவை - வெடித்தபுண் . 

பிறப்பிக்க- ( வி ) உண்டாக்க , 2. சனிப் 
பிளாச்சு - வரிச்சல் , 2. சிராய் , 3. பன பிக்க , 3. வெளிப்படுத்த , 4. மருத்து 
நகிழங்கின் பிளவு , 

வம் பார்க்க . 
பிளிர்க்க- ( வி ) கொப்பளிக்கி 

சாதி , 4. பயம் , 5. நெருக்கம் , 6 . 
க்க , 3. கீள . 

துவககம் , 
பிளிறு - ஆரவாரம் , 2 எழுகதில்லா பிறப்புவாசி - சுபாவீகம் . 
வோசை , 3. சேறு . 

பிறர் - அன்னியர் . 
பிள்ள- ( வி ) துண்டாக . 

பிறவி - பிறப்பு , 2. உற்பத்தி , 3. சன 
பிள்ளை- குழந்தை, 2 சதன் , : 3 . இளை னத்துவம் , 4 சகோதரம் , 5. புனர் 

ஞன் , 4. ஓர்பட்டப்பெயா , 5. கோட் சென்மம் . 
டில் வாழ்விலங்கின் பிள்ளை , 6.பன் பிறழ - ( வி ) மாற , 2. ஒழுங்கின்மையாக , 
றி , மான் , பூனை முயலிவற்றின் குட் 3. துலங்க , 4 வெறுக்க, 5. அசைய , 
டி , 7 தெனனம்பிள்ளை , 8. கரிக்கு 6. சொல்ல . 
ருவி , 9. நாகணவாய்ப்புள். பிறழ்ச்சி- மாறுகை, 2. ஒழுங்கின் 
பிள்ளைக்கிணறு - உட்கிணற பிறழ்வு - மை , 3. துலங்குகை , 
பிள்ளைத்தமிழ் - பிள்ளைக்கவி . 

4. அசைவு , 5. வெறுப்பு .. 
பிள்ளைத்தாய்ச்சி - கருப்பஸ்திரி பிறனில் - அயலவன் மனைவி . 
பிள்ளைத்தேங்காய் - நாற்றுததேங்காய் பிறன் - மற்றையான் , 2. அன்னியன், 
பிள்வளப்பிறை- இளம்பிறை . 3. அயலான் . 
பிள்வளமை - பிள்ளைத்தன்மை . பிறாண்டு வேறிடம் . 
பிள்ளையாண்டான் - வாலிபன . 

பிறிது வேறு . 
பின்வளயார் - விநாயகர் . 

பிறை - இளஞ்சந்திரன் , 2. சந்திரப்பிர 
பிள்ளையார்சுழி ஊமை யெழுதது 
பிள்ளைவங்கு - பாய்மரம் நிறுத்துங் பிறைசூடி - சிவன். 
குழி . 

பிறைச்சிந்தாக்கு - கழுத்தணியினொ 
பிற அசைச்சொல் , 2. மற்ற 

| 
பிறகு - பின்பு , 2. பின்புறம் . 

பிறையிரும்பு - அரிவாள் . 
பிறக்கணிக்க- ( வி ) அவமதிக்க பிற்கழிக்க ( வி ) தோற்றோட 
மிறக்கம் - அச்சம் ,2. மரக்கொம்பு . பிற்றல் மண்வெட்டிக்கழுத்து . 
பிறக்கு - பின்புறம் , 2. வழு , 3. அசை பிற்றை பின்னை நாள் , 2. பிறகு . 
யிடைச்சொல் . 

2 ( தொ . பெ ) பிதற்று 
விறங்க- ( வி ) கலங்க , 2. உயா , 3. பினத்துதல்- தல் . 

பெரிதாக , 4 , வெளிப்பட பினாகம் - சிவ்ன்வில் , 2. திரிசூலம் , 8 . 
பிறங்கடை பகன் , 2 , சந்ததி , 

மண்மாரி , 4. மணியன் , 


| 


| 


வை . 


ன்று . 


ன 


யே ) 


. 


பீசாட் 


352 


பீராய 


பினாகி - சிவன் , 2. உருத்திரரிலொரு பீச்ச- ( வி ) மலக்கழிய. 
வன் , 3. பெண்ணையாறு , 4. ஓரிருஷி . பீச்சாக்கத்தி 

சிறிய கத்தி . 
பினைதல் ( தொ . பெ ) பிசைதல் . பீச்சாங்கத்தி 
பின் - பிற்காலம் , 2. பின்னிடம் , 3.கா பீச்சாங்குழல் - மலசலம் வாங்கும் ஒரு 

ரணம் , 4. பெருமை , 5. வழி . சூத்திரக்குழல் . 
பின்கட்டு - வீட்டின் பின்புறம் . பீச்சாங்கொள்ளி - பயமுடையோன் . 
பின்காட்டுதல்- ( தொ.பெ ) தோற்றோடு பீச்சுவிளாத்தி - ஒர் நாற்றமுள்ளசெடி. 
தல் . 

பீச்சைக்கால் - இடதுகால் . 
பின்பனி ஆறுபருவத்தொன்று ; அஃது பீடணம் - 
மாசி பங்குனி . 

பீஷணம் - 
பின்பிறந்தாள் - இலட்சுமி , 2 தங் பீடம் - ஆசனம் , 2. சிங்காசனம் ; 3 . 
கை . 

பலிபீடம் , 4. பலகை . 
பின்பு - பின் . 

பீடரம் - ஆலயம் . 
பின்வாங்கல் - ( தொ . பெ ) தோற்குதல் , பீடனம் - வருத்தம் . 
2. பின்னிடுதல் . 

பீடிகை - முனிவர் ஆசனம் , 2. அணி 
பின்றல்- ( தொ . -ெ ) பிறகிடல் . கலச்செப்பு , 3. பூந்தட்டு , 4. கடை 
பின்றை - பின்னை காள் , 2. பின்பு . வீதி , 
பின்ன - ( வி ) முடைய . 

பீடிக்க- ( வி ) வருத்தப்படுத்த 
பின்னகம் - மயிர்முடி . 

பீடு - பெருமை , 2. வலி . 
பின்னடி - கடைசி , 2. வருங்காலம் . 

பீடு - குறைவு . 
பின்னம் - சிதைவு , 2. பிரிவு , 3. உறுப் பீடை- துன்பம் , 2. காலதோஷம் , 
புக்குலைவு , 4. கீழ்வாயிலக்கம் , 5. பீட்டகம் - தொழில் . 
வேற்றுமை , 6. மோசம்போகுகை , பீட்டன் - இரண்டாம் பாட்டன் , 2 . 
7. பிணக்கு , 8. முறைகேடு , 9 . இரண்டாம் பேரன் . 
முரண் , 10 பராகம் . 

பீட்டிகை- 
பின்னல் - பின்னியது , 2. சிக்கு , 3. பீடிகை 

முகவுரை . 

பீட்டை - பயிரிளங்கதிர் . 
பின்னவர் - சூத்திரர் . 

பீதகம் - பொன்னரிதாரம் , 2. வெட்டி 
பின்னிதம் - பேதம் . 

வேர் , 3. பொன்னிறம் , 4. பொன் . 
பின்வன - இலக்குமி , 2. இளையவள், பீதம் - பொன்னிறம் , 2. பொன் , 8 . 
3. பின்பு . 

மஞ்சள் , 4. அச்சம் . 
பின்னோர் - சூத்திரர் . 

பீதி- அச்சம் . 

பீதை - மருதோன்றி மரம் , 2. மஞ்சள் . 
பீ 

பீத்து - வீம்பு . 
படமலம் . 

பீத்தை - நாடா . 
பீகம் - 

பீப்பா - 

, 
பீக்கருவேல் ஒரு வேலமரம் . பீமம்- அச்சம் , 2. பருமை . 
பிக்கலாட்டம் - தொந்தரவு . 

பீமன் - பாண்டுமைந்தரி லொருவன் , 2 . 
பீங்கான் ஒரு பாத்திரம் .. 

தமயந்தியின் பிதா . 
பிசம் - விதை , 2.அண்டம் , 3. சுக்கி பீரங்கி பெருவெடிக்குழாய் . 
லம் , 4. சந்ததி , 6. தாமரைப்பூச் பீரம் - பீர்க்கு , ( ஒரு கொடி ) , 2. பூவர 
சுருள்., 6. மூலம் . 

சமரம் , 8. வாகைமரம் , 4. வீரம் . 
சோட்சரம் 

மூலவெழுத்து . பிராய- ( வி ) பொறுக்க , 2. ஆராய . 


சடை . 


பேகம் பெருமாட்டி, 


பப்பா ஓர் மாப்பாத்திரம் . 


புகலு 


333 


புங்க 


பீரிடுதல் - ( தொ . பெ ) கம்பிபோலப் புகல் - தஞ்சம் , 2.உடல் , 3. குதிர் , 4 . 
பாய்தல் . 

பிரவேசித்தல் , 5 வெற்றி , 6. உபா 
பீரு - அச்சமுள்ளோன் , 2. புருவம் . 

யம் . 
பீர் - அச்சம் , 2. பசலைநிறம் , 3. துளி , புகழ - ( வி ) துதிக்க , 2. பாராட்ட 
4. முலைப்பால் , 

புகழ் - கீர்த்தி , 2 , மேன்மை . 
பீர்க்கு - ஓர் கொடி . 

புகழ்ச்சி 

கீர். தி. 
பீர்ச்சாங்குழல் பீச்சாங்குழல் . 

புகழ்வு - 
பீர்ச்சுதல் - ( தொ . பெ ) பீரிடர் செய் புகறல் - ( தொ . பெ .) குறித்தல் . 
தல் . 

புகார் - பனிப்படலம் , 2. கபிலம் , 3 . 
பீலகம் - எறும்பு . 

மழைபெய்யு மேகம் , 4. மந்தாரம் , 
பீலி மயிற்றோகை , 2 , மயில் , 3. ஆல 

5. கழிமுகம் , 6. காவிரிப்பூம் பட்டி 

னம் . 
வட்டம் , 4. விசிறி , 5 , மாதர்கால 

. 
ணியினொன்று , 6. வாச்சியம் , 7. பெபுகிடி - மாதர் காதணியிலொன்று . 
ருஞ்சவளம் , 8. பொன் , 9. சிறுசின் புகுடி - வாயில் , 2. கழி . 
னம் , 10 , மதில் , 11 , நீர்பாய்ரொ புகுடி - புருவம். 

புகுத- ( வி ) நுழைய , 2. தொடங்க , 3 . 
ட்டி . 

செல்ல . 
பீலி -- பனங்குருத்து , 2. பனங்கிழங்க 

புகுதி- நுழைவாயில் . 
னுட் குருத்து . 

புகுபுகெனல் - விரைவுக்குறிப்பு , 2 . 
பீலித்தண்டு- எறியாயுதம் . 

ஒலிக்குறிப்பு. 
பீலிப்பட்டை - பெரிய இறைகூடை , 

புகை - தூமம் , 2. பனிப்படலம் , 3 . 
பீலு - அணு , 2. அச்சம் . 

நீராவி , 4. தென்கீழ்த் திசைப்பாலன் 
பீழித்தல்- ( தொ . பெ ) எருந்துதல் . 

குறி , 5. யோசனை தூரம் . 
பீழை - துன்பம் , 

புகைக்க- ( வி ) புகையச் செய்ய . 
பீளை - கண்மலம் . 

புகைச்சல் - புகை , 2. இருள் , 3. பார் 
பீள் - சினை , 2. முற்றாக்கதிர் . 

வை மழுங்குகை , 4. வயிறெரிவு , 5 . 
பீற ( வி ) கிழிக்க, 2. கீற . 

செய்தி வெளிப்படத் தொடங்குகை , 
பீறு - குதம் . 

6. எரிச்சல் , 7. இருமல் . 
பீற்றல் - கிழியல் , 2. கந்தை . புகைப்பிக்க- ( வி ) புகையச்செய்ய . 
பீனசம் - ஓர் வியாதி . 

புகைய - ( வி ) புகையெழ , 2. ஆவியெழ , 
பீனம் - புஷ்டி , 2. பாசி . 

3. மனமெரிய , 4 , பயிர்தீய , 5. குடி 


நாசமாக . 


பு 

புகையிலை - ஒரு செடி . 

புகையுறை ஒட்டறை. 
புகடு - அடுப்பின் சுற்ப்புறம் . 

புகைவரி - மனைவரி , 
புகட்ட - (வி ) ஊட்ட, 2. உட்செலுத்த, புக்ககம் - மாமியார் வீடு . 
3 மனதிற்பதிக்க, 4. அறிவுறுத்த . 

புக்கல் - ( தொ . பெ ) புகுதல் . 
பகர் - கபிலநிறம் , 2. குற்றம் , 3. நிறம் , புக்கி - பிராய்மரம் . 
4 , சுக்கிரன் . 

புக்கில் வீடு , 2. உடம்பு . 
புகர்முகம் - யானை . 

புக்குப்புக்கெனல் - சுவாலித்தற் குறி 
புகர்வு - சோறு . 

ப்பு . 
புகல ( வி ) சொல்ல . 

புக்கை - புற்கை . 
புகலி -சீகாழி . 

புங்கமரம் - 

ஓர் மரம் . 
புகலூர் - ஓரூர் . 

புங்கு - 
23 


354 


புட்க 


புண்ணி 


. 


புங்கம் - அம்பிற்குதை , 2. அம்பு . 3. புட்கலை -ஐயனார் தேவியரி லொருத்தி 
உயரம் , 4 , சீலை . 

புட்களம் - நிறைவு . 
புங்கவர் - வானோர் , 2. கடவுளர் . புட்டகம் - சீலை . 
புங்கவன் - கடவுள் , 2. குரு , 3. புதன் . புட்டம் - காக்கை , 2. நிறைவு , 3. சிலை . 
புசங்கம் - பாம்பு . 

புட்டல் - தலைச்சுமை . 

புட்டி 
புசல் பெருங்காற்று , 2. குச்சுமட்டை புஷ்டி - பருமை , 2 கொழுப்பு . 
புசிகரணம் தின்பன . 

புட்டில் - இறைகூடை , 2. கூடை , 3 . 
புசிக்க ( வி ) உண்ண , 2. வினைப்பயன 

உறை , 4. கையுறை , 5. முறம் . 
னுபவிக்க , 

புட்டுத்திருப்பி ஒரு செடி . 
புசை முதலா மிரண்டா மூன்ரூ மே புட்டை- அண்டவாயு , 

ழா மெட்டா மொன்பதா மிராசி . புட்பகம்- குபேரனூர்தி , 2. இரத்தின 
புச்சம் - வால் , 2. தேள . 

புஷ்பகம்- கங்கணம் , 3. புட்பக 
புஷ்பராகம் - நவமணியினொன்று . விமானம் , 4. சகாதேவன் சங்கு . 
புஞ்சம் - திரட்சி , 2. நூற்குஞ்சம . புட்பதந்தம் - வடமேற்றிசை யானை . 
புஞ்சவனம் - கருக்கொண்ட மூன்றாம் புட்பம் - 
திங்களிற் செய்கருமம் , 2 கருத்தரித் புஷ்பம்- ஆ , 2. சூதகம் 
தற்குச் செய்யும் பூசைக்குறி . புட்பராகம் - நவமணியினொன்று . 
புடம் - உலோகங்களையும் , மருந்துகளை புஷ்பரேணு-பூஞ்சுண்ணம் . 

யுஞ் சுத்திசெய்கை , 2. இடம் , 3 பு புட்பிக்க - ( வி ) மலர . 
றம் . 

புணர - ( வி ) இசைய , 2. எழுத்துச் 
புடல் ஓர் கொடி . 

சந்திக்க , 3 கலகக , 4. விளங்க , 
புடவி - பூமி . 

5. இணங்க . 
புடவை சீலை, 2. வஸ்திரம் , 

புணரி- கடல் , 2. அலை . 
புடை - பக்கம் , 2. இடம் , 3. பாம்பு புணர் - புதுமை . 

முதலியவற்றின் வளை , 4. கிணற்றினு புணர்ச்சி - இசைவு, 2 , சையோகம , 3 . 
டைய புடைப்பு . 

சந்தி , 4. இணக்கம் . 
புடைக்க ( வி ) முறத்தாற்புடைக்க , 2. புணர்நிலை - ஓரலங்காரம் 

அடிக்க , 3. குட்ட, 4. குத்த , 5. பற புணர்பூசம் - 
வை சிறகடிக்க , 6 அசைக்க , 7. புநர்பூசம் - அதிதிநாள் . 
வீங்க , 8. பருக்க , 9. வெளிப்பட . புனர்பூசம் - 
புடையன் - ஓர் பாம்பு . 

புணை - தெப்பம் , 2. மரக்கலம் , 3. மூங் 
புடைவை சீலை . 

கில் , 4. விலங்கு . 
டோல் ஓர் கொடி. 

புவணக்க - ( வி ) கட்ட . 
புட்கரம் - ஆகாயம் , 2. நீர் , 3. தீர்த் புண் - விரணம் , 2. ஊன் . 
புஷ்கரம் - 

தம் , 4. தாமரைப்பூ , புண்டரம் - நெற்றிக்குறி , 2. ஓரடை 
5. சத்ததீவினொன்று , 6. ஒருநாரை , 

யாளம் , 3. வெண் கரும்பு , 4. கழுகு . 
7. யானைக்கை நனி , 8. கட்கம் , 9. புண்டரீகம் - வெண்டாமரை , 2. தாம 
நிறைவு , 10. பாத்திரத்தின்வாய் , 11 . ரை , 3. வெண்கொற்றக்குடை , 4 . 
பருந்து . 

புலி, 5. தென்கீழ்த்திசையானை , 6 . 
புட்கரிணி- தாமரைத் தடாகம் , 2 . , 
புஷ்கரிணி- - நாற்சதுரவாவி . புண்ணாக்கு - பிண்ணாக்கு . 
- 

புண்ணியம் - அறம் , 2. நல்வினைப்பயன் , 
புஷ்கலம் 

3. தூய்மை , 4. நல்வினை . 


புத்தி 


355 


புரம் 


நவமானது . 


வம் . 


பயங்கம் - பாம்பு 


. 


புண்ணீர் - இரத்தம் 

புத்திரத்தானம் - உதயத்திற்கு மூன்று 
புண்ணுடம்பு - பச்சையுடம்பு . 

மிடம் . 
புதர் - தேவர் , 2. புல் , 3. புலவர் . புத்திரன் - மகன் . 
புதல் - நாணற்புல் , 2. சிறு தூறு, 3. புரு புத்திரி - மகள் . 
வம் . 

புத்து - ஒரு நரகம் . 
புதல்வன் - பிள்ளை 

புத்தேள் - தெய்வம் , 2. புதுமை . 
புதல்வி - மகள் , 

புநருத்தி - இரட்டித்துச் சொல்லல் . 
புதவு - கதவு , 2. கோபுரவாயிற் கதவில் புநர்தம் 

விட்டுப்புகும் வழி , 3. அறுகம் புல் , புநர்பூசம்- புனர்பூசம் . 
புதன் - நவக்கோளிலொன்று , 2 புல புநர்வசு 
வன் , 3. தேவன் . 

- 

சுத்தம் . 
யுதா - கொக்கு . 

- 
புதிசு- ) 

புந்தி - புத்தி , 2 புதன் . 
புதிது 

புமான் - ஆண்மகன் , 2. புருடதத்து 
புதியவர் - விருந்தர். 
புதிர் - புதிது , 2. விடுகதை . 

புபசடி - பாம்பு . 
புதினம்- நூதனம் , 2. புதியசெய்தி , 3 புயகம்- 

அதிசயம் . 
புதினா- ஒரு பூடு , 

புயம் - தோள் . 
புதுக்க- ( வி ) புதிதாக்க . 

புயல் - கடுங்காற்று , 2. மேகம் , 3. சுக் 
புதுப்பிக்க - ( வி ) பழுதுபார்க்க , 2. பழ 

கிரன் . 
மைமாற்ற , 3. புதிதாக்க . புய்க்க- ( வி ) பறிகக . 
புதுமை - நூதனம் , 2. பழக்கமின்மை , புரக்க - ( வி ) காக்க , 2. ஈப , 3. நிலை 

3. அபூர்வம் , 4. அதிசயம் , 5. மிகு நிறுத்த . 
தி , 6. வாடாமை 

புரசு - பலாசமரம் . 
புதுவை - புதுச்சேரி 

புரசை - யானைக் கழுத்தணி கயிறு . 
புதை - மறைவு , 2. மறைவிடம் , 3. மறை புரட்சி பிறழ்வு . 

பொருள் , 4. சரீரம் , 5. அம்பு , 6. புரட்ட - (வி ) சுருட்ட , 2. திருப்ப, 3 . 
அம்பின்கூடு , 7. புதுமை . 

குமட்ட , 4. வஞ்சிக்க , 5. மாறுபடுத்த , 
புதைக்க- ( வி ) சேமிக்க, 2 மூட . 6. தேய்க்க , 7. அழுக்காக்க. 
புத்தகம் - எழுது புத்தகம் , 2. சித்தி புரட்டாசி - ஒருமாதம் , 2. பூரட் 
ரப்படம் . 

புரட்டாதி - டாதி நட்சத்திரம் . 
புத்தம் - புத்தமதம் ; இது : புறச்சமய புரட்டு - மாறுபாடு , 2 திருப்பு , 3. வாந் 
மாறினொன்று , 2. போசனம் . 

தி , 4. குன்மப்புரட்டு 
புத்தன் - திருமாலவதாரம் , 2. புத்தசம் புரட்டை - பூரட்டாதி . 

யக்கடவுள் , 3 புத்தசமயத்தான் . புரணம் - பூரணம் . 
புத்தாம்பழம் - ஓர் உபரசப்பொருள் . புரணி - ஊன் , 2. தோல் . 
புத்தி - அறிவு, 2. இயற்கையுணர்வு, 3. புரதகனன் 
போதனை , 4. உபாயம் , 5. உணர்ச்சி , புராந்தகன் - 

சிவன் . 
6. கிரகநடை 

புரமெரித்தோன் - 
புத்தியறிதல் - ( தொ . பெ ) பெண்கள் புரந்தரன் - இந்திரன் . 
இருதுவாதல் . 

புரம் - ஊர் , 2. பட்டணம் , 3. இராச 
புத்திரகாமேட்டி - புத்திரனைக் குறித் தானி, 4. மருதநிலத்தூர் , 5. சரீரம் , 
துச் செய்யும் யாகம் . 


F 


6. முன் . 


புருஷா 


356 


புலம் 


புதணகம் கருப்பத்திற்பின்ன. 


புராடனம் - நகருட்சஞ்சாரம். 


ப 


புரவலன் - காப்பாளன் , 2. இராசன் , புருடோத்தமன் - சிரேஷ்டன் , 2. திரு 
3. கொடையாளன் . 

மால் . 
புரவி - குதிரை , 2. அசுபதி நட்சத்திரம் . புருவம் - கண்புருவம் , 2. புண்ணின் 
புரவு - கொடை . 

விளிம்பு , 3. வரம்பு , 4. குதிரை . 
புரள - ( வி ) உருள , 2. அலைமறிய , 3. புருவை - ஆடு , 2. இளமை . 
அழுக்காக, 4. கலக்க , 5. மாற , 6. புரூணகம்- 

வாது மடங்க , 7 , சுற்ற , 8. மிக . 
புரளி -- பொய் , 2. கரவடம் , 3. சண் புரூரம் - புருவம் . 

டை , 4. துடுக்கு , 5. கலகம் , 6 மு புரூரவன் - அறு வகைச் சககிரவர்ததிக 
ருட்டுத்தனம் 

ளிலொருவன் . 
நகருட்சஞ்சாரம் . 

புரை - உட்டுளை , 2. மடிப்பு , 3. குழிப் 

புண் , 4. மாடம் , 5. குற்றம் , 6 . 
புராணம் - பழமை , 2. பழங்கதை . கசியம் , 7. உயர்ச்சி . 
புராதனம் - பழமை . 

புரைசல் - பொத்தல் , 2. இரகசியம் , 
புராந்திமம் - பழமை . 

3. சச்சரவு . 
புராரி - சிவன் . 

புரைசு - புரசு . 
புரி - கயிறு , 2. வைக்கோறபுரி , 3. சுரு புரைசை - புரோலிச . 
ள் , 4. சுரி , 5 , சங்கு , 6. ஆசை , 7. புரைய - ஒருவமையுருபு . 

. 
கட்டு . 

புரையன் - வீடு , 2. பன்னசாலை . 
புரி - ஊர், 2 , கோட்டை . 

புரோகதி -- நாய் , 2 முன்னடப்பது , 
புரிசாலம் - வருந்திவேண்டல. புரோகத் - விற்றல் . 
புரிசை- மதில் . 

புரோகிதன் - குலகுரு , 2. வருங்காரி 
புரிமணை - பாண்டம்வைக்குமனை , புரி 

யம் சொல்வோன் , 3. இந்திரன் . 
யணை . 

புரோசர் - குறுநிலமன்னர் . 
புரிய- ( வி ) செய்ய , 2. விரும்ப . புரோசை - யானைக்கழுத்திடுகயிறு . 

. 

புரோக்ஷவண- S 
புரியம் கூத்து . 

புரோட்சிக்க- ( வி ) நீர் தெளிக்க 
புரோற்கிதம்- சிவாகமமிருபத்தெட்டி 

னொன்று . 
புரு - ஓரரசன் , 2. ஓர் தைத்தியன் , 3. புலக்க - ( வி ) பிணங்க , 2. மனைவியும் 
குழந்தை, 4 , மோட்சம் . 

புருஷனும் வேறுபட , 3. ஊட 
புருகூதன் - இந்திரன் . 

புலத்தியன்- 2 
புருஷகாரம் - முயற்சி . 

புலஸ்தியன் 
புருஷத்துவம் ஆண்தன்மை , 2. தைரி புலப்பட - ( வி ) தெரிய 
யம் 

புலப்பம் - அலப்பு , 2. பிதற்று . 
புருஷம் - ஆட்பிரமாணம் 

புலமை- கல்வி , 2. பாண்டித்தியம் . 
புருஷராகம் - புட்பராகம் . 

புலமையோர் - கவிஞர் . 
புருஷன்- கணவன் , 2. ஆண்மகன் , புலம் - வயல் , 2. ஒலிமுதலைம்புலன் , 8 . 

3. சீவன் , 4. ஆத்தும அறிவு , 4. மேட்டுநிலம் , 5. இடம் , 
தத்துவத்தொன்று , 5. ஆன்மா , 6 . 6. திக்கு , 7. நுண்மை , 
செவியுற்றிருக்கு நரம்பு இஃது தச புலம்ப- ( வி ) ஒலிக்க , 2. அழ , 3. ஆர 
நாடியினொன்று . 

வாரிக்க , 4 அலப்ப .. 
புருஷார்த்தம் - அடைய வேண்டுவது . புலம்பன் - நெய்தனிலத்தலைவன் . 


புரோட்சணம்-- , நீர் தெளிக்கை 


பாஷம் மலம், 2. அழுக்கு , 


ஓரிருடி . 


. 


புருடன் 


புலைஞ 


357 


பழுக் 


3. பூச , 


புலம்பு - அச்சம் , 2. புலம்பொலி, 3. புலோமசை - இந்திராணி . 

கலக்கம் , 4. தனிமை , 5. துன்பம் . புலோமன் - இந்திராணியின்றந்தை , 2 . 
புலா- ( வி ) வாட , 2. விடிய , 3. உவர . ஓரசுரன் . 
புலரி - விடியல் . 

புல் - புல்லு , 2. அற்பம் , 3. இழிவு, 4 . 
புலர்த்த - ( வி ) உலர்த்ச , 2. வாட்ட , புலி , 5. பனைமரம் , 6. அனுடநாள் . 

புல்க - ( வி ) புணர , 2. ஒன்ற , 3. மருவ . 
புலவர் - அறிஞர், 2. குறுநிலமன்னா , 3. புல்ல - ( வி ) இணங்க, 2. ஒட்ட , 3 . 
தேவர் . 

சேர , 4 , புணர . 
புலவன் - அறிஞன், 2. கவிவாணன், 3. புல்லகண்டம் -- சருக்கரை . 

வாறேன் , 4. புதன் , 5. கந்தன் ; 6. புல்லகம் -துநலணி . 
இந்திரன் , 7. அருகன் , 8 

8 பாடு 

புல்லம் - எருது , 2. இடபவிராசி 
வோன் , 9. கூத்தன் , 10. சம்மாளன் , புல்லார் - பகைவர் 
11. போர்வீரன் , 

புல்லி - பூவினிதழ் . 
புலவி - பிணக்கு . 

புல்லிங்கம் - ஆண்பால் . 
புலவு -ஊன் , 2. புல மனம் , 3 

புல்லியர் - கீழ்மக்கள் . 
முடை நாற்றம் , 4. நரகம் , 
புலன் - ஐம்புலன் , 2.உணர்வு, 3. கரு புல்லுநர் - நட்பாளர் . 

புல்லு - புதல் . 

. 
த்து , 4. வனப்பெட்டினொன்று . 
புலன்வென்றோர் - முனிவர் . 

புல்லுவர் - வேடர் 
புலாக்கு - பெண்ணின் மூக்கிலிடுமோ புல்லெனல் - ( தொ . பெ ) பொலிவழி 

தல் , 2. ஒளி மங்கல் , 3. பயனிலதா 
ராபரணம் . 

தல் 
புலாதி - கவலை . 

புல்ல - மங்கலான மஞ்சள் நிறம் . 
புலால் - ஊன்முதலியன , 2. காற்றம் . 
புலி - வியாக்கிரம் , 2. சிங்கவிராசி , 3 . 

புல்வாய் - மான் . 
நால்வகைச் சாந்தினொன்று . 

புவர்லோகம் - சந்திர சூரியர் முதலி 

யோர் 
புலிங்கம் - ஊர்க்குருவி , 2. நெருப்புப் புவலோகம் 

வசிக்கும் 
பொறி . 
புலிந்தம் - தேயமைம்பத்தாறினொன்று ; புவனம்- உலகம் , 2 பூமி , 3. நீர் . 
அது : மிலேச்சதேசம் . 

புவனி - பூமி . 
புலிந்தன் - மிலேச்சன் . 

புவனை - ஓர் சத்தி . 
புலியூர் - சிதம்பரம் . 

புவி- பூமி . 

புழக்கம் - பழக்கம் . 
புலு - பத்து . 
புலுட்ட - ( வி ) கருக்க, 2. சுட . 

புழங்க- ( வி ) பழக , 2. கூடிமருவ . 
புலுட்டை - தழைவற்றது , 2. மங்கின புழல் - குழல், 2. சலதாரை , 3. ஒரூர் ,. 
நிறம் . 

புழ - கிருமி . 
புலுண்ட - ( வி ) கருக . 

புழகு - நாவிப்புழுகு . 
புலுண்டல் - கருகல் . 

புழகுசட்டம் - ஓர் வாசனைப்பண்டம் . 
புலுதம் - அளபெடை , 2. குதிரை முழு புழகுசம்பா - ஒரு நெல் . 
வோட்டம் . 

புழக்க- ( வி ) புழுச்செனிக்க , 2. புழுத் 
புலை - ஊன் , 2. நாற்றம் , 3. பொல் துப்போக , 3. மிக , 4. தூஷிக்க, 
லாங்கு , 4. பொய் . 

புழுக்க- (வி) அவிக்க , 2. தீய்க்க . 
புலைச்சி - புலைப்பெண் , 2. எவட்சா பழக்கம் உஷ்ணம் , 2. மனவருத்தம் ,, 
ரம் . 

3. பொறாமை . 
புலைஞர் - சண்டாளர் . 

புழக்கல் - அவித்தல் , 2. சோறு . 


டகம். 


பேச 


| 


ணாடி . 


2 


புளின 358 

புறக் 
புழக்கை - புழுக்குதல் , ( ஐ - தொழிற் புளுக - ( வி ) பொய் சொல்ல , 2. வீம்பு 

பெயர் விகுதி ) , 9. அடிமை . 
புழங்க- ( வி ) பொய்யவியல்செய்ய , 2. புளுகு - பொய் , 2. வீம்பு 
வெப்பமாயிருக்க, 3. சினக்க , 4. புள் - பறவைப்பொது , 2. அவிட்ட 
பொருமைப்பட . 

நாள் , 3. ஓர் விளையாட்டுக்கருவி , 4 
புழங்கல் - புழுக்கினதானியம் , 2. சினக் 

நீர்வாழ் பறவை , 5. வண்டு . 
குதிப்பு . 

புள்ளடி - புள்ளின் பாதம் , 2. புள்ளடி 
புழதி - பராகம் , துகள் . 

வடிவு , 3. உரைகல் , 4. ஓர் செடி . 
புழதிவிதைப்பு ஈரமில்லா விதைப்பு . பள்ளம்- கொடுவாள் , 2. அரிவாள் . 
புழது - அம்புக்குதை . 

புள்ளரசு - கருடன் . 
புழவெட்டு - புழுவரிததல் . 

புள்ளி பொறி , 2. பொட்டுக்குறி , 3 . 
புழை -துவாரம் , 2. குழாய் , 3 அழை 

இலக்கப்புள்ளி , 4. மதிப்படையா 
வாயில் . 

ளம் , 5 மதிப்பு , 6. ஒற்றெழுத்துமே 
புழைக்கடை- பின்புறவாயில . 

லிடும்புள்ளி , 7. மெய்யெழுத்து , 8 , 
புழைக்கை - தும்பிக்கை , 2. யானை . 

ஆய்தப்புள்ளி, 9. பெருந்தொகை , 
புளகம் - மயிர்சிலிர்க்கை , 2. இன்பம் , 

10. பல்லி , 11 நண்டு . 
3. புடைப்பு , 4. சோறு , 5 , கண் 

புள்ளிமிருகம் - கலைமான் . 

புள்ளு - சிறுபுள்ளடி , ( ஒரு பூடு ) 
புளகிக்க 

( வி ) மயிாசிலிர்க்க , 
புடைக்க , 3. மிகமகிழ . 

புள்ளுவம் - வஞ்சகம் . 
புளகிதம்- 

புள்ளுவர் - வஞ்சகர் , 2. பாலைநில மாக 
புளகிப்பு மயிர் சிலிர்ப்பு 

கள் , 3. வேடர் . 
புளி- அறுசுவையுளொன்று , 2. புளிப் புறக்கணிக்க - ( வி ) வெறுப்புற்று 
புடையது , 3. புளியமரம் . 

நோக்க , 2. அசட்டைசெய்ய . 
புளிக்க - (வி ) புளிப்பேற, 2. நெரு புறக்கை - புறங்கை , 2. வெளிப்புறம் 
ன்க . 

புறங்கடை- தலைவாயில் . 
புளிக்கறி - புளிங்கறி . 

புறங்காடு - சுடுகாடு . 
புளிங்கறி - புளிக்குழம்பு . 

புறங்காட்டல் - ( தொ.பெ ) தோற்றோடு 
புளிச்சை ஒரு செடி . 

தல் , 2. பின்காட்டல் . 
புளிஞர் - வேடர் . 

புறங்கான் - முல்லைநிலம் . 
புளிதம்- ஊன் . 

புறங்கூறல் - ( தொ.பெ ) தூற்றல் . 
புளிந்தயிர் - புளித்த தயிர் . 

புறணி - புறங்கூறல் , 2. மேற்பட்டை 
புளிந்தன் - வேடன் . 

புறத்தவன் - ஐயனார் . 
புளிப்பு ஓர் சுவை . 

புறத்தி - புறம்பு . 
புளிமா - ஓர்மரம் , 2. நிரைநேராய் புறத்திணை - வெட்சி முதலிய எழு 
வருஞ் சீர்க்குவாய்பாடு 

வகையொழுக்கம் . 
புளியாரை ஒரு கீரை . 

புறத்தியான் - அன்னியன் . 
புளியோதனம் - புளிஞ்சோறு ; இது : புறநிலை - ஒர் பிரபந்தம் ; அது : 

நிவேதனச்சாதவகையினொன்று . தொழுதெய்வ நிற்புறங்காப்ப வாழ் 
புளியோரை- புளிவிட்டுத் தாளித்தசா வையென வெண்பாமுதலும் 
தம் , 

ரியமிறுதியுமாகப்பாடுவது . 
நளினம் மணற்குன்று , 21 ஆற்றிடைப் புறநீர்மை ஓர் பண் . 

புறந்தரல் - ( தொ . பெ ) ஒம்பல் , 2 , 
பேனா வடர் , 

தோற்றல் , 


ee 


** 


புனரு 359 

புன்மு 
புறப்பட - ( வி ) வெளிப்பட , 2. பொசிய , புனர்பூசம் - ஓர் நட்சத்திரம் . 

3. உண்டாக , 4. புறத்திலுருவ , புனர்ப்பவம் - மீண்டும் பிறக்கை , 2 . 
புறப்பொருள் - அறம் பொருளென்னு நகம் . 

மிருவகைப்பாற் பட்டிருப்பன , புனர்ப்பாகம் - சமைத்ததைச் சமை 
புறம்- பக்கம் , 2. பின்புறம் , 3. முதுகு , கை . 
4. இடம் , 5. பட்சம் , 6. திசை , 7. புனலி - ஓர் பூண்டு . 
வெளி, 8. புறங்கூற்று , 9. சுற்று புனல - நெய்க்கொட்டான் மரம் 
மதில் , 10. ஏழனுருபு , 11. வீரம் புனல் - நீர், 2. ஆறு . 
புறம்பணை- முல்லை நிலம் , 2. குறிஞ்சி புனல்வேந்தன் - வருணன் . 
புறவணி- நிலம . 

புனவர் குறிஞ்சி . 
புறம்பு - புறம் , 2. நீக்கம் , 3. சனி புனனாடு - சோணாடு ; இது கொடுந் 
யானது , 4. மற்றை . 

தமிழ் நாட்டினொன்று . 
புறவம்- முல்லை நிலம் , 2. குறிஞ்சி புனிதம் -- சுத்தம் , 2. பரிசுத்தம் , 81 
புறவு- , நிலம் , 3. புறா , 4 காடு . 

புனர்பூசம் 
புறவிதழ் - புல்லிதழ் . 

புனிதன் - பரிசுத்தன் , 2. சிவன் , 3 . 
புறவுரை- பாயிரம் , 

இந்திரன் , 4. அருகன் , 5. புத்தன் . 
புறவெட்டு - மேல்வெட்டு , 2. எதிர்ப் பனிறு - என்றணிமை , 2. சூதகம் , 3 . 
பேச்சு . 

புதுமை , 4. தோல் , 
புறனடை - புறத்து அடையாய் வருவது . புனிற்றா- இளங்கன்றுப்பசு . 
புறன் -வெளிப்புறம் , 2. முதுகு . புனீதம் - சுத்த 
புறா- ஒரு பட்சி . 

புனுகு - புழுகு . 
புறாக்காலி - ஒரு பூடு . 

புவன - பொலிவு , 2. சீலை , 3. விலங்கு . 
புறாண்டுதல் - ( தொ.பெ ) பிறாண்டுதல் , புனைகுழல் -- 
புறாமுட்டி - ஓர் பூடு . 
புற்கசன் - சண்டாளன். 

புனைசுருட்டு - சூது . 
புற்கம் - மாயம் , 2. குறைவு . 

புனைந்துரை - பாயிரம் , 2. அலங்கரித் 
புற்கலம் - சரீரம் . 

துரைப்பது . 
புற்கலன் - ஆன்மா. 

புனைய- ( வி ) தரிக்க , 2. அலங்கரிக்க , 
புற்கு - கபிலநிறம் . 

3. அலங்கரித்துரைக்க . 
புற்கெனல் - புகர்நிறக் குறிப்பு . 

புனையிழை - பெண் . 
புற்கை - கூழ் . 

புவனவர் - கம்மாளர் . 

. 
புற்பதி - பனைமரம் . 

புவனவிலி - உபமானப்பொருள் , 
புற்புதம்- நீர்க்குமிழி . 

புனைவுளி-வருணிக்கப்படுபொருள் 
புற்புல்லெனல் - விடிதற்குறிப்பு . புன்கண் - துன்பம் , 2. நோய் , 3 . 
புற்றாஞ்சோறு - கறையான் கூடு . 

மெலிவு , 4. தரித்திரம் . 
புற்றாளி - அனுடம் , 2. பனைமரம் . 

புன்கம் - சோறு , 2. உணவு . 
புற்று - கன்னப்புற்று , 2. வன்மீகம் . புன்காலி - பாதிரிமரம் , 2. காயாமரம் . 
புனஸ்காரம் வணக்கம் . 

புன்கு - புன்கமரம் , 2. புன முருங்கை 
புனமுருக்கு - பலாசுமரம் . 

மரம் . 
புனம் - கொல்லை , 2. வயல் . 

புன்செக்கர் - மாலைப்பொழுது , 
புனரி - 

. 

புன்செய் - சிறுதானியம் விசுநிலம் , 

புன்பயிர் - சிறுதானியப்பயிர். 
புனருத்தம் 

- கூறியது கூறல் . 

புன்மரம் உள் வயிரமில்லாதது . 
புனருத்தி 

புன்முறுவல் - மந்தச் சிரிப்பு . 


புவனகோதை - பெண். 


| 


| 


| 


புனரித்தண்டு- ஓர் பூடு , 


கூறிய 


பூஷணம் - 


பூசித 360 

பூட்டை 
புன்மை -ானம் , 2. மறதி , 3. சிறுமை , பூசிதன் - பூசிக்கப்படுவோன் . 
4. துன்பம் , 5. வறுமை . 

பூசு - கேழ்வரகு முதலியவற்றின் பூசு . 
புன்னாகம் - புன்னை மரம் , 2. கோழிக் பூசுதன் - செவ்வாய் , 
கீரை . 

பூசுதை -சீதை . 
புன்னாகவராளி - ஓரிராகம் . 

பூசுரர் - பிராமணர் . 
புன்னெறிடானவழி . 

பூசை - பூனை . 
புன்னை- புன்னைமரம் . 

பூசை- ஆராதனை , 2. மயேசுரபூசை . 

பூச்சாண்டி - வெருளி . 
பூ 

பூச்சி - சிறுசெந்து . 
பூ - மலா , 2 இலை , 3 அழகு , 4. பொட்ட பூச்சியம் --மேன்மை , 2. கீர்த்தி , 3. ஆ 

லிவு , 5 கூர்மை , 6. கண்ணில் விழும் டம்பரம் , 4 , இன்மை , 5. குற்ற 
பூ , 7. ஆயுதப் பொருக்கு , 8. தீப் மறைக்கை , 6. அருமை . 
பொறி , 9. தேங்காய்ப்பூ , 10 மகளிர் பூச்சியன் - பூசிக்கப்படுவோன் , 2. குறு 
சூதகம் . 

ப்பும் வெள்ளை யுமான மாடு . 
பூ - பூமி , 2. பிறப்பு . 

பூச்சு - பூசுதல் , 2. வெளிக்காட்சி . 
பூகதர் - புகழ்வோர் . 

அணிகலன் 
பூகம் - கமுகமரம் , 2. திரட்சி , 3 கூக் பூடணம் 
தற்பனைமரம் . 

பூஷண- உபசாரம் , 
பூகம்பம் - பூமி நடுக்கம் . 
, 

பூடிதம் - 
உண்டாக , 4. இருதுவாக , 5. சிற பூஞை- பூனை . 
க்க . 

பூஞ்சணம் - பூஞ்சு . 
பூக்கம் - ஊர் , 2. கமுகமரம் , 3. மருத பூஞ்சல் - பூஞ்சு . 
நிலத்தூர், 

பூஞ்சற்கண் - குழிந்தகண் , 2. பீளைக் 
பூக்குடலை - பூக்கூடை. 

கண் , 3. ஒளிமங்கியகண் .. 
நந்தனவனம் 

பூஞ்சு - பூசணம் , 2. ஒட்டடை , 
பூங்காவனம் - 

பூஞ்சை - மங்கல் . 
பூங்காரம் - மந்தாரம் .. 

பூஞ்சைநிலம் - பாழ்நிலம் . 
பூச ( வி ) தடவ , 2. கழுவ . 

பூடன் --துவாதசாதித்தரிலொருவன் . 
பூசகன் - பூசை செய்வோன் . 

பூடு - பூண்டு , 2. உள்ளிப்பூடு , 
பூசக்கிரவாளம் - சக்கிரவாளகிரி , 

பூட்கை - மேற்கோள் , 2. தோல் , 3 . 
பூசணம் - பூஞ்சு. 

யானை , 4. யாளி . 
பூசணி - ஓர் கொடி 

பூட்சி - உடல் , 2. பூணுகை , 3. உரி 
எட்டாம் நக்ஷத்திரம் . 

பூட்ட - ( வி ) அடைக்க , 2. அணிய ,, 
பூசல் - போர் , 2. பேரொலி . 

3. பிணைக்க, 4. தொழுவடிக்க , 5 . 
விலங்கு மாட்ட , 6. இணைக்க , 7 . 

அகப்படுத்த , 8. நாணேற்ற , 9 . 
பூசாந்திரம் - காதணியிலொன்று . இறுக்க . 
பூசாபலம் - பூசையின் பலம் . பூட்டகம் இளப்பமானவேலை , 
பூசாரி - கோவிற் பூசை பண்ணு பூட்டன் - பாட்டன் தகப்பன் . 
பூசாலி 
- வோன் . 

பூட்டாங்கயிறு - நுகக்கயிறு. 
பூசிக்க ( வி ) அருச்சிக்க, 2. வணங்க . பூட்டை- ஏற்றமரம் , 2. காராம்பி , 8 . 
பூசிதம் - வணக்கம் . 

செக்கு , 4. இறைகூடை , 5. கதிர் , 


- 


பூசம் 


மை . 


சேநாள்- எட்டாம் 
பூசனை - ஆசாதனை. 


பூசனம் 


பூத்த 


பூரணை 


சூதகம் 


கன 


பூமி 


பூதனெ கருஷ்ணபகவானால் கொல் 

361 
பூண- ( வி ) தரிக்க, 2. மாட்டப்பட , பூத்தானம் - அருமை பண்ணல் . 

3. குற்றப்பட , 4. சிக்கிக்கொள்ள , பூத்திரம் - மலை .. 
5. அடைய . 

பூத்துப்பூத்தெனல் - இளைப்புக்குறிப்பு . 
பூணாரம் - ஆபரணம் 

பூநாகம் - நாங்கூழ் . 
பூணி -- எருது , 2. இடபவிராசி . 

. 

பூநொய் - சிறுநொய் . 
பூணிக்க - (வி ) சுட்ட . 

பூந்தாது- பூவிற்றுகள் . 
பூணூல் - உபவீதம் . 

பூந்தி - பூவந்திமரம் . 
பூவண -முல்லை நிலம் . 
பூண் - உலக்கை முதலியவற்றின் பூண் , பூந்தை - பூரன் தந்தை . 
2. கிம்புரி , 3. ஆபரணம் . 

பூபதி - அரசன் , 2. ஒரு குளிகை . 

. 
பூண்டி- ஊர் . 

பூபன் - அரசன் . 
பூண்டு- பூடு , புல்லு முதலியன . 

பூபாலன் - அரசன் , 2. வேளாளன் . 
பூதகாலம் - இறந்தகாலம் . 

பூபாளம் - ஒரிராகம் . 

- மகளிர் 

பூமகள் - இலக்குமி . 2. பூமிதேவி . 
பூதசாரம் - பஞ்சபூதசத்து . 

பூமன் - செவ்வாய், 
பூதநாடி - பசாசுபிடித்தவர்க் கியங்கு 

பூமான் - புருஷன் . 
நாடி , 2. மரண நாடி . 

-- பூவுலகு , 2 நிலம் , 3. மனை , 4 
பூதநாதன் - சிவன் . 

தேசம். 
பூதநாயகி - பார்வதி . 

பூமிசன்- செவ்வாய் , 2. நரகாசுரன் . 
பூதபரிணாமதேகம் - தூலதேகம் . 

பூமிசைநடந்தோன் - அருகன் , 2. புத் 
பூதம் - ஐம்பூதம் , 2. சீவன் , 3. பரணி , 

தன் . 
4. இறந்தகாலம் , 5. ஆலமரம், 6. பூமிவேர் - பூநாகம் . 
ஐவகையாகத்துளொன்று , 7. சுத்தம் , பூமின் -இலக்குமி . 
பூதரம் - மலை. 

பூம்பிஞ்சு - இளம்பிஞ்சு . 
பூதர் - சாரதர் ; இவர் பதினெண்கணத் பூம்புகை - நறும்புகை . 
தொருவர் . 

பூரகம் - பூரிப்பு , 2. மூச்சுள்ளே வாங் 
பூதலம் - பூமி . 

கல் . 
பூதவம் -ஆலவிருட்சம் , 2. மருதமரம் , பூரட்டாதி ஒரு நட்சத்திரம் . 
பூதாக்கலம் - மாப்பிள்ளைக்கு மணவா பூரண சூத்திரம் - அகத்தியர் செய்த 
ட்டி சோறிடுங்கலம் . 

வொரு நூல் . 
பூதாரம் - பன்றி . 
பூதாரன் - அரசன் . 

பூரணமை - 
பூதி -- கொடுமை , 2. செல்வம் , 3. புழுதி , பூர்ணிமை .- 
4. விபூதி , 5. புழுதி , 6. துர்க்கந்தம் , பூரணம் - முழுமை , 2. நிறைவு , 3. பொ 
7. நரகம் , 8. ஊன் , 

லிவு , 4. எம்பூரணம் , 5. மனப்பூர 
பூதிகம் - அகில் , 2. சாதிக்காய் , 3. ஆயில் 
மரம் , 

பூரணன் - கடவுள் , 2. சிவன் , 3. அரு 
பூதியம் - பூமி , 2. உடல் . 

கன் , 4. விஷ்ணு . 
பூதேசன் - சிவன் . 

பூரணாகுதி - ஓமச்சடங்கை நிறைவேற் 
பூதேவர் - பார்ப்பார் . 

றுங் கடைசியாகுதி . 
பூதை - அம்பு . 

பூரணி - இலவமரம் , 2. நிறைவுள்ள 
பூத்தல்- ( தொ . பெ ) உண்டாதல் , 22 . வன் . 
மலர்தல் , 8. மாதவிருதுவாதல் . பூரணை - பௌரணை , 2. ஐயனார் மனைவி . 


பூரணமிட 


பௌர்ணமை . 


ணம் . 


362 


பெண் 


பூரம் - பூரணம் , 2. பூரான் , 3. ஒருநாள் , பூவந்தி - பொன்னாங்காய்மரம் . 
4. கருப்பூரம் . 

பூவமளி - புட்பசயனம் , இஃது அட்ட 
பூரா - முழு . 

போகத்தொன்று . 
பூராடம் - ஒரு நட்சத்திரம் . 

பூவரசு - ஒரு மரம் . 
பூராயம் ஆராய்வு , 2. விசித்திரம் . பூவல் -சிவப்பு , 2. துரவு , 8. செம்மணல் 
பூரான் - ஒரு விஷசெந்து , 2. பனங் பூவாளி - மன்மதன் . 
கொட்டை முதலியவற்றினுட் பூவை - நாகணவாய்ப்புள், 2. பெண , 
பருப்பு . 

3. காயாமரம் . 
பூரி - மிகுதி , 2. பொன் , 3 ஒரெண் , 4. பூவைவண்ணன் - மகாவிஷ்ணு. 
கலப்புநெல் , 5 , நாணி , 6. ஒரிசை , பூவோடு தொட்டிபாஷாணம் 
7. குற்றம் . 

பூழான் - கவுதாரி , 2. கானாங்கோழி 
பூரிகம் - அப்பவருக்கம் 

பூழி - விபூதி , 2. புழுதி , 3. குழைசேறு , 
பூரிகலியாணி-ஒரிராகம் . 

4. கொடுந்தமிழ்நாட்டினொன்று . 
பூரிகை - ஊதிடும்பூரிகை, 2. அப்பவ பூழியன் - சேரன் . 
ருக்கம் . 

பூழில் - அகிலமரம் . 
பூரிக்க - (வி ) பருக்க , 2. களிக்க , 3. பூழிவேந்தன் - பாண்டியன் . 
பலங்கொள்ள , 4. செழிக்க, 5. வாயு பூழை - துவாரம் . 
வையீர்க்க , 

பூழ் - கானாங்கோழி . 
பூரிப்பு - செழிப்பு , 2. மிகுதி . 

பூழ்க்கை - யானை , 
பூரிமாயு - ஆணரி , 2. பழமை . பூழ்தி - தூசி , 2. பராகம் , 3. ஊன் 
பூரியம் - ஊர், 2. அரசாவீதி , 3 அரசி பூள- ஓர் செடி , 2. இலவம்பஞ்சு . 
ருக்கை . 

பூவன - பூஞை. 
பூரியர் - கீழோர் . 

பூவனக்கண் - புருடராகமணி . 
பூரு - குருகுலத்தரசரி லொருவன் பூனைக்காலி - ஒரு செடி , 
பூருகம் - மரம் . 

பூவனத்திசை தென்கிழக்கு . 
பூருண்டி - மல்லிகைச்செடி. 

பூவனப்பிடுக்கன் - ஒரு செடி . 
பூருவமுகம் - கிழக்கு முகம் . 

பூனைவணங்கி - குப்பைமேனி . 
பூருவம்- ஆதி , 2. முதன்மை, 3. பழ 

பெ 
பூர்வம் 

மை , 4 முதிர்ச்சி , 5 . 
கிழக்கு , 6. முன்பு . 

பெங்கு - ஓர்வகைக் கள் 
பூகுவீகம் - பழமை . 

பெடம் - மிகுதி . 
பூரை - இன்மை . 

பெடை - பறவைப்பெண் . 
பூரை - நிறைவு . 

பெட்டகம் - பெட்டி . 
பூரையிட - ( வி ) அலுக்க . 

பெட்டல் - ( தொ . பெ ) விரும்பல் . 
பூர்த்தி - நிறைவு , 2. ஐக்கம் . 

பெட்டி - கூடை , 2. பேழை . 
பூர்வம் - பூருவம் . 

பெட்டிலிக்குழல் - நச்சுக்குழல் . 
பூர்வீகம் 

பெட்டு - பொய் . 

2. மூலம் . 
பூருவீகம் - 

பெட்டை - பறவைப்பெண் , 2. பெண் 
பூலதை - படர்கொடி . 

பொது . 
பூலத்தி - மருதமரம் . 

பெட்டைக்கண் - ஊனக்கண் , 2. சாய் 

ந்தகண் . 
ஓர் செடி . 

பெட்பு - ஆசை . 
பூவணம் - மதுரைக்கருகில் ஓர் சிவ பெண் - பெண்பொது , 2. விலங்கின் 

பெண் 


பெய்வ 


363 


பெரும் 


. 


பெரிது 


பட , 


பெண்சாதி - மணைவி . 
பெண்டகன்- அலி . 

பெரிசு - 

பருத்தது , 
பெண்டு - பெண் , 2. மனைவி . 

பெரியதனம் - மேட்டிமை . 
பெண்ணலம் பெண்ணின்பம் . பெரியநாயகி - பார்வதி . 
பெண்ணன் - ஆண்மையற்றவன் . பெரிய பிராட்டி - இலட்சுமி . 
பெண்ணெழுத்து நெட்டெழுத்து . பெரிய புராணம் - அறுபத்து மூவர் சரி 
பெண்வண-அனுடநாள் , 2. ஓராறு ; தம் ; இது : சேக்கிழாரியற்றியது . 
இது : நடு நாட்டிலுள்ளது , 3 பனை பெரியம்மை - ஒர் வைசூரி . 
மரம் . 

பெரியர் - 
பெண்பேசல் - ( தொ . பெ ) பெண்ணை பெரியவர்: 

முதியோர் . 
கணம்பேசுதல் . 

பெரியார் - 
பெண்மை பெண்டன்மை. 

பெரியோர் - 
பெதும்பை - பதினோரு வயதிற்டெண் . பெருக- ( வி ) வலிமையாக, 2. சிறக்க , 
பெத்ததிசை - ஆன்மபாசத்திற்குட்பட் 3. பருமையாக , 4. விம்ம , 5. அதிகப் 

டிருக்குங்காலம் , 
பெத்தம் - பாசத்தோடு கட்டுப்பட்டு பெருகு - தயிர் . 
நிற்கை . 

பெருக்கம் வளர்ச்சி , 2. மிகுதி , 3. திர 
பெத்தரிக்கம்- அகந்தை. 

ண்ட சனம், 
பெத்தர் - பாசபந்தர் . 

பெருக்கு வெள்ளம் , 2. நீரேற்றம் , 3 . 
பெந்தம் - பந்தம் . 

உதிரவோட்டம் , 4. செல்வமிகுதி , 5 . 
பெந்து - சுற்றம் . 

கணக்குப் பெருக்கம் . 
பெந்தை - அவலட்சணமாய்ப் பருக் பெருங்காயம் - ஒரு மருந்து ; அவை : 

தது , 2 , கலப்பையிலோருறுப்பு . கறிப்பெருங்காயம் , யானைப்பெருங் 
பெம்மான் - உயர்ந்தவன் .. 

காயம் என்பன . 
பெயர- ( வி ) போக , 2. இடமாற , 3. பெருச்சாளி - ஒரெலி. 
ஒதுங்க , 4 , வேறுபட , 5 , ஆட , 6. பெருநீர் - கடல் . 
தேய , 7. மீள . 

பெருந்தகை - மிகப்பெருமையுடை 
பெயரன் - பாட்டன் , 2. பேரன் . 

யோன் , 2. அரசன் . 
பெயர் - நாமம் , 2. பேர் , 3. கீர்த்தி , 4. பெருந்திணை-பொருந்தாக்காமம் . 
உண்மையில்லாமை , 5. பெயர்ச் பெருப்பம் பருப்பம் . 
சொல் . 

பெருப்பிக்க - ( வி ) அமிதப்படுத்த , 2 . 
பெயர்க்க - ( வி ) பிரிக்க , 2. புரட்ட , 3 . பருப்பிக்க . 
அப்புறப்படுத்த , 4 , பிடுங்க, 5. பெருமாட்டி - தலைவி . 
திருப்ப , 6. சிதைக்க , 7. மீட்க . பெருமாள் - பெருமையிற் சிறந்தோன் , 
பெயர்ச்சி - புரட்சி , 

2. திருமால் . 
பெயர்த்தி - பாட்டி , 

பெருமான் - அரசன் , 2. பெருமையிற் 
பெயலை - மழை . 

சிறந்தோன் , 3. மூத்தோன் , 4. சிவன் , 
பெயல் - மழை , 2. மழைத்துளி . 5. மகாவிஷ்ணு , 6. குரு . 
பெய்கலம்- கொள்கலம் . 

பெருமிதம் களிப்பு , 2. மிகுதி . 
பெய்ய ( வி ) துளிக்க , 2. வருஷிக்க , 3. பெருமுத்தரையர் - சுவாதீனச்செல்வர் . 
அம்பு விட , 4. சிறுநீர் விட , 5. சொ பெருமை - பருமை , 2. மாட்சிமை , 8 . 
ரிய , 6. இட , 7. புகுக்க , 8. அணிய மிகுதி , 4. கீர்த்தி , 5. வல்லமை , 6 . 
ணிய . 

அகந்தை . 
பெய்வவள - பெண் . 

பெரும்பற்றப்புலியூர் - தெம்பரம். 


பேட்டி 


364 


பேய்த் 


பெலன்- உறுதி , 2 , வலிமை 


பெரும்பாடு - தீட்டுதிரமிறைப்பு . பேட்டு - பட்டைக்கரை . 
பெரும்பாலும் - மிகுதியும் . 

பேட்டை - நகரத்தருகுஞ் சந்தை கூட 
பெரும்புள் - கூகை . 

லுமாகியவிடம் . 
பெரும்பூண் - பதக்கம் . 

பேண் - ( வி ) பராமரிக்க , 2. ஒம்ப , 3 . 
பெரும் பேச்சு - பலரறி சொல் . 

நன்குமதிக்க , 4. காக்க , 5. ஆசை 
பெருவ- (வி ) தூக்கத்தில் பிதற்ற. பெருக , 6. கருத , 7. குறிக்க . 
பெரிவாரி- கொள்ளை நோய் . 

பேணகம் - ஓர் பணிகாரம் . 
பெருவியாதி - குஷ்டம் . 

பேணம் - பேணுதல் . 
பெருவெளி - ஏகவெளி, பரவெளி,. 

பேதகம் பேதம் . 
பெருவெள்ள - ஒரு நெல் , 

பேதமை - அறிவின்மை . 
பெலம் 

பேதம் - வேற்றுமை , 2. பிரிவினை , 3 , 

திரிபு , 4. பகுப்பு , 5. விகற்பம் , 6 . 
பெலி - பலி . 

இணக்கமின்மை . 
பெல்லி - பிசாசம் , 2. சூனியம் , 3. துற பேதலிக்க - ( வி ) வேற்றுமைப்பட , 2 . 
ட்டியின் முள் . 

மனம் குழம்ப , 3. சந்தேகப்பட . 
பெற - ( வி ) அடைய , 2. செனிப்பிக்க , பேதனம் - பேதிப்பு , இஃது . அட்ட கரு 
3. பிரசவிக்க , 4. அனுபவிக்க , 5 . மத்தொன்று . 
சுகிக்க , 6. விலைபெற . 

பேதா - ஜவான் . 
பெறுமதி - தகுதி , 2. திராணி , 3. உறுதி , பேதானா ஒரு விதை . 
4. வெகுமதி . 

பேதி - பிரிப்பது , 2. பேதம் , 3. கழிச் 
பெற்றம் - எருது , 2. இடபவிராசி , 3 . சல் , 4 பேதி மருந்து , 5. இரதம் . 

பசுவின் பொது , 4. காற்று . பேதிக்க - ( வி ) பிரிக்க , 2. பேதகஞ் 
பெற்றி 

செய்ய , 3. வேறுபடுத்த , 4. மனமலை 
பெற்றிமை- குணம், 2. தன்மை . 

யச்செய்ய , 5. மாற்ற , 6. நிந்திக்க, 7 . 
பென்னம்பெரிது - மிகப்பெரிது . வேறுபட , 8 கெட , 9. குழம்ப . 
பே 

பேது - இரகசியம் . 

பேது- தடுமாற்றம் , 2. உன்மத்தம் . 
பே - நுரை , 2. மேகம் , 

பேதை - அறிவிலான் , 2. பெண் , 3 . 
பேகம்- தவளை . 

ஏழுவயசுப்பெண் , 4. பேடி , 5. தரித் 
பேகன் கடையெழுவள்ளலிலொரு திரன் , 6. கள் . 
வன் , 2. ஆண்தவளை , 

பேதைமை - யாதுமறியாமை . 
பேச- ( வி ) சம்பாஷிக்க, 2. தூதுபேச , பேதையர் - தரித்திரர் , 2. கீழ்மக்கள் , 
8. சொல்ல , 4. ஏச . 

3. பாலை நிலமகளிர் , 4. அறிவீனர் , 5 . 
பேசி - தசை , 2. நரம்பு . 

பெண்கள் . 
பேச்சி - ஓர் பெண்பேய் . 

பேத்தி - பேர்த்தி . 
பேஷ் - நல்ல 

பேத்தை - ஓர் மீன் . 
பேஷ்கஷ் இறை . 

பேம் - பயம் . 
பேடகம் - கூடை . 

பேயன் - பைத்தியக்காரன் . 
பேடி - அலி. 

பேயாழ்வார் - ஓராழ்வார் . 
பேடிசம் - மயக்கு . 

பேய் பிசாசம் . 
பேடு அலி , 2. மன்மதன் கூத்து , 3. பேய்க்கரும்பு - ஒருவிதக் கரும்பு . 
ஊர், 4. பெண்பறவை . 

பேய்ச்சி - ஒரு பெண்பேய் .- 
பேடை - பறவைப்பெண் . 

பேய்த்தண்ணீர் - மதுநீர் . 
பேட்டி- பெரியோரைக்காணுதல் . 

பேய்த்தனம் - அறிவின்மை . 


பைசாச 


365 


பொக்கு 


* 


ஒரு மரம் . 


| 


சிவ 


பேய்த்தேர் - கானல் . 

பைசாசம் - பிசாசம் , 2. பைசாசமணம் . 
பேய்நாய் வெறிநாய் . 

பைசார் - ஓர் தொடுதோல் . 
பேய்ப்பசலெ - ஒருவகைப் பசலைக் பைஞ்சீலம் 

மக்கட்பரப்பு . 
கீரை . 
பேய்ப்புடல் - ஒரு புடோல் . 

பைஞ்ஜீலி - ஒரூர் . 
பேர- ( வி ) நீங்க , 2. சிதைய . 

பைதல் - துன்பம் . 
பேரன் - பௌத்திரன் . 

பைதிரம் - நாடு . 
பேராளன் - கீர்த்தியுடையோன், 2. பைத்தியம் - பயிர்தியம் . 
மிருகசீரிடம் 

பைத்து - பசுமை . 
பேரி 

பைபீலவாதம் - 

எறும்புகளின் 
- . 

பைபீலிகாவாதம் - பேச்சறிதல் ; 
பேரிளம்பெண் - நாற்பது வயதுப் அது : கலைஞான மறுபத்து நான்கனு 
பெண் . 

ளொன்று . 
பேரீச்சு- 

பெமை - பச்சைகறம் , 2. தவப்டெண் . 
பேரீஞ்சு 

பைய - மெல்ல . 
பேரீந்து 

பெயல் 

சிறவன் . 
பேர்த்தி - பௌத்திரி . 

பையன் - 
பேல- ( வி ) மலவிசர்ச்சனை செய்ய , டையுள் - சிறுபை. , 2 துன - ம் , 3 
பேலிகை - எச்சில் . 

நோய் . 
பேழை - பெட்டி . 

பையெனல் - மந்தக்குறிப்பு . 
பேழ் - பெரிய 

பைரவம் -- அச்சம் , 2. உட்சமயமாறி 
பேறு - ஆகாயம் , 2. வரம் , 3 வெகு னொன்று . 
மதி , 4. பலன் , 5. தகுதி , 6. பெற பைரவன் - சூத்திரப்பெண் கிடாதனைக் 
கை , 7. சந்தானம் . 

கூடிப்பெற்ற பிள்ளை , 2. வைவன் . 
பேறுகாலம் - பிள்ளைபெறுங்காலம் . பைரவி -- ஒரிராகம் , 2. காளி. 
பேனம் - நுரை . 

பைராகி-- வைராகி . 
பேன்-தலையிற் பற்றும் பூச்சி . 

பொ 
பை 

பொகுட்டு -- சேற்றிலெழுங்குமிழி , 2 . 
பை- அழகு , 2. சாக்கு , 3. பாம்பின் 

தாமரைக்கொட்டை , 3. மலை . 
படம் , 4. குடற்பை , 5. நிறம் , 6. பொக்க- ( வி ) துளைக்க . 
பசுமை . 

பொக்கசம் - திரவியசாலை . 
பைகோ - 

பொக்கணம் - ஒருவகைப் பை . 
பைகோவு - ஒர் தேயம் . பொக்கணி- குழி புரல் , 2. விரிந்ததொ 
பைகோவை 

ப்புள் , 3 ஒர் பானபா, திரம் . 
பைக்க- ( வி ) சினக்குறிப்புக்காட்ட , 2. பொக்கவண் - மரப்பொந்து , 2. குழியு 
கோபிக்க . 

ரல் 
பைக்கம் - பிச்சை . 

பொக்கம் - பொய் , 2 பொலிவு, 3 . 
பைங்கூழ் - பயிர் , 2. நோய் 

மிகுதி . 
பைசந்தி - வாக்கு நான்கினொன்று . பொக்கல்வாய் - பொக்கைவாய் . 
பைசல் - தீர்ப்பு . 

பொக்கு - குற்றம் , 2. பொள்ளல் . 
பைசாசநிலை - ஒரு தாளினின்று மற் பொக்குப் பொக்கெனல் - ஒலிக்குறி 

றைத்தாண் முடக்கி நிற்றல் ; இஃது ப்பு , 2. விரைவுக்குறிப்பு . 
யுத்தநிலை நான்கினொன்று . பொக்குளிக்க - ( வி ) கொப்புளிக்க 


பொடுத 


366 


பொதுவ 


பொட்டில்- ஒரு வெடி . 


3 


1 


. 


பொக்குளிப்பான் - கொப்புளிப்பான் , பொடுபொடுக்க - ( வி ) வெடிக்க , 2 . 
ஒரு பி . 

களிக்க , 3. குறைய , 4. விரைவாய்ப் 
பொக்கெனல் -விரைவின் குறிப்பு . பேச , 5. வயிறிரைய , 
பொக்கை சிறு துளை . 

பொட்டணம் 
பொங்க - ( வி ) கொதிக்க , 2. கொந் பொட்டணி 

சீலைமூட்டை , 2. ஒக் 

திடும் பொட்டலம் , 
தளிக்க , 3 , நுரையெழ , 4 , சினக்க , பொட்டலம் 
5. மிக , 6. பெருக , 7. செழிக்க, 8. பொட்டல் - கரம்பு, பாழ்நிலம் . 
உயர , 9. நினைத்து மகிழ , 10. பெரு பொட்டிலி 

மிதங்கொள்ள , 11. சோறாக்க . 
பொங்கடி - யானை . 

பொட்டிலுப்பு - வெடியுப்பு . 
பொங்கம் பொலிவு. 

பொட்டு - நெற்றித் திலகம் , 2. தாலிப் 
பொங்கர் - மரக்கொம்பு , 2. மலை , 3 , பொட்டு , 8. ஓர்புழு , 4. அடையா 
இலவமரம் , 4. சோலை . 

னம் , 5. நுழைவழி , 6. தானியப் 
பொங்கல் - உயர்ச்சி , 2. மிகுதி , 3 . பொட்டு , 
சமைத்தல் . 

பொட்டெனல் சீக்கிரக்குறிப்பு . 
பொங்கழி - தூற்றாநெல் . 

பொட்டை - குருடு . 
பொங்காரம் - மிகுதுக்கம் . 

பொதி - மாட்டின் மேற்பொதி , 2. மூட் 
பொசிய- ( வி ) வடிய , 2 , மனதுருக , டை , 3. ஓலைக்குடை , 4. கரிக்காடு , 
வெளிப்பட . 

5. அம்பலம் , 6. மலர் அரும்பு , 7 . 
பொசுக்க - ( வி ) தீய்கக , 2. வெதுப்ப , பொதிசல் . 
8. பொசுங்கச்செய்ய . 

பொதிகை- பொதியம் . 
பொசுங்க - ( வி ) கருக , 2. பொருந்த , 3. பொதிய - ( வி ) சுருட்ட , 2 அடைக்க, 3 . 
சீர்குன்ற . 

மறைக்க , 4. பிணிக்க 
பொச்சடித்தல் - ( தொ . பெ ) வெறுநாக் பொதியமுனி - அகத்தியன் . 
கடித்தல் . 

தென்மலை . 
, , - 
தாய்மட்டை . 

பொதியில் - அம்பலம் , 2 , பொதிய 
பொச்சாப்பு - மறதி , 2. பொல்லாங்கு . 
பொச்சு - குற்றம் . 

பொதிர- ( வி ) மிக , 2. அஞ்ச , 3. நடு 
பொச்சை - காடு , 2 , சிறுமலை , 3. மலை , 
4. யானைக்காடு , 5. புழுக்கூடு , 6. பொதிர் - நடுக்கம் . 
தொப்பைவயிறு . 
பொஸ்தகம் - புத்தகம் . 

பொதிர்வு - 
பொஞ்ச ( வி ) செழிக்க. 

பொதீர் பொதீரெனல் - ஒலிக்குறிப்பு . 
பொடி- தூள் , 2. புழுதி , 3. சிறியது , 4. பொது - சாதாரணம் , 2. பொதுவினம் , 

மூக்குத்தூள் , 5. சொக்குப்பொடி , 3 . 
6. சாம்பல் , 7. திரு நூறு . 

பொதுக்க - ( வி ) மறைக்க , 2. கவர , 3 . 
பொடிக்க ( வி ) துகளாக்க, 2. கெடுக்க , துளைக்க , 

3. முளைக்க , 4. மயிர்சிலிர்க்க . பொதுபொதெனல் - ஓசைக்குறிப்பு 
போடிய- ( வி ) நுகளாக , 2. கெட , 3. பொதுமை பொதுத்தன்மை . 
பிக்க . 

பொதும்பர் - மரச்செறிவு , 2. மரப்பொ 
போகேன் - சிற்றாள் . 

ந்து .. 
போதே ஒருவகைச் சிரங்கு . பொதும்பு பொந்து . 
போதே ஒரு பூண்டு , 

பொதுவர் - இடையர் ... 


மலை . 


ங்க . 


பொதிர்ப்பு- நடுக்கம், 


. 


சபை . 


கோல் , 


பொரிகா 

367 

பொரும 
பொதுள - ( வி ) நெருங்க , 2. தழைக்க, பொரிக்க - ( வி ) பொரியச்செய்ய , 2 . 
பொத்த - ( வி ) மூட , 2. அடைக்க, 8 . வறுக்க , 3. கந்தம் பொரிக்க , 4 . 

கைகட்ட , 4 , மறைக்க , 5 அடிக்க , குஞ்சுபொரிக்க . 
பொத்தல் - துவாரம் , 2. மூடுதல் , பொரிய- ( வி ) பொரியாக , 2. வறுபட , 
பொத்தாறு 

3. பூக்க , 4. படிய , 5. சினந்தொலிக்க , 

ஏர்க்கால் , 
பொத்தாறு கட்டை - 

6. மெல்லவொலிக்க , 7. அலப்ப . 
பொத்தி - சீலை , 2. மடல்விரியா வாழை பொரியல் - பொரிக்கறி . 

ப்பூ , 3. தோலுரியாத பனங்கிழங்கு . பொருகு - சோறு . 
பொத்து - தவறு , 2. தீயொழுக்கம் , 3. பொருக்கு - செதிள் , 2. சீக்கிரக்குறிப்பு . 
பொய் , 4. மூடுகை , 5. அடைப்பு , பொருட்செல்வம் - திரவியசம்பத்து . 
. பொந்து . 

பொருட்டு- காரணம் , 2. நிமித்தம் , 3 . 
பொத்துமான் - ஓர்வகை மான் . 

மேம்பட்டது . 
பொத்தை - பருமை . 

பொருட்பெண்டிர் - விலைமகளிர் . 
பொத்தைக்கால் - யானைக்கால் . பொருணி - கள் . 
பொந்தர் - ஓர்வகை நீர்ப்புள் . பொருத - ( வி ) ஒன்ற , 2. போர்செய்ய , 
பொந்தி - சரீரம் , 2. மரவாள் . 

3. இணைக்க. 
பொந்து - மரப்பொந்து , 2. வளை , பொருத்த- (வி ) பொருந்தச்செய்ய , 2 . 
பொம்மலாட்டு - பாவைக்கூத்து , 2. மா உடன்படுத்த , 3. ஒப்புரவாக்க , 4 . 
யம் . 

கூலிக்குப்பொருத்த , 5. அமையச் 
பொம்மல் - பொலிவு , 2. மிகுதி , 3 . 

செய்ய , 6. வாக்கியத்தோடு பொரு 
சோறு . 

தத , 7 பிணைக்க , 8. கொளுத்த . 
பொம்மெனல் - அனுகரண ஒசை . பொருத்தம் - சம்மதம் , 2 தகுதி , 3 . 
பொம்மை - பிரதிமை , 2 , சிறு சவர் . இணக்கம் , 4. திருத்தி , 5. சபதம் . 
பொய்- அசத்தியம் , இல்லது கூறல் , 2. பொருத்தவன 

நேர்த்திக்கடன் . 
வேஷம் , 3. மரப்பொந்து , 4. சிறுசி பொருத்தினை - 
ராய் . 

பொருந - ( வி ) உடன்பட . 
பொய்கை - குளம் , 2. கோட்டான் பொருநன் - அரசன் , 2. படைத்தலை 
பொய்கையார் - ஒரு புலவர் . 

வன் , 3. படைவீரன் . 
பொய்க்க-( வி ) பொய்பேச , 2. தவற . பொருகை - தாமிரபர்ணி . 
பொய்க்கை - ஒரு மீன் , 2. பொய்த்தல் . பொருந்த - ( வி ) கலக்க , 2. ஒக்க , 3 . 
பொய்ச்சாக்க ( வி ) மறக்க 

சேர , 4 , சம்பவிக்க, 5 , இயைய , 
பொய்தல் தோழி , 2. மகளிர்கூட்டம் , 6. ஒன்றி வாழ , 7. இனப்பட . 
3. மகளிர் விளையாட்டு . 

பொருந்தம் - பொருநை நதி . 
பொய்மை பொய் , 2. மாயம் , 3. கர பொருந்தர் - நெய்வோர் , 2. மேதர 
வடம் . 

வர் . 
பொய்யடி- வெருட்டு . 

பொருந்தலர் -- பகைவர் . 
பொய்யாவண - பொய்சத்தியம் , பொருபுவி - பாலைநிலம் , 2. போர்க்க 
பொய்யாமை - தவறாமை . 
பொர - ( வி ) போர்செய்ய , 2. சூதாட , பொருபொருத்தல் - ( தொ.பெ) மன 
3. ஒப்பாக, 4. பொருந்த, 5. தாக்க , வெரிச்சற்படல் , 
6. வாதாட , 7. அலைமோத . பொருபொரெனல் - ஓரொலிக்குறிப்பு 
பொரி - நென்முதலியவற்றின் பொரி, பொருப்பு - கொல்லிமலை, 2. மலை , 
2 , யானைக்காடு , 

பொருமல் -- ( தொ . பெ ) அழுதல் , 2 . 
பொரிகாரம் வெண்காரம் . 

வீங்கல் . 


ளம் . 


பொளி 


368 


பொற்பு 


யின்மை . 


பொருவ - உவமைச்சொல் . 

பொளிய- ( வி ) கல்முதலிய கொத்த , 2 . 
பொருவாய் ஒரு மீன் . 

துளைசெய்ய . 
பொருள் - சொற்பொருள் , 2. திரவியம் , பொள்ள- ( வி ) கிழிய . 
3. வஸ்து , 4. பலபண்டம் , 5. வாய் பொள்ளல் - பொத்தல் , 2. மரப்பொந் 
மை , 6. தலைமை , 7. பொன் , 8 . து , 3. அப்பவருக்கம் . 

பிள்ளை, 9. வினைப்பயன் , 10. குணம் . பொள்ளெனல் - சீக்கிரக்குறிப்பு , 2 . 
பொலம் - பொன் , 2. அழகு , 3. மேன் 

அனுகரண ஒசை . 
மை , 4. பொல்லாங்கு . 

பொறாமை - பிறர்செல்வ முதலியவற் 
பொலன் - பொன் , 2. அமுது ) , 3. பொ றைக்கண்டு சகியாமை , 2. பொறை 

ன்னிறம் . 
பொலி - தூற்றாநெற்குவியல் , 2. புடை பொறி - அடையாளம் , 2. அறிவு , 3 . 
த்தநெல் . 

எழுத்து , 4. அனற்பொறி , 5. தேமல் , 
பொலிசை- இலாபம் . 

6. முத்திரை , 7. விரலிறை , 8. தோ 
பொலிதல் - பெருமை , 2. அதிகரிப்பு , ணி , 9. பொலிவு , 10. இலக்குமி , 
பொலிவு - 3. மிகுதி , 4. செழி 11. செல்வம் , 12. புள்ளி , 13 . 
ப்பு , 5. முகமலர்ச்சி , 6. பூரிப்பு , 7 இயந்திரம் . 
அழகு , 8. புணர்தல் . 

பொறிக்க- ( வி ) பறிக்க , 2. கலைக்க , 3 . 
பொலிய- ( வி ) பெருக , 2. மிக , 3. அதி எழு . 
கரிக்க , 4. செழிக்க, 5. மலர , 6. தாரா பொறிய - ( வி ) பறிய , 2. சுறுக்க , 3 . 
ளமாக , 7. எழுச்சியாக . 

சரிய , 4. விழ , 5. கலைய 
பொலுபொலெனல்- ( தொ. பெ ) உதி பொறியிலார் - கீழ்மக்கள் , 2. அறிவி 
ரல் , 2. நொறுங்கல் . 

லார் . 
பொல்லம் - தைக்கை , 2 , துண்டு , பொறுக்க - ( வி ) கிக்க , 2. சாந்தமா 
பொல்லர் - தையற்காரர் , 2. செம்மார் , யிருக்க , 3. தாமதிக்க, 4. மன்னிக்க , 
3. சக்கிலியர் . 

5. உத்தரவாதமாக , 6. நின்றுகொள் 
பொல்லாங்கு - தீங்கு , 2. ஈனம் , 3 . ள , 7. தோணிதட்டிப்போக , 8. மாட் 
கேடு , 4. மறதி . 

டிக்கொள்ள , 9. விலை பெற , 10 . 
பொல்லாது - பொல்லாதது . 

இணங்கி இருக்க . 
பொல்லாப்பு - பொல்லாங்கு . பொறுதி - பொறுமை , 2. மன்னிப்பு , 
பொல்லாமணி- துளையிடாதமணி . 3. தணிவு , 4. ஓய்வு , 5. தாமதம் . 
பொல்லார் - தீயோர் . 

பொறுப்பிக்க - ( வி ) சுமத்த , 2. உத்தர 
பொல்லு - பதர் , 2. தடி . 

வாதஞ்செய்விக்க , 3. முட்டுக்கொ 
பொழிப்பு - சுருக்கம் , 2. பொழிப்புரை , 

டுக்க . 
3. குறிப்பு , 4. அனுமானம் . பொறுப்பு - பாரம் , 2. முட்டு , 3. கட 
பொழிய - (வி ) சொரிய , 2. மிகாய் , 3 . 

னேறுகை , 4 கனம் , 5. தகுதி , 6 . 
அதிகரிக்க , 4. வல்லமையாய்ப் பேச 

பொறுமை. 
பொழில் - பெருமை , 2. பூமி , 3 , உல பொறுமை - சகிப்பு , 2. தாங்குகை. 

கம் , 4. நாடு , 5. சோலை , 6. பூங் பொறை - சுமை , 2. பாரம் , 3. மலை , 4 . 
தோட்டம் . 

பூமி , 5. சலதாரை முதலிய அடைக் 
போழிவு - வருமானம் , 2. பொழிதல் , குங்கல் , 6. பொறுமை , 
3. ஆதாயம் ,, 

பொறையன் - சேரன் , 2. தருமராசன் .. 
பொழது காலம் , 2. சூரியன் . 

பொற்ப - அழகாச . 
பொளி - இளை , 2. உளிப்பதிவு , 3. பொற்பு - அழகு , 2. அலங்கரிப்பு , 8 . 
வரம்பு . 

பொலிவு , 4. மிகுதி 


போகி 


369 


போட்டி 


மலை . 


வை . 


ஓர் 


பொற்றை - சிறு தூறு , 2. சிறுமலை , 8. போகிக்க - ( வி ) அனுபவிக்க , 2. பயன 

டைய , 3 . 

புணர . 
பொன் -- சொர்ன்னம் , 2. இலக்குமி , 3. போகில் - பூமொட்டு, 2. உந்தி , 3. பற 

அழகு , 4. ஒரு நாணயம் , 5. வியா 
ழன் , 6. பொலிவு , 7. பிரகாசம் , 8. போக்க - ( வி ) போகச் செய்ய , 2. அழுக் 

) 
சூரியன் , 

குப்போக்க , 3. பொழுதுபோக்க , 4 . 
பொன்செய்கொல்லர் - தட்டார் . உட்புகுக்க , 5 நடத்த , 6. அழிக்க , 
பொன்மலாம் - பொற்பூச்சு . 

7. முடிக்க . 
பொன்மலை - மாமேருமலை, 2. இமைய போக்கடி - அழிவு , 2. நட்டம் , 3. வழிச் 
மலை . 

செலவு . 
பொன்மை - பொன்னிறம் . 

போக்கணம் - இலச்சை , 2. கட்டுச் 
பொன்வாய்ப்புள் - சிச்சிலிக்குருவி . 

சோறு . 
பொன்விலைமகளீர் - வேசையர் . போக்கன் - துஷ்டன் , 2. வழிச்செல் 
பொன்ற - ( வி ) இறக்க , 2. அழிய . வோன் , 
பொன்னகர் - சுவர்க்கம் . 

போக்காடு - சாவு . 
பொன்னவன் - வியாழன், 2. இரணி போக்கிடம் ஒதுங்குமிடம் . 
யன் . 

போக்கியம் - அனுபவம் , 2 

, 2 செல் 
பொன்னன்-பொன்னுடையவன் , 2 . வம் . 
அருகன் . 

போக்கியார் கடைச்சங்கப் 

புலவரு 
பொன்னாங்கண்ணி 

ளொருவர். 

கீரை . 
பொன்னாங்காணி - 

போக்கிரி - ஒழுங்கில்லாதவன் . 
பொன்னி - காவிரி நதி . 

போக்கு - போகச்செய்கை , 2 , செல்லு 
பொன்னுரை பொன்னின்றேய்மா கை , 3. வழி , 4. கடை , 5. சாய்வு , 

6. பழக்கம் , 7. நூல்நடை , 8. நடை 
பொன்னுலகு - தேவலோகம் . 

யின் சாயல் , 9. முகச்சாயல் , 10 . 
போ 

பிடிப்பு , 11 சுரங்கவழி , 12 , நில 

வாசி , 13. வீண்செலவு , 14. குற்றம் ,, 
போக - ( வி ) செல்ல , 2. ஒழிய , 3 . 15. புறப்படுகை , 16. நீரோட்டம் . 
அடுக்க , 4. அடைய , 5. கழிய , 6. போங்காலம் - அழிவுகாலம் . 
சுவற , 8. பரவ . 

போசக்கை - மாயம் , 2. மேற்பூச்சு . 
போகடல் ( தொ . பெ ) போகவிடல் . போசனம் - ஆகாரம் , 2. உண்கை . 
போகணி - ஒரு பாத்திரம் . 

போசன் - போசராசன் , 2 , செல்வமு 
போகம் - இன்பம் , 2. அனுபோகம் , 3 . டையோன் . 
ஆனந்தம் , 4. செல்வம் , 5. விளைவு , போஷ்கன் - காப்பவன் . 
6. பாம்பினுடல் . 

போஷணம்- 

ஆதரிப்பு , 
போகர் - ஒரு சித்தர் . 

போஷவண 
போகல் - செல்லல் , 2. நேர்மை , 3. போஷிக்க- (வி ) காப்பாற்ற 
நீளம் . 

போஷிப்பு - பேணுதல் . 
போகவதி - நரகாபதி , 2. நல்லனுபவ போட - ( வி )எறிய , 2. இட , 3. தரிக்க , 
முடையாள் . 

4. உணவிட , 5. ரன . 
போகி - இந்திரன் , 2. பாம்பு , 3. நல் போடகம் - அம்மைக்கொப்புளம் . 
லனுபவமுடையான் , 4. ஒரு பெரு போடம் - தேயம் ஐம்பத்தாறினை 

போட்டீ - எதிரிடை . 


னம் . 


மாற , 7 . 


நாள் . 


போந்தை 


370 


போன 


கை . 


( 


ப 


போணி - முதல் விக்கிரயம் . 

போபடி - சாடை . 
போதகம் - உபதேசம் , 2. இளமை, 3. போம் - பயம் , 2. ஓரசைச்சொல் . 
யானை புலி சிங்கமிவற்றின் குட்டி , 4. போரடித்தல் - ( தொ . பெ ) சூத்த 
யானை , 5. மரக்கன்று . 

றல் . 
போதகன் - ஆசிரியன் . 

போராட- ( வி ) மற்கட்ட , 2. பொர , 8 . 
போதம் - ஞானம் , 2. அறிவு , 3. விவே வாக்குவாதஞ்செய்ய . 

கம் , 4. மரக்கலம் , 5. பரணிநாள் போராட்டம்தொந்தரை செய்தல் . 
போதர - ( வி ) போக , 2. கொண்டு போக , போர் - அமர் , 2. சண்டை , 3. யுத்தம் , 
3. கொண்டுவர . 

4. மல் , 5. எதிரித்தனம் , 6. தானி 
போதரவு - நயச்சொல் , 2. உபசாரம் , பப்போர் , 7. சதயநாள் , 8. மரப் 
8. இச்சகம் . 

பொந்து . 
போதலிப்பு - உபசாரம் , 2. பேணு போர்க்க- ( வி ) மூட , 2. முழுதுமூட . 

போர்க்களம் - யுத்தகளம் . 
போதனை - போதிப்பு , 2. கற்பனை , 3. போர்மடந்தை - துர்க்கை . 
தூண்டுகை , 

போர்முகம் - 

படைமுகம் . 
போதன் - பிரமன் , 2. அறிவுடையோன் , போர்முனை 
3. அருகன் . 

போர்வை - துப்பட்டி , 2 போாப்பு , 8 . 
போதா - பெருநாரை . 

தோல் , 
போதாமை குறைவு . 

போல ஒருவமைச்சொல் . 
போதாந்தம்போதமுடிவு . 

போலல் ( தொ . பெ ) போலுதல . 
போதாந்தன் - கடவுள் . 

போலி ஒப்பு , 2. சாயல் , 3. கள்ளத் 
போதாய நீயம் உபநிடத முப்பத்திரண் தன்மை , 4. பிரதி , 5. மாரீசம் , 6 . 
டினொன்று . 

ஒப்பானது . 
போதி - மலை , 2. அரசமரம் . 

போல் - ஒருவமைச்சொல் , 2. பதர் , 3 . 
போதிகை- 

சுமையடைக் 

பொந்து , 4. மூங்கில் . 
போதிகைக்கட்டை 

கட்டை 

போழ - ( வி ) பிளக்க , 2 வெடிக்க , 3 
போதிக்க - ( வி ) போதகஞ்செய்ய , 2 . 

பிரிய . 
கல்விபயிற்ற , 3. கற்பிக்க , 4. தூண் போழ்து - பொழுது . 

போழ்முகம் - பன்றி . 
போதிவேந்தன் - புத்தன் . 

போழ்வு பிளப்பு . 
போது காலம் , 2. மலரும் பருவத்தரு போளம் - நிலக்கடம்பு , ( ஒரு பூடு . ) 
ம்பு , 3. பூ . 

போளி- அப்பவருக்கத்தொன்று . 
போதை - மூதறிவு , 2. மயக்கம் . போறல் ( தொ . பெ ) போலுதல் . 
போதைப்புல் காவட்டம்புல் . போறை பொந்து . 
போத்திரி பன்றி . 

போற்ற ( வி ) எதிக்க, 2. வணங்க , 8 . 
போத்து எருது , 2. எருமைக்கடா , 8 . காக்க , 4. வளர்க்க , 5. முயற்சிக்க , 
காட்டெருது , 4. ஆண்மரை , 5.ஆண் 6. பேண . 
புவி . . ண்பூனை 

பலகவர் . 
* 8 . நீர் வாழ்வனவற்றினாண் , 9.மரக் போற்றார்- < 
பம், விலங்கின்படுக்கை . 

போற்றி - துதி , 2. பாட்டன் . 

போற்றிமார் - ஓர்வகைப் பிராமணர் . 
நோந்த கண்மாம் , 2. அனுடநாள் : போனகம் 

சோறு . 
போந்தை- இளம்பகமரம் , 2. அவட போனு-2 

எலிப்பர்த்தம் கூடு , 
பான் . 


டிவிட . 


மை . 


மகதி 


371 


மகாமா 


பௌஷம்- 


கள் . 


பௌ 

மகத்து - பெரியது , 2. அதிகமானது , 3 . 

மகத்துவமானது , 4 , பெரியவர் .. 
பௌஞ்சு - சேனை . 

மகத்துவம் - மேன்மை . 
பௌடம் - 

மகபதி - இந்திரன் . 
தைமாதம் . 

மகமை - தருமக்கொடை . 
பௌடிகம் - 
இருக்குவோம் . 

மகம் ஒரு நட்சத்திரம் , 2. யாகம் . 
பௌஷிகம் 

மகரகுண்டலம் - காதணியினொன்று ; 
பௌடியம்- பதினெண்புராணத்தொ 

அது : மகரவடிவாகச் செய்யப்பட் 
பௌஷியம்- - 

ன்று . 
பெளடியன் - ஓர் சக்கரவர்த்தி . மகரகேதனன் 
பௌண்டிரம் - ஓர் தேயம் . 

|| மகரக்கொடியோன் 

மன்பதன் , 
பெளதிகம் - பூதசம்பந்தம் . 

மகரத்துவசன் 
பௌதீகம் - உலகம் . 

மகரந்தம் - பூந்தேன் , 2. மலர்த்தாது , 3 . 
பெளத்தம் - புத்த மதம் . 
பெளத்தி - மரணம் . 

மகரம் - சுறாமீன் , 2. ஒரிராசி , 3 . 
பௌத்திரன் - மகன் மகன் , 

முதலை , 4. தேவருலகு , 5. சாயநிறம் , 
பௌமம் - நிலத்திற்பிறப்பன . 

6. பூந்தாது , 7. ஒரெழுத்து . 
பௌமன் - செவ்வாய் . 

மகரம்பு - வெந்தையம் . 
பௌரவண பௌர்ணமி , 2. மரக் மகரயாழ் - நால்வகை யாழினொன்று . 
கன்று , 

மகரயூகம் - படைவகுப்பினொன்று . 
பௌரவர் - குருகுலவேந்தர் . 

மகராலயம் - கடல் . 
பௌருஷம் - புருஷத்தன்மை . மகரிகை - குறங்குசெறி யென்னுமணி . 
பௌரோகித்தியம் - புரோகித் தன் மகவான் - இந்திரன் . 
மை . 

மகவு - விலங்கின் பிள்ளை , 2. மகன் . 
பெளர்ணிமி - பூரணை . 

மகளிக்கீரை - ஒரு கீரை . 
பெளலஸ்தி - சூர்ப்பநகை. 

மகளிர் 

பெண்கள் . 
பௌலோமி - இந்திரன் மனைவி . மகளீர் - 
பௌவம் - கடல் , 2. நீர்க்குமிழி , 8. மகள் - பு, திரி , 2. பெண் . 
நுரை , 4. பூரனை . 

மகன் - புதல்வன் , 2. புருடன் . 
பெள்ளி - ஒரிராகம் , 2. பூபாளன் மகா - பெருமையான , 2. அளவற்ற , 3 . 
மனைவி . 

உயர்ந்த , 4. மிகுந்த 
மகாசேனன் - சேனாபதி, 2 , கந்தன் , 
3. அருகன் . 

. 
ம - பிரமன் . 2. சிவன் , 3. மகாவி மகாச்சாயம் - ஆலமரம் . 
ஷ்ணு . 

மகாதேவன் - கடவுள் , 2. சிவன் . 
மக - இளமை , 2. பிள்ளை . 

மகாதேவி - பார்வதி . 
மகக்கமா - நியாயசபை. 

மகாத்துமா - பெரியவர் . 
மகடி ஓர் குழல் , 2. ஓர்வகை வித் மகாநுபாவன்- மகாத்துமன் . 
மகிடி - தை , 3. ஓர்விளையாட்டு , மகாபதுமம் - பத்துக்கோடாகோடி . 
மகுடி ஒரூதுகுழல் . 

மகாபதுமன் - அட்டநாகத்தொன்று 
மகடூஉ 
- பெண் . 

மகாபலி - பலிச்சக்கிரவர்த்தி 
மகதம் தேயம் ஐம்பத்தாறினொன்று , மகாபித்தம் - வில்வமரம் . 
2. பதினெண்பாடையினொன்று . மகாமாயி 

துர்க்கை 
மகதி - நாரதன் வீணை . 

மகாமாரி 


ம 


. 


மகௌட 


372 


மங்கி 


டை . 


பூமி . 


) 


மகியன் - அரசன் . 


| 


மகாமேரு- பொன்மலை . 

மக்க - ( வி ) கெட , 2. அழிய , 3. அழுக 
மகாராசன் - அரசன் , 2. செல்வமுடை கேற . 
யோன் . 

மக்கடம் 

. 
- 

மக்கடா - மந்தன் . 
மகார் - புதல்வர் . 

மக்கடிக்க - ( வி ) உருவழிக்க. 
மகி 

மக்கட்பரப்பு - மன்பதை , 2. நாட்டார் . 

மக்கம்- நெய்வார் தறி . 
மகிஷி பட்டஸ்திரி . 

மக்கம் - அரபியினோர் நகரம் . 
மகிடம் - 

மக்களிக்க - ( வி ) மாற்ற , 2. ஒழிந்த 
எருமை , 
மகிஷம் - 

நோய் திரும்ப , 3. கணுப்பிசக , 4 
மகிடன் 

சறுக்க . 
மகிடாசுரன்- ஓர் அசுரன் . மக்களிப்பு - புரளல் . 
மயிடன் 

மக்கள் பிள்ளைகள் , 2 , மனிதர்கள் , 
மகிடித்தல் - ( தொ . பெ ) மக்களித் மக்கனம் 

வமானம் . 
தல் . 

- 
மகிணன் - மகிழ்நன் 

மக்காச்சோளம் - பெரிய சோளம் . 
மகிதலம் - பூமி . 

மக்கி- ஒரு மருந்து . 
மக்கு - அடைமண் , 2. மந்தகுணம் . 

மங்க- ( வி ) ஒளிமழுங்க , 2 நிறங்குன்ற 
மகிமா - அட்ட சித்தியிலொன்று ; அது : 3 , பார்வைகுன்ற , 4. தோற்றங்கு 
மிகப்பருத்தல் . 

றைய , 5. மலை 

மறைய , 6. வாட , 7 . 
மகிமை பெருமை , 2. கனம் . 

கெட , 8. சாய . 
மகிழ- ( வி ) களிக்க , 2. உற்சாகமாக , மங்கலகாரியம் - சுபகாரியம் ,. 
மகிழ் - ஒருமரம் , 2. களிப்பு . மங்கல கௌசிகம் - ஓரிராகம் . 
மகிழ்ச்சி- சந்தோஷம் , 2. பூரிப்பு . 

மங்கலஸ்நானம் - மங்கல காரியத்திற்கு 
மகிழ்வு 

முழுகுதல் . 
மகிழ்நன் - கணவன் , 2. மருதநிலத்தலை மங்கலநாண் - கழுததிலணியு மங்கள் 
வன் . 

சூத்திரம் . 
மகீதலம் பூமி . 

மங்கலம் - சுபம் , 2. பொலிவு , 3 . தன 
மகுடம் - முடி , 2. தலையணி , 3. சிகரம் , மம் , 4. கலியாணம் , 5. வாழ்த்து . 
4. பாட்டின் மகுடம் , 5. மறைவு, மங்கலவாரம் -- செவ்வாய்க்கிழமை . 
6. மாதரணியிலொன்று , 

மங்கலன் - செவ்வாய் , 2. நாவிதன் . 
. 

மங்கலி - கட்டுக் கழுத்தி , 2.அம்பட்டன் 

மங்கலியம் 
மகுணன் - புருஷன் . 

மங்கிலியம்- 
மகேந்திரம் ஒரு நகரம் , 2. ஒரு மலை . மங்கலை - இலக்குமி , 2. பார்வதி , 3 
மகேந்திரன் - இந்திரன் . 

மங்கலியவதி , 4. அம்பட்டத்தி . 
மகோததி- கடல் . 

மங்கல் - ஒளியின்மை , 2. கெடுதல் . 
மகோதயம் - ஓர் புண்ணியகாலம் : மங்களம் - மங்கலம் . 
மகோதரம் - ஓர் நோய் , 2. பெருவயிறு. மங்களாதேவி - இலக்குமி , 
மகோற்சவம் பெரிய திருவிழா. மங்கவள - யோகினி திசையினொன்று , 2 , 
மகௌடதம் - சுக்கு , 2. திப்பிலி , 3 . 
ம்பு 

மங்கிணி - மிக்க மந்தன் . 


மகுடராகம் - 


மகுடராமக்கிரியம்- ஒரிராகம் . 


தாலி . 


உமை . 


நம்பு . 


மச்ச 


373 


மஞச 


மைத்துனி . 


கொசுகு . 


மங்குங்காலம் - துன்புறு காலம் . மச்சம் - மீன் , 2. மீனவிராசி , 3. ஓர்தே 
மங்குலம்- மழுக்கம் , 2. கலக்கம் , 3 . சம் . 
மங்குளம் - முகவாட்டம் , 4. பார் மச்சரம் - பொறாமை . 

வை மந்தம் , 5. ஐயம் , 6. நிறமழுக் மச்சனம் - ஸ்நானம் . 
கம் . 

மச்சாள் 
மங்குல் மேகம் , 2. வானம் , 3. இரா, மச்சி 
4. இருள் . 

மச்சான் - மைத்துனன் . 
மங்கை - பெண் , 2. பதின்மூன்று வய மச்சிகை - மோர் , 2. .. 
துப்பெண் . 

மச்சியம் - சிவபுராணத்சொன்று , 2 , கடு 
மங்கைபங்கன் 

குரோகிணி , 
மங்கைபங்காளன் 

சிவன் . 

மச்சினன் 
மங்கைபாகன் 

மச்சுனன் 

மைத்துனன 
மசக- ( வி ) மயங்க , 2. சந்தேகிகா . மச்சினி - 
மசகம் - 

மச்சினச்சி 

மைத்துனி. 
மசம் 

மச்சினிச்சி 
மசகிற்புள் - ஓர் கடற்பறவை . 

மச்சு -- : மனிலை , 2 டரவுபலகை , 3 . 
மசகு- கடலிற்றிசைதெரியாத இடம், 

குற்றம் . 
மசவு 2. வண்டிக்கீல் . 

மச்சுப்போக - ( வி ) மக்க, 2. வெந்து 
மசக்க- ( வி ) மயக்க, 2. கலக்க, 3.55 5+ . குழைய . 
மசக்கை - கருப்பமசக்கு . 

மச்சுனமை - மைத்துனவுரிமை , 
மசக்கைக்காரி - கருப்பஸ்திரி . மச்சை - மூளை , 2 , மறு , 3. மீனம்பர் ;; 
மசங்க- ( வி ) மயங்க , 2. கசங்க . இது : கடலிலுண்டாவது 
மசண்டை - அந்திநேரம் . 

மஜரா - பட்டணஞ்சார்ந்த ஊர் . 
மசமசத்தல் - ( தொ.பெ ) தினவு கொா மஜ்கூர் - மேற்படி . 
எல் . 

மஜ்முதா - 
மசம் -- கொசுகு . 

மஜ்மூன் 

கருத்து , 2. அடக்கம் . 
மசரதம் - பேய்த்தேர் . 

மஸ்தசம் -- தலை . 
மசாலை - சம்பாரம் . 

பஸ்து - மதம் , 
மசால் - 

மஸ்டு - வண்டல் . 
. 
மஷால் 

மஞ்சம் கட்டில் . 
மசானம் - மயானம் . 

மஞ்சரி - பூங்கொத்து , 2. பூத்திரள் , 3 . 
மசி .. 

பூமாலை , 4. களிர் , 5. ஒரு பிரபந்தம் , 
மஷி 

6. மலர்க்காம்பு , 7. காயுருவிச்செடி . 
மசிக்க - ( வி ) குழைக்க . 

மஞ்சள் - அரிசனம் . 
மசிர் - அறுகம்புல் , 2. மயிர் 

மஞ்சனம் - முழுகல் 
மசீது 

மஞ்சன் - மகன் , 
மசூதி துருக்கர் கோயில் . 

மஞ்சாடி - ஒருமரம் , 2. இரண்டு குன்றி 
மசுக்கரம் 

மணிகொண்ட நிறை . 
மஸ்கரம் 

மஞ்சாளி - வயிரநிறுக்கு நிறை , 
மசூசிகம் 

மஞ்சி - படகு , 2. சிறுவரம்பு , 3.பேழை . 
மசூரி 

- துருக்கர் கல்லறை. மஞ்சிகம் பெட்டி , 2 , தாளிக்கொடி . 
மசூரிகம் 

மஞ்சிகன் - நாவிதன் . 
மச்சம் - மாற்றறிய வெட்டும்பொன் , 2. மஞ்சிகை - பேழை , 2. தாளிக்கொடி , 
மச்சை . 

3. குண்டலம் . 


மை . 


மை . 


மஞ்சூஷை- கூடை , 2. பெட்டி , 


374 

மடுத் 
மஞ்சிட்டி - ஒரு செடி , 2. நணாவேர்ப் மடப்பளி -- சமையல் வீடு , 
பட்டை . 

மடமட - ஒலிக்குறிப்பு . 
மஞ்சிலிக்கான் உருத்திரசடைப்பூடு , மடமை - அறிவின்மை , இஃது பெண் 
மஞ்சில் பழையவரம்பின் வழி . கள் நாற்குணத்துளொன்று . 
மஞ்சு - அழகு, 2. மேகம் , 3. பனி , 4. மடம் வேதம் படிக்குமிடம், 2. முனி 
ஆபரணம் , 5. களஞ்சியம் , 6. வலி , வர்வாசம் , 3. தருமசாலை , 4. சாத்தி 
7. இளமை , 8. முகடு , 9. யானைமு ரம் , 5. இளைப்பாறுமிடம் , 6. மேன் 
துகு , 10 , கட்டில் , 

. 
மஞ்சுகம் - கொக்கு . 

மடலிக்க- ( வி ) கோண , 2. மடங்க , 3 . 
மஞ்சுளம் - அழகு , 2 , மிருது . 

சுருங்க , 4. நெளிய , 5. குடலையாக , 
மஞ்சூடை 

6. நெறிக்க . 
. 

மடலூர்தல்- ( தொ . பெ ) மடற்குதிரை 
மஞ்சூரம் - கடலை . 

யிவர்தல் ; இஃது அகப்பொருட்டுறை 
மஞ்ஞை- மயில் , 

யினொன்று . 
மடக்க- ( வி ) மடிக்க , 2.திருப்ப , 3. மாறி மடல் - ரந்து முதலியவற்றின் ஏடு , 2 . 
மாறிச்செய்ய , 4.மறுக்க , 5. கீழ்ப்படு திருநீற்று மடல் , 3. ஓர் பிரபந்தம் ,, 
த்த , 6. அடக்க, 7. வசப்படுத்த , 8 . 4.கண்ணிமை , 5. சோளக்கதிர் முத 
தடுக்க , 9. நோய்தணிக்க , 10. எதி லியவற்றின் பொத்தி , 6. பூவிதழ் , 7 . 
ரெற்ற , 11. பணிவாக்க , 12. முறிக்க ,, ஏற்றமடல் , 8. சிறுவாய்க்கால் , 9 . 
13. உடற்கட்டுக்குலைக்க . 

காதின்மடல் . 
மடக்கடி - தந்திரம் . 

மடவரல் - இளம்பெண் . 
மடக்கம் - வளைவு , 2. அடக்கம் . மடவார்- அறிவீனர் , 2. பெண்கள் , 
மடக்கு - முடக்கு , 2. திருப்பு , 3 , மடி மடவியர் பெண்கள் . 
ப்பு , 4. தடை , 5. ஒர் மட்பாத்திரம் , மடவை ஒருமீன் , 2. கடவுமரம் . 
6. மாறிமாறி வருதல் , 7. ஓரலங்கா மடன்- அறிவிலான் . 
ரம் , மடக்கலங்காரம் . 

மடாதிபதி - மடத்தலைவன் . 
மடக்குமடக்கெனல் - ரடுக்கொலிக் மடாதிபத்தியம் - மடத்தலைமை , 
குறிப்பு . 

மடாரெனல் - ஓரொலிக்குறிப்பு . 
மடங்க- ( வி ) வளைய , 2. முடங்க , 3. கோ மடி - வயிறு , 2. வஸ்திரம் , 3. மடிந்தது , 
ண , 4. சாய , 5. மீள , 6. முறுக்க , 7 . 4. கேடு , 5. சோம்பல் , 6. புலம்பு , 
நெளிய , 8. கீழ்ப்பட , 9. தாழ , 10 , 7. நோய் , 8. பொய் , 9. தாழைவிழு 
தணிய . 11. உக்கிரமடங்க , 12 . து . 
அமர , 13. தடைபட , 14. வாயடங் மடிக்க - ( வி ) மடக்க , 2. பேச்சிலே 
க , 15. அடைய . 

மடங்கடிக்க , 3. கொல்ல . 
மடங்கடித்தல் - ( தொ . பெ ) தோற்றோ மடிமை சோம்பு . 
+ டச்செய்தல் .. 

மடிவிக்க - ( வி ) முனை மடங்கச்செய்ய , 
மடங்கலர் - பகைவர். 

2. கொல்ல . 
மடங்கல் சிங்கம் , 2. இடி , 3.ஊழித்தீ , மடிவு - சாவு, 2. கேடு , 3. சோம்பு . 
- 4. யுகமுடிவு , 5. நோய் , 6. இயமன் , மடு குளம் ,2. ஆற்றினுட்பள்ளம் . 
7. மடங்குதல் , 

மடுக்க- (வி ) பற்றி அடைய , 2. நிறை 
மடந்தை பெண் , 2. பெண்களுக்குரிய க்க , 8 , உண்ண , 4. பொறிவழியாற் 
பருவமேழனுளொன்று . 

கொள்ள , 5. விழுங்க , 6 , மயக்க , 7 ... 
உப்பம் ஐவறு கிராமத்திற்குத்தலைக் தடுக்க. 
கொமம் , 2.மகளிர்குணங்களிவென்று , மத்ேதல் 

சுத்ரியல் 


- 


மணன் 


375 


மண் 


மடுப்பு விறைத்தல் . ( பு- தொழிற்பெயர் மணங்கு- ஆட்டுக்குட்டி , 2. ஓர்நிறை 
விகுதி .) 

மணத்தக்காளி ஒரு செடி 
மடை - சோறு , 2. நீர்பாயும்வழி , 3. மணமகள் - மணவாட்டி . 
மதகு , 4 , ஆபரணக்கடைப்பூட்டு , மணமகன் - மணவாளன் . 
5. வாய்க்கால் , 6. துவாரம் , 7. தே மணம் - வாசனை , 2. கூட்டம் , 3. கலி 
வதைகட்குப் படைப்பது . 

யாணம் ; அது : பிரமமணம் 

முதலாக 
மடைத்தலை - ஆற்றுவரம்பு . 

எட்டுவகைப்படும் . 
மடைத்தொழில் 
சமையல் வேலை . மணலி - ஒரூர் , 2. மணலிக்கீரை . 
மடைபரவுதல் - ( தொ. பெ ) நிவேதனஞ் மணலை - ஒரு மீன் . 
செய்தல் . 

மணல்- கருமணல் , வெண்மணல் எனப் 
மடைப்பள்ளி - அடுக்களை 

பலவகைப்படும் . 
மட்கலம் - மண்பாண்டம் , 

மணவாட்டி - மணமகள் 
மட்கல் - ( தொ பெ ) அழுக்கேறல் , 2. மணவாளன் - நாயகன் . 
ஒளிமழுங்கல் . 

மணவை - அடுப்பு . 
மட்டங்கட்டுதல் ( தொ . பெ ) சரியாய் மணாளன் - மணவாளன் 
நிறுத்தல் , 

மணி- பொன் முதலிய மணி , 2. மணி 
மட்டத்துருத்தி ஒரு விசிறி . 

மாலை , 3. உருத்திராக்ஷம் , 4. நெள் 
மட்டப்பலகை சமனறி கருவி . மணி முதலியன , 5. கண்மணி , 6 . 
மட்டம் - சமம் , 2 , அளவு , 3. ஓரளவு அழகு , 7. நன்மை , 8. கறுப்பு . 
கோல் , 4. எல்லை , 5. உத்தேசம் , 6. மணி - இரத்தினம் , 2. முதது , 3. அதர் , 
ஒப்புரவு , 7. யானைக்குட்டி , 8. வா 4. மணிக்கட்டு , 5. ஓசை , 6. கிலிக் 
ழை கரும்பு முதலியவற்றின் கன்று , குமணி , 7. மணிநேரம் , 8. விஷக் 
9. மிதம் , 10. குறைவு , 11. கேட கல் . 
கம் . 

மணிகன்னிகை - காசித்தீர்த்தத்தினொ 
மட்டாயுதம் - வாள் . 

ன்று . 
மட்டி - ஒழுங்கின்மை , 2. மதிகேடன் , மணிக்கட்டு - கையினோருறுப்பு . 
3 , படைக்கலம் . 

மணிக்கிரீவன் 

குபேரன் மக்களி 
மட்டிக்க ( வி ) மண்டலிக்க , 2. வட்ட லொருவன் . 
மாக்க , 3. பூச . 

மணிக்குடல் - சிறுகுடல் . 
மட்டியம் - சாத்ததாளத்தொன்று . மணிக்கூடு - நாழிகைவட்டில் , 2. கடி 
மட்டு - அளவு , 2. எல்லை , 3 , உத்தேசம் , காரக்கூடு , 
4. தேன் , 5. கள் . 

மணிநாள் - ஒன்பது நாள் . 
மட்டுத்திட்டம் - சரிநிதானம் . மணிபூரம் - கொப்பூழ் . 
மட்மேதியம் - அளவு , 2. நிதானம் .. மணிப்புறா- ஒரு புரு . 
மட்டை - மடல் , 2. தேங்காய் மட்டை , மணியகாரன் - விசாரணைகாரன் . 
3. முட்டாள் , 4. ஓர்பாம்பு , 5 , உட மணியம் - மணியவேலை . 
ற்குறை . 

மணியாசம் - மணியாசப்பலகை . 
மட்டைத்தேள் - பிள்ளைத்தேன் , 2. திரு மணிவடம் - இரத்தினமாலை , 2. அக்க 
நீலகண்டன் . 

மாலை . 
மட்பகைஞர் - குயவர் . 

சிறுபீடம் , 2. மழுங்கல்டி.. 
மணக்க ( வி ) மோக்க , 2. கூட்ட , 3 . மழுங்கலாயுதம் , 4. பருத்திமனை , 
கலியாணம் பண்ண , 4. கூட் , 5. வா மண் - சுட்டசாந்து , 2 , அனு , 8. நிலம் , 

4. மாட்சிமை , 5. முழவின்பார் , 
மணங்கல்பாக , மிடா. 

6. ஒப்பனை 


* 


மண 


மண்டு 


376 


மதன 


மண்கவண - ஒரு பறை , 

மண்ரேம் - பழஞ்செங்கற்கிட்டம் . 
மண்டகம் சர்க்கரைபோடாத பூரி மண்டெரி- பெருந்தி . 
மண்டக்கம் - முத்துக்குளிப்பவர்களை மண்டை - தலையோடு , 2. இரப்போர் 
மண்டக்கு - 

யிழுக்குங்கயிறு . 
மண்டபம் - கோயில்மண்டபம் , 2 சத் மண்டைக்கரப்பான் - ஒரு நோய் . 
திரம் . 

மண்டைப்பீனசம் - ஒரு நோய் . 
மண்டம் - ஆமணக்கஞ்செடி , 2 மண் மண்டோதரி - இராவணன் மனைவி , 
டை . 

மண்ண - ( வி ) அலங்கரிக்க . 
மண்டல புருடன் - சூடாமணி நிகண்டு மண்ணம் - சுண்ணாம்பு . 
செய்த வாசிரியன் . 

மண்ணா - ஓர் மீன் . 
மண்டலமாக்கள் - அரசர் . 

மண்ணை - அறிவிலான் , 2. பசாசு , 3 . 
மண்டலம் - வட்டம் , 2. சூரிய மண் இளமை . 
டலம் முதலியன, 3. பூமி , 4. வல மண்ணெத்தனம் - அறியாமை. 
யம் , 5. பாம்புச்சுற்று , 6. இயந்திரம் , மண்ணோர் - மனிதர் . 
7. இருகாலும் பக்கல்வளைய நிற்கு மண்மகள் - பூமிதேவி . 
நிலை , 8. நாற்பது நாள் கொண்டது . மண்வெட்டி - ஓராயுதம் . 
மண்டலம்போட- 1 ( வி ) சுற்றிச்சுற்றி மதகு - குளததின் சலதாரை . 
மண்டலமிட - வர , 2. யந்திரம் மதக்க- ( வி ) செருக்க , 2. கொழுக்க , 3 . 
வகுக்க . 

மயங்க , 4 , வெறிக்க . 
மண்டலாதிபதி - ஏகசக்கிராதிபதி .. மதங்கநாதர் - நவநாத சித்தரிலொரு 
மண்டலி - ஒருவகைப் பாம்பு , 2. பூனை , வர் . 

3. நாய் , 4. பூமி , 5. கூட்டம் . மதங்கம் -- ஓராகமம் , 2. மதங்கமலை . 
மண்டலிகன் - இருபது யோசனை விஸ் மதங்கர் - பாணர் . 

தாரமான தேசத்தையாள்வோன் . மதங்கி - பதினாறு வயதுப் பெண் , 2 . 
மண்டலிக்க ( வி ) வட்டமிட , 2. விரு காளி, 3. பாடுவிச்சிப்பெண் 
த்தமாக்க . 

மதமதெனல் -ாரடுக்கொலிக்குறிப்பு . 
மண்டலீகர் - அவ்வத்தேசததையாளு மதமத்தகம் - கஞ்சாச்செடி, 
மன்னர் . 

மதம் - களிப்பு , 2. மதநீர் , 3. வலி , 4 . 
மண்டலேசன்- மண்டலாதிபதி . செருக்கு ; அது : உட்பகையாறனு 
மண்டா - இரட்டைக்கருவீட்டி . 

ளொன்று , 5. காமவிகாரம் , 6. கொ 
மண்டி - பெரியகடை , 2. இருகால ழுப்பு , 7. மயக்கம் , 8. கருத்து , 9 . 
முடக்கி நிற்குநிலை. 

சமயமதம் , 10 சம்மதம் . 
மண்டிகை- அப்பவருக்கம் . மதர் - மிகுதி , 2. செருக்கு , 3. களிப்பு . 
மண்டி போட - ( வி ) இருகால் முட மதர்க்க - ( வி ) செழிக்க, 2. செருக்க , 3 . 
மண்டியிட- க்கிநிற்க , 

களிக்க 
மண்டிலம் - வட்டமாயோடல் , 2. மதர்ப்பு- செழிப்பு , 2. மிகுதி , 3. வ 
குதிரை , 3. நாடு , 4. கூத்து , 5. மதர்வு - 
போர் . 

மதலை - கப்பல் , 2. தூண் , B. கொன் 
மண்கேம் -- தவளை . 

றை மரம் , 4. கொடுங்கை , 5. மகன் , 
மண்தேல்- ( தொ . பெ ) நெருங்கல் , 2 . 6. மழலை , 7. குழந்தை . 
மிகல் , 3. தாக்கல் , 4. ஆவலாய்ப் மதனம் - காமம் , 2. கடைதல் , 3. மென 
பருகல் . 

னம் ; இது பஞ்சபாணா வத்தைக் 
மண்கேம் - தவகா , 

குணங்களினொன்று , 4.மனக்கலக்கம் . 
மண்கேர் - ஒரிருடி , 

மதனன் - காமன் . 


லிமை . 


1 


1 


1 


377 


மதுர 


மந்த 


மை . 


மதனி- 

மதுரிக்க - ( வி ) தித்திக்க , 2. செவிக்கின் 
மதினி- மைத்துனி.. 

பமாக , 3. உருசியாக்க . 
மதுனி - 

மதுரை- ஒரு நகரம் , 2. கள் . 
மதன் - காமன் , 2. அழகு , 3. கலக்கம் , மதூகம் - வண்டு , 2. இலுப்பைம 
4. மாட்சிமை , 5. வலி , 6 , வள ரம் . 
. 

மத்குணம்- மூட்டுப்பூச்சி , 2. யானை . 
மதாணி - பதக்கம் , 2. ஆபரணம் . மத்தகம்- தலை , 2. நெற்றி , 3. பொ 
மதாவளம் - யானை . 

மஸ்தகம் ல்லாநிலம் , 4 , யானை 
மதாளிக்க - ( வி ) செழிக்க 

மத்தகம் . 
மதி - ஒர் முன்னிலை யசைச்சொல் , மத்தம் -- களிப்பு , 2. வெறி , 3. ஊமத் 
( உ - ம் .) கேண்மதி . 

தஞ்செடி , 4. முத்து . 
மதி- சந்திரன் , 2. அறிவு , 3. மிருகசீரி மத்தளம் - ஒருவகை யுத்தமத தோற் 
பம் , 4. பிறை , 5. மாதம் , 6. கற் கருவி . 
கடகவிராசி . 

மத்தனம் - கடைதல் . 
மதிக்க - ( வி ) வரையறுக்க , 2. கணிக்க, மத்தாப்பு ஒரு வாணம் 
3. கடைய , 4. கொழுக்க . 

மத்தி - நடு . 
மதிதம் - மோர் . 

மத்திகை- குதிரைச்சம்மட்டி , 2. விள 
மதித்தல் - ( தொ.பெ ) எண்ணல் , 2 . க்குத்தண்டு , 3. பூமாலை . 
கருதல் , 3. கடைதல் . 

மத்திக்க- ( வி ) கடைய . 
மதிமகன் - புதன் . 

மத்திக்காய் - ஓர் காதணி . 
மதியம் - சந்திரன் , 2. கணிசம் , 3. மத் மத்திமம் - நடு , 2. மத்திம நாதம் , 3 . 
தியானம் , 4. மாதம் , 

இடை . 

நுகத்தினடுவா மத்திமன் - நடுத்தரமானவன் , 2. சாமா 
மதியாணிக்கட்டை- ணி . னியன் . 
மதிரை - கள் . 

மத்திமை - நடுவிரல் , 2. நான்கு வாக் 
மதிலுண்மேடை - கொத்தளம் . கினொன்று . 
மதில் - சுற்றுச்சுவர் : இஃது இராச மத்தியஸ்தம் - நடுநியாயம் . 
மதிள்- சின்னத்தொன்று . மத்தியமம் - நடு , 2. நடுவிரல் . 
மது - இனிமை, 2. கள் , 3. இலுப்பைப் மத்தியமாவதி - ஒரிராகம் . 

பூத்திராவகம் , 4. தேன் , 5. பூந்தேன் , மத்தியம் - நடு , 2.கள் , 3. இடை . 
6. மகரந்தம் , 7. பால் , 8. வசந்த மத்தியலோகம் - பூலோகம் . 
காலம் , 9. ஓரரக்கன் . 

மத்தியவிருத்தம் --உந்தி, 
மதுகம் - தித்திப்பு , 2. அதிமதுரம் , 3. மத்தியானம் - உச்சிப்பொழுது . 

இலுப்பைமரம் , 4. எட்டிமரம் , 5. மத்தியை - காமமும் நாணமும் சமமாக 
துத்தநாகம் . 

உள்ளவள் . 
மதுகரம் - தேனீ , 2. வண்டு , 3. கள் . 

மத்திரிப்பு - செற்றம் , 2. கோபம் . 
மதுகை - வலிமை . 

மத்திரை - பாண்டுவினிரண்டாம் மனை 
மதுசூதனன் - திருமால் . 
மதுபம் - 
கள் 

மத்து- தயிர்கடை கருவி , 2. தயிர் . 

மத்துவம் - மத்துவமதம் . 
மதுரம் - இனிமை , 2. நாற்கவியினொன் மத்தை - ஊமத்தஞ்செடி, 

று , 3. முந்திரிகைக்கொடி , 4. செஞ் மந்தகாசம் - புன்னகை . 
சந்தனம் , 5. மத்திம இசை , 6. அதி மந்தணம் - இரகசிய ஆலோசனை . 
மதுரம் . 

மந்தமாருதம் - சிறுதென்றல் . 


மதியாணி - 


வி 
. 


மதுவம் கள். 


மந்தை 


378 


மயேசு 


மந்தம் 


தயிர்கள் 


- தாமதம் , 2. கூர்மையின்மை , மந்தோதரி - இராவணன் மனைவி , 
8. அசீரணம் , 4. அற்பம் , 5. மந்த மப்பு - மந்தாரம் , 2. மந்தம் , 8. மயக்கம் , 
விசை ; சமனிசை யென்க, 6. சோம் மமகாரம் ஒரு பொருளை எனதென்பது . 
பல், 7. ஒரு நோய்.. 

மமகாரன் - ஓரரசன் . 
மந்தரம் - ஓர் மலை , 2. மறைவிடம் , 3. மமதை - அகந்தை . 

மந்த இசை , 4. வெண்ணெய் , மம்மர்-துன்பம் , 2. மயக்கம . 
மந்தவாரம் சனிக்கிழமை 

மயக்க ( வி ) கலங்கச்செய்ய . 
மந்தனி தயிர்கடைதாழி . 

மயக்கடி - மயக்கம் . 
மந்தினி 

மயக்கம்- 

உன்மத்தம் , 2. கலப்பு . 
மந்தாகினி - கங்கை , 2. அறுபதாண்டுள் மயக்கு 
ளவள் . 

மயங்க - ( வி ) மருள . 
மந்தாரம்- ஐந்தருவினொன்று , 2. செம் மயம் - செருக்கு , 2. அழகு , 5. சுறப் 

பரத்தை , 3. மேகமூடிய தன்மை . நூல் முப்பத்திரண்டனுள் ஒன்று . 
மந்தாரிக்க- ( வி ) மப்பாயிருக்க மயர்வு - மயக்கம் . 
மந்தாரை - ஒரு பூச்செடி; அது : காட்டு மயல் - உன்மத்தம் , 2 மயக்கம் , 3 . 

மந்தாரை , அந்திமந்தாரை , கொக்கு பிசாசம் , 4. செத்தை . 
மந்தாரை , சிவப்புமந்தாரை , வெள் மயன் - ஓர் வேததச்சன் , 2. வினைஞன் , 
ளை மந்தாரை யெனப் பலதிறப்படும் 3. கின்னரன் , 4. தச்சன் . 
மந்தானம் - மத்து . 

மயானம் - சுடலை 
மந்தி - கருங்குரங்கின்பெண் , 2. பெண் மயிடம் - எருமை . 
முசு , 3. பெண்குரங்கு , 4. வண்டு , மயிந்துதல் ( தொ . பெ ) பதுங்குதல் 
5. குரங்கு . 

மயிர் - உரோமம் . 
மந்திக்க- ( வி ) அசீரணப்பட, 2 மந்தப் மயிர்க்குச்சு - துகிலிகை , 2. கொண்டை 
பட . 

க்குச்சு . 
மந்திட்டி- மஞ்சிட்டி 

மயிர்க்குட்டி - கமபளிப்பூச்சி 
மந்திப்பு - மந்தம் 

மயிர்க்கூச்சு - உரோமபுளகிதம் . 
மந்திரகாஷாயம் - காவிச்சீலை . மயிர்மாட்டி - ஓராபரணம் , 
மந்திரகூர்மை - இந்துப்பு . 

மயிர்மாணிக்கம் - பற்படாகம் , ( ஒரு 
மந்திரம் - ஆலோசனை , 2 , வேதாங்கம் , மருந்துப்பூடு ), 2. கோரோசனை . 
8. எண்ணம் , 4. வீடு , 5. தேவர்கோ மயிர்வினைஞர் - நாவிதர். 
யில் , 6. அரசன்மனை , 7. குதிரைப் மயிலடி - மாதர் காலாழியினொன்று .. 
பந்தி , 8. ஒர் தேயம் , 9. கள் , 10. மயிலை - சாம்பனிறம் , 2. இருவாட்சி 
குகை . 

மரம் , 3. மயிலாப்பூர் , 4. மீன் , 5 . 
மந்திரி - அரசர்க்குத் துணைவரிலொரு மீனராசி , 6. அழுக்கு .. 
வன் , 2. அமைச்சன் , 3. வருங்காரி மயில் ஓர் பட்சி . 
யஞ் சொல்வோன் , 4. குபேரன் , 5. மயிற்பீலி- மயிலிறகு . 

சுக்கிரன் , 6. புதன் , 7. வியாழன் . மயிற்றுத்தம் அருசு . 
மந்திரிக்க- (வி ) மந்திரத்தாற்கட்ட, 2. மயிற்றோகை - மயில்வால் . 
துராலோசனை செய்ய . 

நாகணவாய்ப்புள் . 

மைனா 
மந்தரம் குதிரைப்பந்தி . 

மயூரம் மயில், 2. நாயுருவிச்செடி . 
மந்தை- ஆட்டுமாட்டுத் தொகுதி ,. 

மயூராரி ஒந்தி , 2. மயிலுக்குப் பகை, 
மத்தையன் - அலிவேரி , 2. கூர்மையற் மயேசுரன் - 

சிவன் 
podran 

யேசுவரன் 


. 


மருக 


379 


மருத்தணி 
மருதாணி ஓர் பூடு . 


மயேந்திரம் - ஓர் மலை . 

மருத - மகரவாழை , 2. ஓர் வாசனைப் 
மரகதமேனியன் -திருமால் . 

பூண்டு . 
மரகதம் நவரத்தினத்திலொன்று , 2. பச் மருக்கடம் - மர்க்கடம் . 
சைநிறம் . 

மருங்கு - இடை , 2 , பக்கம் , 3. ஒழுங்கு . 
மரகதவல்லி - பார்வதி , 2. தருமதேவ மருங்குல் - இடை , 2 , பக்கம் 
தை . 

மருங்கை - பிரசவித்தைந்தாநாள் . 
மரகதன் - குபேரன் . 

மருச்சகன்- இந்திரன் , 2. அக்கினி. 
மரக்கலம் - கப்பல் , 2. தோணி . மருட்கிழங்கு - மருளின்வேர் . 
மரக்கா - நந்தனவனம் . 

மருட்சி - மயக்கம் , 2.அறிவின்மை 
மரக்காணம் ஒரூர் . 

மருட்ட- ( வி ) மயக்க 
மரக்கால் ஓர் முகத்தலளவைக் கருவி , மருட்டம் - மயக்கந்தருவது , 2. கள் . 

2. துர்க்கைக் கூத்து , 3. விஷ்ணு மருட்பா - ஐந்து பாவினொன்று . முதற் 
கூத்து , 4. சோதிநாள் , 5. உப்பளம் . கண்வெண்பாவும் , இறுதிக்கண் அக 
மரணசாதனம் - சாகுந்தறுவாயி லெழு வலுமாக வருவது . 
தப்பட்ட வோலை . 

மருண்மா- மதயானை 
மரணம் - சாவு . 

மருண்மாலை - அந்திநேரம் . 
மரவண - சாவு , 2. ஞாபகம் ,. 
மரதம் - சாவு . 
மரத்தல் ( தொ.பெ ) விறைத்தல் . மருதம் - ஐந்நிலத்தொன்று , அது வய 
மரபு - வமிசம் , 2. குணம் , 3. பழமை . லும் வயல்சார்ந்த இடமும் , 2 ஓர் 
மரம் - விருட்சம் , 2. வெட்டுமரம் . மரம் , 3. மருதநிலப்பண் , 4. வயல் 
மரல் - அரலையென்னும் ஒரு புதர் , 2. மருது - மருதமரம் . 
மருள் . 

மருதோன்றி ஒரு மரவிசேடம் . 
மரவம் - குங்குமமரம் . 

மருத்து- காற்று . 
மரா - ஆச்சாமரம் , 2. வெண்கடம்ப மருத்துவம் வைத்தியம் . 
மரம் , 3. அரசமரம் , 

மருத்துவன் - வைத்தியன் , 2. இந்திரன் 
மராம் - வெண்கடம்பமரம் . 

மருந்தம் - நஞ்சு , 2. தாலம்பபாஷாணம். 
மராளம் - அன்னம் , 2. பாம்பு , 3. மாது மருந்து ஒளஷதம் , 2. வெடிமருந்து , 3 . 
னைமரம் . 

அமுதம் , 
மரிக்க - ( வி ) சாக . 
மரிசி - புதுவரம்புவழி . 

மருப்பு - விலங்கின் கொம்பு , 2. இஞ்சி . 
மரியாதம் - நீதி . 

மருமகள் - சகோதரி மகள் , 2. மகன் 
மரியாதை - ஒழுக்கம் , 2. வணக்கம் , மனைவி . 

3. வரம்பு , 4. கடற்கரை , 5. நீதி , 6. மருமகன் - சகோதரிமகன் , 2 மகள் 
அமைவித்த நிச்சயம் , 7. விதம் . கணவன் . 
மரீசம்- மிளகு . 

மருமம் - இரகசியம் , 2. உயிர்நிலை , 3 . 
மரீசி - ஒரு முனிவர் . இவர் பிரமபுத்தி மார்பு . 

ரர்களிலொருவர் , 2. கிரணம் மருமரம் அசையுஞ்சீலையானும் 
மரீசிகம் 

மருமாஞ்சம்- இயைான மெழு 
கானல் . 
மாசிகை - 

மொலி . 
மரு - ஓர் பரிமளப்பூடு, 2. வாசனை , 8. மருமான் - மகன் , 2. மருமகன் , 3. வழித் 
வனம் , 

தோன்றல் , 
மருகல் திருமருகலென்னும் ஓர் ஊர் . மருவ- (வி ) கிட்ட , 2. கலக்க , 3. இடை 
மருகன் - மருமகன் . 

யிலேசோ, 


மருபூ - பாலைநிலம் . 


) 


மலர் 


380 


மல்க 


ஓர் பண் . 


| 


ை 


மருவலர் - பகைவர் . 

மலாக்கா 
மருவு - வாசனை , 2. கலியாணத்திடு விரு மலாயு ஓர் தீவு . 
ந்து . 

மலாய் 
மருள் - ( வி ) மயங்க , 2. பயப்பட மலாடனார் - ஓர் சங்கப்புலவர். 
மருளிந்தம்- 

மலாடு - கொடுந்தமிழ் நாட்டிலொன்று ; 
மருளிந்தராகம் 

அது மலையமானாடு . 
மருள் - மயக்கம் , 2. பிசாசம் , 3. பே மலார் - வளார் . 
யாட்டம் , 4. உவமையுருபு . 

மலாவகம் - பிண் 

. 
மரூஉ - மருவி வழங்குமொழி மலிய - ( வி ) நயமாயிருக்க , 2. நிறைய , 
மரை- ஓர்வகைமான் , 2. தாமரை , 

3 . 3. அதிகரிக்க. 
தவளை . 

மலிவு-மிகுதி , 2. நயவிலை . 
மரைக்காயர் - ( துலுக்கரிலொருவகை மலின்முகன் - அக்கினி , 2. பிசாசு , 3 . 
மரைக்கார் யார் . 

முசு , 4. கொடியவன் , 5. வண்டு . 
மரைநீகம் - தவளை . 

மலினம் - அழுக்கு , 2. கெடுதி , 3. கறு 
மர்க்கடம் - குரங்கு . 

ப்பு , 4. பாவம் . 
மர்ஜி - சுபாவம் . 

மலீமசம் - அழுக்கு . 
மர்த்தனம் - இடிக்கை, 2. கடைதல் மலை - பருப்பதம் , 2. உவமை . 
மர்த்திக்க - ( வி ) மருந்து கலக்க , 2.அ மலைக்க- ( வி ) மயங்க , 2. மாலையணி 
ரைக்க , 3. கடைய . 

விக்க , 3. போர்செய்ய 
மர்த்தியம்உலகம் . 

மலைச்சாரல் 
மர்மம் - உயிர்நிலை , 2. இரகசியம் . மலைச்சார்வு - 

மலையருகு . 
மலகரி-ஓரிராகம் . 

மலைப்பு - கூத்தின் விகற்பம் , 2. திகைப் 
மலக்கடி - கலக்கம் . 

பு , 3. மாறுபாடு . 
மலக்கம் 

மலைமகள் 

உடை 
மலங்க- ( வி ) குழம்ப , 2. அசைய , 8. மலைமடந்தை 
மனங்கலங்க . 

மலையகம் - ஓர்சாதி . 
மலங்கல் - குளம் . 

மலையசம் - சந்தனம் , 2. தென்றல் . 
மலங்கு - ஓர்மீன் . 

மலையத்துவசன் - ஓர் பாண்டியன் . 
மலடு - பாழ் , 2. கருவற்றது . 

மலையமான்- சேரன் . 
மலபரிபாகம் - பந்தபாசங்கிப் பக்குவ மலையம் - மலையினுச்சி , 2. குறிஞ்சியாழ் 
மடைதல் . 

த்திறம் , 3. பொதியமலை . 
-மலமலத்தல் 

மலையன்- கடையெழு வள்ளலிலொரு 

வன் , 2. குறிஞ்சி நிலத்தலைவன் . 
மலம் உடம்பினழுக்கு , 2. பாவம் , 3. மலையாரம் - சந்தனம் . 
அழுக்கு , 4. வண்டல் , 

மலையாளம் - ஒருதேயம் . 
மலயசம் - சந்தனம் , 2. தென்றல் . மலையானிலம் - மலயாநிலம் , தென் 
மலயம் - பொதியமலை . 

றல் . 
மலயாசலம் -- பொதிகை. 

மலைவாணர் - வேடர் . 
மலர - (வி ) முகைவிள்ள , 2. விரிய , 3. மலைவு - மயக்கம் , 2. பொருள் மாறு 

களிப்புற , 4. தோன்ற , 5. எதிர்ப்பட , பாடு , 3. போர் , 4. உவமைச்சொல் . 
6. நிறைய . 

மல் - மற்போர் , 2. பலம் , 3. திண்மை , 
மலரவன் - பிரமன் , 

4. வளம் , 5. திருமால் கூத்து , 8 . கூத் 
மலர் - புஷ்பம் . 

தின் விகற்பம் . 
மலர்மிசையேகினான் - புத்தன் . மல்க- (வி ) அதிகரிக்க , 2. நிறைய , 


உமை . 


. 


மலமலெனல- ஒலிக்குறிப்பு. 


மழைக் 


381 


மறுக 


மல்காக்க - ( வி ) முதுகுகீழாய்க்கிடக்க . மழைவண்ணன் - மகாவிஷ்ணு . 
மல்லம் - தட்டம் , 2. வலிமை , 3. மற் மளமளத்தல்- ) ஈரடுக்கொலிக் குறி 
பிடி . 

மளமளப்பு - 
மல்லல் - மிகுதி , 2 , வலி , 3. வளம் . 

ப்பு . 

மளமளெனல் 
மல்லன் - வலியோன் , 2. மற்போர் செ மளாரெனல் - ஒலிக்குறிப்பு . 
ய்வோன் . 

மளிகை - பலசரக்குக்கடை . 
மல்லாய் - ஓர் பாத்திரம் . 

மளுக்கெனல் - ஒலிக்குறிப்பு. 
மல்லாரி - பம்பைவாத்தியம் , 2. சண் மள்ளம் 

வலி . 
டைக்காரி , 

மள்ளல் 
மல்லி - மல்லிகை , 2. கொத்துமல்லி . மள்ளர் - வீரர் , 2. குறிஞ்சி நிலமாக 
மல்லிகார்ச்சுனம் - ஓர் சிவஸ்தலம் . கள் , 3. மருதநிலமாக்கள் . 
மல்லிகை - ஒரு பூச்செடி , 2. இரப்போர் மள்ளு- கைமரம் . 

கலம் , 3. விளக்குக் கண்டு , 4. பாத் மறக்க- ( வி ) அயர்க்க , 2. விட்டுவிட ,, 
திரம் . 

3. அசட்டைபண்ண . 
மல்லு - ஓர்போர் , 2. ஓர்கூத்து மறதி - மறப்பு , அது ராம குணத்தொ 
மல்லுக்கட்டுதல் - ( தொ.பெ ) போரா ன்று . 
ட்ட மாடுதல் , 

மறத்தியர் - பாலைநிலப்பெண்கள் . 
மல்லை - இரப்போர்கலம் , 2. வட்டம் . மறப்புலி - சிங்கம் . 
மவுலி - மௌவி, 

மறம் -பினக்கு , 2. பாவம , 3. கொலை , 
மவுனம் -- பேசாமை , 2 , யோகம் .. 

4. வலி , 5. வீரம் , 6. இயமன் , 7 
மழ - இளமையான . 

சினம் , 8. கோபம் , 9. கெடுதி . 
மழலை - இளமை , 2 நிரம்ப மென் மறலி -- இயமன் , 2. மயக்கம் . 
சொல் , 

மறல் - இயமன் , 2. மயக்கம் , 3. ஓர் 
மழவு - இளமை , 2. குழந்டை, 

கூத்து , 4. பகை , 5. பிணக்கு , 6. உ 
மழிக்க- ( வி ) மொட்டையாக்க . 

யரம் , 7. குற்றம் , 8. மரணம் , 9 . 
மழ - பரசாயுதம் , 2. சிவனாயுதத்தொன் மறதி , 10. போர் , 11. தரித்திரம் . 
று , 3. எரியிரும்பு . 

மறவர் -- ஓர் சாதியார் , 2. பாலை நிலமாக் 
மழக்க- ( வி ) முனைமழுங்கச்செய்ய , 2 . கள் , 3. வேடர் , 4. வீரர் . 
ஒளிகுறைக்க, 3. புத்தியைக் குறைக்க, மறவி - கள் , 2. குறைவு , 3. மறதி . 
, நெல்லுமி கழிக்க 

மகராட்டிரர் . 
மழக்கம் - கூரின்மை , 2. தாழ்வு , 3. ஒளி மறாட்டியர் 

மழுங்குகை, 4. விவேகமின்மை . மறி - அழுங்கு ஆடு குதிரை மான் இவ 
மழங்க - ( வி ) முனைமழுங்க , 2. காந்தி ற்றின் குட்டி ,2. மேடவிராசி , 3. கஸ் 
குறைய , 3 , புத்திகுறைய , 4. ஒளிம தூரிமான் . 
ங்க , 5. மறைந்துபோக . 

மறிக்க - ( வி ) தடுக்க , 2. திருப்ப , 3 . 
மழப்ப- ( வி ) தாமதப்படுத்த . 

மேல்கீழாக்க . 
மழவன் - அஞ்சாதவன் , 2. நகர்காப் மறிதர - ( வி ) திரும்பவர் . 
போன் . 

மறியல் தடை , 2. நிறுத்துகை , 3. கா 

வல் . 
சிவன் , 2. பரசிராமன் . 

மறு - வேறு , 2. மச்சம் , 3. மாசு , 4 . 
மழை - மாரி , 2. மேகம் , 3. நீர் , 4. கு குற்றம் . 
ளிர்ச்சி , 5. மிகுதி . 

மறுக-( வி ) சுழல , 2. மயங்க . 
மழைக்கண்ணி - ஒரு பறவை . மறுகல்- ( கொ . பெ ) வியாதி திரும்பல் , 
மழைக்கோள் - சுக்கிரன் . 


2. சுழலல் . 


மற்றோ 


382 


மனுஷி 


மனது - 


9. மறுஉழவு . 


மறுகு தெரு, 2. குறுந்தெரு , 3. இரண் மனக்கசப்பு - மனவெறுப்பு . 
டாம் விகாச்சல், 

மனக்கசிவு- மனவுருக்கம் . 
மறுகை நுங்கு , 2. பொதியினொருபக் மனக்குறிப்பு - கருத்து . 
கம் . 

மனக்கோட்டம்- அழுக்காறு . 
மறுக்க- ( வி ) இல்லையென , 2. தடுக்க , மனங்கரைதல்- ( தொ . பெ ) மனமுரு 
3. ஆட்சேபித்துத் தள்ள , 4. மாறி கல் . 
யுழ , 5. வெட்க , 6. நீக்க . 

மனங்கூம்புதல் ( தொ , பெ ) மனமட 
மறுக்கம் - சுழற்சி , 2. மனக்குழப்பம் . ங்குதல் . 
மறுக்காரை - மருக்காரை , ( ஓர் காரைச் மனசார- ( வி ) மனசறிய , 
செடி . ) 

மனசு- உள்ளம் , 2. எண்ணம் , 3 
மறுக்குத்து ஓர் செடி . 

விருப்பம் . 
மறுதலிக்க - ( வி ) மறுக்க , 2. நோய்மக் மனச்சஞ்சலம் - 

துக்கம் . 
களிக்க , 3 . வேறுபட . 
மறுதலை - சத்துரு, 2. மறுதலிப்பு . மனச்சாட்சி - பகுத்தறியுமறிவு. 
மறுமை வருபிறப்பு . 

மனஞ்சலித்தல் - ( தொ. பெ ) துக்கித் 
மறுவல் 
- 

தல் , 
- 

மனத்தளர்ச்சி - மனமெலிவு . 
மறை - கறை , 2. இரகசியம் , 3. வே மனத்தாபம் - மனவிதனம் . 
தம் , 4. மந்திரம் , 5. சொல் , 6. பரி மனத்திருத்தி - மனப்பூரணம் . 
சை , 7. அடைக்கலம் , 8. திருகுமறை , மனநெருடு - வெடுவெடுப்பு . 

மனப்பூரணம் - உள்ளக்களிப்பு , 2 . 
மறைக்க- ( வி ) ஒளிக்க , 2. மூட ,. 

மனத்திருத்தி ,. 
மறைக்காடு - வேதாரணியம் . மனப்பூரிப்பு - மிகுகளிப்பு . 
மறைக்கொடியோன் - துரோணாசாரி மனமடிவு - தைரியமின்மை . 

. 
யன் , 2. பிரமன் . 

மனம் - உள்ளம் , 2. இந்துப்பு. 
மறைசை வேதாரணியம் , 

மனம் பொங்குதல் - ( தொ . பெ ) கோ 
மறைத்தலைவி - இலக்குமி , 2. சரச்சு பங்கொள்ளல் , 2. மனங்களித் 
வதி , 3. உமை . 

தல் , 
மறைமுதல் சிவன் , 2. கடவுள் . மனவு - சங்குமணி , 2. புடவை , 3. ம 
மறையவர்- பிராமணர் , 2. முனி ணிப்பொது . 
- வர் . 

மனனம் - சிந்தித்தல் , 2. ஞாபகம் . 
மற்கடம் குரங்கு . 

மனாகுலம் - மனோவிதனம் . 
மற்குணம் மூட்டுப்பூச்சி . 

மனாவு - அரைப்பட்டிகை. 
மற்கோல் - பகை . 

மனிதன் - மானிடன் . 
மற்சரம் - விரோதம் . 

மனிலா - ஓரூர் . 
மற்சியம்- மீன் . 

மனிலாப்பயறு - வேர்க்கடலை . 
மற்றவர் - பிறர் , 2. மறுபெயர் . மனு - விண்ணப்பம் . 
மற்று - அசைநிலை , 2. பிறிது , 3. வினை மனு-மனுச்சக்கரவர்த்தி , 2. மனுஷன் , 
மாற்று , இம்மூன்று பொருளையுந்தரும் 3. மந்திரம் , 4. தருமநூல் பதினெட் 
இடைச்சொல் . 

டினொன்று . 
மற்றும் - பிறவும் . 

மனுசன் 

- 
மற்றை 

மனுஷன் - மனிதன் , 2.ஆத்துமா 

மனுடன் 
மற்கோ அசேய் இரக்கக் குறிப்பு : மனுஷிகம் மனுஷசுபாவம் . 


மற்றைய கட்டியதற்கினம். 


மன்ற 


888 


மாக்க 


) 


னறை . 


மனுநீதி - 

| மன்றம் - அம்பலம் , 2. வெளி , 8. நெடுந் 
மனு முறை. 
மனுநெறி 
- 

தெரு , 4. வாசனை , 5. நிச்சயம் . 
மனுவந்தரம் - மனுவின் காலவளவு . மன்றல் விவாகம் , 2. வாசனை , 3. பா 
மனுவர் - கம்மாளர் . 

லையாழிசை . 
மனுஸ்ம்ருதி - மனுதர்மசாஸ்திரம் . மன்றாட- ( வி ) வேண்ட 
மனை - இரண்டாயிரத்து நானூறு குழி மன்று - சபை , 2. சிதம்பரம் , 3. வெளி 

கொண்டநிலம் , 2. வீடு , 3. மனைவி , மன்னவன் - அரசன் , 2. உத்திரட் 
4. குடும்பம் , 5. சூதாடுபலகையி மன்னன் டாதி , 3. எப்பொரு 

ட்கு மிறைவன் . 
மனைக்கிழத்தி - மனைவி . 

மன்னார் - ஓரூர் , இது கடற்கரையிலுள் 
மவனக்கோள் - பல்லி , 

ளது , 2. பகைவர் . 
மனையறம் - இல்லொழுக்கமாகிய தரு மன்னிக்க ( வி ) பொறுக்க . 
மம் . 

மன்னிறைதருதல்- ( தொ . பெ ) இறை 
மனையாட்டி 

கொடுத்தல் . 
மனைவி . 
மனையாள் - 

மன்னுதல் ( தொ . பெ ) நிலைபெறுதல் , 
மனைவாழ்க்கை - இல்லாச்சிரமம் . 

2. சேர்தல் . 
மனைவி - நாயகி . 

மன்னை - தொண்டை , 2. கோபம் , 3 . 
மனோகரம் - அழகு , 2. மகிழ்ச்சி . கதுப்பு . 
மனோசிலை ஒரு மருந்து ; விளைவுப்பா மன்னோ- அசைச்சொல். 
டாண முப்பத்திரண்டி னொன்றென் 

மா 
மனோச்சாகம் - மனவூக்கம் 

மா - இடிததமா , 2 , மாமரம , 8. தேமா 
மனோபலம் - தைரியம் . 

மரம் , 4. சரச்சுவதி , 5. விலங்கின் 
மனோபாவம் - மனவெண்ணம் . 

பொது , 6. குதிரைப்பொது , 7. வலி , 
மனோபாவனை - மனப்பாவிப்பு . 8. கறுப்பு , 9. சீலை , 10. வண்டு , 11 . 
மனோரஞ்சிதம் - மனப்பிரியம் . 

வயல் , 12. துகள் , 13. அழைப்பு , 
மனோரதம் - இன்பம் , 2. விருப்பம் . 14. நஞ்சுக்கொடி. 
மனோரம்மியம் - மனத்திருத்தி . மா - இலக்குமி , 2. செல்வம் , 3. அழகு , 
மனோலயம் - மனவொடுக்கம் 

4. வெறுப்பு , 5. மாதா . 
மனோற்பவன் - மன்மதன் . 

மாகதர் - இருந்தேத்துவோர் , 2. மகத் 
மனோன்மணி - பார்வதி , 2. அப்பிரகம் . தேயத்தார் . 
மன் ஓரசைச்சொல் ( உ - ம் .) அது மற் மாகதி - திப்பிலி, ( ஒரு சரக்கு ) , 2 . முல் 
கொண்கன்றேரே , 2. பெருமை , 3 . 

லைக்கொடி . 
ஆக்கம் , 4. மிகுதி , 5. அரசன் , 6. மாகந்தம் - மாமரம் . 
நிலைபேறு . 

மாகம் - மாசிமாதம் , 2. மகநாள் , 3 , ஆ 
மன்பதை - மக்கட்பரப்பு . 

காயம் . 
மன்மத - இருபத்தொன்பதாவது வரு மாகயம் - கௌரிபாடாணம் ,. 
ஷத்தின் பெயர். 

மாகாணம் - தேசம் , 2. தாலூகா , 8 . 
மன்மதன் - காமன் , 2. மனங்கலக்கு நாடு , 
விப்போன் , 

மாகாணி - ஓரெண் . அது பதினாறிலொ 
மன்வந்தரம் - மனுவந்தரம் . 

ன்று . 
மன்விருத்தம் - ஆசிரிய விருத்தம் . 

மாகுலவர் - வேடர் . 
மன்ற- அசைச்சொல் , 2 , அறுதியாக , மாகேசுவரி -- பார்வதி . 
8 மிச்சயமாக .. 

மாக்கள் - மனிதர்கள் , 2 , விலங்குகள் . 


மாட்டா 


384 


மாதிரி 


சாரி . 


மாங்கல்யம் 

மாட்டிலையான் - பெரிய ஈ . 
மாங்கல்லியம்- 

மாணம் - மாட்சிமை . ( அம் - சாரியை 
மாங்கன் - ஓர் மீன் , 2. ஓரீரல் . 

யென்பர் . ) 
மாங்கிசம் - 
மாமிசம் . 

மாணல்- மாட்சிமை. 
- 

மாணவகன் - மாணாக்கன் , 2 , பிரம 
மாங்குடி - ஓரூர் . 
மாசக்காய் ஒருமருந்துச் சரக்கு . ( இத மாணவன் - மாணாக்கன் . 
னை மாச்சக்காயென்பர் ). 

மாணவ்வியம் - பிள்ளைத்தன்மை . 
மாசம் - மாதம் , 

மா ணாக்கன்- கற்போன் . 
மாசனம் -- ஒர் லாகரி மருந்து , மாணி- ஆண்குறி , 2. குறள் வடிவம் . 
மாசி - ஓர் மாதம் , 2. மகநாள் , 3. புது மாணிக்கம் - நவமணியினொன்று . 
வரம்பு , 4. மேகம் . 

மாணிக்கவாசகர் திருவாதவூரடிகளுக் 
மாசிகம்- இறந்தோர்க்கு மாசந்தோ கொருபெயர். 
மாசியம் 

-றுஞ்செய்யுமோர்கடன் . மாண் - பெருமை . 
மாசிப்பத்திரி - ஒர் பூடு , 

மாண்டூகம் -- உபநிடத முப்பத்திரண்ட 
மாசு - அழுக்கு , 2. குற்றம் , 3. மேகம் , னுளொன்று . 

4 , கருமை , 5. பால்வீதி மண்டலம் . மாதங்கம் - யானை , 2. அரசாட்சி . 
மாசுணம் - மலைப்பாம்பு , 2. பெரும்பா மாதங்கர் - சண்டாளர் . 
ம்பு . 

மாதங்கன் - கீழ்மகன் , 2. வேடன் , 3 . 
மாசேனன் - அருகன் , 2. திருமால் . அரசமாதுக்கும் வேடனுக்கும் பிறந் 
மாசை - பொன் . 

து செருப்புத்தைப்போன் . 
மாச்சரியம்பொறாமை , 

மாதங்கி - காளி , 2. துர்க்கை . 
மாச்சல் வருத்தம் . 

மாதம் - மாசம் , 2. கிராம்பு . 
மாஞ்சி - சடாமாஞ்சில் , ( ஒரு மருந்து ) , மாதரி - காளி . 
2. பெருங்கோரைப்புல் , 3. மண்ணீ மாதர் - பெண்கள் , 2. தலைவியர் , 3. அ 
ரல் . 

முகு , 4. ஆசை . 
மாடகம் - வீணை முறுக்காணி . மாதலி - 

இந்திரன் சாரதி . 
மாடம் - உப்பரிகை , 2. வீடு , 3. உழு மாதுலி 
ந்து . 

மாதவம் - வசந்தகாலம் , 2. வைகாசி 
மாடல் ( தொ . பெ ) செய்தல் . 

மாதம் , 3. கள் , 4. தவம் . 
மாடன் - முட்டாள் , 2. ஓர்பேய் . மாதவன் - வசந்தன் , 2. மகாவிஷ்ணு . 
மாடி - அரமனை , 2. இக்கட்டு , 3. கோ மாதவி - தூதிகை , 2. நாடகக்கணிகை, 
பம் , 4. புடவையோரம் . 

3. அருச்சுனன் மனைவி , 4. கோவலன் 
மாடு - மாட்டின் பொது , 2. இடம் , 3 . காதல்மாது , 5. குருக்கத்தி மரம்.. 

பக்கம் , 4. ஒருருபிடைச்சொல் . மாதவள - மாதுளஞ்செடி , 
மாடு - செல்வம் ,2. பொன் , 3. அகன் மாதா - தாய் , 2. பார்வதி 

மாதாமஹன் - தாயைப்பெற்ற பாட் 
மாடை - பொன் , 2. அரைவராகனெ 
டைப்பொன் . 

மாதி- வட்டமாயோடல் . 
மாட்சி 

மாதிகம் - குதிரைமார்க்கம் . 
மாட்சிமை 

மாதிரம் - ஆகாயம் , 2. திசை , 3. பூமி , 
மாட்ட - ( வி ) பூட்ட , 2. அடிக்க , 3 . 4. மலை , 5. யானை . 
நுழைக்க . 

மாதிரி- சாயல் . 
மாட்டார் - இயலாதோர் . 

மாதிரிகை - விதம் . 


மணி . 


டன் . 


மகிமை , 2. அழகு . 


- 


மாமில 


385 


மாரிசா 


, 


T 


மாது - பெண் , 2. ஓரசைச்சொல் . மாமூலனார் - சங்கப்புலவரு ளொருவர் . 
மாதுகரம் பிரமசாரிப்பிச்சை . 

மாமூல் - புராதனவழக்கம் . 
மாதுகரம் - 

மாமை - அழகு , 2. நிறம் . 
மாதுரியம் - இனிமை. 

மாயம் - வஞ்சனை , 2. தந்திரம் , 8. பொய் , 
மாதுரு - மாதா . 

4. தீமை , 5. அழகு , 6. கறுப்பு . 
மாதுலன் - தாயுடன் பிறந்த மாமன் . மாயவரம் -- ஒரூர் . 
மாதுலுங்கம் 

மாயவன் - திருமால் , 2. கரியவன் . 
மாதுளங்கம் - மாதளஞ்செடி மாயாதேவி - புத்தன்றாய் . 
மாதுளம் 

மாயாபுரி - சப்தபுரிகளிலொன்று , 2 . 
மாதுவம் - கள் . 

பித்தளை , 3 பாபாசாரம் . 
மாதோ - ஓரசைச்சொல் , 

மாயாவி ஓரசுரன் ; இவன் வாலியாற் 
மாத்தியானம் 

கொல்லப்பட்டவன் . 

னம் 
மாத்தியான்னம் 

மாயிலி - ஓர்வகைப் படவு . 
மாத்திரம் பிரமாணம , 2. தனிமை , மாயுநாடி - பித்தநாடி 
மாத்திரை - குளிகை , 2. அளவு , 3. எழு மாயூரம் ஒரூர் , 2. மயில் . 

த்தினளவு, 4. கணம் , 5. காலவிரைவு . மாயேசுவரி - சத்தமாதரி லொருத்தி , 
மாத்திரைக்கோல் -- அளவுகோல் . பார்வதி . 
மாந்த- ( வி ) உண்ண , 2. குடிக்க , 3. மாயை - பொய் , 2. மாயாசததி , 3. வஞ் 
ஊழ்வினைப்பயனனுபவிக்க 

சகம் , 4. இந்திரசால முதலியன , 5 . 
மாந்தம் - ஒரு நோய் , ( மந்தம் .) 

இலக்குமி , 6. காளி, 7. இரதி , & . 
மாந்தன் - ஆண்மகன் , 2 மனிதன் . சத்தபுரியினொன்று , 9. வித்தியாதத் 
மாந்தாதா - ஓரரசன் . 

துவம் ஏழினொன்று . 
மாந்தி -மாமரம் , 2. ஓர் கலியாணச்சட மாயையுற்றாள் - காளி 
ங்கு . 

மாயோன் - திருமால் . 
மாந்திரியர் - மந்திரவாதிகள். 

மாய்ச்சல் - சாவருத்தம். 
மாந்தை - ஒரூர் . 

மாய்ச்சி - பூட்டு விலங்கு . 
மாபலன் - காற்று . 

மாய்தல் ( தொ பெ ) சாதல் , 2 மல 

மறை 
மாபலி -- ஒரு சக்கரவர்த்தி . 

தல் . 
மாப்பிள்ளை - மணமகன் . 

மாய்த்தல் - ( சொ . பெ ) கொல்லல் , 2 
மாப்பு -- மன்னிப்பு, 2. மிகுதி , 3. மீன் மறைத்தல் , 
றிரள் 

மாய்மாலம் - மாரீசம் . 
மாமகின் -- அம்மான் , 2. பிசுனன் . மாரகம் - மரணம் , 2. மரணம் வருவிக் 
மாமடி - மாமன் . 

கிறது , 3. மாரி . 
மாமணி - மாணிக்கம் . 

மாரகன் - கொல்வோன் , 
மாமன் - தாயுடன் பிறந்தோன் , 2. அத் மாரசயன் - புத்தன். 
தைகொழுநன் . 

மாரணம் கொலை , 2. மந்திரத்தாற் கொ 
மாமாங்கம் - கும்பகோணத்தில் பன்னி - ல்லல் .. 
ரண்டு வருஷத்துக்கொருதரம் நடக் மாரன் - காமன் . 
கும் விசேஷ திருவிழா. 

மாராட்டம்- ஒரு தேயம் . 
மாமி - அம்மான் மனைவி . 

மாராயம் - நற்செய்தி , 2. வந்தனம் . 
மாமிசம்- ) 

மாரி - மழை , 2. மேகம் , 3. நீர், 4. கள் . 
தசை . 
மாம்சம் 

மாரி - சாவு , 2. ஓர் ஒட்டுநோய் . 
மாமிலத்து - 

மாரிசா - பெருந்திரைக்கிளர்ச்சி , 2 , மா 
பணம் அறுவிடுமுறை . 
மாமலத்து 

றுபாடு , 


மாலுமி 

386 

மாறாட் 
மாரிநாள் -உத்திரநாள் . 

மாலூரம்-வில்வமரம் , 
மாரீசம் - வஞ்சகம் . 

மாலை - பூ முதலிய தொடுத்த மாலை , 2 . 
மாரீசன் - இராவணன் மாமனான ஓரரக் ஓர் பிரபந்தம் , 3. ஒழுங்கு , 4. இய 
கன் . 

ல்பு , 5. அந்திப்பொழுது , 6. பெண் . 
மாருதம் - காற்று , 2. வாயு . 

மாலைக்கண் - மாலைக்காலத்திருட்பிடிக 
மாருதி - அனுமான் , 2. வீமன் . 

குங்கண் . 
மார் - மார்பு , 2. இடைச்சொல் . மாலைசூட்டு - சுயம்வரம் . 
மார்கழி - ஓர் மாதம் , 2. மிருகசீரிடம் . மாலைமாற்று - ஓர் சித்திரகவி . 
மார்க்கசிரம் - மார்கழிமாதம் , மாலையணி ஓரலங்காரம் . ( முன்வந்த 
மார்க்கணம் - இரப்பு , 2 அம்பு , 3 . • சொல்லைப் பின்னு மநுவதித்து மொ 
தேடுகை. 

ழிதல் .) 
மார்க்கண்டர் 

மிருகண்டு முனி மாலோன் திருமால், 2. புதன் , 
மார்க்கண்டேயர் --- வர் புத்திரர் . மால் - பெருமை , 2. மயக்கம் , 3. மகா 
மார்க்கம் - வழி , 2. ஒழுக்கம் , 3. மார் விஷ்ணு , 4. அருகன் , 5 இந்திரன் , 
கழிமாதம் , 4. நெடுந்தெரு , 5. ஓர் 6. புதன் , 7. சோழன் , 8. காற்று , 9 . 
கூத்து . 

பேகம் , 10. கருமை , 11. வேட்கை , 
மார்ச்சனம் - துடைத்தல் 

12. கண்ணேணி , 13. சிற்பத்தொ 
மார்ச்சனி - விளக்குமாறு . 

ழிற் கருவியிலொன்று . 
மார்ச்சனை - முழவொலி , 2 முழவின் மால்பு - கண்ணேணி . 
வார் . 

மாவலர் - குதிரைப்பாகா , 2. யானைப் 
மார்ச்சாலம் - பூனை . 

பாகர் . 
மார்த்தாண்டன் - சூரியன் 
மார்பகம் - 

மாவிலங்கை - 
நெஞ்சு . 
மார்பம் 

மாவிளம் - வில்வமரம் . 
மார்பு - நெஞ்சு , 2 , அகலம் 

மாவுத்தன் - யானைப்பாகன் , 2. குதிரை 
மால- ( வி ) மயங்க . 

ப்பாகன் , 
மாலதி - சிறுசண்பகம் , 2. மல்லிகை , மாழாக்க- (வி ) மயங்க , 
3. விளக்குத்தண்டு , 

மாழை - பொன் , 2. அழகு , 3. திரட்சி , 
மாலமாயம் - பேயின்றந்திரம் . 

4 அறிவின்மை , 5. உலோகக்கட்டி , 
மாலம் குங்குமமரம் , 2. பேய் . 6 ஒலை , 7. மாமரம் , 8. புளிமா 
மாலயம் - சந்தனம் . 

மரம் . 
மாலர் - கவசம் , 2. வேடர் , 3. புலையர் . மாழ்கு - மிருகசீரிடம் . 
மாலவன் - புதன் . 

மாழ்குதல் - ( தொ.பெ ) மயங்குதல் . 
மாலி - ஓரிராக்கதன் , 2. மாலையணிந் மாள் - ஓர் முன்னிலை அசை . 
தோன் , 3. கள் . 

மாள் - ( வி ) அழிய , 2. ஒழிய , 3. இயல . 
மாலிகை- மாலை , 2. நிரல்படநிற்குங் மாளயம் - புரட்டாசி மாதத்திற் பண் 
குழு . 

ணும் பொதுச்சிரார்த்தம் . 
மாலிங்கம் - இலிங்கபாஷாணம் . மாளவம் - தேய்மைம்பத்தாறி னொன்று . 
மாலி - இளம்பருவத்திற் செய்நட்பு . மாளவி - ஓரிராகம் . 
மாலியவான் - ஓரரக்கன் . 

மாளிகை - அரசன்மனை , 2. வீடு . 
மாலினி துர்க்கை , 

மாறன் - பாண்டியன் , 2. சடகோபாழ் , 
மாலுகம் வேப்பமரம் 

வார் . 
மாலுதானம் - கண்குத்திப்பாம்பு மாறாடாவி) புரட்ட , 2 , தடுமாற . 
தமாலுமிடகப்பலோட்டி , 

மாபட்டம் மாறுபாடு , 


1 


மான்ம 


387 


மிட்டா 


மை . 


மை . 


மாறு - துடைப்பம் , 2. மிலாறு , 3. வே மான் மதம் - கத்தூரி 
று , 4 , பகை , 5. கைம்மாறு 

மான்மியம்-மகிமை , 
மாறுகண் - ஓரக்கண் . 

மான்றலை - மிருகசீரிடம் . 
மாறுகம் - சீலை 

மான்றல்- ( தொ பெ ) மயங்கல் , 
மாறுகோள் - விரோதம் , 2 . 

ஒவ்வா 

மி 
மாற்சரியம் - வொழுமை , ( இஃது உட் மிக- ( வி ) அதிகரிக்க 
பகையாறினொன்று .) 

மிகுக்க - ( வி ) அதிகப்படுத்த , 2. உயர் 
மாற்ற - ( வி ) வேறுப்படுத்த , 2. செமமைப் சத , 3 . 

3. பெருக . 
படுத்த , 3. கேக , 4. கலைக்க , 5. கேடு மிகுதம்- அதிகம் , 2. மீதி , 3. திரட்சி , 
ஆக , 6. நிக்கிரகிக்க , 7 பணமாற்ற , மிகுதி- - 4 பூரிப்பு , 5. பொலிவு . 
8 தாமதி - க . 

மிகை - மிகுதி , 2 துன்பம் , 3 , கேடு , 
மாற்றம் - சொல , 2. பலி , 3. வேற்று 4. வருநம் , 5 குற்றம் . 

மிக்கவன் 

உயர்ந்தோன் 
மாற்றலர் - பகைவர் . 

மிக்கான் - 
மாற்றவள் - சக்களத்தி 

மிக்கிளமை - கட்டிளமை. 
மாற்றான் - பகைவன் . 

மிக்கோர் - அறிஞர் . 
மாற்று - உபசாந்தம் , 2. மாறுதல் , மிசிரம் - கலப்பு . 

பொன்வெள்ளிகளின் மாற்று ரிசுக்கன் -ானன் , 2 தரித்திரன், 
மான - உவமைச்சொல , 2 முன்னிலை மிசுக்கை - அற்பத்தனம் . 

யசைச்சொல் , 3 ஓர் வினையெச்சம் . மிசை - உயர்ச்சி , 2 மேடு , 3. தரித்தி 
மானசம் - பரனதம் ; அது மனத்தாற் ரம் , 4. சோறு , 5 மேல் . 
செய்வது , 2. மான சவாவி மான மிசைய- ( வி ) உண்ண 
மடு எனவுங் கூறுவா 

மிசைவடம் - வீரதண்டை 
மானதம் - மானசம் 

மிச்சம் - மீதி . 
மானதீபம் - உபநிடத முப்பத்திரண்! மிச்சிரம் -- கலப்பு. 
னொன்று 

மிச்சில் - எசசில் , 2. ஒழிபொருள் , 
மானத்தாழ்ச்சி - மானக்கேடு ,. 

மிச்சை - பொய் , 2. அஞ்ஞானம் , 3 . 
மானவம் -- உபபுராணத்தொன்று . தரிததிரம் . 
மானவர் - மனிதா , 2 , மானமுள்ள வா . மிஞிறு -வண்டு. 
மானாகம் - பெருநாரை 

மிஞ்ச- ( வி ) மிக , 2. பெருமை கொள்ள . 
மானார் - பெண்கள் , 2. பகைவா மிஞ்சி - காலணியினொன்று , 
மானிக்க - ( வி ) மதிக்க . 

மிடல் வலி , 
மானிடம் - 

மிடறு - தொண்டை , 2. கழுதது ,. 3 . 
மானுடம்- மனுஷப்பிறப்பு .. 

கீழ்வாய் . 
மானுஷம் - 

மிடா - குழிசி , 2. பானை . 
மானியம் - அரசர்கள் சம்மானமாக மிடி - தரித்திரம் ,. 
விட்ட நிலம் . 

மிடிக்க- ( வி ) வறுமையுற . 
மானினி - பெண் , 

மிடிமை - வறுமை . 
மானுதல் - ( தொ . பெ ) ஒத்தல் . மிடியன் - தரித்திரன் . 
மான் - ஓர் மிருகம் , 2. உருவம் , 3. மிடுக்கு - வலி. 

குதிரை, 4. மகரராசி , 5 , மகரமீன் , மிடை - தூறு . , 
6. விலங்கின் பொது , 

மிடைய- ( வி ) நெருங்க . 
மான்மகன் பிரமன் , 2. மன்மதன் , மிட்டா - சுதந்திரம் 


. 


மிருக 


358 


மிளிர் 


வ 


) 


4 


ணம் . 


மிட்டாய் - பலகாரம் . 

மிருகாங்கன் - சிவன் , 2. சந்திரன் . 
மிணுமிணுத்தல்- ஒரொலிக் குறி மிருகாரி --சிங்கம் , 2. புலி , 3. நாய் . 
மிணுமிணுப்பு ப்பு . மிருகேந்திரன் - சிங்கம் . 
மிண்ட - ( வி ) நெருங்க , 2. தள்ள மிருசம் - காட்சி . 
மிண்டி- கிளப்புமோர்கருவி . 

மிருடங்கணம்- பிள்ளை 
மிண்டு- மதத்தாற்செய்பிழை . மிருடன் - சிவன் . 
மிதக்க ( வி ) மேலெழும்ப , 2. மட்டு மிருடாலகம் - 

பகாமரம் . 
மிஞ்ச, 3. மேலாக , வெறும் மிருஷாலகம் 
பெருமைபண்ண . 

மிருடோத்தயம் -- பொய் . 
மிதம் - அளவு . 

மிருதகம் - பிரேதம . 
மிதலை - கொப்பூழ் . 

மிருதங்கம் - முழவு. 
மிதவை- தெப்பம் , 2. சோறு . மிருதம் - மரணம் , 2. பாஷாணம் முப 
மிதி - நெய்வார்கருவியினொன்று , 2 . பத்திரண்டினொன்று , 3. போர் . 
னம் . 

மிருதாண்டன் - சூரியன் . 
மிதிக்க ( வி ) , 

காலான் மிதிக்க , 2. மிருதாரசிங்கி - சிங்கிபாஷாணம் , 2 . 
குதிக்க 

பயம் , 3. ஓர் பூடு . 
மிதியடி - பாதகுறடு 

மிருதி --தரும் நூல், 2. நினைப்பு , 3. பர 
மிதிலை - சனகநகர். 
மிதுக்கை-ஓர் கொடி . 

மிருது- மென்மை , 2. சாந்தம் . 
மிதுனம் - மிதுனவிராசி , 2 இரட்டை . மிருதுன்னகம் - பொன் 
பொய் 

மிருதை - பூமி . 
- 

மிருத்தஞ்சயன் - 
மித்திரம் - நட்பு , 

மிருத்தியுஞ்சயன்- 
மித்திரன் - சினேகிதன் , 2 சூரியன் மிருத்திகை - மண் . 
மித்திரை - தோழி . 

மிருத்திய இயமன் . 
மித்துரு- சினேகன் 

மிருத்து - மண் , 2. மரணம் . 
மித்தை - பொய் 

மிருநாளம் - தாமரைககொடி . 
மியா- முன்னிலையசைச்சொல், ( உ - ம் . ) மிலாரடி- மயக்கம் . 
கேண்மியா . 

மிலாறு - வளார் . 
மிரட்ட - ( வி ) பயமுறுத்த , 2. மயக்க மிலேச்சம் - சரச்சுவதியாற்றின் வடதே 
மிரதம் - பாம்பு . 

சம் . 
மிரளுதல் - ( தொ . பெ ) பயப்படுதல் . மிலேச்சன் - அறிவீனன் , 2 மிலேச்ச 
நிராசி - 
உரிமை, 

தேசத்தோன் . 
நிராசு 

மிலைச்ச ( வி ) அணிய . 
பிரிகை - முறுக்காணி . 

மிலைய- ( வி ) அணிய , 2. சூட . 
ரியல் - மிளகு . 

மிழலை - நிரம்பாமென்சொல் , 
மிருகசீரிடம் - ஓர் நட்சத்திரம் , மிழற்ற ( வி ) மென்மையாய்ச் சொல்ல 

சொல்ல 
மிருகண்டன் 

மிளகாய் - ஓர் செடி . 
மிருகண்டு - 

மிளகு - ஓர் சரக்கு , உறைப்புச்சுவை 
மிருகதரன் - சந்திரன். 

யுடையது 
மிருகதூர்த்தகன் - நரி . 

மிளகுசம்பா - ஓர் நெல் . 
மிருகநாபி - கஸ்தூரி , : . கஸ்தூரிப் மிளிர- ( வி ) பெருமைப்பட , 2 , ஒளி 
பூனை 

செய்ய . 
இருகராசன் - சிங்கம் . 

மிளிர் - பெருமை , 2. ஒளி . 


சிவன் . 


| 


மீனக்கொன்யோன்- மன்மகவும் . 


| 


5. 


மீந்தி 389 

முகத் 
மிளிறு - கரடி . 

மீமாஞ்சை பிரமாணத்தாலுண்மையறி 
மிறல்பெருமை . 

தல் , 2. புறச்சமயமாறினொன்று . 
மிறை - அச்சம் , 2. குற்றம் , 3. வருத் மீமிசை மேல் . 
தம் . 

மீள - ( வி ) இரட்சிக்கப்பட , 2. திரும்ப 
மிறைக்க ( வி ) துன்பப்பட , 2. துன் மீளி- அரசன் , 2. திண்ணியன் , 3. பாலை 
பஞ்செய்ய . 

நிலத்தலைவன் , 4. மேன்மக்கள் , 5 . 
மினக்கெட - ( வி ) தடைபட 

பெருமை , 6 , வலி . 
மினவ - ( வி ) உபசரிக்க 

மீற - ( வி ) கடக்க , 2. அதிகரிக்க , 3 . மீந் 
மினுக்க- ( வி ) விளக்க , 

திருக்க . 
மினுக்கம் 

மன்மதன் , 2 
ஒளி , 2. பகட்டு 
மினுக்கு 

பாண்டியன் . 
மினுங்க-( வி ) பிரகாசிக்க . 

மீனமாதம் - பங்குனி. 
மின் -- மின்னல் , 2 , ஒளி , 3. பெண் , மீனம் - மீன் , 2. ஒரிராசி , 
மகள் . 

மீனம்பர் -- ஓர் மருந்து ; இது கடலிலுண் 
மின்ன - ( வி ) ஒளிசெய்ய 

டாகுஞ் செம்மீன் வைரமென்பர் . 
மின்னல் - மின் . 

மீனவன் - பாண்டியன் . 
மின்னார் - பெண்கள் . 

மீனாட்சி - மதுரையங்கண்ணியம்மை , 
மின்னி- நீர்ப்பயறு . 

2. பொன்னாங்காணிக்கீரை 
மின்னுதல்- ( தொ . பெ ) பிரகாசித்தல் மீனாம்பூச்சி - மின்மினிப்பூச்சி . 

மீனாய் - நீர்நாய் . 

மீனேறு - மகரமீன் . 
மீ -- மேல் , 2. மேற்புறம் , 3. உயர்ச்சி , மீன் - சித்திரைநாள் , 2 , விண்மீன் , 3 . 
4. மகிமை. 

நெய்தநிலப்பறை , 4. மச்சம் . 
மீகாமன் 

மீன்கொத்தி - ஓர் புள் . 
மீகான் மாலுமி . 

மீன்வேட்டை - மீன்பிடி, 
மீக்குவம் - மருதமரம் 
மீக்கூர்தல்- ( தொ , பெ ) மிகப் பெருகு 

மு 

முகக்கடுப்பு - முகச்சினப்பு . 
மீக்கூறு . 

முகக்கிளர்ச்சி - முகமலர்வு. 

முகக்குறி - முகச்சாடை . 
மீக்கோள் - மேற்போவை . 

முகக்கோட்டம் - முகப்பொலிவழிவு. 
மீசரம் 

முகங்கொடுத்தல் - ( தொ . பெ ) இசை 
மேலானது , 2. விரைவு. 
மீசுரம் 

தல் . 
மீசு - மிகுதி . 

முகச்சாடை - முகக்குறி . 
மீசை - மேலுதட்டின் மேலுள்ள ரோம முகஞ்சுண்டுதல் - ( தொ பெ ) முகங் 
வரிசை , 

கருகுதல் , 
மீட்ட- ( வி ) விரலானொடிக்க , 2. வீனை முகஞ்செய்தல் ( தொ . பெ ) பலித்தல் , 
வாசிக்க, 3. நாணேற்றியீர்க்க , 

முகடி - மூதேவி 
மீட்டும் - திரும்பவும் . 

முகடு - மலையினுச்சி , 2 , வீட்டினுச்சி , 8 . 
மீதி - மிகுந்தது . 

விட்டம் , 4. உச்சி . 
மீது மேல் , 2. அதிகம் . 

முகட்டுப்பூச்சி மூட்டைப்பூச்சி , 
மீதுரை - பல்கால் விளம்பல் . 

முகதா - சமுகம் . 
மீதூர- (வி ) நெருங்க . 

முகத்தல் ( தொ . பெ ) தோண்டல் , 2 . 
மீந்திருக்க- (வி ) மிஞ்சியிருக்க , 

மொள்ளல் . 


கல் . 


மீக்கூற்று- புகழ் 


V 


( 


. 


மூதா 390 

முக்கு 
முகத்தாட்சணியம் - ஒருவர் முகங் முகுர்த்தம் - ஓர் காலவரையறை , 2 . 

கண்டவுடனே யுண்டாகு மிரக்கம் . முகூர்த்தம் சுபவேளை . 
முகத்துதி - ஒருவன் முன் புகழ்தல் . முகுள் - மலரும் பருவத்தரும்பு . 
முகத்துவாரம் - கடலுமாறும் பொருந் முகை - மலரும் பருவத்தரும்பு , 2 . 
துமிடம் , 2. வீட்டின் முன்வா மிடா, 3. கூட்டம் . 

முகைக்க- ( வி ) அரும்ப . 
முகபடாம் - யானையின் முகப்போர்வை . முக்காடு - மூடிக்கொள்வது . 
முகப்பு தலைப்பு , 2. முன் . 

முக்காணி - சிற்றிலக்கத்தொன்று ; 
முகமண்டலம் - முகவட்டம் 

( மூன்றுகாணி ). 
முகமலர்ச்சி - சந்தோஷம் . 

முக்காணியர் - ஓர்வகைப் பார்ப்பார். 
முகமன் - உபசாரம் , 2. முகஸ்துதி .. முக்காரம் - எருதினுக்கிரசத்தம் . 
முகம் வாய் , 2. வதனம் ; ( அது சரீரத் முக்கியம் - பிரதானம் , 2. மேன்மை . 
திலோர் உறுப்பு ), 3. வாயில் , 4 , முக்கு - பிரயாசம் , 2. முடுக்கு . 
தொடக்கம் , 5. தோற்றம் , 6. முக முக்குதல் - ( தொ . பெ ) முட்டுப்பட 
ப்பு , 7. முனை , 8. நோக்கம் , 9 . டனுங்குதல், 
முதன்மை , 10. இடம் 

முக்குடைச்செல்வன் - அருகன் . 
முகர - ( வி ) மோக்க . 

முக்குணம் - சத்துவம் , ரசசு , தாம 
முகரம் - காகம் , 2 சங்கு . 

மாகிய மூன்று குணங்கள் . 
முகரி - மல்லிகைப்பூ , 2 தாழைமரம் முக்குவர் - ஒர்வகைச் சாதியார் 
முகரிமை - பேரறிவு 

முக்குளிக்க - ( வி ) நீரில் மூழ்க . 
முகரியோலை - 

முக்கூடல் - ஓர் மலை 
முரியோலை - 

முக்கூட்டு- அடுப்பு, 2. பரணி . . 
முகவாசம் - தாம்பூலதிரவியம் முக்கோல் - திரிதண்டம் ; அது : மூன்று 
முகவாசல் - தலைவாசல் . 

கோல் ஒன்றாகச் சேர்த்துக் கட்டப் 
முகவிலாசம் - முகத்தெளிவு . 

பட்ட தண்டு , 2. திருவோணம் , 
முகவுரை - பாயிரம் , நூலுக்குமுன் முக்கோற்பகவர் - திரிசண்ட சந்தியாசி 
சொல்லப்படுவதாதலினிப்பெயர்த்து . 

கள் . 
முகவை - இராமநாதபுரம் 
முகனை - முதன்மை 
முகன்- முகம் . 

முசலம் - உலக்கை , 2. இருப்புலக்கை .. 
முகாந்தரம் - எது . 

முசலி - பலபத்திரன் , 2. முதலை , 3 . 
முகாமை - முதன்மை 

ஒந்தி , 4. பல்லி , 5. உடும்பு , 6 
முகாரி - ஒரிராகம் , 2. முகன்மைக்கா தாழைமரம் . 
ரன் . 

முசலிகாதரும் - யோகநிலையினொன்று , 
முகிய- ( வி ) முடிய , 

அது : இருகாலு மிருகையுஞ் சம்மண 
முகில் - மேகம் . 

மாக மடக்கி மார்பு நிலத்திலே தோ 
முகிழம் - மலரும் பருவத்தரும்பு . 

யக்கிடப்பது , 
முகிழ் - காம்படி , 2. விரியாத்தளிர் . முசலை - முயலை , ஓர் கோரைக்கிழங்கு 
முகிழ்க்க ( வி ) குவிய 

முசல் முயல் . 
முகினி - புளியமரம் . 

முசிக்க- ( வி ) இணக்க , 2. மெலிய . 
முகுடம் - முடி , 

முசிரன் - கொடையாளி . 
முகுந்தம் குபேரனவநிதிகளினொன்று . முசிறு முயிறு . 
முகுந்தன் - மகாவிஷ்ணு . 

முசு - ஓர் சாதிக்குரங்கு . 
தாம் கண்ணாடி . 

முசுகுந்தன் ஓச் சக்கரவர்த்தி 


} on 


முடக்கோலை 


முத்து தயிர், 


ப 


முசுண்டர்- கீழ்மக்கள். 


களைதல் . 


மயிர்முடி 


முடி 391 

முணங் 
முசுக்கட்டைப்பூச்சி - கம்பளிப்பூச்சி , முடிக்க- ( வி ) சூட்ட , 2. அழிக்க, 
முசுடர் 

முடிச்சு - முடியப்பட்டது . 

முடிச்சுமாறீ -திருடன். 
முசுண்டி - ஓர் படைக்கலம் . 

முடிப்பு தீர்மானம் , 2. முடிச்சு . 
முசுப்பு - எருத்துத்திமில் , 

முடிவாங்குதல் ( தொ.பெ ) பிறவி மயிர் 
முசுமுசுக்கை - ஒரு கொடி . 
முசும்ப- ( வி ) மொறுமொறுக்க, முடிவு - சாவு , 2. கடை . 
முசுறு - முயிறு . 

முடிவுரை- கடைக்காப்பு . 
முச்சட்டை - வேடிக்கை 

முடுகல் எதிர்த்தல் , 2. துரத்தல் , 3 . 
முச்சந்தி - திரிகாலசந்தி . அது ; காலை , வலி , 4. சீக்கிரம் , ( விரைவு .) 
உச்சி , மாலையென்பன , 2. மூன்றுதெ முடுகியல் - கலிப்பாவினோருறுப்பு. அது 
ருக்கூடுமிடம் . 

அராகம் . 
முச்சி - உச்சி , 2. உச்சிக்கொண்டை , 3 முடுகு - கடமைப்பெண் , 

முடுக்கர் - மலைக்குகை , 2. அருவழி . 
முச்சியர் - வன்னக்காரர் , 2 மரவினையா முடுக்கு - மூலை , 2. கோணத்தெரு , 3 
ளர் . 

நெருக்குதல் , 4. துரிதப்படுதல் . 
முச்சுடர் - மூன்று சுடர் . அவை ; அக் முடுவல் - செந்நாய், 2 காய் , 3. பெண் 
கினி , ஆதித்தன் , சந்திரன் 

ணாய் , 
முச்சூடும் முழுதும் 

முவேற்படையோன் - வயிரவன் , 
முச்சை மூன்றொன்றாய் முடிவது . முடை - நாற்றம் , 2. புலால் , 3. ஓலைக் 
முஸ்திப்பு - ஆயத்தம் . 

குடை . 
முஷ்கரம் - முருட்டாட்டம் முடைய- ( வி ) பின்ன , 2. இளைக்க . 
முஷ்டி - முடக்கியகை , 2 ஆயுதப் முட்ட-நிறைய . 
முட்டி - பிடி , 3 ஒரு பிடி , முட்ட- ( வி ) தடுக்க , 2. எதிர்க்க , 3 , 
முஞ்ச- ( வி ) முடிய , 2 சாக . 

தாக்க . 
மூஞ்சி - முஞ்சிப்புல் , 

முட்டடி - சமீபம் . 
முடக்க - ( வி ) முடங்கச்செய்ய , 2 முட்டம் - ஒரூர் . 
தடுக்க, 

முட்டல் - ( தொ . பெ ) கிட்டல் , 2 . 
முடக்கம் - தடை , 2. கைகால் முடக்கம் , உதைத்தல் , 
முடக்கு - மடக்கு , 2 விரலணி யி முட்டி - ஓர் செடி , 2. ஆயுரப்பிடி , 8 . 
லொன்று , 

எட்டிமரம். 
முடங்கல் - நோய் , 2. மடங்கல் , 3. முட்டி - கலசம் இது கலைஞானம் அறு 
மூங்கில் , 4. ஓலைச்சீட்டு, 5 தாழை பத்து நான்கினொன்று . 
மரம் , 

முட்டிகை - தட்டார்குறடு . 
முடங்குதல்- ( தொ . பெ ) மடங்குதல் , முட்டு - இடுக்கண் , 2 , முட்டுகை, 8 
முடமுடெனல் -ஈரடுக்கொலிக்குறிப்பு . தாங்கல் , 4. குறைவு , 5. அடைப்பு ,, 
முடம் - வளைவு , 2. குற்றம் , 3. நொண்டி. 6. கடிவாளம் , 7. முழங்கால் , 8 . 
முடலை - உண்டை , 2 நாற்றம் , 9 மேடு , 9. பெண்கள் பூப்பு:. 
பெருமை , 4 , வலி . 

முட்டுக்கால் - முழந்தாள் . 
முடவன் - காலிலி , 2 அருணன் , 3. முட்டுப்பாடு - வருத்தம் , 2. தீமை 
சனி 

முட்டை - அண்டம் , 2. தவிடு , 3 . 
முடி கிரீடம் , 2. குடுமி , 3. மயிர்முடி , 
4. தலை , 5. துளசிச் செடி , 6. தேங்கா முணங்க- ( வி ) அடங்க , 3. குரலையடக் 
யிற்பாதி , 

கிப்பேச . 


. 


* 


கரண்டி , 


முதிர 


392 


முத்து 


> 


( 


முணங்கு - அடக்கம் . 

முதிரை- அவரை , துவரை முதலியன , 
முணுமுணெனல் - ஒலிக்குறிப்பு. 2. கொள்ளு. 
முண்டகம் - தாமரை , 2. கள் , 3. முதிர்ப்பு - கலக்கம், 2. முதிர்ச்சி . 
தாழைமரம் , 4. முட்செடி, 5. முதிர்வு - மூப்பு . 
நெற்றி . 

முதிர்வேனில் - ஆனி ஆடியின்பருவம், 
முண்டகன் - பிரமன் , 

முது - பழமை . 
முண்டம் - தலை , 2. நெற்றி , 3. மழித்த முதுகாடு - சுடுகாடு 
தலை , 4. உடற்குறை , 5. நிர்வாண முதுகு - பின்புறம் . 
சரீரம் , 6. உண்டை , 7. உபநிடத முதுகுகாட்ட-( வி ) புறங்காட்ட , 
முப்பத்திரண்டினொன்று . 

முதுகுன்று - திருமுதுகுன்று . அது விரு 
முண்டனம் - மொட்டை 

த்தாசலம் . 
முண்டன் - மொட்டைத்தலையன் , 2. முதுக்குறைவு - பேரறிவு , 2 , பெண்புத் 
நாவிதன் . 

தியறிகை , 
முண்டாசு - தலைப்பாகை . 

முதுநிலம் - களர் , 2 பெரும்பாழ்நிலம் . 
முண்டி - நாவிதன் , 2. மொட்டைத முதுமகன் - சனி . 
தலையன் 

முதுமை - பழமை , 2. மூப்பு , 3 பழ 
முண்டிக்க - ( வி ) சிரைக்க 

மொழி 
முண்டிதம் - மொட்டை . 

முதுவர் - புலவர் . 
முண்டிரம் - உபநிடத முப்பத்திரண்டி முதைப்புனம் - பழங்கொல்லை . 
னொன்று . 

முதையல் - முதிர்காடு , 
முண்டு - துண்டுவேஷ்டி 

முத்தகம் - தனித்தனியே முற்றுப்பெ 
முண்டை - விதவை , 

றுஞ்செய்யுள் 
முண்மா - முட்பன்றி , 

முத்தக்காசு - கோரைக்கிழங்கு 
முதம் - உவகை, 

முத்தம் - பிரியம் , 2. உதடு , 3. கொஞ் 
முதலி - முதல்வன் , 

சுதல் , 4. விடுதல் , 5. முத்து , 6. மரு 
முதலை - வன்மீன் . 

தநிலம் , 
முதலோன் - முதல்வன் . 

முத்தர் - முததிக்குரியோர். 
முதல் - ஆதி , 2. பண முதல் , 3. கட முத்தன் - முத்தி பெற்றோன் . 
வுள் . 

முத்தாபலம் - முத்து , 2. இசங்கஞ் 
முதல் முதல் 
துவக்கம் 

செடி . 
முதல்வர் --வானோர் , 2. அதிபதிகள் முத்தாமணக்கு - ஒராமணக்கஞ்செடி. 
முதல்வன் - கடவுள் , 2. அரசன் . முத்தாவலி - முத்துமாலை . 
முதல்வி - தலைவி . 

முத்தி - பிறப்பு நீங்குகை , 2. மோட்சம் . 
முதவள் - முதலை . 

முத்திரிகை - எழுத்துப்பதிந்த மோதி 
முதனாள்- அசுபதி , 2. முந்தின நாள் . 
முதனில - பகுதி , 

முத்திரிக்க- ( வி ) முத்திரைபோட . 
முதன்மை முன்னீடு, 2. அதிகாரம் . முத்திருக்கஞ்செடி - ஒரு பூடு 

. 

முத்திரை - இலாஞ்சனை , அடையாளம் . 
முதாரு 

முத்து - ஒரிரத்தினம் , 2. வைசூரிக்குரு, 
முதிதம் - உவகை . 

3. பிரியம் . 
முதியன் - மூத்தோன் . 

முத்துக்குமாரன் - புள்ளிருக்குவேளூர் 
முதிர- ( வி ) முற்ற , 2. பழுக்க, 8. தேற . முருகர்பெயர் . 
முதிரம்- மேகம் . 

முத்துக்குளித்தல் - ( தொ . பெ ) முத் 
முதிரன் - துர்ச்சனன் . 

தெடுக்க நீரில் முழுகல் , 


ரம் . 


முதா நிறைகன்றுத்தாய்ச்சி 


. 


முாடு 


393 


முலைக் 


| 


/ 


| 


முத்துக்கொட்டை - ஆமணக்கங்கொட் முரட்கை - கலிப்பா . 

முரட்டாட்டம் - முரட்டுத்தனம் . 
முத்துச்சலாபம் முத்துக்குளிப்பின் முரண - ( வி ) மாறுபட , 2. போரிட 
பேறு . 

முரண் - முரடு , 2. கொடுமை , 3. வலி , 
முத்தை - மிகவுந்தெளிவிலாள் , 2 . 4. மாறுபாடு , 5. ஓர்தொடை , 6 . 
கோரைக்கிழங்கு , 3. திரட்சி . 

போர் . 
முத்தையன் - புள்ளிருக்கும் வேளூர் முரண்டு - மாறுபாடு . 
முருகக்கடவுளின் பெயர் . 

முரதம் - பாஞ்சசன்னியம் . 
முத்தொழிலார் - வைசியர்பொது . முரம்பு - உப்பளம் , 2. கல்லின் மேடு , 3 . 
முந்தல்-( தொ . பெ ) முந்துதல் , ( முற் கழி , 4 , பரல்படுத்துயர் நிலம் , 5 . 
படல் .) 

பாறை . 
முந்தன் - கடவுள் . 

முரலல் -- ( தொ . பெ ) ஒலித்தல் . 
முந்தி - முன்னாக . 

முரளி- ஊதுகுழல் , 2. மூக்கால்வா 
முந்திரி - ஒர்சிற்றிலக்கம் ; அது . முந் முரலி சிக்குஞ் சிறு குழல், 

நூற்றிருபது பாகத்தொன்று . முரற்ற ( வி ) ஒலிக்க 
முந்திரிகை -- ஒரு மரம் ,. 

முரன் - ஓரரக்கன் . 
முந்து - வெண்ணாரை , 2. பழமை , முராரி -- மகாவிஷ்ணு. 
முந்தூழ் - பழவினை . 

முரிப்பு - எருத்துத்திமில் . 
முந்தை - பழமை . 

முரிய- ( வி ) ஒடிய , 2. கெட . 
முந்தையோர் - முன்னோர் . 

முருகன் - இனை யோன் , 2. குமரன் , 3 

| 
முந்நீர் - கடல் . 

வெறியாட்டாளன் ,. 
முப்பான் - முப்பது . 

முருகியம் - குறிஞ்சி நிலப்பறை . 
முப்புள்ளி - ஆய்தவெழுதது 

முருகு - அகிலமரம் , 2. அழகு , 3. இள 
முமுடம் - துறவு . 

மை , 4. எழுச்சி , 5. கள் , 6. திருவி 
முமூட்சு- மோட்சாபேட்சை . 

ழா , 7. முருகன் , 8 , வாசனை , 9.கா 
மும்முரம் உக்கிரம் . 

தணியினொன்று . 
மும்முரிக்க- ( வி ) உக்கிரங்கொள்ள. முருகேசன் - சுப்பிரமணியன் . 
மும்மை - முப்பிறப்பு . உம்மை , இம் முருக்க - ( வி ) அழிக்க , 2. கொல்ல . 
மை , மறுமை . 

முருக்கு - கிஞ்சுகமரம் , 2. எலுமிச்சை 
முயக்கம்முயக்கு. 

மரம் , 3. கொலை . 
முயக்கு - முயங்கல் , 

முருங்க - ( வி ) அழிய . 
முயங்கல் ( தொ , பெ ) பொருந்தல், முருங்கை - ஓர் மரம் 
முயல் - ( வி ) முயற்சி செய்ய , 2. தொ முருடர் - வேடர் . 
டங்க , 

முருடு - ஓர் வாச்சியம் , 2. பறைப்பொது , 
முயல் - முசல் . 

3. பெருங்குறடு , 4 , வெட்டியமரத்தி 
முயறல் - ( தொ.பெ ) முயலுதல் . 

னடி . 
முயற்கோடு - இன்மையுவமை . முருந்து - வெண்மை , 2. வெண்குருத்து , 
முயற்சி - ஊக்கம் . 

3. இறகினடிக்குருத்து , 
முயிறு - ஓரெறும்பு . 

முருமுரன்.- சூரியன் குதிரையினா 
முரசக்கொடியோன் - தருமராசன் . 
முரசம் - வாச்சியப்பொது . 

முலாம் பொன் வெள்ளிப்பூச்சு 
முரசு - போர்ப்பறை , 2. பல்லினீறு , 3. முலை - கொங்கை, 2. விலங்கின் மடி 
உத்திரட்டாதிநாள் . 

முலைக்கண் - முலைப்பால் வருந் துவா 
முரடு யாக்கைமூட்டு , 2 , கணு . 

ரம் , 


. 


ன்று . 


| 


. 


முழ்குதல்- ( தொ பெ ) குளித்தல் . 


முளையா 394 

முற்க 
முல்லை - ஒருபண் , 2. கற்பு , 3. வெற்றி , முள் - கண்டகம் , 2. மீன்முள் , 3 : 
4. காட்டுமல்லிகைச்செடி , 

முள்ளு - 

முட்கருவி , 4. தராசு 
முல்லையர் - இடையர் 

முள் , 5. இறகுமுள் , 6. நுண்மை , 

| 
முழக்க - ( வி ) தொனிக்கச்செய்ய 

முள்வறையன் 

ஓர் கறையான் . 
முழக்கம் - குமுறுகை , 2 ஆரவாரம் , 3 முள்வாயன் 
ஒலி , 4. இடிமுழக்கம் . 

முள்ளங்கி- ஒரு கிழங்கு .. 
முழங்க- ( வி ) ஒலிக்க , 2 வானங்குமுற . முள்ளி - ஒரு செடி ; அது கறிமுள்ளி , 
முழம் - இருசாண்கொண்டது 

அடுக்குமுள்ளி , ஆற்றுமுள்ளி, கழு 
முழல் - கழற்சிக்கொடி . 

தைமுள்ளி, செம்முள்ளி, நீர்முள்ளி , 
முழவம் - குடமுழா , 2. வாச்சியப் வறள் முள்ளியெனப் பலதிறப்படும் . 
பொது . 

முள்ளிலவு - ஒரு மரம் . 

| 
. 

முறண்டுகம் - அவுபலபாஷாணம் 
முழா 

முறம் - சுளகு , 2. விசாகநாள் . 
முழாசு - சுவாலை . 

முறி - எழுதுமுறி , 2. உயர்ந்தவெண் 
முழி - விழி . 

கலம் , 3. உலோகத்துண்டு , 4. ஓர் 
முழகல் 

வகைப் புடவை , 5. இலை , 6. சளிர் , 

7. அடிமை . 
முழக்காட்டு - நீராட்டு , 

முறிகரை - இடிகரை 
முழக்கு - ஸ்கானம் . 

முறிக்க- ( வி ) முறிய செய்ய , 2. தியன் 
முழங்குதல் - ( தொ.பெ ) விழுங்கல் டிக்க . 
முழுத்தம் - முகூர்த்தம் . 

முறுக - ( வி ) திருக , 2. விரைய , 3. கா 
முழத்தல்- ( தொ . பெ ) முழுமையாதல் ந்த , 4 முதிர . 
முழுமகன் - அறிவிலான் . 

முறுக்க -- ( வி ) திரிக்க , 2. முறுக்கிப்பிடி. 
முழுமுதல் - கடவுள் . 

க்க , 3. பிணங்க , 
முழை - குகை , 2 , துடுப்பு . 

| முறுக்கு - ஓர் பண்ணிகாரம் , 2. பிண 
முழைஞ்சு- மலையினுட்குகை . 

க்கு , 3 , வீறாப்பு . 
முழைத்தல் - எழுத்தில்லாவோசை முறுமுறுக்க- ( வி ) குறைசொல்ல 
முளரி - தாமரை , 2. ஓமவிறகு , 3 5 முறுவல் - நசை , 2. பல் , 

டைக்கொள்ளி , 4. காடு , 5. மண் முறை - ஒழுக்கம் , 2. கிரமம் , 3. உற 
மை , 6. நெருப்பு , 7. முட்செடி, 8 , வின்முறை, 4 , குணம் , 5. பழமை , 
விறகு . 

6. தரம் , 7. ஒரிடைச்சொல் , 8. மு 
முளவு - முட்பன்றி . 

றைப்பாடு , 9. வரிசை , 10. புத்தகம் . 
முளா- முள்ளங்கிக்கிழங்கு . 

முறைகேடு - தப்புநெறி . 
முளி- செம்முள்ளிச்செடி , 2. மரக்கணு . முறைக்க- ( வி ) நெறிக்க 
முளிக்க - ( வி ) காய் , 2. வறுக்க முறைக்காய்ச்சல் - ஒன்றை விட்டொரு 
முளை - அங்குரம் , 2. ஆப்பு , 3. தறி , 4 . நாள்வருஞ்சுரம் . 

கதவின்முளை , 5. பூட்டின்முளை , 6. முறைப்பாடு - முறையீடு. 
* மகன் , 7. பருவின் முளை , 8. மூங்கில் , முறைமை - ஒழுக்கம் ,, 2 , கிரமம் 
9. தண்டாயுதம் . 

முறையிதேல் - ( தொ , பெ ) குறை 
முளைக்க ( வி ) வெளிப்பட , 2. அரும் சொல்லல் . 
மூவாபடித்தல் ( தொ.பெ ) ஆப்பறை முற்கம் அண்ணவோசை 
முளையாணி கதவரிற்குமிரும்பு : முற்கம் பச்சைப்பயறு . 
முளையான் குழந்தை , 

முற்கரம் - ஓர் படைக்கலம் , 


| 


} 


முன்ன 

395 

மூஷிக 
முற்சனி- மகநாள் . 

முன்னல்- ( தொ. பெ ) நினைத்தல் . 
முற்பகல் - ஒரு பகலின் முற்பகுதி . முன்னவள் - தமக்கை . 
முற்படல் ( தொ . பெ ) எதிர்ப்படுதல் , 2. முன்னவன் - கடவுள் , 2 : தமையன் , 
முந்துதல் . 

முதலானவன் , 
முற்ற - ( வி ) முதிர , 2. வயிரங்கொள்ள , முன்னிடுதல் - ( தொ.பெ ) நேரிடுதல் , 
3. முடிய , 4. வளைக்க. 

முன்னிலை - காரணம் , 2. மூவிடத் 
முற்ற - எல்லாம் .. 

தொன்று , 3. காரியத்திற்கு முன்னிற் 
முற்றம் முன்றில் , வீட்டு முற்றம் . 
முற்றில் சிறுமுறம் , 2. விசாகநாள் . முன்னீடு- தலைமை , 
முற்று - தெரிநிலை வினைப்பகுதி , 2. மு முன்னூல் பழைய நூல் . 
டிவு . 

முன்வன - அக்காள் , 2. பழமை ,. 
முற்றுகை - முற்றுதல் , 

முன்னோர் - பழையோர் , 2. மந்திரி 
முற்றும் முழுதும், 2. கடை . 

கள் . 
முனி - ஞானி , 2. தவத்தோன் , 3. குரு , முன்னோன் - கடவுள் , 2. விநாயகன் , 
4. அகத்திமரம் , 5 , புத்தன் , 6. யா 3 தமையன் 
னைக்கன்று , 7. வில் . 
முனிய- (வி ) கோபிக்க , 2 , வெறுக்க, 

மூ 
முனிவர் - தவத்தோர் , 2. சடைமுடி மூகம் - ஊமை , 2. மௌனம் .. 
யோர் . 

மூகன் -- ஓரசுரன் , 2. ஊமை . 
முனிவு - கோபம் , 2. வெறுப்பு . மூகை- ஊமை. 
முனை - நுனி , 2. கூர்மை , 3. யுத்தம் , 4 மூக்க- (வி ) முதுமையுற , 2. முடிய 
பகை, 5. முதன்மை , 6 , துணிவு , 7. மூக்கரட்டை - மூக்கிரட்டை ஒரு 
வெறுப்பு , 

செடி . 
முனைய- ( வி ) போர்கலக்க 

மூக்கறை நாசியறுப்பட்டவன் . 
முனைவர் - பகைவர் , 2. முனிவர் . மூக்காவளை - 
முவனவன் - புததன் , 2. அருகன் , 3. மூக்காவவன 
பகைவன் . 

மூக்கிறைச்சி - ஓர் பூடு . 
முன் - முதலான , 2. முதன்மை , 3. பழ மூக்கு - நாசி , 2. பாவை மூக்கு , 3 கல 
மை , 4. ஏழனுருபு , ( உ - ம் . ) கற்றார் யத்தின் மூக்கு , 4. விளக்கின் மூக்கு , 
முற்றோன்றாகழிவிரக்கம் . 

5. தானியத்தின் மூக்கு . 
முன்கை கெண்டைக்கை , ( முன்பு மூக்குத்தி - மாதர் மூக்கணி . 
றம் .) 

மூக்குத் தூள் - புகையிலைப்பொடி . 
முன்பன் - முதல்வன் . 

மூங்கா - கீரி . 
முன்பிறந்தாள் - அக்காள் . 

மூங்கில் - ஓர் மரம் . 
முன்பு - பழமை , 2. வலி , 3. முன் .. மூங்கிற்புதர் - மூங்கிற்கிளை . 
முன்றில் முற்றம் . 

மூங்கு - சிறுபயறு . 
முன்றோன்றல் - தமையன் . 

மூங்கை - ஊமை . 
முன்னடி - முன்னே . 

மூச்- ( வி ) மொய்க்க. 
முன்னணி - முற்படை . 

மூசாப்பு - மந்தாரம் , 2. முட்டுமூச்சு . 
முன்னணை - மாட்டுத்தொட்டி , 2.மு மூசை- மட்குகை 
தற்பிள்ளை .. 

மூச்சு - சுவாசம் , 2. ஆண்மை . 
முன்னம் - குறிப்பு , 2. சீக்கிரம் , 3. கரு மூச்சை மூர்ச்சை . 

த்து , 4. முற்காலம் , 5. மனம் . மூஷிகம் - எலி , 2. ஒருதெயம் : இப் 
மூன்னர் - முன் , 2. இடம் , 3. ஆதி , பொழுது கொச்சியென்பர் . 


ஓர் பூடு 


மூத்தோ 


396 


மூலம் 


மூஞ்சூறு- சுசுந்தரி, 


பூண்டு. 


பூச்சி . 


மூஞ்சி - முகம் . 

மூப்பன் - முதன்மைக்காரன் , 2. முதி 
மூஞ்சுறு - 

யோன் . 

மூப்பு - முதுமை , 2. தலைமை ,. 
மூஞ்சை கோணியமுகம் . 

மூய - ( வி ) மூட 
மூட - ( வி ) பொத்த , ( அடைக்க ), 2. மூரல் - பல் , 2. சிரிப்பு , 3. சோறு . 
மறைக்க , 3. நிரவ . 

மூரி - சோம்பல் , 2. எருமை , 3. எருது , 
மூடதை - அறியாமை . 

4. நெரிவு , 5. பழமை , 6 , பெருமை , 

, 
மூடம் - அறிவின்மை , 2. மந்தாரம் . 7. வலி . 
மூடர் - அறிவிலோர் , 2. கீழோர் .. மூர்க்கம் உக்கிரம் , 2. சலஞ்சாதித்தல் , 
மூடி - மேன்முடி , 2. கொத்துமல்லிப் 3. நாகப்பூச்சி . 

மூர்க்கன் - நாகப்பாம்பு , 2. உக்கிரமுள் 
மூடிகம் - பெருச்சாளி . 

ளோன் . 
மூடை - பொதிப்பை . 

மூர்ச்சவன 

நினைவுமயக்கம் . 
மூட்ட- ( வி ) இசைக்க, 2. மூலாச்செய மூர்ச்சனம்- 
ய , 3. அதிகப்படச்செய்ய , 4. சண் மூர்ச்சை - அறிவு மயக்கம் . 
டைமூட்ட 

மூர்த்தம் - இருகடிகைப் பொழுது , 2 . 
மூட்டம் மூடியிருப்பது , 2.உலைமுகம் , உடம்பு, 3 தலை 
3. ஆயத்தம் . 

மூர்த்தன்னியம் - கிளர்ச்சி. 
மூட்டு எழுச்சி , 2. பொருத்து , 3. கடி மூர்த்தி - வடிவுடையவன் , 2. திருமால் , 
வாளம் . 

3. அருகன் , 4 சிவன் , 5. புத்தன் . 
மூட்டை- சாமான்சுமை , 2. முகட்டுப் மூர்த்திகரம் - தெய்வீகம் 

மூர்த்திகன் - குமரன் , 2 வயிரவன் . 
மூதணங்கு - காடுகாள் , 2. மூத்தவளா மூர்த்தினி - தலை . 
கிய மூதேவி . 

மூலகந்தம் - வெட்டிவேர் . 
மூதண்டம் - பழையலோகம் மூலகம் - கிழங்கு , 2. முள்ளங்கிக்கிழ 
முதரித்தல்- 2 ( தொ . பெ ) ஒப்புவித் ங்கு . 

. 

மூலக்கடுப்பு - ஒரு நோய் 
மூதறிவு - பேரறிவு. 

மூலக்கிரந்தி -- ஒர் நோய் , 
மூதா - தம்பலப்பூச்சி . 

மூலக்கிராணி - ஒர் கிராணிநோய் . 
மூதாட்டி - முதியவள் 

மூலதனம் - மூலதிரவியம் , முதற்ப 
மூதாதை - பாட்டன் . 
மூதிரி - எருமை . 

மூலத்தானம் - ஆலயங்களின் கர்ப்ப 
மூதிரை-திருவாதிரைநாள் . 

கிரகம் 
மூதுரை- பழமொழி 

அறுவகைப்படைகளி 
மூதேவி - சேட்டை . 

னொன்று , மூலப்படை . 
மூதை - இசங்கஞ்செடி . 

மூலபாடம் - உரையின்றி யெழுதும்பா 
முத்தல்- ( தொ . பெ ) முதிர்தல் . 

டம் . 
முத்தார் - புருஷன் தமையன் . மூலப்பகுதி - முக்குணமுந் தோ 
முத்தாள் - முன் பிறந்தாள், 2. மூதேவி , மூலப்பிரகிருதி ன்றுதற்கிடமாகி 
3. கிழவி . 

ய பிரகிருதி என்றறிக . 
மூத்திரம் - சிறுநீர் . 

மூலப்பொருள் - கடவுள் . 
முத்திராசயம் - மூத்திரந்தங்குடிமா மூலமந்திரம் - பஞ்சாக்கர மந்திரம் . 
கிய சலப்பை . 

மூலமலம் - ஆணவமலம் . 
மூத்தோர் பண்டிதர் , 2. முதியோர் , மூலம் -- வர் , 2. தலைமை , 3. காரணம் , 


ணம் . 


மூலபலம் 


A 


லியன் 


. 


பூடு . 


, . 


ணெய் . 


மூலிகை வேருள்ளதாகிய மரமுக மெய்ப்பொருள் - கடவுள் , 2. கல்வி , 3 . 
மெய்ந் 

397 

மெழுகு 
4. ஓர் நட்சத்திரம் , 5. உரையில்லாப் மெய்புகுகருவி - கவசம் 
பாடம் , 6. மூலாதாரம் . 

மெய்ப்பாடு - புகழ் . 
மூலவிக்கிரகம் - மூலத்தான விக்கிரகம் . மெய்ப்பிக்க- ( வி ) ருசுப்படுத்த 
மூலவிருள் - ஆணவமலம் , 

மெய்ப்பீரம் - மேகம் . 
மூலாதாரம் - ஆறாதாரங்களினொன்று . 

மெய்ப்பை -- சட்டை . 
மூலி 

2. மருந்துப் 

மெய்ம்மறத்தல் ( தொ . பெ ) தன்னை மற 
மூலியம் - கொண்ட பொருள் , 2. சம்ப த்தல் . 
ளம் . 

மெய்ம்மை - உண்மை. 
மூல் கோணம் , 2. வீடு 

மெய்யன்- கடவுள் , 2 சத்தியவான் , 3 . 
மூவ- ( வி ) முடிய . 

மகன் . 
மூவர் - இறவாத . 

மெய்யுணர்வு உண்மையறிதல் 
மூழி- அகப்பை , 2. சோறு . 

மெய்யுரை-சத்தியவாசகம் ; இது வாக்கி 
மூழை 

னற்குண நான்கினொன்று . 
மூழ்கல் -- ( தொ . பெ ) முழுகுதல் , 2 மெய்யுறை - கவசம் 
கெடுதல் . 

மெருகு - மிருது , 2. மெருகன் கிழங்கு . 
மூழ்த்த - ( வி ) அமிழ்த்த , மொய்க்க , மெருகெண்ணெய் மினுக்கெண் 
மூள - ( வி ) நெருப்புப்பற்ற . 
மூளி - காதறை , 2. விளிம்பற்றது . 

மெலி மெல்லெழுத்து . 
மூவர் - தலை முதலியவற்றினுள்ள தாகய மெலித்தல் - ( தொ. பெ ) மெல்லிதாக் 
வொருவகை மாமிசம் ,. 

கல் , 2. செய்யுள் விகாரத்தொன்று .. 
மூன்று - ஒரெண் . 

மெலியது மென்மையானது . 

மெலிவித்தல் - ( தொ.பெ ) கனங்குறை 
ம 

த்தல் , 2. வாட்டல் . 
மெச்ச ( வி ) வியக்க , 2. புசம் , 3. மதி மெலிவு - இளைப்பு , 2 . வருத்தம் . 
க்க . 

மெலுக்கு வெளியலங்காரம் . 
மெட்டு - இராகமெட்டு, 2. கிராமததைச் மெல்ல- ( வி ) சவட்ட , 2. தூஷிக்க . 
சூழ்ந்த காடு , 3. ஆயத்துறை 

மெல்ல மிருதுவாக . 
மெது - மிருது . 

மெல்லவண - மெத்தை . 
மெதுக்கு - ஓர் செடி . 
மெதுமெதுப்பு - மிருதுவாயிருத்தல் . 
மெத்து - மென்மை . 

மெல்லியர் - மாதர் , 2. அற்பகுணங் 
மெத்தெனவு - மிருது , 2.சாந்தகுணம். களையுடையார் . 
மெத்தை - அணை , 2. மேல்வீடு , 3. சட் மெல்லியல் - மென்மையுடையவள் , 2 , 

மரத்திளங்கொம்பு . 
மெத்தைப்பாய் - ஓர்வகைப் பாய் . மெல்லிலை - வெற்றிலை . 
மெந்திரி - பரண் . 

மெல்லுதல் - ( தொ.பெ ) மெல்லல் . 
மெய் சத்தியம் , 2. உடம்பு , 3. ஐம் மெழக- ( வி ) தரைமெழுக. 

பொறியுளொன்று , 4. மெய்யெழுத்து . மெழகு- அரக்கு , 
மெய்காப்பாளர் - காவலர் . 

மெழுகுபதம் - தயிலங்காய்ச்சும் போது 
மெய்க்கவசம் - மார்ச்சட்டை . 

கடுகு மெழுகுபோலத் திரளும் பக்கு 
மெய்ஞ்ஞானம் உண்மைஞானம் . வம் . 
மெய்ந்நலம் - வலி , 

மெழகுமண் - பசைமண் . 


மெல்லியது- மிருதுவாயிருப்பது. 


டை . 


மேதவ 


398 


மேல்வி 


1 


மள்ள - மிருதுவாய் . 

தாமணி .) இவர் மூங்கில் வேலை செய் 
மென்பால் - மருதநிலம் . 

பவரென்பர் . 
மென்மேல் - ஒன்றன் மேலொன்று . மேதாரம் - மலை . 
மென்மை - மிருது ; அஃது எண்வகை மேதாவி - புத்தியுள்ளவன் . 
யூறினொன்று . 

மேதி - எருமை . 
மென்றல் - ( தொ . பெ ) மெல்லுதல் , மேதினி - பூமி . 
மென்னடை 

மிருதுவான நடை . 2 மேதை - பேரறிவு , 2. இறைச்சி , 3 , கள் , 
அன்னம் , 

4. தோல் , 5. நரம்பு , 6. புதன் , 7 . 
மென்வன - கழுத்து 

மேன்மை . 
மே 

மேதையர் - புலவர் . 

மேத்தியம் சுத்தம் . 
மே - மேன்மை . 

மோகை - தேவதாசிகளி லொருத்தி . 
மேகக்கல் - ஆட்டுக்கல் . 

இவள காசிபருக்குச் சுரபியிடம் 
மேக்சாலம் - முகிற்கூட்டம் . 

பிறந்தவள் 
மேகசீவகம் - சாதகப்புள் . 

மேந்தலை - மேன்மை , 
மேகசூலை - ஓர் சூலைநோய் . 

மேம்படுதல்- ( தொ, பெ ) உயர்தல் . 
மேகநாதம் - சிறுகீரை , 2. மேகமுழக் மேம்பாடு - ஊற்றம் , 2. மேன்மை . 
கம் . 

மேய்ச்சல் - விலங்குண்ணுதல் . 
மேகநாதன் - இந்திரசித்து . 

மேய்தல் - ( தொ . பெ ) உண்டல் , 2 . 
மேகப்புள் - வானம்பாடி , 

மூடல் . 
மேகம் முகில் , 2. ஒர் நோய் , 3. கடுக் மேய்த்தல்- (தொ.பெ ) மேயச்செய்தல் . 
காய் 

மேய்ப்பான் - ஆடுமாடு மேயச்செய்ப 
மேகலை - மாதர் இடைக்கட்டு , 2. வெற வன் , இடையன் . 
பினருகு , 3. தூசு , 4. ஓமகுண்டத் மேய்ப்பு - மேய்ச்சல் . 

தைச் சுற்றியிடும் வளையங்கள் . மேரு - ஆசனபீடம் , 2. மேருமலை , 
மேகவண்ணன் - திருமால் . 

மேருவில்லி - சிவன் . 
மேகவாகனன் - இந்திரன் 

மேரை - வகை , 2. மரியாதை , 3. குடி 
மேகவெட்டை - ஓர் நோய் , 

மக்கட்குக் களத்திற்றருந் தானியம் . 
மேக்கு - மேல் , 2. மேற்றிசை . | மேலவர் - பெரியோர் , 2. வானோர் .. 
மேசகம் இருள் , 2 , கருமை , 3 , புகை , மேலாலம் - மழை . 
4. முகில் . 

மேலீடு -- அதிகரிப்பு , 2. மேன்மை , 3 . 
மேசை ஒருவிதமான பீடம் , 

மாதர்கா பணியினொன்று . 
மேடம் ஆடு , 2. ஓரிராசி . 

மேலை - வருங்காலம் , 2 , மேற்கு , 3 . 
மேஷம்- 

மேன்மை , 4. மேல் . 
மேடு - உயர்வு , 2. திடர் . 

மேலையோர் 
மேடை - உப்பரிகை , 2. வேதிகை . 

தேவர் , 2. பெரியோர் . 

மேலோர் 
மேட்டிமை- இறுமாப்பு . மேல் - ஆகாயம் , 2. மேற்கு , 3. இடம் , 

, 
மேதகம் - மேன்மை , 2. மதிப்பு , 3 . 4 : மேற்புறம் , 5. ஏழனுருபு , 6. அதி 
கோமேதகம் , 

கம் , 7 , மேன்மை . 
மேதகு - மேன்மையான , 

மேல்காற்று - கோடைக்காற்று 
இம்தகையோர் -உயர்ந்தோர் " மேல்வாரம் - இறைப்பங்கு , 
மேதம் யாகம் , 2. கொலை, 8. நிணம் மேல்விசாரணை - பராமரிப்பு . 
* மேதவர் - சண்டாளனுக்கு ,, வைதேக மேல்விழுதல் ( தொ , பெ ) யுத்தங்கலத் 

நாட்டம் பிறந்தவர் . அதோடுசிக் 


* 


) 


மை 


399 


மொக்கை 


| 


மேல்வீடு - மச்சுவீடு , 

ராசி , 6. மலடி , 7. மலட்டெருமை , 
மேவ - ( வி ) நிரவ , 2. விரும்ப , 3. சிநே 8. மேகம் . 
கிக்க , 4. சமமாக்க , 5 , உண்ண , 6 . 

6.1 மை - நீர் , 
சேர . 

மைசூர் - ஓர் பட்டினம் , இப்பட்டினங் 
மேவலர்-பகைவர் . 

குடநாட்டைச் சார்ந்ததென்பர். 
மேவினர் - சிநேகர் , 2 , உறவோர். 

. மைச்சாள் 

. 
மேவு - ஆசை . 

மைச்சுனி 
மேழகம் - கவசம் , 2. செம்மறிககட் , மைச்சான் 

மைத்துனன் 
3. துருவாட்டேறு . 

மைச்சுனன் - 
மேழி - கலப்பையின் கைப்பிடி , 2. மைதானம் - சமபூமி . 
கலப்பை . 

மைதிலி - சீதை . 
மேழியர் - பூவைசியர் , (வேளாளர் .) மைத்திரம் 

சினேகம் . 
மேளம் வாத்தியப் பொது . 

மைத்திரியம் - 
மேளனம் - கூட்டம் 

மைத்திராவருணம் உபநிடத முப்பத் 
மேற்கதி - மோட்சம் . 

திரண்டினொன்று . 
மேற்கு - மேற்றிசை, 2 மேல் . 

மைத்துனன் - மச்சான் 
மேற்கொள்ளல் - ( தொ.பெ ) தலைப் மைநாகம் - ஓர் மலை . 
படுதல் , 2 வெல்லல் 

மைந்தன் - திண்ணியன் , 2. மகன் . 
மேற்கோள் முன்னோர் வழக்கு , 2. மைந்து - மயக்கம் , 2. வலி . 
போர்வை , 3. சனி . 

மைமல் - மாலைநேரம 
மேற்செல்லல் - ( தொ.பெ ) போர்குறித மைம்மை - மலடி , 2. மலட்டெருமை 
துச் செல்லல் . 

மையம் - நடு 
மேற்படல் - ( கொ . பெ ) அதிகமாதல் , மையல் -- மயக்கம் , 2. மோகம் , 3. ஊ 
2 , வெல்லுதல் . 

மத்தஞ்செடி 
மேற்படி - முன்குறித்தபடி . 

பமையாத்தல் - ( தொ.பெ ) மயங்குதல் . 
மேற்பூச்சு - வெளிப்பூச்சு .. 

மையிடுதல் - ( தொ . பெ ) மைதீட்டு 
மேற்றட்டு - மேலறை . 

தல் , 2. மைபூசுதல் . 
மேற்றரம் - உயர்ந்ததரம் . 

மைனா- நாகணவாய்ப்புள் 
மேற்றளம் - கப்பலின் மேற்பககம , 2 , 

மொ 
மேனிலம் . 
மேற்றிசை - மேற்கு . 

மொகமொகெனல் - ஈரடுக்கொலிக்கு 
மேற்றிசைப்பாலன் - வருணன். றிப்பு . 
மேனகை - மேநகை . 

மொக்கணி - ஒருவிதமான தோற்பை ; 
மேனி - உருவம் , 2. நிறம் , 3 , வடிவு . 

. இது குதிரைக்குக் கொள்ளுக்கட்டுவ 
மேவன - மலையரசன் மனைவி . 

தென்பர் . 
மேனோக்குதல்- ( தொ பெ ) ஊர்த்துவ மொக்களிக்க - ( வி ) பயணத்திற்றடு 
முகமாதல் . 

க்க . 
மேன்மக்கள் - பெரியோர் . 

மொக்கு - பூமொட்டு , 2 , மரக்க 
மேன்மேல் - மிகவதிகம் . 

மொக்குளிக்க - ( வி ) குமிழியிட்டொ 
மேன்மை மகிமை , 2. மேலாந்தன்மை , 

மொக்குள் -- நீர்க்குமிழி , 2. கொப்பூழ் , 
மை 

, 3. மலரும் பருவத்தரும்பு .. " 
மை - அஞ்சனம் , 2. கறுப்பு , 3. கும் மொக்கை - வெட்கம் , 2. பருமை, 
றம் , 4. செம்மறியாடு , 5. மேடவி 

கூரின்மை 


லிக்க . , 





மொள்ளு 


400 


மோதக 


ளம் . 


மரகக . 


மொக்கை குலைதல் - ( தொ. பெ ) அவ மொறுமொறெனல் ( தொ.பெ ) மிக்க 
| மானப்படுதல் . 

காய்த்தல் . 
மொக்கைச்சோளம் - ஒருவகைச் சோ 

மோ 
மொக்கைபண்ண - ( வி ) ஆயுதங்களை மோகம் - காமம் , 2. ஆசை , 3 , உன்மத் 
மழுக்க , 

தம் , 4 , மதியீனம் , 5 வாழைமரம் , 
மொசுமொசுக்க- ( வி ) தினவுதின்ன . . 6. பாதிரிமரம்.. 
மொச்சு - ஆட்டுமணம் . 

மோகரம் மயக்கம் , 2. உக்கிரம , 
மொச்சை ஒருவகைப் பயறு . மோகரிக்க - ( வி ) மயங்க , 2. கோபி 
மொடமொடெனல் -- ஈரடுக்கொலிக் க்க . 
குறிப்பு 

மோகர் - சித்திரகாரர் , 2. மோகமுடை 
மொடு - பருமை , நயம் . 

யவர் . 
மொட்டு - பூவரும்பு , 2. குமிழ்ப்பு வடி மோகனக்கல் கோயிலின் வாயில் மேற் 
வமுள்ளது . 

படிக்கல் . 
மொட்டை - முண்டிதம் , 2 மழுங் மோகனம் - கணையைந்தின் செயலினொ 
கல் . 

ன்று , 2. மயக்கம் . 
மொண்டணி 

மோகனாங்கினி - மோகினி . 
மொந்தணி 

மோகன் - மன்மதன் . 
மொண்டி நொண்டி , 2. ஒரு சாமை , மோகிக்க- ( வி ) மோகங்கொள்ள . 
மொண்டு - முரண்டு . 

மோகிப்பு - மயங்கல் . 
மொதுமொதெனல் - ஒலிக்குறிப்பு . மோகினி - மயக்கு முருவுடையாள் , 2 . 
மொத்த - ( வி ) அடிக்க . 

ஒரு தேவதை . 
மொத்தம் பொது , 2 கூட்டுத்தொகை , மோகொரம் - துருக்கர் பண்டிகை . 
3. பருமை . 

மோக்கம் 
மொத்தளம் - கூட்டம் . 

மோக்ஷம்- பரகதி , 2 விடுகை 
மொத்தி - புடைப்பு 

மோட்சம் 
மொத்தை - பருமை . 

மோக்கல் - 

( தொ . பெ ) மணங்கொள் 
மொந்தன் - ஓர்வகை வாழை . 

ளல் , 2. முகத்தல்,. 
மொந்தை - ஓர் கட்பறை , 2 , ஒர்வ மோசம் - வஞ்சனை , 2. அபாயம் , 

. 
கைப்பாத்திரம் . 

மோசனம் - கிரகணம் விடுகை , 2. விடு 
மொப்பு வெடிநாற்றம் . 
மொய் - கூட்டம் , 2. பெருமை , 3. மோசனம் - ஒாவகை நெல் . 

போர் , 4. போர்க்களம் , 5. மொய்த் மோசிகை - உச்சிமுடி 
தல் , 6. யானை , 7. வண்டு . 

மோசித்தல்- ( தொ . பெ ) தவறுதல் , 2 . 
மொய்க்க- ( வி ) நெருங்க , 2. மூட . மோசம்போதல் . 
மொய்ம்பு -தோள் , 2. வலி. 

மோடம் - மப்புமந்தாரம் . 
மொரமொரெனல் - ஈரடுக்கொலிக் மோடி- வேடிக்கை , 2. மேட்டிமை , 3 . 
குறிப்பு . 

பிணக்கு , 4. காடுகாள் , 5. துர்க்கா 
மொல்லு - இரைச்சல் . 

தேவி . 
மொழி சொல் , 2. வாக்கியம் , மோடு - உயர்ச்சி , 2. மேடு , 3. பெரு 
மொழிமை பழஞ்சொல் . 

மை , 4. வயிறு , 5. முகம் , 
மொழியோசை - உச்சரிப்பு . மோத - ( வி ) அறைய , 2. அப்ப . 
மொழக்கன்-தடித்தவன் , 

மோதகம் - அப்பவருக்கம் , 2. தோசை , 
மொள்ளுதல் ( தொ , பெ ) முகத்தல் , 

3. சந்தோஷம் . 


கை . 


யசு 


401 


யாசசே 


2. முனி . 


மோதம் - வாசனை , 2. சந்தோஷம் , 8. , யசோதை - கண்ணனை வளர்த்த தாய் , 
களிப்பு , 4. ஓமம் . 

யஜ்ஞம் - யாகம் . 
மோதிரம் - விரலணி . 

யட்சிணி -- ஒரு ஜாலவித்தை . 
மோத்தை - வெள்ளாட்டுக்கடா. யட்டி -ஊன்றுகோல் , 2. முத்துத்தாழ் 
மோப்பம் வாசனையறிகை . 

வடம் . 
மோப்பி - கைம்பெண் . 

யதா - ஏற்ற 
மோரா- ஓர் பழைய பொற்காசு , 2. யதார்த்தம் - மெய் . 
மோறா பாதப்படி . 

யதி - தாளப்பிரமாணம் பத்தினொன்று , 
மோர் - மச்சிகை . 
மோவாய் - தாடி . 

யதிராஜன் - இளையாழ்வார் துரியாச்சிர 
மோழல் - பன்றி . 

மம் வகிககையில் பெருமாள் அவ 
மோழை - மொட்டை , 2. மூடம் , 3 . ருக்கிட்டபெயர் . ( அபிதாாசி ) இனை 
ழோறு , 4. கொம்பிலாத விலங்கு , 5 . யாழ்வார் இராமாநுஜாசாரியார் . 
கஞ்சி . 

யது - ஓரரசன் , 
மோறை மோவாய் 

யதேச்சை - இட்டம் . 
மோனம் - மெளனம் ; அது சாத்துவிக யதேஷ்டம் - மிகுதி , 2. சுயேச்சை . 
குணத்தொன்று . 

யத்தனம் - முயற்சி . 
மோனர் - மௌனியர் . 

யந்திரம் - திரிகை , தேர் , செக்கு , மந்திர 
மோவன - ஆதி , 2. மோனைத்தொடை ; சக்கர முதலியவை . 
அது முதற்சீரின் முதலெழுத்தோடு யமகண்டம் - ஓர் செய்யுள் . 
பின்வருஞ் சீர்களின் முதலெழுத் மகம் - வந்தசொல்லே வருதல் . 
தொன்றி வரத் தொடுப்பது . 

யமகிங்கரன் - நமனேவற்காரன் . 
மௌ 

யமதக்கினி - சமதக்கினி எனும் ஓர் 

இருஷி . 
மௌகலி 

யமதூதி - பாம்பின் நச்சுப்பற்களி 
- 

னொன்று , 
மெளஞ்சி நாணற்புல்லாற் செய்த யமபடன் - யமகிங்கரன் . 
வரைஞாண் . 

யமம் - தருமநூல் பதினெட்டினொன்று . 
மளட்டியம் அறியாமை . 

யமளம் - இரட்டை , 
மௌண்டிதம் - உபநிடத முப்பத்தி யமன் - நமன் . 
ரண்டினொன்று . 

யமுனை - காளிந்திகதி , 
மௌத்திகம் - முத்து , 

யயாதி - குருகுலத்தரசர்களி லொருவன் , 
மளர்வி - வின்னாண் . 

யவட்சாரம் - வெடியுப்பு . 
மௌவல் - காட்டு மல்லிகைச்செடி . யவம் - வாற்கோதுமை . 
மௌனம் - பேசாமை . 

யவனம் - தேய மைம்பத்தாறினொன்று . 
மௌனியர் - முனிவர் . 

யவனர் - கம்மாளர் , 2. சித்திரகாரர் , 3 . 

சோனகர் . 

யவ்வனம் - யௌவனம் . 
யக்கர் - தேவசாதியரில் ஒரு வகுப்பினர் . 
யக்கியம் யாகம் , 
யசசு - புகழ் ... 

யா - அஃறிணைப் பன்மைப் படர்கியை 
யசமானன் - தகலவன் , 2 , யாககுரு , வினா , 2. ஓரலசச்சொல் . 8. வருவதை 
யசனம் யாகம்.. 

மரம் . 
யாரு இரண்டாம் வோம் , யாகசேனன் பாருகாவன், 


ய 


யாமிய 


மைவினா. 


+ 


யாகபதி - ஓரரசன் ; இவன் திருமால் பதி யாமினி - இராத்திரி , 2. காசிபன்றேவி : 
னைந்தவதாரத்தொருவன் , 

யாமினியம்தெற்கு . 
யாக்க- ( 0 ) கட்ட 

யாமுனாசாரியர் - ஓர் வைணவாசாரியர் . 
யாக்கியவற்கியம் - உபநிடதமுப்பத்தி யாம் -- நாம். 
ரண்டினொன்று . 

யார்- யாவர் . 
யாக்கை - உடல் , 2. கட்டு . 

யாலம் - ஆச்சாமரம் . 
யாங்கு - இடத்தையச்சொல் . 

யாவகம் - செம்பஞ்சு, . 
யாங்ஙனம் - எவ்வாறு . 

யாவச்சீவம் சீவனுக்குரிய சகலமும் . 
யாசகம் - இரப்பு . 

யாவன் - உயர்திணைப்படர்க்கை யொரு 
யாசகன் - ஏற்போன் . 

மை யாண்பால்வினா. 
யாசனம் - யாகஞ்செய்விக்கை யாவும் - எல்லாம் . 
யாசிக்க - ( வி ) இரக்க 

யாவை - அஃறிணைப் படர்க்கைப் பன 
யாஞ்ஞவற்கியம்தருமநூல்பதினெட்டி 
னொன்று . 

யாழ - ஓர் முன்னிலையசைச்சொல் . 
யாடு - ஆடு . 

யாழல் கறையான் . 
யாணர் - அழகு , 2. கம்மாளர் , 3. நன் யாழோர் கூட்டம் - காந்தருவ மணம் . 

மை , 4. புதுமை , 5. வளமை . யாழ் - வீணை , 2. அச்சுவனிநாள் , 3. திரு 
யாண்டு - காலம் , 2. எங்கு, 3. எப்பொ வாதிரைநாள் , 4. மிதுனவிராசி . 

யாழ்ப்பாணம் - ஒரூர் . 
யாண்டை- எவ்விடம் . 

யாழ்ப்பாணர் - ஓர் தேசத்தார் , 2. யாழ் 
யாதம் - பசுக்கூட்டம் . 

வாசிப்போர் . 
யாதவன் கிருஷ்ணமூர்த்தி , 2. இடை யாழ்வல்லோர் - கந்தருவர் , 2. வீணை 
யன் . 

வல்லோர் . 
யாதனம் -தெப்பம் , 2 , மரக்கலம் . யாளி சிங்கம் , 2. சிங்கவிராசி , 3. மரக் 
யாதனாசரீரம் - ஆக்கினை யநுபவிக்கத் கலப்பாய்க்கு நீர் வீசுங்கருவி . 
தக்க சரீரம் . 

யாறு - ஆறு . 
யாதவன - துன்பம் , 2. நரகநோய் . யானம் - வாகனம் , 2. சிவிகை , 3. மரக் 
யாதி - ஞாபகம் , 2. சிந்தனை . 

கலம் , 4. கள் . 
யாதுதானவர் - இராக்கதர் . 

யானைக்கண் - இலை காய் முதலியவற் 
யாத்தல் ( தொ.பெ ) கட்டல் . 

றில் விழும் புள்ளி . 
யாத்திரை - தேவஸ்தலத்திற்குச் செல் யாவனத்தண்டம் - யானை செல்லும் 

லல் , 2. கப்பற்பயணம் , 3. திருவிழா . 
யாபனம் - பொழுதுபோக்கல் , யானைத்தந்தம் - யானைக்கொம்பு . 
யாபாரம் வியாபாரம் . 

யானைத்தறி - யானை கட்டுந்தூண் . 
யாப்பருங்கலம் ஓர் யாப்பு நூல் . யானைமாவுத்தன் - யானைப்பாகன் . 
யாப்பு கட்டு , 2. செய்யுள். 

யானைமுகன் - விராயகன் . 
யாமம் - இடையிரவு , 2. சாமம் , 3. யானையுரித்தோன் - சிவன் . 

தெற்கு, 4. இடக்கைமேளம் . யானையேற்றம் - கசபரீட்சை . 
யாமளம் - பச்சை , 

யாவனவிச்சுளி - ஓர் கழுகு . 
யாமளேந்திரர் - இந்திரகாளியமென் 
னும் இசைத்தமிழ் நூலாசிரியர் 

யு . 
யாமவள - ரேமி . 

யுகந்தரம் - தேயமைம்பத்தாறினொன்று , 
யாழிகன் நகரிசோதனைக்காரன் . 2. தேர் முதலியவற்றைப் பிணிக்குக் 
யாழியம்தெற்கு . 

தறி . 


புறவழி . 


2 


யுகளம் 
யுகளி 

இணை . 


யோகக் 4U8 

ரங்கு 
யுகம் - பூமி , 2. இரண்டு , 8. நுகத்தடி , ( யோகசம் - சிவாகமம் இருபத்தெட்டி 

னொன்று . 

யோகசாதனை - யோகப்பரீட்சை . 
யுகாதி - அருகன் , 2. வருஷாரம்பம் .. யோக சேமம் - சமாசாரம் . 
யுகாந்தம் - யுகமுடிவு . 

யோகதண்டம் யோக முத்திரைக் 
யுதிட்டிரன் - தர்மராசன் . 

கோல் . 
யுத்தகளம் - போர்க்களம் . 

யோகநித்திரை- அறிதுயில் 
யுத்தங்கலத்தல் - ( தொ . பெ ) போர் யோகப்பட்டை - யோகிருப்பாரிடை 
செய்தல் . 

யிற் கட்டுங்கச்சு . 
யுத்தசன்னத்தன் - போர்க்காயத்தமா யோகம் - நிஷ்டை , 2. அதிஷ்டம் , 8 . 
னான். 

உபசாரம் , 4. உபாயம் , 5. உயர்ச்சி , 
யுத்த முகம் - போர்முகம் 

6. உற்சாகம் , 7. கூடல் , 8. கூட் 
யுத்தம் - உசிதம் , 2. சேர்மானம் , 3 . 

டம் , 9. சாவு . 
நியாயம் , 4. போர் . 

யோகரூடி - காரணவிடுகுறி . 
யுத்தி - யோசனை , 2. புத்தி , 3. உபா யோகர் - முனிவர் , 2. சமண முனிவர் 
யம் . 

யோகி -நிஷ்டை செய்வோன் , 2. முனி 
யுபம் - சாமர்த்தியம் . 

வன் , 3. அரன் , 4. அருகன் , 5. ஐய 
யுவ - ஒன்பதாவதாண்டு . 

னார் . 
யுவராசன் - இளவரசன் . 

யோகிக்க - ( வி ) ஆழ்ந்து நினைக்க 
யுவன் - பதினாறு வயதிற்குமேல் முப்பது யோகினி - காளியேவல் செய்பவள் , 2 . 
வயதுக் குட்பட்ட 

காளி . 

யோகு -யோகம் . 
யூ 

யோக்கியதை - தகுதி . 
யூகம் - தருக்கம் , 2. உட்பொருளுணர் யோக்கியம் - தகுதி . 
தல் , 3. படைவகுப்பு , 4. படை , 5. யோசனை - ஓரெல்லையளவு , 2. ஆலோ 
கருங்குரங்கு , 6. பெண்குரங்கு . 

சனை , 3. ஓசை . 

. 
யூகி - விவேகி , 

யோசிக்க - ( வி ) ஆராய . 
யூகித்தல் ( தொ . பெ ) யோசித்தல் . யோசியம்சோதிடம் , 
ஆகை- கல்வி 

யோதனன் - போர்வீரன் . 
பூதநாதன் யானைக் கூட்டத்துக்குத் யோனி - காரணம் , 2. பிறப்பு , 3 . 

யோதைகள் - அறிவுடையோர் . 
யூதபதி - 

தலையானை . 
யூதபம் - 

பெண்குறி . 
யூதம் - யானைக்கூட்டம் , 2. விலங்கின் 

யௌ 
கூட்டம் . 
யூதர் - ஓர் சாதியார் . 

யௌகிகம் - பகுபதம் . 
யூதிகம் - முல்லைக்கொடி , 

யௌதகம் - சீதனம் . 
யூபத்தம்பம் - வேள்வித்தூண் யௌவனதசை- வாலிபப்பருவம் . 
பூபம் - யாகஸ்தம்பம் , 2. உடற்குறை , யௌவனம் - அழகு , 2. இளமை , 5 
4. படைவகுப்பு . 

களிப்பு . 
யோ 

ர 
யோகக்காட்சி - தேசகாலவிகற்பமின் ரகசியம் - இரகசியம் , ( மறை .) 
றித் தன் செயலற்றுச் சிவன்செயலிற் ரகு - ஓர் அரசன் . 
கூடியறியுமறிவு , 

ரங்கு வர்ணம் , (திறம் .) 


3 
. 


ரூபி 


404 


லலாட 


ரசம் - இரசம் . 

ரெ 
ரசா - உத்தரவு . 
ரஸ்தா- பாட்டை 

ரெட்டி - ஓர் சாதி . 
ரஸ்தாளி - ஓர் வாழைமரம் . 

ரெண்டு- இரண்டு , 
ரதம் - தேர் . 

ரே 
ரதிதேவி - மன்மதன் மனைவி , 

ரேகை - இரேகை . 
ரத்தினம் - இரத்தினம் . 
ரத்து - தள்ளுபடி 

ரேசகம் - இரேசகம் 
ரம்மியம் - திருப்தி . 

ரேணுகை - பரஸுராமன் தா 
ரேவதி - ஒரு நக்ஷத்திரம் . 

ரேவு - துறை . 
ராகம் - இராகம் ,. 

ரை 
ராகவன் - இராமன் . 
ராகி - ஓர் தானியம் , 

ரைவதம் - ஒரு மலை . 
ராகு - இராகு . 

ரொ 
ராக்ஷஸன் - இராக்கதன் 
ராணி- அரசி . 

ரொக்கம் - முதல் பணம் . 
ராஜ்யம் - இராச்சியம் . 
ராதை கிருஷ்ணபகவானது 

பிரிய 
நாயகி . 

ரோகம் - வியாதி . 
ராத்திரி - இரவு . 

ரோஹிணி- ஒரு நக்ஷத்திரம் 
ராமன் - இராமன் . 

ரோதவன - உபத்திரவம் , 
ரோந்தை - அசங்கிதம் . 

ரோமம் - மயிர், 
ரிஷபம் - இடபம், 
ரிஷி - இருடி , 
ரிவாஜ் - வழக்கம் . 

ரௌரவம் - ஒரு நரகம் . 
ரீf 

ல 
கர் - கரம்பைநிலம் 

லகிமா - ஒரு சித்தி 
ரீதி - ஒழுங்கு . 

லகு-இலேசு . 
லக்கம் - எண் . 

. 
ருக்மிணி - கிருஷ்ணபகவானது மூத்த லங்கை - ராவணன் ராஜதானி 
மனைவி .. 

லக்ஷணம் - அழகு . 
ருசி - சுவை . 

லக்ஷம் - நூறாயிரம் . 
குணம் - கடன் . 

லக்ஷ்மணன் - இலக்குமணன் 
ருத்ரன் - சிவன் , 

லக்ஷ்மீ - இலக்குமி . 
நத்ராக்ஷம் சைவர் தரிக்கும் ஒரு 

லக்ஷ்யம் குறி . 
மணி . 

லஜ்ஜை - மாணம். 

லதை - கொடி , 
ரூ 

லப்பம் - கண்ணாடிப்பற்று .. 
ரூபம் - ருவம் . 

லம்போதரன் - விநாயகன் . 
பாய் - ஒரு வெள்ளி நாணயம் . 

ஓயம் ஒடுக்கம் . 
ருசுப்படுக்க 

லலாடம், நெற்றி , 


E 


ரௌ 


, 


வகம் 


405 


வங்கா 


உள்ளிப் 


லலிதா- அம்பிகை . 

வகரம் 
லவங்கம் கிராம்பு . 

வகாரம் வ எனும் எழுத்து , 
லவணம் - உப்பு . 

வஃகான் 
லவன் - ஸ்ரீராமர் புத்திரன் . 

வகிக்க ( வி ) சகிக்க . 

வகிர - ( வி ) அறுக்க , 2. கோத , 3. பங்கு 
லா 

செய்ய , 4. பிளக்க . 
லாகிரி - வெறித்தல் . 

வகிரங்கம் - பகிரங்கம் . 
லாடம் - குதிரை லாடம் . 

வகிரியாகம் வெளியரங்கபூசை . 
லாபம் - பேறு . 

வகிர் - வார் , 2. பிளவு , 3. வழி . 
லாயம்குதிரைக்கொட்டில் 

வகுக்க ( வி ) வகைப்படுத்த 
லாலனை- தாங்கல் . 

வகுதி - வகுப்பு . 
லாவண்யம் - அழகு . 

வகுந்து - வழி . 
லி 

வகுப்பு - அழகு , 2. பகுப்பு . 

வகுலி - ஓர் மீன் . 
லிகிதம் - கடிதம் . 

வகுளம் - மகிழமரம் . 
லிங்கம் குறி , 2. பால் , 

வகுளாபரணர்- சடகோபர் . 
லிங்காபட்டியம் - ஓர் சமஸ்கிருத நூல் . வகுளி- ஒலி. 
லிட்ட எழுத்து . 

வகை - முறை , 2. உபாயம் , 8. தரம் , 
லீ 

4. கூறுபாடு , 5. வகுப்பு , 6. வழி 
வகை , 7 . 

7. முதல் ,. 
லீலை - விளையாட்டு . 

வகையரா - 

உள்ளிட்டார் . 
வகைரா - 

வக்கணம் - நாகரிகம் , 2. நிந்தை 
லுச்சா - போக்கிரி , 

வக்கவண - வர்ணனை . 

வக்கா - ஒர் பறவை . 
லை 

வக்காமணி - ஓர் மணி . 
வலங்கம் - லிங்கபுராணம் , 

வக்கிரம் - வளைவு , 2. மீள மடங்குகை , 

3. கொடுமை , 4. வஞ்சனை , 5. பொரு 
லோ 

மை , 6. வட்டம் , 7. கலக்கம் . 
லோகபாலர் - பூமியைக் காக்கின்றவர் . வக்கிரன் - குரூரன் , 2. செவ்வாய் . 
லோகம் - உலகம் . 

வக்கிரிக்க - ( வி ) வளைய . 
லோடா - செம்பு . 

வக்கு - வழி . 
லோபம் - பேராசை . 

வக்குத்திரிகரணம் - படுக்கை . 
லோபாமுத்திரை - அகஸ்திய முனிவர் வங்கணம் - சிநேகம் , 2. ஓர் தேயம் . 
மனைவி , 

வங்கம் -ாயம் , 2. துத்தநாகம் , 3. தேய 
லௌ 

மைம்பத்தாறினொன்று , 4. பதினெண் 

பாடையினொன்று , 5. கத்தரிச்செடி 
லௌகிகம் உலக சம்பந்தம் . 

6. மரக்கலம் , 7. வெள்ளி . 
லௌகீகம் - 

வங்கர் - வங்கதேயத்தார் , 2. சண்டாளர் 
லௌகிகன் - உலக விஷயங்களில் ஈடு வங்கா - காளம் . 
பட்டவன் 

வங்காரம் - உலோகக்கட்டி , 2 , பொன் 
வங்காரவச்சி - ஓர் இரை . 

வங்காளம் - தேயமைம் பத்தாத் 
வகம் - வாகனம் 

னொன்று , 


உ 


406 


வஞ்சி 


வங்கி - ஓர் கைவளை . 

வசு - நீர் , 2. அட்ட வசுக்கள் , 3. நெருப் 
வங்கிசம் வமிசம் . 

பு , 4. வெள்வெங்காயம் , 5. பொன் ,. 
வங்கியம் - இசைக்குழல் . 

6. பசுவின் கன்று . 
வங்கு - மலை முழை , 2 , கழுதைப்புலி. வசுதேவன் - கண்ணபிரான்பதை, 
வங்கூழ் - காற்று . 

வசுதை 
வசக்க- ( வி ) வசப்படுத்த , 

, 
வசுந்தரை- பூமி . 
வசதி - வீடு , 2. நல்லிடம் , 3 மருத வசுமதி 
நிலத்தூர். 

வசுநாள்- அவிட்டம் , 
வசந்தகாலம் -சித்திரைவைகாசிமாதம் . வசுவசி. சாதிபத்திரி , 
வசந்த தூதம் - குயில் , 2. மாமரம் . வசூரி - ஓர் நோய் . 
வசந்தபைரவி - ஓரிராகம் . 

வசை குற்றம் , 2. இகழ்ச்சிச்சொல் : 
வசந்த மண்டபம் - இளைப்பாறு மண்ட வசைக்க - ( வி ) வளைக்க , 2 . 

, சூழ . 
பம் . 

வசைய- ( வி ) வளைய , 2. சூழப்பட , 
வசந்தம் - இளவேனில் , 2. இந்திரன் வச்சகம் - மலைமல்லிகைச்செடி. 
மாளிகை , 3. தென்றற்காற்று , 4. வச்சி - காயாமரம் . 
வாசனை . 

வச்சிரதந்தி - ஓர் புழு . 
வசந்தன் - மன்மதன் , 2. தென்றற் வச்சிரதரன் - இந்திரன் . 
காற்று , 

வச்சிரபாணி - இந்திரன் . 
வசந்திகை- தேமல் , 

வச்சிரம் - வயிரம் , 2. குலிசம் , 3. சது 
வசம் - கீழ்ப்படிதல் , 2. கைவசம் , 3 . ரக்கள்ளிமரம் , 4. வச்சிரப்பசை, 5 . 
நிலைவரம் , 4. ஒழுங்கு , 5. ஆட்சி 

மரவயிரம் , 6. எட்பூ . 
வசம்பு - ஓர் மருந்து , 

வச்சிரவல்லி - பிரண்டைக்கொடி , 
வசவல 

வச்சிரன் - இந்திரன் . 
பசலை ; அது , ஒர் கொடி , 
வசள- 

வச்சிராங்கம் -- சதுரக்கள்ளிமரம் . 
வசவி- துட்டை , 

வச்சிராயுதம் - குலிசம், 
வசவு - இழிவுரை. 

வச்சிராவர்த்தம் - ஸ்ரீராமன்வில் . 
வசனம் சொல் , 2. வாக்கியம் , 3. வாச வச்சிரி - இந்திரன் . 
கம் , 4. பழமொழி . 

வச்சையம் - கலைமான் , 

வக்ஷஸ்தலம் - மார்பு . 
வசநாலி 

வஞ்சகம் - வஞ்சம் . 
வசனிக்க ( வி ) சொல்ல . 

வஞ்சம் - கபடம் , 2. கொடுமை , 3 . 
வசி - கூர்மை , 2. கழுமுள் , 3. சூலம் ,, பொய் , 4. வாள் , 5. சிறுமை , 
4. வாள் , 5. தழும்பு . 

வஞ்சவம் - பாம்பு . 
வசி - வசியம் . 

வஞ்சனம் - வஞ்சகம் , 2. ஓர் மீன் . 
வசிகரம் - வசியம் , 2. சீந்திற்கொடி, வஞ்சனி - இடாகினி , 2. வஞ்சப்பெண் . 
வசிதரிக்க 

. 

வஞ்சனை - வஞ்சம் , 2. தெய்வப்பெண் , 
வசீகரிக்க 

3. பொய் . 
வசிக்க ( வி ) தங்க , 2. வசியஞ்செய்ய , வஞ்சி - ஓர் கொடி , 2. ஓர் பா , 3. சீந் 
3 ; வசனிக்க . 

திற்கொடி , 4 , பெண் , 5. பகைவர் 
வசிட்டர் - ஒர்முரி; இவர் பிரமாவின் மேற்செல்லல் , 6. மருதயாழ்த்திறத்தி 
மாநசபுத்திரரு ளொருவர் . 

னொன்று , 7. -பகைவர்மேற் செல்று 
வசியம் - கைவசம் , 2. கிராம்பு . வோரணியுமாலை , 8. கருவூர். 
வசிவு - வளைவு . : 

வஞ்சிக்க- ( வி ) வஞ்சனை செய்ய . 
வசீகரம் - வசப்படுத்தல் . 

வஞ்சிரம்ஓர் மீன் , 


வசனாலி - வச்சநாபி , ( நஞ்சு .) 


. 


407 


| 


கா 


ஊர் . 


} 


கூடை . 


வஞ்சிவேந்தன் - சேரன் . 

வடை - ஓரப்பவருக்கம் . 
வஞ்சினம் சபதம் . 

வட்கல் வெட்கம் , 2. ஒளிமழுங்கல் , 
வஞ்சுளம் - அசோகமரம் , 2. வேங்கை வட்கார் - பகைவர் . 
மரம் . 

வட்டகை - பலவூர் சூழந்த வட்டம் , 2 : 
வடகம் - தோல் , 2. போர்வை , 3. வற்ற சிறுகிண்ணம் . 

லாகிய ஒருவித உணவுப்பண்டம் , வட்டணம் - பரிசை . 
வடகலை - கிரந்த நூல்கள் . 

வட்டணிக்க ( வி ) வட்டமாக்க 
வடகாற்று - வாடை . 

வட்டணை - தாளம் , 2. வட்டம் . 
வடகிரி- மாமேரு . 

வட்டத்திரி - நெருப்புவைக்குந்திரி , 2 . 
வடமர் - வடவர் , பிராமணருள் ஒரு பாதிடுதக்கை . 
வகுப்பினர் ; இவர் வடக்கிருந்து வட்டத்திருப்பி - ஆடுதின்னாப்பாளை . 
தென்னாட்டுக்கு வந்தவர் . 

வட்டம் - சக்கரம் , 2. பரிவேடம் , 3 . 
வடமலை - திருப்பதி , 2. மகாமேரு . திரிகை , 4. கேடகம் , 5. கைம்மணி , 
வடமீன் - அருந்ததி . 

6. குளம் , 7. கொள்கலம் , 8. நீர்ச் 
வடம் - ஆலமரம் , 2. ஒழுங்கு , 3 கயி சால் , 9. பீடம் , 10. வளைதடி , 11 . 
று , 4. வின்னாணி , 5. பூவரும்பு , 6 . சீலை , 12 தாழ்வு . 

வட்டரவு - வட்டவடிவு . 
வடலி - இளம்பனைமரம் . 

வட்டாடல்- ( தொ . பெ ) சூதாடல் . 
வடவனல் ஊழித்தீ ; இது வட்டாரம் - சுற்றுப்புறம் , 2. வீடு , 3 . 
வடவாக்கினி - கற்பாந்த காலத்தில் தானியக்களஞ்சியம் . 
வடவாநலம்- உலகையழிக்குந்தீ . வட்டி - முதலினூதியம் , 2. பலகறை , 3 . 
வடவை - பெண்குதிரை , 2. ஊழிததீ ,, 

3. எருமை , 4. பெண்யானை . வட்டிகை - கூடை , 2. கைம்மணி , 8 . 
வடாது - வடக்கு , 2. வடக்குள்ளது . சித்திரம் , 4. நால்வகைச் சாந்தி 
வடி - கள் , 2. கூர்மை , 3. மாவடு . னொன்று . 
வடிகட்டுதல் - ( தொ பெ ) வடித்தெடுத் வட்டிக்க - ( வி ) வட்டமாக , 2 . ஆனை 
தல் . 

யிட , 3. தாளம் போட , 4. பந்தி பரி 
வடிகயிறு - குதிரை வாய்க்கயிறு . மாற , 5. கடிய . 
வடிக்க- ( வி ) வடியச் செய்ய , 2. பிழிய , வட்டில் - கிண்ணம் , 2. புட்டில் , 3 . 
3. தைலமிறக்க , 4. வடித்திறுக்க, 5 கூடை , 4. வழி , 
கூராக்க , 6. வசமாக்க . 

வட்டு - சூதாடுகருவி , 2. திரட்சி , 3. நீர் 
வடிக்கதிர் - நூல் முறுக்குமோர் கருவி வீசுகருவிகளினொன்று , 4. கறிமுள் 
வடிப்பம் - அழகு , 2. செப்பம் . 

ளிச்செடி . 
வடிம்பு - நுதி , 2. விளிம்பு . 

வட்டுடை - முழந்தாளளவாக வீரரும் 
வடிம்புக்கழி - குறுக்குவிட்டம் . க்குமோருடை விசேடம் . 
வடிவம் உருவம் , 2. உடம்பு . வட்டுவப்பை - கள்ளப்பை . 
வடிவு- அல்குல் , 2. அழகு , 3. உடம்பு . வட்டுவம் - ஓர்வகை வெற்றிலைப்பை . 
வடு - பிஞ்சு , 2. தழும்பு , 3. குற்றம் , 4. வட்டெலி - ஓரெலி. 
மச்சம் , 5. செம்பு , 6. மருதயாழ்த் வட்டை - வழி , 2. புலியினதுடல்வரி 
திறம் , 7. வண்டு , 

வட்புலி - சிங்கம் . 
வடுகன் - வைரவன் . 

வணக்க ( வி ) கீழ்ப்படுத்த , 2. வகாக்கி 
வதே - ஓர் பாஷை , 2. இந்தளராகம் . வணக்கம் தொழுகை. 
வக்ேக ( பி ) பிஞ்சுவிட, 

வணங்க - ( வி ) தொழ , 3. பணிய, 
வவேரி வண்டு , 

வகாய , 


வதானி 


408 


வயக் 


வது பெண். 


s 


வணர் - வனவு. 

வதி - சேறு , 2. வழி . 
வணிகம் வியாபாரம் . 

வதிட்டன் - வசிட்டன் , 
வணிகன் --வியாபாரி , 2. வைசியன் . வதிய- ( வி ) தங்க . 
வணிச்சியம்வர்த்தகம் . 

வதிரன்- செவிடன் , 
வணிதம் - செப்பம் . 

வதில் 
பதில் . 
வண்களமர் - சூத்திரர் , 2. வேளாளர் . 
வண்சிறை- மதில் . 

வதுவர் - குதிரைப்பாகர் , 2. யானைப்பா 
வண்டர் - கடிகைமாக்கள் , 2. திண்ணி கர் . 
யார் , 3. துட்டர் . 

வதுவை - கலியாணம் , 2. வாசனை . 
வண்டல் - அடிமண்டி , 2. மகளிர் விளை வதை - கொலை , 2. தேன்வதை . 
பாட்டு , 

வதைக்க- ( வி ) கொல்ல , 2. துன்புறுத்த 
வண்டன் -திண்ணியன் , 3. துட்டன் . வத்தகம் 

வியாபாரம் . 
வண்டானம் -- நாரை . 

வர்த்தகம்- 
வண்டி - பண்டி , 

வத்தங்கி - ஓர் மரம் . 
வண்டு - சுரும்பு , 2. அம்பு , 3. குற்றம் , வத்தமானம் - வர்த்தமானம் , நிகழ்கா 

4. கைவளை , 5. சங்கு , 6. பூசநாள் , லம் . 
வண்டுறை எழுத்தில்லாவோசை . வத்தவன - பெருகுகை , 
வண்டை - ஓர் செடி . 

வத்தாக்கு - கொம்மட்டிக்கொடி 
வண்டோதரி பஞ்சகன்னிகைகளி வத்தித்தல் - ( தொ . பெ ) பெருகல் . 
லொருத்தி ; அவள் இராவணன் பெண் வத்திரம் - முகம் , 2. ஆடை . 
சாதி . 

வத்து பொருள் . 
வண்ணக்குழிப்பு - சந்தக்குழிப்பு . ( ஒ வந்தனம் - 

வணக்கம் . 
ரோசை .) 

வந்தனை - 
வண்ணம் - இராகம் , 2. குணம் , 3. சந் வந்தி- மலடி , 2. முரண்டு. 
தம் ; இது பலவகைப்படும் , 4. சர்ந் வந்திகள் - புகழ்வோர் , 2. மங்கலப்பா 
இப்பொது , 5. நிறம் , 6. அழகு , 7 . டகர் , 3. கவிஞர் , 
நன்மை , 8. வடிவு . 

வந்தித்தல் - ( தொ . பெ ) வணங்கல் . 
வண்ணாத்தி - பூநீறு , 2. வண்ணான் வந்தியை - 

மலடி . 
மணைவி . 

வந்தை - 
வண்ணான் - ஏகாலி . 

வந்து காற்று . 
வண்ணித்தல் - ( தொ.பெ ) வர்ணித்தல் . வந்தை - பெருமை . 
வண்மை ஈகை , 2. குணம் , 3.அழகு , வபனம் - சுக்கிலம் , 2. முண்டிதம் . 

4. புகழ் , 5. உண்மை , 6. வளமை . வபு - உடல் 
வதக்க - ( வி ) வாட்ட . 

வமனம் - சாத்திபண்ணுகை . 
வதக்கம் வாட்டம் . 

வமிசம் - 

சந்ததி , 
வதக்குவதக்கென - வேவாதிருக்க . வம்சம் - 
வதங்க- ( வி ) வாட் 

வம்பலர்- புதியோர் , 2. அம்லோர் . 
தந்தி - பேச்சு . 

வம்பல் திசை . 
வதம் கொலை . 

வம்பு - தீச்சொல் , 2. தீச்செயல் , 8 . 
வதிரி இலந்தைமரம் . 

கம்பு , 4. கச்சு , 5. நிலையின்மை , 6 . 
* வதவல் வாடினது .. 

புதுமை , 7. மிடா, 3. வாசன் , 9 . 
வதனம் முகம் ,. 

சண்டை 
வதரனியன் - வரையாது கொடுப்போ வயக்குதல் ( தொ.பெ ) வைங்கள் செய் 


1 


வயிர் 


409 


வாதி 


வயங்க- (வி ) ஒளிசெய்ய , 2. நடத்த வயிறு - உதரம் , 2. கருப்பப்பை . 
வயசு - . 

வயிறுகழிதல் - ( தொ . பெ ) பேரியா 
வயது 

தல் . 
வயணம் - வகை . 

வயிற்றுக்கடுப்பு - ஓர் நோய் . 
வயந்தம் - வசந்தம் . 

வயிற்றுக்கழிச்சல் - வயிற்றுப்போக்கு . 
வயப்புலி- சிங்கம் . 

வயிற்றுக்கொதி - பசி . 
வயப்போத்து-3 

வயிற்றுப்பொருமல் - வயிறூதல் . 
வயமா - சிங்கம் , 2. புலி , 8. யானை . வயிற்றுளைவு - ஓர் நோய் . 
வயம்வலி , 2. வெற்றி , 3. குதிரை , 4. வயிற்றெரிச்சல் - பொறாமை . 

வயினதேயன் - கருடன் . 
வயம் வசம், 2. பறவை . 

வயினம் - பறவை . 
வயல் கழனி , 2. மருதநிலம் , 3. வெளி வயின் - இடம் , 2. வயிறு , 3. வீடு , 4 . 
வயவன் - வலியன் , 2. வீரன் . 

ஏழனுருபு . 
வயவு- ஆசை, 2. வேட்கைநோய் , 

வயோதிகம் - முதுமை . - 
வயவை - வழி , 

வர - ( வி ) நடக்க , 2. சம்பவிக்க , 8 . 
வயளை - வயலை , ( ஓர் கொடி .) 

தோன்ற . 
வேட்கைநோய் , 2. வருத் வரகு - ஒரு தானியம் . 
வயாவு தம் , 3. கருப்பம் , 4. வரட்சி -வரளுதல் , சி - தொழிற்பெயர் 
ஆசை . 

விகுதி . 
வயானம் - பறவை. 

வரதை - கன்னி , 2. வரந்தருபவள் . 
வயிக்கிராந்தம் - குமுதபாஷாணம் . வரத்து - வருகை. 
வயிடுரியம்- நவமணியினொன்று . 

வரநதி - கங்கை . 
வைடூரியம்- 

வரப்பு - வயல்வரம்பு , 2. எல்லை . 
வயித்தியம்- 

வரப்புள் - வயல் . 
- 

வரம் - தேவ ஈகை . 

தேவ ஈகை . அது , வேண்டும் 
வயிந்தவம் - வைந்தவம் : அது சுத்த பொருள் , 2. மஞ்சள் , 3. மேன்மை , 

4. நவநிதியிலொன்று . 
வயிரம் - மரவயிரம் , 2. வச்சிரமணி , 3. வரம்பிகத்தல் ( தொ.பெ ) அளவுகடத் 
வச்சிராயுதம் , 4. சலஞ்சாதிப்பு , 5 . தல் . 
சினம் , 6. தண்டாயுதம் , 7. கூர்மை , வரம்பு - எல்லை , 2. அணை , 8. வழி , 4 . 
8. திருவோணம் . 

ஒழுங்கு , 
வயிரவம் - பயம் , 2. பைரவம் , ( உட் வரம்புகட்தேல் - ( தொ . பெ ) அணை 
சமய மாறினொன்று .) 

கட்டுதல் , 2 : எல்லை கட்டுதல் . 
வயிரவி - துர்க்கை , 2.ஓரிராகம் . வரர் - தேவர் . 
வயிராகம் - வைராக்கியம் . 

வரலாறு - சங்கதி , 2. மூலம் . 
வயிராக்கியம்- ) இச்சையின்மை . 

வரவை - வயலினுட்சதூரம் . 
வைராக்கியம் - 

வரன் - கணவன் , 2. சீவன்முத்தர்களி 
வயிராவி - ஓர் வைரவசமயவேடத்தன். லொருவன் . 

வரன்முறை - வரலாறு 

வரன்ற ( வி ) கொழிக்க. 
வயிரிக்க- ( வி ) கடினப்பட , 

வராகம் - பன்றி , 2. பதினெண் புராணம் 
வயிரியம் மயிர்ச்சிலை 

தொன்று . 
வயிரியர் - கூத்தர் , 2. பாணர் , வராகி - சத்தமாதருள் ஒருத்தி , 2. சிற் 
வயிர் - வாரிெேகாம்பு , 

றரத்தை , (ஒரு மருந்து .) 


மாயை . 


வயிரி சக்கரு, 2 வல்லும் 


வருண 


410 


வர்த் 


வருத்தகம் வியாபாரம். 


விறை . 


வராங்கம் - தலை . 

வருணனை தோத்திரம் , 3. சிறப்பித் 
வராடகம் - தாமரைக்காய் , 2. பலகறை தல் . 
வராடம் - பலகறை . 

வருணன் - துவாதசாதித்தரிலொருவன் 
வராடி - பலகறை , 2. முதுகு வற்சீஃ . 2. மேற்றிசைப்பாலன் , 
வராட்டி - எருவறட்டி . 

வருணிக்க - ( வி ) சிறப்பிக்க , 2 , உள 
வராலி - பிரமிப்பூண்டு. 

மிக்க . 
வரால் ஓர் மீன் . 

வருத்த - ( வி ) துன்புறுத்த , 2. வரும்படி 
வராளம் - பாம்பு . 

செய்ய . 
வராளி ஓரிராகம் . 
வரி வரை , 2. சங்குவரி , 3. குடியிறை , வர்த்தகம் 
4. எழுத்து , 5. கல்வரி , 6. தேமல் , வருத்தம் - துன்பம் , 2 , தொந்தரை 
7. நீளம் , 8. நெல் , 9. வண்டு , 10 , வருத்தவன 
வழி , 11. இசைப்பாட்டு , 12. விர வர்த்தனை- வருமானம். 

வருத்து வரவு . 
வரிக்க- ( வி ) கட்ட , 2. பூச .. 

வருந்த - ( வி ) துன்புற , 2. முயல , 3 , 
வரிக்கடை - வண்டு, 

கெஞ்ச . 
வரிசை - ஒழுங்கு , 2. முறைமை , 3. வருபிறப்பு - மறுபிறப்பு . 
வெகுமானம் , 4. நற்சீர் . 

வருபுனல் - யாறு , 
வரியரிசி சீரகம் . 

வருமம் - வர்மம் . 
வரியாத்துக்கிழங்கு - ஓர் கிழங்கு . 

வருவாய் - வரும்படி . 
வரியான் - சீவன் முத்தர்களிலொருவன் . வருவிக்க- ( வி ) வரச்செய்ய 
வருகை - வரவு . 

வருதம் - தேரைப்பாதுகாக்கும் புலித் 
வருக்கம் - வருப்பு , 2. கூட்டம் , 3 . தோன் முதலியன , 2. இருப்பிடம் , 
வர்க்கம்- ) அத்தியாயம் , 4 ஒழுங்கு . 

3. கவசம் . 
- 

வருதினி - படை , 2. ஓர் தெய்வப்பெண் . 
- கஞ்சி . 

அளவு , 2 மலை , 3. கரை , 
வருக்கை 

சிறுவரம்பு , 5. விரலிறை , 6. மூங் 
வர்க்கை ஒழுங்கு , 2. பலாமரம் 

கில் , 7. வரி , 8. விவாகம் . 
வருச்சிக்க - 
( வி ) நீக்க . 

வரைப்பு - எல்லை , 2 மதில் . 
வர்ச்சிக்க 

வரைய - ( வி ) எழுத , 2. கொள்ள , 3 . 
வருச்சியம் - 
தள்ளப்படுவது . 

சித்திரமெழுத , 4. மாற்ற , 5. விவா 
வர்ச்சியம்- 

கஞ்செய்ய . 
வருட - ( வி ) தடவ . 

வரையறவு- எல்லை , 2. திட்டம் , 3 . 

. 
- 

வரையறை 

மட்டான செலவு . 
. 

வரையறுக்க - ( வி ) மதிக்க , 2. எல்லைப் 
வருஷிக்க - 

படுத்த , 3. வளைக்க , 
சொரிய , 
வருடிக்க 

வர்க்கம் - வருக்கம் . 
வருடை - எண்காற்புள் , 2. மேடவி வர்ச்சிக்க 
ராசி , 3. வரையாடு , 

வி 
வருட்ட - ( வி ) வற்புறுத்த . 

வர்ச்சியம் - வருச்சியம் . 
வருட்டம் வேப்பமரம் , 

வர்ணம் - குங்குமம் . 
வருணம் - நிறம் , 2. எழுத்து , 8. சாதி , வர்த்தமானம் - நிகழ்காலம் , 2. மிக 
4. இசைக்கவி , 5. நீர் . 

ழ்வு , 3. சங்கரி 

வருத்தமானம் 
வருணனாள் - தயநாள் . 


வரை 


ஒழுங்கு, 


வருச்சிக்க. ( வ) கள்ள . 


வகை 


411 


வல்ல 


வர்த்தனம் 

வலன் - வல்லவன் , 2. ஓரசுரன் , 3 . 
வருத்தனம் - பெருகுகை. 

வலிமை , 4. வெற்றி . 
வத்தனம் 

வலாட்டிகன் - தத்துவசாலி . 
வர்த்தனை 

வலாரி - இந்திரன் , 
வருத்தவன - வரவேண்டியது . வலாற்காரம் - வலோற்காரம் . 
வத்தவன 

வலி - வன்மை , 2. நறுவிலி மரம் , 3. பற் 
வர்த்தி - வத்தி , +2 , , இரத்தினங்களின் றிரும்பு , 4. நோய் , 5. ஓரலங்காரம் . 
கீழ்ப்பதிக்குந்தகடு . 

அது , தொகைச்சொற்றொடர்புண்டா 
வர்த்திக்க 

கத் தொடுப்பது . 
வருத்திக்க - ( வி ) அதிகரிக்க . வலிச்சல் - வரிச்சு , 2. பனையின் கடுங் 
வத்திக்க 

காய் . 
வர்த்துலம் - 

வலிது - வலியது . 
வருத்துலம் - வட்ட வடிவு . வலித்தல் - ( தொ.பெ ) ஏங்கல் , 2 . 
வத்துலம்- 

உடன்படல் , 3. இழுத்தல் , 4. கடி 
வர்மம் 

னமாய் வாங்கல் , 5. தோணிதூண் 
வன்மம் 
வருமம்- 

டல் , 6. மரக்கலப்பாயுயர்த்தல் , 7 . 
வர்மிக்க- ( வி ) சலஞ்சாதிக்க, 

வளைத்தல் , 8. நினைத்தல் . 
வலக்க -- ( வி ) பலக்க , 2. வளைக்க , 3. வலிமை - வன்மை , 2. பலவந்தம் . 
சொல்ல . 

வலியன் - வலிமையுடையான் , 2. கரிக் 
வலக்காரம் - பொய் . 

குருவி , 
வலங்கம் - பாரிசமுசாரம் . 

வலு - பலம் , 2. பற்று . 
வலங்காரம் - மேளத்தின் பசையிட்ட வலுக்க- ( வி ) பலக்க, 
புறம் . 

வலை - மீன் முதலிய பிடிக்குங் கயிறு 
வலங்கை - வலக்கை , 2. வலப்புறம் . வலைஞர் - நெய்தநிலமாக்கள் . 
வலங்கொள்ளல் - ( தொ . பெ ) வலம் வலையம் - வலயம் . 

வருதல் , 2. வெற்றியடைதல் . வலையர் - வலைஞர் . 
வலசாரி - வலமாய்ச் சுற்றிப் போதல் , வலோத்காரம் - பலோத்காரம் . 
வலஞ்சுழி - திருவலஞ்சுழி யென்னுஞ் வல் - வல்லமை , 2. சீக்கிரம் , 3. மேடு , 
சிவதலம் , இது , சுவாமி மலைக்குச் சமி 4. சூதாடு கருவி . 
பமாயுள்ளது . 

வல்கிதம் - குதிரை யிருகாற்றூக்கி யாடி 
வலத்தல் - ( தொ . பெ ) சொல்லல் , 2 . 

வருநடை 
சூழ்தல் , 3. கட்டுதல் .. 

வல்சி உண்டல் , 2. சோறு , 3. அரிசி . 
வலந்தம் - வசனம் , 2. வளைவு . 

வல்லகி - வீணை . 
வலம் - இடம் , 2. மேல் , 8. வலப்பக் வல்லபம் - வல்லமை . 
கம் , 4. ஏழனுருபு , 5. வெற்றி , 6. வல்லபன் வல்லோன் . 
வலி , 7. சேனை . 

வல்லபை 

பிரியநாயகி , 2. ஓரசுர 
வலம்புரி - வலம்புரிச்சங்கு , 2 , நந்தியா மாது , 3. எசமாட்டி , 
வட்டம் , ( ஒரு பூச்செடி .) 

வல்லமை - வல்லபம் . 
வலயம் - அஸ்தகடகம் , 2. சுற்று , 3. வல்லம் - ஓர் ஊர் , 2. வாழை . 

வட்டம் , 4. கடல் , 5. குளம் . வல்லரி - கொடி , 2. பூங்கொத்து , , 3 . 
வலவன் சமர்த்தன் , 2. தேர்ப்பாகன் , தளிர் . 

8. வெற்றியாளன் , 4. மகாவிஷ்ணு . வல்லவன் - இடையன் , 2. சமையற் 
வலவைட்இடாகினி, 2. காளி, 8 , வல் காரன் , 3. கணவன் , 4. வல்லான் , 
லவள் , 4. காளியேவற்பெண் , வல்லவி - நாயகி , 2 அல்லமையாள் , 


1 


வழுவு தப்பு , 2. கேடு , 3. சொற்குற் 
வழாறு 412 

வழுவு 
வல்லாரை - ஓர் பூடு , 2. கேட்டை வழி ஏழனுருபு , 2. ஒழுக்கம் , 8. வழி 
காள் , 

பாடு , 4. இடம் , 5. மரபு , 6. திரட்சி , 
வல்லாளன் - வன்மையுள்ளவன் . 

7. பழமை , 8. மகன் , 9. மார்க்கம் . 
வல்லி - படர்கொடி , 2. பெண் , 8. வழிக்கொள்ளுதல் - ( தொ.பெ ) பிர 

அளவு , 4. இடைச்சேரி , 5. கால் யாணஞ்செய்தல் . 
விலங்கு , 6. நீங்கல் , 7. பிரிதல் , 8. வழிச்செலவு - பயணச்செலவு , 2. பய 
உபநிடத முப்பத்திரண்டினொன்று . ணம் . 
வல்லிகம் - மிளகு , 2. கொடி . வழிதல் ( தொ.பெ ) வடிதல் . 
வல்லிகை வீணை , 2. காதணி . வழித்தல் - ( தொ.பெ ) வழிக்குதல் . 
வல்லிசாதகம் - கற்பகத்திற்படர்கொடி . வழித்தெய்வம் - மரபிற்குரிய தெய்வம் . 
வல்லியம் - இடையரூர் , 2 , மஞ்சள், வழித்தோன்றல் - மகன் , 
3. புலி . 

வழிநடை - பிரயாணம் . 
வல்லுநர் - வல்லார் . 

வழிநாள் - பின்னை நாள் . 
வல்லுரம் - காடு , 2. தனிமை , 3. வயல் , வழிநூல் - நூன்மூன்றனுளொன்று . 
4. புற்றரை , 5. பூங்கொத்து , 6. வழிபட ( வி ) மார்க்கமடைய , 2 . 
மணல் , 7. வனாந்தரம். 

வணங்க , 3. இணங்கி நடக்க , 
வல்லுவம் - அடைப்பை . 

வழிபாடு - ஆராதனை , 2. வணக்கம் , 3 . 
வல்லுளி - பன்றி . 

கோட்பாடு , 4. வழக்கம் . 
வல்லூகம் - ஆண்குரங்கு , 2 , கரடி . வழிபார்க்க - ( வி ) எதிர்பார்க்க 
வல்லூரம் - பாழ்நிலம் 

வழியுரைப்போர் - தூதர். 
வல்லூறு - இராசாளி ; இது பஞ்சபட்சி வழிவகை- உபாயம் . 
யினுளொன்று , 

வழிவழி - மேன்மேலும் 
வல்லை - ஓர் நோய் , 2.கடுப்பு , 3. கால வழிவிடுதல் - ( தொ.பெ ) பயணமனுப் 
விரைவு , 4. குறுங்காடு , 5. பெருங் 

புதல் . 

, 
வலிமை , 
வல்லையம் - ஓர் ஆயுதம் , 

வழக்க - ( வி ) சறுக்க , 2. அசைய , 3 . 
வவ்வ- ( வி ) வார . 

மறக்க . 
வவ்வாலோட்டி - ஓர் முட்செடி , வழக்கு - தவறு , 2. மறதி , 3. நிணம் . 
வவ்வால் - வௌவால் , 

வழக்கை தேங்காய் வழுக்கை , இளங் 
வழக்கம் - தொன்றுதொட்டு நடைபெறு காயென்பதாம் . 
தல் . 

வழுக்கைத்தலை மொட்டந்தலை. 
வழக்கு - வழக்கம் , 2. நியாயம் பேசு வழுதலை - வழுதுணை . 
தல் , 

வழதி - பாண்டியன் . 
வழங்க - ( வி ) வழக்கமாக , 2. செல்ல , வழது - பொய் , 2. வைக்கோல் , 
8. உலாவ , 4 , ஈய , 5. சொல்ல , 6. வழதுவண - கத்தரிச்செடி . 
நடத்த . 

வழுத்த ( வி ) துதிக்க . 
வழலிக்கை - இடாப்பு . 

வழந்தல்- ( தொ . பெ ) காய்ப்பேறல் . 
வழலை - வழலைப்பாம்பு , 2. கோழை , வழம்பு - நிணம் , 2. அழுக்கு, 8. வழு 

3. சவுக்காரம் , 4. வழயைப்பு . வழுத்தலாகிய அழுக்கு. 
வழவழக்க- ( பி ) அலப்ப . 

வழவல் ( தொ.பெ ) ஈழுவுதல் , 2. தவறு 
வழாநிலை - நின்பாலிடங்கால முத 

தல் , 
வியூ வழுவாது வழங்குவது . வழவாமை தவமுமை , 
பழாறு நிறைய கல் , 

வழவு தவறு , 


வளைவு 


413 


வற்க 


நன்மை . 


வரையாது 


வள்ளுரம் 


வழவை - யானை . 

வள் - காது , 2. கூர்மை , 3. நெருக்கம் , 
வழை - சுரபுன்னைமரம் . 

4 , வலி , 5. வளம் , 6. வார் , 7 . 

வாளு 
வளப்பம் - செழிப்பு , 2. மாட்சிமை , 3 . 

றை, 8. வாள் . 

வள்ளம் - ஒருவகைச் சிறு தோணி , 2 . 
வளமை - கொழுப்பு , 2. மாட்சிமை , 3 . வட்டில் , 3. மரக்கால் , 
செல்வப்பொலிவு . 

வள்ளல் - வரையாது கொடுப்போன் , 
வளமையர் - பூலவசியர் , 2. மாட்சிமை 2. வள்ளிக்கீரை . 
யுள்ளோர் . 

வள்ளன்மை - வள்ளற்றன்மை . 
வளம் - செழிப்பு , 2. பக்கம் , 3. வழி . வள்ளி - ஓர் கொடி , 2. படர்கொடி , 3 . 
4. அழகு , 5. மாட்சிமை , 6. வலி , 

, 

பிரப்பங் ? கடகம் , 4. ஆபரணம் , 5 . 
7. வருவாய் , 8. பலபண்டம் . 

ஓர் கூத்து , 6. கைவளை , 7. சுப்பிர 
வளயம் - வளையம் . 

மணியர்தேவி . 
வளர ( வி ) விர்த்தியாக , 2. நித்திரை வள்ளிசு - நேர்த்தி 
கொள்ள . 

வள்ளிமணாளன் - முருகன் . 
வளர்த்த - ( வி ) கிடத்த , 2. அதிகரிக்கச் வள்ளியம் - ஊதுகுழல் , 2. மரக்கலம் , 
செய்ய . 

3. மெழுகு , 4. மிளகு . 
வளர்த்தி - வளர்ச்சி . 

வள்ளியோர் 

கொடுப் 
வளவளப்பு - பயனின்றிப் பிதற்றல் . போர் . 
வளவன் - சோழன் . 

வள்ளுவன் - வருங்காரியஞ் 

வருங்காரியஞ் சொல் 
வளவி - வீட்டிறப்பு . 

வோன் . 
வளவு- வீடு , 2. கொல்லை 

சூட்டிறைச்சி , 2. ஆட்டி 
வளன் - வளம் . 

பைச்சி , 3. ஆவினிறைச்சி , 4. புலால் 
வளாகம் - இடம் , 2. வளைத்தல் , 3. வள்வள - ஒர் கொடி , 2. உலக்கைப் 
தினைப்புனம் . 

பாட்டு , 
வளார் இளங்கொம்பு . 

வறக்க- ( வி ) காய , 2. குறைய .. 
வளாவ - ( வி ) கலக்க , 2 வளைக்க . வறக்காலன் - துடைகாலன் . 
வளி -- சுழல்காற்று , 2. வாயு , 3. ஓதம் . வறடு - வறண்டது , 2. மலடு . 
வளுந்தல் - ( தொ . பெ ) தோல் வெளவு வறட்சுண்டி - ஆடுதின்னாப்பாளை . 
தல் . 

வறண்டி - குப்பை முதலிய வாருங் 
வவள - நுழைவளை , 2. கங்கணம் , 3. கை கருவி . 

வளை , 4. சங்கு , 5. சக்கரம் , 6. சிறு வறள்- ( வி ) வறக்க . 
உத்திரம் . 

வறிஞர் - 
வளைக்க - ( வி ) மடக்க , 2. கட்ட , 3. வறிநோர்- தரித்திரர். 

தடுக்க , 4. வார , 5. சுற்றிக்கோல . வறியோர் 
வவளதடி - ஓராயுதம் . 

வறிது - குறைவு , 2. பயனின்மை , 3 .. 
வளைப்பு - வளைவு , 2. உழவுசால் . 

சிறுமை. 
வவளய- (வி ) கூன , 2. மடங்க , 3. கோல . வறுத்தல்- ( தொ. பெ ) வறட்டல் . 
வவளயம் - கைவளை , 2 , எல்லை , 3. வறுமை - தரித்திரம் . 
குளம் , 4. வட்டம் , 5. தாமரையுட் வறை துவட்டற்கறி . 
சுருள் . 

வறையல் பிண்ணாக்கு , 2. துவட்டம் 
வளையல் - கண்ணாடிக்கரு, 2. கைவளை கறி . 
வளையாபதி - ஓர் காவியம் . இது , ஐந்து வற்கம் -- குதிரைவாயின் வடம் , 2. மரப் 
காப்பியங்களிலொன்று . 

பட்டை , 8. கஞ்சி . 
வவளவு வட்டம் , 2. வரைதல் , வற்கரி - காகம் , 2 , குதிரைக்கயிறு , 


வன்பா 


வாகை 


பசு . 


வேண்ட . 


வற்கலை - மரவுரி . 

வன்பு - வன்மை , 
வற்காலி - வெள்ளாடு , 

வன்பொறை பெரும்பாரம் . 
வற்கித்தல் - ( தொ . பெ ) ஒர் தொகை வன்மம் - வைராக்கியமனங்கொள்ளல் . 

யை யத்தொகையாற் பெருக்கல் . வன்மரம்- அகக்காழுள்ள மரம் , 
வற்கு - கஞ்சி , 2. ஆடு . 

வன்மீகம் - புற்று . 
வற்சதரம் - இளங்கன்று . 

வன்மீன் - முதலை . 
வற்சநாபி - ஓர் மருந்து , 

வன்மை- கடினம் . இது , எண்வகை 
வற்சம் - மாட்டின்கன்று , 2. ஓா தேயம் , 

, யூற்றினொன்று , 2. வலிமை . 
3. மார்பு . 

வன்மொழி - உறுதிப்பேச்சு , 2. கடுஞ் 
வற்சரம் வருடம் . 

சொல் . 
வற்சலம் - தயை , 2. கன்றுக் கிரங்கும் வன்னம் - எழுத்து , 2. தங்கம் , 3 . 

நிறம் 
வற்சை குழந்தை , 2. மலட்டுப்பசு . வன்னி - நெருப்பு , 2. வன்னிமரம் , 3 . 
வற்பம் - பஞ்சகாலம் . 

கிளி , 4. பிரமசாரி . 
வற்பு- உறுதி . 

வன்னிகர்ப்பம் - மூங்கில் . 
வற்புறுத்தல் ( தொ . பெ ) உறுதிப்படுத் வன்னிகர்ப்பன் - முருகன் . 
தல் . 

வன்னிக்க ( வி ) சிறப்பிக்க, 2 . 
வற்மம் - வன்மம் . 
வற்ற ( வி ) சுவற , 2. வடிய , 3. உலா , வன்னிபோக்கியம் - நெய் . 
4. வாட . 

வன்னிமாரகம் - நீர் , 
வற்றம் - வறட்சி . 

வன்னிமித்திரன் - காற்று . 
வற்று - வடிதல் . 

வன்னியர் - ஓர் சாதியார் . 
வனசஞ்சாரம் - வனவாசம் . 
வனசம் - தாமரை . 

வா 
வனசரம் - மூவகை யானையினொன்று . வாகடம் - வைத்திய சாத்திரம் . 

அது , வனத்திற் பிறந்த யானை . வாகனம் ஏறி நடத்தப்படுபவை . 
வனசரர் - வேடர் . 

வாகன் - அழகன் . 
வனப்பு - அழகு , 2.அலங்காரம் . வாகியம் - வெளி. 
வனமாலி - திருமால் . 

வாகினி - படை , 2. படையிலோர்தொ 
வனம் - காடு , 2. ஊர் சூழ்ந்த சோலை, அது கணக மூன்று கொண் 

3. நீர் , 4. துளசிச்செடி , 5. சுடுகாடு , 
6. வழி , 7. அழகு .. 

வாகீசர் -திருநாவுக்கரசு நாயனார் . 
வனாந்தரம் - நின்மானுஷ்யமான காடு , வாகீசுவரன் 

வாகீசுவரன் - ஆக்கியோன் , 2. பிர 
வனிதை-பெண் , 2. மனைவி . 

மன் . 
வவனய- ( வி ) உருட்படுத்த , 2. அலங் வாகீசுவரி சரஸ்வதி , 
கரிக்க , 

வாகு - அழகு . 
வன் - வலிய , 2. மிகு , 3. கொடிய . 

வாகு - தோள் , 
வன்கண் - கொடும் பார்வை , 2. பொறா வாகுபுரி - பூணூல் . 

மை , 3. கொடுமை , 4. வீரத்தன்மை . வாகுலேயன் - முருகன் . 
வன்கண்ணர் - வைராக்கியர் . 

வாகுவலயம் - தோளணி . 
வன்சொல் -- ஈடுஞ்சொல் , 

வாகை - வாகைமாலை , 2 , அறத்தின் 
வன்பதை - கடும்பகை . 

றுறை , 8. ஈகை , 4. ஒழுக்கம் , 5 . 
வன்பால் குறிஞ்சிநிலம் , 2 , பாலைநிலம் , மிகுதி , 6 , வெற்றி , 7. தவம் , 8 . 
8. மேடு . 

பண்பு . 9. வாகைமரம் . 


கை . 


வாசால 


415 


வாட்ட 


1 


வாக்கி - வாக்கையுடையவன் . 

வாசாலம் - 

. 
- 
3. வசனம் , 4. கணிதத்திலொருவரி . வாசி நிமித்தம் , 2. தன்மை , 3. சௌக் 
வாக்கு - சொல் , 2. விதம் . 

கியம் , 4. அளவு , 5. மிகுதி . 
வாக்குக்கொடுத்தல் ( தொ . பெ ) நிசஞ் வாசி - குதிரை , 2. அம்பு , 3. பறவை , 
சொல்லல் , 

4. இசைப்பாட்டு , 5. அச்சுவினி நட் 
வாக்குச் சகாயம் - சொற்றுணை . 

சத்திரம் , 6. சுவாசம் , 7. வாசஞ்செய் 
வாக்குச்சித்தி- சொற்படி யனுகூலமா 

கிறவன் . 
தல் . 

வாசிகம் - செய்தி . 
வாக்குதல் 

( தொ . பெ ) வார்த்தல் . வாசிகன் - தூதன் . 
வாக்குத்தம்பம் - பேச்சைத் தடைபண் வாசிகை - மாலை, 2. கோத்தமாலை . 
ணல் ; அது , கலைஞான மறுபத்து நான் வாசிக்க - ( வி ) படிக்க , 2. வீணை முத 
கியனான்று . 

லிய வாசிக்க , 3. கற்க . 
வாக்குநாணயம் - பேச்சுறுதி. வாசிட்டம் - இராமருக்கு வசிட்டர் 
வாக்குபதி - வியாழம் . 

சொன்ன நூல் . 
வாக்குமாறுதல் ( தொ.பெ ) பேச்சுத் வாசு - இருவேலி, (வெட்டிவேர் .) 
தவறல் . 

வாசுகி - அட்டநாகத்தொன்று . 
வாக்குமூலம் - சொற்கருத்து . வாசுதேவன் - ஸ்ரீ கிருஷ்ணபகவான் . 
வாக்குவல்லபம் - பேச்சுவல்லபம் . வாசை - ஆடாதோடை , ( ஒரு மருந்துச் 
வாக்குவாதம் - தர்க்கம் . 

செடி .) 
வாங்க- ( வி ) கொள்ள , 2. வளைக்க , 3. வாச்சல்லியம் - தயை . 
வரவழைக்க , 4 , பின்வாங்க . 

வாச்சி- ) 

மரஞ்செதுக்கு மாயுதம . 
வாங்கு - பிச்சுவா , 2 , ஒராசனம் வாய்ச்சி 
வாசகம் - வசனம் . 

வாச்சியம் - வாத்தியம் , 2. வாசகத்தின் 
வாசஸ்தலம் - இருப்பிடம் . 

பொருள் , 3. நிந்தை , 4. வெளிட் 
வாசந்தி - வசந்தமல்லிகைச்செடி. 
வாசபேயம் ஓர் வேள்வி . 

வாச்சியாயன் - களா நூல் செய்த முனி . 
வாசம் - இருப்பிடம் , 2 , ஊர் , 3. பூ வாஞ்சவன 
மணம் , 4. சீலை , 5. அம்பு , 6. புட் வாஞ்சை 
சிறகு , 7. வேகம் , 8. வாக்கு . வாஞ்சிக்க - ( வி ) இச்சிக்க. 
வாசரம் - நாள் . 

( வி ) சோம்ப , 2. இளைக்க , 3 . 
வாசல் வாயில் , 

வதங்க , 
வாசவன் - இந்திரன் . 

வாடகை - குடிக்கூலி. 
வாசற்படி- வாயிற்படி . 

வாடி - அடைப்புள்ளவிடம் , 2. தொட் 
வாசனம் - அறிவு , 2 . ஆடை , 3. குரல் , டால்வாடி , ( ஒரு செடி .) 
4. மணம் , 5. வாசிப்பு . 

வாடிக்கை - வழக்கம் . 
வாசனி - மேற்கட்டி . 

வாடை - வடகாற்று , 2 , வாசனை , 3 . 
வாசனை - மணம் , 2. பழக்கம் . 

வரிசை , 4. தெரு , 5. இடைச்சேரி , 
வாசனைப்பொடி - கந்தபொடி , 

6. வேடர் வீதி . 
வாசா - வாய்விசேஷம் . 

வாட்கை - வாழ்க்கை . 
வாசாகாரம் - அந்தப்புரம் . 

வாட்கோரை - ஒரு புல் , 2. செருந்தி 
வாசாமகோசரம் வாக்குக்கெட்டா மரம் . 

வாட்ட - ( வி ) வதக்க , 2 , துன்புறவி 
வாசாலகன் - வாக்குவல்லவள் . 

க . 


படை . 


ஆசை . 


வாட 


வாதரா 


416 


வாமை 


பாகர் . 


வாட்டம் - சோர்வு , 2. வாடுதல் , 8. வாதராயணன் - வியாசன் . 
1. மெலிவு 

வாதனம் - சீலை . 
வாட்டம் - தெரு, 2. தோட்டம் , 3. வழி . வாதவன - வருத்தம் , 2. தடை , 
வாட்டரவு - சோர்வு , 2. உலர்வு . வாதாயனம் - பலகணி . 
வாட்டி - முறை , 

வாதாவி - ஓரசுரன் . 
வாணகந்தி - அரசமரம் , 2. ஒர் கந்த வாதி - ஏதுவும் மேற்கோளு மெடுத்துக் 
கம் . 

காட்டிப் பிறன்கோளை மறுத்துத் தன் 
வாணம் - அம்பு , 2. மத்தாப்பு முதலிய மத நிறுத்தப்பாடுபவன் , 2. வாதஞ் 
பாணம் . 

செய்பவன் . 
வாணன் - வாழ்நன் , 2. கார்த்திகை நாள் . வாதிக்க ( வி ) உபாதிக்க , 2. தருக்கிக்க 
வாணன் ஓரசுரன் . 

3. பேச . 
வாணாக்கம்பு - சிலம்பக்கோல் . 

வாது-தருக்கம் , 2. சண்டை . 
வாணாத்தண்டம் -வாணாக்கம்பு வாதுகூறல் - ( தொ.பெ ) சபதஞ்சொல் 
வாணாள் - வாழ்நாள் . 

லுதல் . 
வாணி - சொல் , 2. அசமதாகம் , 3. வாதுமை - ஒர் மரம் . 
சரஸ்வதி , 4. ஓர் கூத்து . 

வாதுவர் - குதிரைப்பாகர் , 2. யானைப் 
வாணிகம் வியாபாரம், 2. இலாபம் , 
வாணிகன் - செட்டி , 2. துலாராசி . வாதுளம் - சிவாகம மிருபத்தெட்டி 
வாணி கேள்வன் - பிரமன் . 

னொன்று . 
வாணிச்சி- செட்டிப்பெண் 

வாதை - துன்பம் , 2. வேதனை நோய் . 
வாணிச்சியம் - வாணிகம் . 

வாத்தி - கற்பிப்போன் . 
வாணிதம் - கள் . 

வாத்தியம் - கஞ்சக்கருவி முதலிய வாத் 
வாணிபம் - செட்டு ; அது , வைசியரறு தியங்கள் . 

தொழிலினொன்று . 
வாணியம் - வாணிகம் 

கற்பிப்போன் . 
வாணியன் - சூத்திரன் வைசியப்பெண் வாத்து - ஒா பறவை . 
னைப் புணரப் பிறந்தவன் . 

வாத்து - வீடு . 
வாணுதல் 
பெண் . 

வாந்தி - சத்திபண்ணல் . 
வாதகரப்பன் - ஓர் நோய் 

வாமதேவன் - ஓர் முனிவன் . 
வாதகுன்மம் ஓர் நோய் . 

வாமம் - அழகு , 2 இடப்பக்கம் , 3 . 
வாதசாரதி - அக்கினி. 

ஒளி , 4. ஒர் பாம்பு , 5. குறுமை , 6 , 
வாதத்துவசம் மேகம் . 

செல்வம் , 7. தீமை , 8. ஒரு சமயம் , 

, 
வாதபோதம் - பலாசுமரம் . 

9. தொடை . 
வாதப்பிரமிடமான் . 

வாமலூரம் - புற்று . 
வாதமடக்கி - தழுதாழை , ( ஒரு மரம் ; வாமலோசனன் - திருமால் . 
அது , தசமூலததொன்று .) 

வாமனம் - தென்றிசை யானை , 2. குற 
வாதம் - காற்று , 2. மூவகைப்பிணியி ள் , 3. திருமால் தசாவதாரத்தொன்று , 
னொன்று , 3. தருக்கம் , 4. இரும்பு 4. பதினெண்புராணத்தொன்று . 
முதலிய லோகங்களைப் பொன்னாக் வாமனன் - குள்ளன் , 2. குறளுருக் 
கும் வித்தை, 

கொண்ட திருமால் . 
வாதரக்காச்சி - வாதராயணமரம் . வாமன் - அருகன் , 2. புத்தன் , 8. சிவன் 
வாதராயணம்- அம்பெய்கை, 2. மிகு வாமி - பார்வதி , 
கதி , 3. மலைச்சிகரம் , 4. ஓர் மரம் , வாமை - உமாதேவியின் அட்டமூர்த் 
; வாதரக்காச்சி , 5. வாள் . 

தங்களினொன்று . 


வாத்தியாயன்- - 


வாய்த் 


417 


வாரானை 


தல் , 


வாய்வு 


வாயசம் -காக்கை . 

வாய்நீர் - உமிழ்நீர் . 
வாயடித்தல் - ( தொ.பெ ) வாயினால் வாய் பிதற்றுதல் - ( தொ.பெ ) அலப்பு 
தட்டுதல் . 

தல் . 
வாயடைத்தல் ( தொ.பெ ) நாவெழா வாய்புதைத்தல் - ( தொ.பெ ) வாய்மூடு 
திருக்கச் செய்தல் , 2. பேசக்கூடாம தல் . 
விருத்தல் . 

வாய்பூசல் ( தொ . பெ ) வாய்சுத்திசெய் 
வாயம் - நீர் . 
வாயல் - வாசல் . 

வாய்ப்பு - நயம் , 2. சித்தி . 
வாயாடி - வாய்வல்லவன் . 

வாய்ப்புள் - நன்னிமித்தம் . 
வாயிலோர் - தமிழ்க் கூத்தர் , 2. வா வாய்ப்பூட்டு - அடைப்பு, 

மயில்காப்போர் , 3.தூதுவர் . வாய்மதம் - வாய்க்கொழுப்பு 
வாயில் - கதவு , 2. ஐம்பொறி , 3. துவா வாய்மை - உண்மை, 2.சொல் , 3. வலி 
நரம் , 4. தூது . 

வாய்விடல் - ( தொ . பெ ) பேசல் . 
வாயு 

வாய் வெருவுதல் ( தொ.பெ ) அயர்ச்சி 
காற்று . 
வாயுவு 

யால் வாய்குளறுதல் , 
வாயுச்சகன் - அக்கினி , வாயுவைச்சகா வார- ( வி ) திரளாகக்கொண்டுபோக , 2 . 
யமாயுள்ளவன் . 

சேர்த்துக்கொள்ள , 3. கவர , 4. வர 
வாயுதாரவண - வாயுவை நிறுத்துதல் . ன்ற , 5. திருட , 6 , மயிர்சீவ . 
வாயுத்தம்பம் - அறுபத்து நான்கு கலை வாரக்கம் - நெல்வட்டிக்குக் கொடுக்கும் 
ஞானத்தொன்று . 

பணம் . 
வாயுபசாரம் - வாயுபகாரம் . 

வாரக்குடி - நிலம் பயிரிட்டுப் பங்கு 
வாயுமூலை - வடமேற்கு . 

பெறுங்குடி . 
வாயுமைந்தன் - அனுமன் , 2 , வீமன் . வாரணம்- தடை , 2. வேசம் , 3 , கேட 
வாயுவிளங்கம் - ஒர் மருந்து , 

கம் , 4 , சட்டை , 5. யானை , 6 
வாயுறை பசு முதலியவற்றிற்குக் கொ கோழி , 7. கடல் , 8. சங்கு , 9. விடு 
டுக்குந்தீனி. 

தல் , 10. மாவிலங்குமரம் , 11. காத் 
வாயூறல் - வாயினீரூறுதல் . 

தல் , 12. பன்றி . 
வாயெடுத்தல் - ( தொ பெ ) பேசத்தொ வாரணாசி - காசி . 
டங்கல் . 

வாரவண - 
வாயொடுங்குதல் - ( தொ . பெ ) பேச்ச வாரணையம் - 
டங்குதல் , 

வாரம் - கிழமை , 2. சமயம் , 3. வாயில் , 
வாய் - சொல் , 2 , ஊதுகுழல் , 3. துவா 4. மிகுதி , 5. அன்பு , 6. உரிமை , 7 . 
ரம் , 4 , விளிம்பு , 5. இடம் , 6. வடு , கரை , 8. சிறுவரம்பு , 9. அலை , 10 . 
7. ஏழனுருபு , 8. மெய் , 9. வாயில் . கடல் , 11 , பக்ஷபாதம் , 12. பங்கு . 
வாய்க்கரிசி - பிரேதத்தின் வாயிலிடு 13. மலைச்சாரல் , 14. பஞ்சாங்கத்தி 
மரிசி . 

னொன்று , 15. நாடகம் . 
வாய்க்கால் - ரோடுங்கால் , 2. மகநாள் . வாரவாணம் - கவசம் , 2. பஞ்சுபெய்து 
வாய்க்கொழுப்பு- மதியாப்பேச்சு . தைத்த மெய்ச்சட்டை , 
வாய்ச்சி -- மரஞ்செதுக்கும் ஓர் ஆயுதம் , வாரவாரம் - கவுசம். 
வாய்ஞானம் - வாசாஞானம் . 

வாராகி - சத்தமாதர்களிலொருத்தி , 2 . 
வாய்தல் - வாயில் . 

பெண்பன்றி . 
வாய்தா - நிலவிறைப்பணம் . 

வாராவதி - பாலம் . 
வாய்த்தல் - ( தொ . பெ ) சிறத்தல் , 2 , வாரானை - வரவழைத்தல் , இது பின் 
பொருந்தல் , 8. கிடைத்தல் , சைக்கவியுறுப்புப் பத்தினொன்று . 

27 


த 


தடை . 


வாலம் 


418 


வாழ்வு 


யம் . 


வாரி - நர் , 2. கடல் , 3. யானையைப் வாலரசம் - சாதிலிங்கத்தில் வடித்தரசம் . 
படுக்குமிடம் , 4. இசைக்குழல் , 5. வாலவாயசம் - 

வைரிேயம் . 
கதவு , 6. நிறைபுனல் , 7. மதிற்சுற்று , வாலவாயம் - 
8. வழி , 9. வாயில் , 10. விளைவு . வாலவியசனம் கவரிமயிர் விசிறி . 
வாரிக்க - ( வி ) ஆணையிட , 2. தடுக்க . வாலறிவன் - கடவுள் , 2. மெய்யறி 
வாரிசம் - தாமரை . 

வுடையோன் . 
வாரிதம் - மேகம் . 

வாலறீவு - பேரறிவு . 
வாரிதி-கடல் . 

வாலன் - வாலிபன் . 
வாரிவாகம் - மேகம் . 

வாலாசம் - பின்வார் . 
வாருகோல்- துடைப்பம் . 

வாலாமை - அசுத்தம் . 
வாருணம் - கடல் , 2. மேற்கு , 3. அட் வாலி - கிட்கிந்தை மன்னன் 
டாதசோப்புராணத்தொன்று . வாலியம்- 

பாலியம் . 
வாருணி . அகத்தியன் , 2.காய்ச்சிவடித்த வாலிபம் 
மது , 3. சதயநாள் , 4. மேற்கு , 5. ஆட் வாலுகம் - மணல் , 2 , வெண்மணல் , 
டாங்கொடி . 

வாலுங்கி - கக்கரிக்கொடி , 2. வாலுளு 
வாருண்டகம் - 

வையரிசி . 
எண்காற்புள் . 
வருண்டம்- 

வாலுவர் - மடையர் , (சமையற்தொழில் 
வாரை -- மரவுத்திரம் , 2. காத்தண்டு , 

செய்வார் .) 
இது ; சுமைதடியென்க . 

வாலேயம் - கழுதை. 
வார் - நீர் , 2. கச்சு , 3. நீளம் , 4. நுண் வாலை - திராவகம் வடிக்கும் பாத்திரம் . 
மை , 5. தோல்வார் . 

வால - பன்னிருவயதிற் பெண் . 
வார்க்க - ( வி ) உட்செலுத்த , 2. உருக் வால் இளமை , 2. சுத்தம் , 3. வெண் 
கிச்சாய்கக . 

மை , 4. மிகுதி .. 
வார்த்தாகம் - கத்தரிக்காய் , 2. கத்தரிச் வால்மிளகு - ஓர் வாசனைச்சரக்கு . 
செடி , 

வால்மீகம் - வால்மீக ராமாயணம் . 
வார்த்தாகி சிறுவழுதலைச் செடி . வால்வெள்ளி - ஒர் நட்சத்திரம் . 
வார்த்தாவகன் - தூதன் , 2. செய்தி வாவ- ( வி ) தாண்ட 
கொண்டுபோவோன் . 

வாவல் வௌவால் . 
வார்த்திகம் - கிழத்தன்மை , 2. பொழிப் வாவல் ( தொ . பெ ) கடத்தல் . 
புரை . 

வாவி - குளம் . 
வார்த்தை - வசனம் . 

- 
வார்த்தைநாணயம் - பேச்சுறுதி . வாழ்க்கை வாழ்நாள், 2. செல்வம் , 8 . 
வார் நாமச்சீட்டு - ஏற்றுமதிச் சீட்டு , மருதநிலத்தூர் . 
வார்ப்புவேலை - உருக்கிவார்த்தவேலை . வாழ்க்கைத் துவண - இல்லவள் . 
வார்மை - நன்னடை . 

வாழ்தல் - ( தொ . பெ ) சீவித்தல் , 2 . 
வாலகில்லியர் - அறுபதினாயிரம் ரிஷி செல்வத்தோடிருத்தல் . 

வாழ்த்த - ( வி ) துதிக்க , 2. மங்களது 
வாலசந்திரன் - இளம்பிறை . 

. 

கூற , 
வாலசரம் -- ஒரூர் , 2. ஒர் நெல் , 

வாழ்த்து - ஆசீர்வாதம் , 2 , சுபவசனம் . 
வாலஞானம் - இளமையில் ஞானம் . வாழ்த்துரை - வாழ்த்து , 
வாலதி - விலங்கின் வால் . 

வாழ்நாள் -சீலியகாலம் , 
வாலபத்திரம் - கருங்காலிமரம் . வாழ்விக்க- (வி ) வாழும்படிசெய்ய . 
வாலம் - வால் , ? கந்தைத்துணி . வாழ்வு -சீவிதம் . 


கள் . 


வான்மீ 


419 


விக்கி 


வாளம் - சக்கரவாளகிரி , 2. சக்கரவா 

வி 
ளப்புள் , 3. வாள் , 
வாளரம் - ஒருவகை யரம் . 

விகங்கம் - அன்னம் , 2. பறவை , 3 . 
வாளா - சும்மா , ( பயனில்லாமை .) அம்பு . 
வாளாமை - மௌனம் , 2. கேளாமை . விகசம் - மலர்தல் . 
வாளி- மாதர் காதணியினொன்று , 2. வட் விகசிதம் - மலர்தல் . 
டமாயோடல் , 3. அம்பு . 

விகசித்தல் - ( தொ.பெ ) மலர்தல் . 
வாளுழவர் - படைவீரர் , 

விகடம் வேறுபாடு . 
வாள - ஒர் மீன் . 

விகண்டிக்க- ( வி ) ஆட்சேபிக்க , 
வாள் - வாளாயுதம் , 2. ஒளி . 

விகண்டிதம் - கண்டிப்பின்மை . 
வாள்கைக்கொண்டாள்-துர்க்கை , 

விகண்டை - ஆட்சேபம் , 2. விரோதம் . 
வாள்வாளெனல் - ஒலிக்குறிப்பு . விகமனம்- துர்நடக்கை. 
வாறான் - கப்பலினோர் கயிறு . 

விகர்த்தனன் - சூரியன் . 
வாற்சல்லியம் - சிநேகம். 

விகலம் - குறைபாடு . 
வானகம் - தேவலோகம், 

விகலாங்கன்-குறையுறுப்புள்ளவன் 
வானதி - ஆகாயகங்கை. 

விகலிதம் --சிந்தல் , 2. வடிதல் , 
வானநாடு - தேவலோகம் . 

விகலை - காலநுட்பம் , 2. நாழிகை. 
வானபத்தி - பூவாதுகாய்க்குமரம் . விகற்பம் - வேற்றுமை , 2. தவறு , 3 . 
வானபத்தியம் - பலாசு , ( ஓர் மரம் . ) ஐயம் . 
வானப்பிரத்தன் - வனத்திற் றவஞ் விகற்பிக்க- ( வி ) வித்தியாசப்படுத்த 
வானப்பிரஸ்தன்- , செய்யு மூன் விகற்பு விகற்பித்தல் 

விகாசம் - விரித்தல் . 
வானம் - ஆகாயம் , 2. மழை , 3. கோ / விகாதம் - விரோதம் . 
புரத்தினோருறுப்பு . 

விகாதித்தல் - ( தொ.பெ ) விகாதஞ்செய் 
வானம்பாடி - சாதகப்புள் 

தல் . 
வானரக்கொடியோன் - அருச்சுனன் . விகாரம் - காமக்கவலை , 2 , வேற்றுமைப் 
வானரம் - குரங்கு . 

படுதல் , 
வானவரம்பன் - சேரன் , 

விகாரி -- இருபத்திரண்டா வதாண்டு , 2 
வானவர் - தேவர் . 

மோகி , 
வானவர்கோன் - இந்திரன் , 

விகாரிக்க- ( வி ) மோகிக்க , 2. பேதிக்க 
வானவன் - தேவன் , 2. சேரன் . விகிதம் - சிநேகம் , 2. விதிக்கப்பட்டது . 
வானி - கூடாரம் , 2. மேற்கட்டி , 3. விகிரம் - பறவை , 2 கண்டம் , 3 . 

படை , 4. துகிற்கொடி , 5. வானிப்பூ . இறைக்கப்பட்டது . 
வானீரம் - நீர்ப்பிரம்பு . 

விகிர்தம் - பொய் , 2. வேறுபாடு , 
வானுலகம் - சுவர்க்கம் .. 
வானேறு - இடி , 
வான் - ஆகாயம் , 2. மழை , 3. மேகம் , விகுணம் - குணமின்மை . 
4. பெருமை . 

விகுணி - குணமில்லாதவள் , 2. கள் . 
வான்கோழி - ஓர் கோழி . 

விகுதி - விகாரம் , 2. பகுபதவுறுப்பி 
வான்மீகம் - வான்மீகியாலியற்றிய இரா னொன்று . 
மாயணம் . 

விக்கல் - ஓர் நோய் , 2 , விக்குதல் , 
வான்மீகி இராமாயணஞ்செய்த வோர் விக்கியாதம் - கீர்த்தி 
முனிவர் . 

விக்கியாபனம் - அறிவிப்பு , 2. விண் 
வான்மீன் - நட்சத்திரம் . 

விக்ஞாபனம் ணப்பம் . 


றாமாசிரமி . 


விதரும் - ஓர் வருஷம் , 2. வேறுபாடு 


| 


விசாக 


420 


விசுவ 


விக்கியானம்- 

விசாகன் - குமரன் . 
விக்ஞானம்- கல்வி . 

விசாதி - நோய் . 
விஞ்ஞானம் 

விசாரணை - ஆராய்ச்சி . 
விக்கியானி - கல்விமான் . 

விசாரதர் - புலவர் . 
விக்கிரகம் - உடம்பு , உருவம் , 2. விசாரம் - கவலை , 2. ஆலோசனை , 
பிரிவு . 

விசாரிக்க - ( வி ) எண்ண , 2. பாதுகாக்க , 
விக்கிரம ஓர் வருஷம் . 

3. பராமரிக்க , 4. ஆராய , 
விக்கிரமம் - பராக்கிரமம் . 

விசாலம்- அகலம் , 2 : கடம்புமரம், 3 . 
விக்கிரமாதித்தன் பாணவம்சத்தர சிற்பநூல் முப்பத்திரண்டினொன்று . 
சன் . 

விசாலாட்சி பார்வதி . 
விச்கிரயம் விற்கை . 

விசாலிக்க - ( வி ) விரிய 
விக்கிராந்தம் - வீரம் . 

விசால - கங்கைக் கரையிலுள்ள ஒரு 
விக்கிரேயம் - விற்கத்தக்கது . 

பட்டணம் . 
விக்கினம் - இடையூறு , 2 தீமை | விசானம் - மசானம . 
விக்கினேசுரன் - விநாயகன் . | விசி- அரி , 2. அலை , 3. வார் . 
விக்கேபம் 

விசிகம் - அம்பு , 2. புனற்றிரை . 
விக்க்ஷேபம்- சசிவிசாலம் . விசிகை - கச்சு , 2. கருத்து , 3. தெரு . 
விட்சேபம் 

விசிக்க- ( வி ) கட்ட . 
விங்களம் - திரிவு , 2. க - டம் , 3. களிம் விசிட்டம் 

மேன்மை . 
பு , 4. பேதம் 

விசிஷ்டம் 
விங்களிக்க - ( வி ) பிரிக்க, 2. வேறுபட , விசிதம் - விபூதி 

3. சூதுசெய்ய , 4 , நிலையற்றிருக்க. விசிதை - வசித்துவம் . 
விசதம் - வெண்மை , 2. அழகு , 3. வெ விசித்திரம் - பேரழகு , 2. அதி " யா . 
ளிப்படை , 4 , சுத்தம் 

விசிராமம் - மனவமைதி , 
விசய - ஓர் வருஷம் . 

விசிற - ( வி ) வீச , 2. சுழற்ற , 3 மற 
விசயச்சந்தம் - எழுநூறு கோவை முத் றியெறிய , 4. மோத . 
துத்தாழ்வடம் . 

விசிறி -சிற்றாலவட்டம் . 
விசயநகரம் - ஓர் பட்டினம் . 

விசு 

ஒரு வருஷம் . 

விஷ 
ஆராய்வு , 4. ஐயம் , 5. சருக்கரை , 6. விசுத்தி - அடிநாத்தானம் , அஃது ஆறு 
சிவாகமமிருபத்தெட்டினொன்று , 7 . தாரத்தொன்று , 2. மிக்க சுத்தம் . 
சூரியமண்டலம் , 8. தேவவிமானம் . விசும்ப- ( வி ) அசட்டையாய் விலக்க, 
விசயன் - அருச்சுனன் , 2. வெற்றியுடை விசும்பு - ஆகாயம் , 2. தேவலோகம் . 3 . 
யவன் . 

மேகம் , 4 திசை , 
விசயார்த்தம் கைலைமலை . 

விசுவகருமன் - தேவதச்சன் , பிரபாச 
விசயை- துர்க்கை , 

னுக்கு யோகசித்தியிடத்திற்பிறந்த புத் 
விசரம் - கூட்டம் , 2. கொலை . 

திரனென்பர் . 
விசர் - பைத்தியம் , 

விசுவசித்து - பதினெட்டுயோகத்தொ 
விசர்க்கம் - விடுதல் , 2. கழிச்சல் . 
விசர்ச்சனம் - ஈகை , 2. விடுதல் . விசுவநாதன் - காசியிலெழுந்தருளியி 
விசவள - சட்டி , 

ருக்கின்ற சுவாமி பெயர் . 
விசனம்-துயர் , 2. பேராசை , 3. மனி விசுவநாள் -உத்திராடம் . 
தரில்லாதவிடம் , 4 , விசிறி . விசுவம்- 

உலகம் , 2. எல்லாம் . 
விசாகம்- அனிலநாள் , 2. வைகாசி . விச்சுவம்- 


ன்று . 


) 


ஓ 


5 க . 


| 


தை விளக்குவன . 
விஷம 421 

விடக் 
விசுவம்பரன் - மகாவிஷ்ணு, விஷமிக்க - ( வி ) விஷமாக , 2. விஷமம் 
விசுவம்பரை - பூமி . 

பண்ண . 
- திருமால் 

விடம் - 

நஞ்சு 
3. பத்தி ,. 

விஷயம்- உரியது , 2 , காணப்பட்ட 
விசுவாசகாதம் - நம்பிக்கைக்கிரண்ட விடயம்- வைகள் , 3 காரணம் , 
கம் . 

4. அடைக்கலம் , 5. தேசம் , 6 , நாய 
விசுவாசிக்க- ( வி ) நம்ப . 

கன் . 
விசுவாமித்திரர் - ஓர் முநிவர். விஷேபம் --திரிபு . 
விசுவாவசன் 

விஷ்ணு மும்மூர்த்திகளிலொருவர் . 
விசுவாவசு ஓர் கந்திருவன் . 

விஸ்தரிக்க- ( வி ) விரிக்க , 2. பெரு 
விசுவாவசு - ஒர் வருஷம். 

வித்தரிக்க க்க , 3. விரித்துரை 
விசுவேசுரன் - சிவபிரான் . 
விசுளி - கள் . 

விஸ்தாரம் - 

, 
விசேடணம்- அடைமொழி , 2. குணத் வித்தாரம் 

விஸ்தீரணம் - விஸ்தாரம் , 
விசேஷம்- விகற்பம் , 2 , சிறப்பு , 3. விஞ்சை - கல்வி . 
விசேடம் - சொல் 

விஞ்சையரூர் - நாகலோகம் . 
விசேடித்தல் - ( தொ . பெ ) விசேடப் விஞ்சையர் - வித்தியாதரர் , 2. புலவர் . 
படுத்தல் . 

விஞ்ஞாதம் - மேலாய அறிவு . 
விசேஷியம் - அடையடுத்தபொருள் . 

விஞ்ஞாபனம் - அறிவிப்பு . 
விசேடியம் - 

விஞ்ஞானகலர் - மூவகையாத்துமாக் 
விசை துரிதம் , 2. பொறி , 3. தரம் . 

களி லொருவர் . 
விசைக்க - ( வி ) தீவரிக்க, 2. கோபங் விஞ்ஞானம் - விசேட அறிவு . 
கொள்ள . 

விட - ( வி ) அனுப்ப , 2. வெளிப்படுத்த , 
விசைத்தடி - செய்வார் கருவியினொ 3. துறக்க , 4. கழிக்க , 5 விடைகொ 
ன்று . 

டுக்க , 6. ஒழிய , 7. பிளக்க 
விசையம் - விசயம் , 

விடக்கு - ஊன் . 
விச்சாதரர் - 

அழகு , 

2. ஆண்மை , 3 . 
வித்தியாதரர்- பார் . 

கொடுங்கை , 

, 4. சுவர்ப்புறத்து நீண்ட 

உத்திரம் , 5. புறாமாடம் , 6. முகடு , 
வீசாதி வேற்றுச்சாதி , 

7. வீதிக்கொடி , 
விச்சிராமம் - மலங்கழிக்கை. விடங்கர் - சிறுவழி , 2. திருவா 

வாரூர்த் 
விச்சிரானம் -- பேதி மருந்து . 

தியாகராசர் . 
விச்சிரிப்பு - சிச்சிலுப்பான் , ( ஒரு வசூரி ) விடங்கொல்லி - ஓர் பூடு . 
விச்சின்னம் - பிரிக்கப்பட்டது . விடசூசகம் - சகோரப்புள் . 
விச்சு - வித்து . 

விடதம் - முகில் , 2. துருசி . 
விச்சுவர் - வானோரிலோர் வகுப்பார் , 2. விடதரம் - பாம்பு . 
சிற்பர் . 

விடதரன் - சிவன் . 
விச்சுளி - அதிவேகப்பறவை , 2. சாக் விடதாரி- வைத்தியன் . 
கிரதையுள்ளவன் . 

விடதாளம் - வேதாளத்தொன்று . 
விச்சை - கல்வி , 2. தெரு . 

- 

ஓர் செடி . 
விச்சொருபம் விகாரவடிவம் . 
விஷமம் இடக்கு , 2. பிரயாகை 

விடந்தை - ஓரூர் . 


| 


| 


விச்சாதி - 


த 


T 


விடுப் 


422 


விதண் 


விடம்பு - 


விடர்வு- வெடிப்பு 


விடபம் - எருது , 2. சிறுதூறு , 3. மரக் விடுவாய்ச் செய்ய - ( வி ) அறுக்க . 
கொம்பு , 4. தளிர் . 

விடுவிக்க - ( வி ) விடுதலைசெய்ய , 2 . 
விடப் - மரப்பொது . 

விரித்துரைக்க , 
விடப்பு- ) 

விடேலெனல் - அறுகாண ஓசை . 
கமர் . 

விடை - உத்தரம் , 2. விடுத்தல் , 
விடமம் --சமமின்மை , 2. தொந்தரவு . விடை - எருது , 2. இடபவிராசி . 
விடம் - நஞ்சு , 2. காய்ச்சுப்பு , 3. தேள் , விடைக்க- (வி ) கோபிக்க , 2. வெளிப் 
4 , மலை . 

படுத்த . 
விடயம் - அதிவிடயம் , 2. தேசம் . 

விடையோன் -சிவன் . 
விடருகம் - பூனை . 

விட்கம்பம் - நித்தியயோகத்தொன்று , 2 , 
விடர் -- கமர் , 2 , காடு , 3. பலைப் பிளப் விட்டம் 
பு , 4. தூர்த்தர் 

விட்சேபம் - கலக்கம் . 
விட்டம் உத்திரம் . 

விட்டரம் - தவத்தோர் பீடம் , 2. மரம் , 
விடலி - பன்னீராண்டு வயதுள்ள பெண் . 3. கொள்கலம் . 
விடலை -- திண்ணியோன் , 2. பெருமை விட்டவர் - துறந்தோர். 
யிற்சிறந்தோன் , 3. பாலை நிலத் தலை விட்டாற்றி - ஆறுதல் . 
வன் , 4. காமத்துறைவன் . முப்பது விட்டிக்க- ( வி ) மலங்கழிக்க 
வயதிற்குட்பட்டவன் . 

விட்டில் - வெட்டுக்கிளி, 
விடல் - குற்றம் , 2. விடுதல் . 

விட்டுணு - திருமால் , வியாபக முடைய 
விடவிடென - நடுக்கக்குறிப்பு . 

வர் என்பா. 
விடவு - கமர் . 

விட்டுணுகரந்தை - 
விடன் - தூர்த்தன் . 

விட்டுணுகாந்தி 

ஓர் பூடு . 
விடாணம்- 

விட்டுணுபதம் - பாற்கடல் , 2. பரம் 
விஷாணம் - 

பதம் . 
விடாந்தகன் - சிவன் . 

விட்டேறு - வேல் . 
விடாய் - சோர்வு , 2. தாகம் . 

விட்டை- இலத்தி . 
விடாய்க்க - ( வி ) தாகங்கொள்ள , 2 விண் - ஆகாயம் , 2. மேகம் , 3. தேவ 
களைப்பாக . 

லோகம் . 
விடாலகம்- 

விண்டலம் - ஆகாயம் . 
விடாலம் - 

விண்டல் மூங்கில் . 
விடி-திரைச்சீலை . 

விண்டு - காற்று , 2. மேகம் , 3. மகா 
விடிய - ( வி ) உதயமாக , 2 , நீங்க , 3 விஷ்ணு , 4. மலை , 5. மூங்கில் , 6 . 
திருத்தியாக ,. 

விட்டுணுகரந்தைப்பூடு . 
விடியல் - வைகறை . 

விண்ணப்பம் - வேண்டுகோட் பணி 
விடுகாலி - கட்டாமற்றிரியுமாடு . மொழி . 
விடுதலை - நீங்குகை . 

விண்ணவன் - திருமால் , 2. அருகன் , 
விடுதி - தங்குமிடம் , 2 , வேறுபாடு , 3. விண்ணாணம் - சாலம் , 2. நாகரிகம் .. 
உத்தரவு . 

விண்ணேறு - இடி, 
விடுத்தம் - தடவை . 

விண்மீன் - நட்சத்திரம் . 
விடுத்தல் ( தொ.பெ ) அனுப்பல் , 2. விண் முழுதாளி - இந்திரன் , 
தள்ளுதல் , 3. நடத்தல் , 4. பிரிதல் , விதக்க - ( வி ) விசேஷித்துரைக்க , 2 . 
5. தங்கல் , 

மிகுக்க , 
விடுப்பு - ஆராயுங்குணம் , 2. வேடிக்கை . விதண்டை- வாக்குவாதம் , 2. பகை 


விலங்கின் கொம்பு . 


. 


விதுர 


423 


விந்தி 


விதந்து - மங்கலியமிழந்தவள் . விதேகம் - தேகவிமோசனம் . 
விதப்பு - மிகுதி , 2. நடுக்கம் , 3. மதிலு விதேகை- மிதிலை நகரம் . 
றுப்பு . 

விதேயன் - சொற்படி கேட்போன் 
விதம் - மாதிரி , 2. இனம் , 3. சூத்திரம் . விதை - வித்து . 
விதரணம் - ஈகை , 2. விவேகம் , விதைக்க- ( வி ) வித்திட 
விதரவண - விவேகம் . 

வித்தகம் - ஞானம் . 
விதர்க்கம் - நியாயம் , 2. ஐயம் வித்தகர் - கம்மாளர் , 2. தூதர். 
விதர்ப்பம் - ஓர் தேயம் . 

வித்தகன் - ஞானி , 2. வைரவன் . 
விதர்ப்பு - அச்சம் , 2. நெருக்கம் , 3 வித்தம் - பொன் , 2. ஞானம் .. 
போர் , 4. வெற்றி . 

வித்தரித்தல் - ( தொ பெ ) விரித்துச் 
விதலம் - கீழேழுலகினொன்று . 

சொல்லல் . 
விதலை - நடுக்கம் . 

வித்தன்- ஞானத்தையுடையவன் . 
வி தவை- கைம்பெண் . 

வித்தாரம் - வித்தாரகவி ; இது : நால் 
விதனம் - வேதனை . 

வகைக் கவியினொன்று , 2 , அகலம் ,, 
விதனித்தல் - ( தொ . பெ ) துயருறல் 

விரிவு . 
விதாதா - பிரமன் , 2.அருகன் . வித்தியர் - கம்மாளர் 
விதாரணம் - பிளப்பு , 2. கொல்லல் வித்தியாசம் - வேறுபாடு , 
விதானம் - விதம் , 2. ஒழுக்கு , 3. கூட் வித்தியாதரர் - கந்தருவர். 
டம் , 4. மேற்கட்டி . 

வித்தியார்த்தி - கற்போர் . 
விதி - ஊழ் , 2. பிரமன் , 3. வேதவிதி , 4. வித்தியாலயம் - கல்விபயிலுமிடம் . 

சூத்திர விதி , 5. செல்வம் , 6. நிய வித்து- விதை , 2. காரணம் . 
மனம் , 7. உண்மை , 8. அறிவு , 9. வித்துரு - மின்னல் , 
செய்தொழில் , 10. குணம் . வித்துருமம் - பவளம் , 2. இளந்தளி 
விதிக்க- ( வி ) உண்டாக்க , 2. நியமிக்க , வித்துவான் - புலவன் . 
3. செய்ய , 4. சொல்ல . 

வித்துவேஷம் - 
விதிக்கு - கோணத்தினஈ. 

வித்துவேடம் - 
விதிதம் - வெளிப்படை 

வித்தை - கல்வி , 2. ஞானம் , 3. தந்தி 
விதிப்பு - நியமித்தல் . 

ரத்தொழில். 
விதியர் - கணக்கர் , 2. மந்திரிகள் விநதை - கருடன்றாய் 
விதியுளி - ஓமம் , 2. விவாகம் . விநயம் -- மரியாதை , 2 , வணக்கம் 
விதியை - இரண்டாந்திதி . 

விநாசம் - கொலை , 2. அழிவு . 
விதிர்க்க- ( வி ) நடுங்க , 2 வாள் வீச விநாசன் - அழிப்போன் . 
விதிர்ப்பு - நடுக்கம் , 2. அச்சம் , 3. விநாடி - காலநுட்பம் . 
மிகுதி , 

விநாயகன் - விக்கினேசுரன் , 2. புத்தன் , 
விதிர்விதிர்க்க - ( வி ) துடிதுடிக்க 

3. அருகன் . 
விது - சந்திரன் , 2 , மகாவிஷ்ணு. விநியோகம் - உபயோகம் . 
விதுடி - அறிவாளி . 

விநீதன் - தண்டிக்கப்பட்டவன். 2 . 
விதுதமுகம் -- வேண்டாமைக்குத் தலை விநயமுள்ளவன் . 
யசைத்தல் . 

விநோதம் - விளையாட்டிற் பொழுது 
விதுப்பு - நடுக்கம் , 2 . 

ஆசை , கழித்தல் , 2. அழகு . 
விரைவு . 

விந்தம் - ஒருவகை மாணிக்கம் , 2. பிக் 
விதும்ப- ( வி ) ஆசைப்பட . 

| தியமலை , 3. ஓரெண் , 
விதுரன் - திருகாட்மான் மக்கிரி . 2. விந்தர் - இடையர் . 
திண்ணியன் . 

விந்தியம் - விந்தமலை 


66456 


பகை . 


3 


விடம் . 


வீணை . 


விபுலை 

424 
விந்து - சுத்தமாயை , 2. நீர்த்துளி, 3. விபூஷணம் - 

ஆபரணம் . 
தாது . 

விபூடணம் 
விந்தை - ஆச்சரியம் , 2. கல்வி , விபூதி - திருநீறு , 2. அணிமாமுதலிய 
விபகரிக்க- ( வி ) வழக்குப்பேச. அஷ்டசித்தி , 8. குற்றம் , 4. கொடு 
விபகலனம்- ) 

மை , 5. செல்வம் , 6. பெருமை . 
- 

விப்பிரமம் மோகலீலை , 3. பிரமை , 3 , 
விபகாரம் - விவகாரம் . 

மோகப்பிணக்கு . 
விபக்கம் - துணிந்த பொருளில்லாத விப்பிரயோகம் - பஞ்சபாணாவத்தையி 

னொன்று , வெய்துயிர்த்திரங்கல் . 
விபக்கன் - பகைவன் . 

விப்பிரலம்பம் - தலைவன்றலைவி பிரிதல் . 
விபசாரம் - வேசித்தனம் . 

விப்பிரன் - பிராமணன் . 

விப்பிலவம்- அநியாயப்போர் . 
விபஞ்சிகம் 

விப்புருதி ஓர் சிலந்திக்கட்டி . 
விபணிடகடைவீர். 

விமதன் - பகைவன் , 
விபதம் - கெடுவழி . 

விமரிசம் 
விபத்தம் - காஞ்சிரமரம் . 

விமரிசனம்- ஆராய்வு , 2. யூகம் . 
விபத்தன் - வேறுபட்டோன் . 

விமரிசை 
விபத்தி - வேற்றுமை , 2. தரித்திரம் . விமர்த்தனம் - அரைத்தல் . 
விபரம் விவரம் . 

விமலம் - அழுக்கின்மை , 2. சிவாகமம் 
விபரீதம் - வேறுபாடு . 

இருபத்தெட்டினொன்று . 
விபலம் - பயனின்மை. 

விமலன் - அருகன் , 2. சிவன் . 
விபவ - இரண்டாவதாண்டு . 

விமலி - சரசுவதி , 
விபவம் வாழ்வு , 2. செல்வம் , 3. மகத் விமலை - பார்வதி , 2. துர்க்கை , 3 . 
துவம் 

இலக்குமி . 
விபன்னன் - மெலிந்தோன் . 

விமார்க்கம் - துன்னடை , 2. விளக்கு 
விபாகம் - செல்வம் , 2. பங்கு , 3 . 
பிரிவு . 

விமானம் - திவ்வியரதம் , 2. தேவர்கோ 
விபாகரன் - சூரியன் , 2. தீக்கட யில் , 3. தேவலோகம் , 4. உரோகணி 
விபாவசன் - வுள் . 

நாள் , 5. ஏழடுக்கு மெத்தை . 
விபாதம் உதயகாலம் . 

விமோசனம் - விட்டு நீங்கல் , 
விபாவரி - இராத்திரி . 

விம்ஸகம் - இருபது கூடியது . 
விபாவனை - ஆராய்வு , 2. ஓரலங்காரம் ; விம்பம் - உருவம , 2. ஒளி, 3. சந்திர 

அஃது உலகறிகாரண மில்லாதிருப் சூரியர்களின் மண்டலம் , 4. கொவ் 
பக் காரியம் பிறத்தலைச் சொல்வது வைக்கொடி , 5 , சாரங்க பாஷாணம் . 
விபினம் - காடு . 

விம்பிகை- கொவ்வைக்கொடி . 
விபீஷணன் - 

விம்பிக்க ( வி ) சாயை தோன்ற . 
இராவணன் தம்பி . 
விபீடணன் - 

விம்ம - ( வி ) இறுகிப் பூரிக்க . 2. தேம்பி 
விபீதகம் - தான்றிமரம் . 

யழ , 8. அதிகரிக்க , 4. ஒலிக்க , 5 . 
பகடவுள் , 2. எசமானன் . 

சந்தோஷிக்க . 
புணன் - சிறந்தோன் . 

விம்மிதம் - உடல் , 2. அச்சம் , 8. அதி 
புதர் மிக்கவறிவினர் , 2. வானோர் . 

சயம் , 
புலம் - விரிவு , 2. பூமி , 3. பெரு / விய ஓர் வருஷம் . 

வியக்க - ( வி ) நன்குமரிக்க , 2 . 
புலை - பூமி , 

யிக்க , 8. அரிக்க , 4 , பாராட்ட . 


மாறு . 


குரிய 


மை . 


வியாச 


1425 


விரண 


4. பறவை . 


வியக்கம்பெருமை . 

னொன்று , 5. தந்திரம் , 6. முகாந்த 
வியங்கியம் குறிப்பு . 

ரம் . 
வியங்கோள் ஐம்பான் மூவிடத்தும் வியாசன் - பராசரமுவர் புத்திரர் . 
வருமேவல் . 

வியாச்சியம் - வழக்கு . 
வியசனம் - உபத்திரம் . 

வியாதம் - வேறுபாடு 
வியஞ்சகம்- விளக்குங் கருவி . வியாதன் - வியாசன் . 
வியஞ்சனம் - அடையாளம் , 2. ஒற் வியாதாகாரம் - தயாவிருத்தி பதினான்கி 
றெழுத்து . 

னொன்று ; அது துயரகற்றல் . 
வியட்டி - வேறு வேறான பிரிவு . வியாதி - நோய் , 
வியதிரேகம் விகற்பம் , 2. எதிர்மறை வியாதுதம் - அசைவுள்ளது . 
- 

வியாத்தம் 
வெளிப்படை . 
- 

- 
வியத்திகை - பெருமை . 

வியாத்தி 

வியாபிப்பது . 
வியத்தியாசம் வித்தியாசம் . வியாப்தி 
வியந்தரம் - பிசாசம் . 

வியாபகம் எங்குமிருப்பது . 
வியபிசாரம் - நியமமின்மை. 

வியாபாதம் - வஞ்சகம் . 
வியப்பிக்க - ( வி ) அதிசயிப்பிக்க வியாபாதனம் - கொலை . 
வியம் - ஏவல் . 

வியாபாரம் - செட்டு , 2. அப்பியாசம் , 
வியம் - பெருமை , 2. அகலம் , 3. உடல் ,, 3. தொழில் , 

வியாபி - எங்குமிருப்போன் . 
வியர்க்க - ( வி ) வேர்க்க , 2. சினங் வியாபிக்க- ( வி ) எங்கும் நிறைய . 
கொள்ள . 

வியாபினி வியாபித்திருப்பது . 
வியர்த்தம் - பயனின்மை . 

வியாபுத்தி - வருந்தல் . 
வியர்வை வேர்வை . 

வியாப்பியம் - அருத்தாபத்திப் பொருள் , 
வியலிகை - பெருமை . 

2. வியாத்தியையுடையது . 
வியல்- அகலம் , 2 , காடு , 8. பெருமை , வியாமம் - நான்குமுழவளவு , 2. இளை 
4 , பொன் . 

ப்பு . 
வியவகாரம் - வழக்கம் , 2. வழக்கு . வியாழம் - ஓர் கிரகம் , 2. தேவகுரு , 
வியவன் - வழிச்செல்வோன் , 2. திண் வியாழன்- 3. ஒர் நாள் . 
ணியன் , 3. ஏவுவான் . 

வியாளம் - கெட்டயானை , 2. பாம்பு , 3 . 
வியன் - பெருமை , 2. ஒற்றை , 3. அதி புலி . 
கம் : 

வியானன் - தசவாயுக்களி லொன்று . 
வியாகரணம் - இலக்கணம் , கலைஞா அது ; உடன் முழுது வியாபித்திருப் 

னம் அறுபத்துநான்கி னொன்றுமாம் . 
வியாகாதம் - நித்தியயோகத்தொன்று . வியூகம் விலங்கின் கூட்டம் , 2. படை 
வியாகாரம் - அவலட்சணம் , 2. சத்தம் . வகுப்பு . 
வியாகுலம் - வருத்தம் . 

வியோகம் - விடுதல் . 
வியாதலிக்க - ( வி ) துக்கப்பட வியோமம் - ஆகாயம் 
வியாக்கியாதா - உரைகாரர் . 

விரகம் காமநோய் , 
வியாக்கியானம் - உரை. 

விரகு - அறிவு , 2. உபாயம் . 
வியாக்கிரபுரம் - சிதம்பரம் . விரசை - வைகுண்ட லோகத்தினுள்ள 
வியாக்கிரம் - புலி ,2. மேன்மை 
வியாசம் - விரிவு , 2. பகுத்தறிவு , 3. விரட்டுதல் ( தொ.பெ) விரட்டுதல் , 

உவமை , .4 . தருமால் ப்ரினெட்டி விரணம் - புண் , 2. விழற்பும் , 


யாளம் . 


டல் . 


விருஷ 426 

விரை 
விரதம்- சத்தியம் , 2. தவம் ; இது : புண் விருஷ்டி - மழை . 
ணியமேழினொன்று . 

விருட்சம் - மரப்பொது . 
விரதர் - தவத்தோர் . 

விருதா - பயனின்மை . 
விரதி - துறவி . 

விருது - கொடி , 2. வெற்றி , 3 அடை 
- 
துறவறம் . 

விருத்தகங்கை - கோதாவரி . 
விரத்தன் - வெறுப்புள்ளவன் , பற்றற்ற விருத்தகிரி - விருத்தாசலம் . 
வன் . 

விருத்தபலம் - மிளகு . 
விரயம் - செலவு . 

விருத்தம்வட்டம் , 2. சிற்பநூன் முட் 
விரலணி மோதிரம் . 

பத்திரண்டி னொன்று , 3. பாவினத் 
விரவ - ( வி ) கலக்க . 

தொன்று , 4. வேறுபாடு , 5. மூப்பு . 
விரவு - கலப்பு . 

விருத்தர் - கிழவர் , 2. மேலோர் . 
விரளம் - நீக்கம் , 2. தயிர் . 

விருத்தாந்தம் - வர்த்தமானம் . 
விராகம் - விருப்பமின்மை . 

விருத்தாப்பியம் - கிழத்தன்மை . 
விராகன் - கடவுள் , 2. அருகன் . விருத்தி - வளர்ச்சி , 2. செல்வம் , 3 
விராட்டு - பரப்பிரமம் . 

விர்த்தி - இலாபம் , 4 . 

இலாபம் , 4. ஒழுக்கம் 
விராத்தம் - இறைப்பணம் , 2. தண் 5. அடிமை , 6 , தொழில் . 

விருத்தியர் - அடிமைகள் . 
விராமம் - ஒற்றெழுத்து . 

விருத்திரன் - இந்திரனாற் கொல்ல 
விராய் - விறகு . 

பட்ட வோரசுரன் . 
விராலி - ஒா செடி . 

விருத்தை - மூத்தாள் . 
விரால் - வரால் , ( ஒரு மீன் . ) 

விருந்தம் 

- சுற்றத்தின் கூட்டம் , 2 
விராவம் -ஒலி. 

விலங்கின் கூட்டம் . 
விராளி - விரகம் . 

விருந்தர் - புதியவர் . 
விரி- பொதியெருதின் மேலிடுஞ்சேணம் . விருந்தனை - மனைவி . 
விரிக்க-( வி ) விரியச்செய்ய , 2. நீடிக்க விருந்து- அதிதியர்க்கிடு முனவு , 2 விரு 
விரிசிகை- ஓர்வித மாதரிடையணி . நதினர் , 3. புதுமை 
விரிச்சி - நற்சொன்னிமித்சம் . விருந்தை - துளசிச்செடி . 
விரிச்சிகம் - விருச்சிகம் 

விருபன்- வெள்ளெலி. 
விரிச்சிகன் - சூரியன் . 

விருப்பம் - 
விரிஞ்சனன் 

விருப்பு - 
விரிஞ்சன் பிரமன் 

விரும்ப - ( வி ) ஆசைப்பட , 2. கருத . 
விரிஞ்சி - 
விரிய- ( வி ) மலர . 
விரியன் - ஒருவகைப் பாம்பு . விருவிருப்பு - நஞ்சுமுதலிய வேறுக் 
விரிவு - விசாலம் 

குறிப்பு , 2. கோபத்தின் விரைவு . 
விரீகி - நெல் , 2. அரிசி . 

விருவள - கடிவாளப்பூண் . 
விருகம் - செந்நாய் , 2. மிருகம் . விருபம் - விகாரரூபம , 2. வேற்றுமை. 
விருது- ஓர் மரம் . 

விருபாக்கன் - சிவன் , 
விருகோதரன் - பிரமன் , 2. வீமன் விரேசனம் - பேதி மருந்து , மலங்கழி 
விருக்கம் 

- மரம் . 
விருசு - விருசமரம் . 

விரேசித்தல்- ( தொ . பெ ) கழிதல் . 
விருச்சிகம் தேன் , 

விரை - வித்து , 2 வாசனை , 3. கலவை 
விருஷணம்- பீசம் . 

சாந்து . 


ஆசை , 2. பிரியம் 


விருவரேன்- கடுப்புக் குறிப்பு . 


) 


கை . 


3. முயல . 


விலைம் 

427 

விழிப் 
விரைய - ( வி ) தீவிரிக்க , 2. காதலிக்க , விலோசனம் - கண் . 
. 

விலோதம் - பெண்மயிர் , 2. மயிர்ச் 
விரைவு- வேகம் . 

சுருள் . 
விரோசனன் - சூரியன் , 2. பிரகலா விலோதனம் - பெருங்கொடி 
தன் புத்திரன் . 

விலோமம் - முறைபிழை , 
விரோதம் - பகை , 2. வேற்றுமை . வில் - வில் , 2. மூலநட்சத்திரம் , 3. ஒளி , 
விரோதி- ஓர் வருஷம் , 2 . சத்துரு . 

வில்லங்கம்- தடை . 
விரோதிகிருது - ஓர் வருஷம். 

வில்லடை - இடையூறு , 
விரோதிக்க- ( வி ) பகைக்க , 2 , எதிர்த்து வில்லண்டம் - பலவந்தம் . 
நிற்க . 

வில்லம் - வில்வமரம் , 2 , பெருங்காயம் , 
விலக- ( வி ) நீங்க , 2. தவிர , 3. துலங்க , வில்லாண்மை - வில்வல்லமை . 
விலக்க - ( வி ) அகலச்செய்ய , 2. தவி வில்லி - மன்மதன் , 2. வீரபத்திரன் , 3 
ர்க்க , 3. மறிக்க . 

விற்போர் செய்பவன் . 
விலக்கம் - மறிப்பு , 2. பிரிப்பு , 3. தே வில்லிபுத்தூரன் - ஓர் கவிஞன் . 

சத்தை விடுகை , 4 , இல்விலக்கம் . வில்லுவம் - வில்வமரம் . 
விலக்கு - மாற்றுதல் . 

வில்லேறுழவர் - படைவீரர். 
விலங்க- ( வி ) பிரிய , 2. துலங்க . வில்லெ - தகட்டு வட்டம் , 
விலங்கல் - மலை , 2. கலங்கனீர் , 3. வில் வில்வம் - ஓர் மரம் . 
குதல் . 

விவகரிக்க -- ( வி ) தர்க்கிக்க 
விலங்கு - தளை , 2. குறுக்கு , 3. மிருகம் . விவகாரம் - வழக்கு . 
விலம் - அகில் . 

விவகாரி - வழக்காளி 
விலம்பனம் - தாமதம் . 

விவசம் - பரவசம் . 
விலயம் - அழிவு . 

விவசாயம் - வேளாண்மை , 
விலா - விலாப்பக்கம் . 

விவத்து - ஆபத்து , 
விலாங்கு - ஓர் மீன் . 

விவரணம் -வெளிப்படுத்துவது 
விலாசம் - ஆடவர்மகளிர் விளையாட்டு, விவரம் - மலை முழை, 2. வகை 
2. நாணக்குறிப்பு , 3. அழகு , 4. ஒர் விவரிக்க- ( வி ) விஸ்தரிக்க. 
பிரபந்தம் , 5. மேல்விலாசம் . 

விவர்த்தம் - 
விலாசவன - மகளிர் விளையாட்டு . 

விவர்த்தனம் புரளுகை 
விலாசிநி - வேசி . 

விவாகம் - கல்யாணம். 
விலாடிக்க- ( வி ) இரட்டைவரி கொடு விவாதம் - வழக்கு , 

விவிதம் - நாநாவிதம் . 
விலாபம் - கனவுகண்டிரங்குகை , 2. விவேகம் - புத்தி , 2. பகுத்தறிவு , 
புலம்புகை . 

மனத்தெளிவு . 
விலாமிச்சை ஒரு வாசனைப்புதல் . விவேகி - அறிவுடையவன் . 
விலாலம் - பூனை . 

விழம்பு சோறு 
விலாழி - குதிரை வாய்நுரை , 2. யானைத் விழலர் - வீணர் . 
துதிக்கை யுமிழ்நீர் . 

விழல் - ஓர் புதல் , 2. வீண் , 3. விழுதல் , 
விலாளம் - பூனை . 

விழவு திருவிழா , 2. மிதுன ராசி . 
விலேபனம் - பூசுதல் . 

விழா - திருவிழா . 
விலேபி - கஞ்சி . 

விழி - கண் . 
விலை கிரயம் , 2. விற்றல் , 

விழிக்க- ( வி ) கண் விழிக்க . 
விலைஞர் - விற்போர், 

விழிப்பு விழிக்கை, 2. எச்சரி : 8 . 
விவலமகள் -- வேசி , 

சாக்கிரதை 4. தெளிவு . 


܀ 


க்க . 


. 


விளரி 428 

விறாண் 
விழ - சிறப்பு . 

யாழிலோ நரம்பு , 6 , நெய்தனிலத் 
விழக்காடு - பங்கு , 2. விழுதல் . 

தியாழ் . 
விழக்கு - நிணம் . 

விளர் - இளமை , 2. கொழுப்பு , 3 . 
விழங்க- ( வி ) நூங்க , 2. பட்சிக்க . நிணம் , 4. வெண்மை . 
விழதல் - ( தொ . பெ ) சாதல் , 2. வீழ் விளர்ப்பு - வெளுத்தல்,. 
தல் . 

விளவ- ( வி ) விளாவ . 
விழதி- வீழிச்செடி . 

விளவு கமர் , 2. விளாமரம் . 
விழது - ஆலம் விழுது முதலியன , 2. விளா - விளாமரம் . 
நெய்வார்கருவியினொன்று , 3. வெண் விளாகம் - போர்க்களம் . 
ணெய் . 

விளாசம் - விலாசம் . 
விழத்தம் - கருஞ்சீரகம் . 

விளி - அழைப்பு , 2. ஓசை . 
விழுப்பம் - ஆசை , 2. சிறப்பு . 

விளிக்க - ( வி ) அழைக்க 
விழமம் சிறப்பு , 2. நன்றி , 3 சீர்மை , விளிம்பு - அருகு , 2. கரை , 3. கண 
4. துன்பம் . 

ணிமை . 
விழவிழெனல்- ( தொ.பெ ) வழுவழுப் விளிய- ( வி ) கெட , 2. சாக , 3. வருத 
பாயிருத்தல் , 

தப்பட , 4. கோபிக்க . 
விழைச்சு - இளமை , 2. புணர்ச்சி . 

விளிவு - கோபம் , 2 , சாதல் , 3. கேடு , 
விழைதல் ( தொ.பெ ) ஆசைப்படல் , விளை - பயிர் விளையும் நிலம் . 
2. புணர்தல் . 

விளைகரி நிலக்கரி . 
விழைவு - ஆசை , 2. புணர்ச்சி , விளைச்சல் - விகவு. 
விளக்க - ( வி ) துலக்க , 2. விளங்கச் விளைஞர் - மருதநிலமாக்கள் . 
செய்ய , 3. பொடிவைக்க , 4. துடைப் விளைதல் - ( தொ . பெ ) உண்டாதல் , 
பத்தாற்பெருக்க. 

2. தானியம் விளைந்து முற்றுதல் . 
விளக்கணம் - பொடிவைத்து விளக்கு விளையாட்டு - விளையாடுதல் . 
தல் . 

விளையுள் - வயல் . 
விளக்கம் தெளிவு , 2. பிரகாசம் . விளைவு - தானியம் , 2. மேகம் , 3. ப 
விளக்கு - தீபம் , 2. சோதி நட்சத்திரம் , யன் , 4. சம்பவிப்பு . 

விள்ள - ( வி ) மலர , 2. பிரிய , 3. வேறு 
விளக்குமாறு -துடைப்பம் . 

பட , 4. உடைய , 5. தழுவ , 6. பேச 
விளக்கெண்ணெய் - ஆமணக்கெண் விறகு - காட்டம் . 
ணெய் . 

விறக்க - ( வி ) அஞ்ச , 2. நெருங்க , 3 . 
விளங்க - ( வி ) துலங்க , 2. தெளிய , பெருக , 4 போர்செய்ய , 5. வெ 
8. சிறக்க , 4. துப்புரவாக , 

ல்ல . 
விளத்த - ( வி ) விவரிக்க . 

விறப்பு - அச்சம் , 2. நெருக்கம் , 8. பெ 
விளம்ப ( வி ) சொல்ல , 2. விசாரிக்க ருக்கம் , 4 , போர் , 5. வெற்றி . 
விளம்பம் - தாமதம் . 

விறலி - பதினாறு வயதுப்பெண் , 2 , பா 
விளம்பரம் - அறிக்கைப்பத்திரம் . 

ண்மகள் . 
விளம்பனம் - தாமதம் . 

விறலோன் --திண்ணியன் , 2. அரு 
விளம்பி - ஓர் வருஷம் . 
விளம்பிதம் - தாளப்பிரமாணத்தொன் விறல் வலி , 2. வெற்றி , 8. வீரம் , 4 . 
று ; அது தாமதப்பட்டு முற்றுதலென் பெருமை , 
பர் . 

விராட்டி - எரு. 
விளரிட இளமை , 2. மிகுதி , 8. செஞ் விறாண்தேல் - ( தொ.பெ ) பிருண்டு 
சாம்பிற்க்கு விசை , 4. வேட்கை, 5 . 

5. தல் , 


3. ஒளி . 


கன் . 


வீகம் 


429 


வீப்பு - 


பார்வை . 


விறாய் - வீராப்பு . 

வீக்க- ( வி ) கட்ட , 2. அழிக்க , 3. வீங் 
விறுவிறுக்க - ( வி ) கொதிக்க , 2. கோ கச்செய்ய . 
பம்பொங்க . 

வீக்கம் - வீங்குதல் , 2. பெருமை , 3 . 
விறுவிறுப்பு - விரைவுக்குறிப்பு . மிகுதல் . 
விறைக்க - ( வி ) மரத்துப்போக வீங்க - ( வி ) தடிக்க , 2. மிக , 3. ஆசைப் 
விறைப்பு - திமிர்ப்பு . 

பட , 4. நித்திரைசெய்ய , 5. மெ 
விற்பத்தி- கல்வியறிவு. 

லிய . 
விற்பத்திமான் - அறிஞ்ன். 

வீச - ( வி ) பரவ , 2. மோத , 3. எறிய , 
. 

4. சிதற , 5. அசைக்க . 
- 

வீசகணிதம் - அட்சரகணிதம். 
விற்பனை - விற்றல் . 

வீசம் - மாகாணி , 2. நெல்லிடைப்பொ 
விற்பன்னர் - கற்றோர் , 2. புலவர் . ன் , 3. கொட்டை . 
விற்பன்னிக்க - ( வி ) வருணிக்க வீசனம் - சிற்றாலவட்டம் . 
விற்புருதி - ஓர் சிலந்தி 

வீசை - ஓர் நிறை . 
வினகம் - சேங்கொட்டைமரம் , வீச்சம் - தீ நாற்றம் . 
வினயம் - தேவபாணி , 2. வஞ்சகம் . வீச்சு - அடி , 2. எறிதல் , 3. ஓர்நோய் 
வினவ - ( வி ) கேட்டாராய . 

வீஞ்ச- ( வி ) அதிககிரயங்கேட்க. 
வினா- கேள்வி , 2. சொல் . 

வீடிகை - வெற்றிலை . 
வினாடி- ஓர் காலநுட்பம் . 

வீடு - மனை , 2. மோக்கம் . 
வினாபூதகற்பனை - தெளிவில்லாதது . வீடுவிலக்கம் - மகளிர்சூதகம் 
வினாவ- (வி ) கேள்விகேட்க , 

வீட்சணம் 
வினாவிடை- சல்லாபம் . 

வீட்சவண - 
வினியோகம் - பிரதிபலனை நோக்கியீ வீட்ட- ( வி ) கொல்ல . 
தல் . 

வீட்டுமன் -- வீடுமன் . 
வினீதன் - தண்டிக்கப்பட்டவன் , 2. வீணன் - பயனில்லாதவன் . 
வினையமுள்ளவன் . 

வீணாகானம் - வீணை நாதம் . 
வினை - தொழில் , 2. ஊழ்வினை , 3. இ வீணாதண்டம் - முதுகந்தண்டெ 
ரண்டு , 4 , காரியம் , 5. போர் . வீ 

லும்பு . 
வினைஞர் - சூத்திரர் , 2. தொழில்செய் வீணை - யாழ் . 

வீணைவல்லவர் - கந்தருவர் . 
வினைப்பயன் 

முன் வினைப்படி வந்த வீண் - பயனின்மை , 
பலன் . 

வீதசோகம் - அசோகமரம் , 
வினைமுதல் - கருத்தா. 

வீதம் - பங்கு , 2. முறை . 
விவனயம் வஞ்சகம் . 

வீதராகம் - பற்றின்மை , 2. வைராக்கி 
வினையுரைப்போர் - தூதர் 

யம் . 
விவனவிநாசன் - கடவுள் . 

வீதல் - வறுமை, 2. கெடுதல் . 
வினோதம் - பொழுது போக்கல் , 2. வீதி - தெரு , 2 , வழி , 3. கடைவீதி , 4 . 
அழகு , 3. சந்தோஷம் . 

ஒழுங்கு , 5. நேரோடல் , 6. வையாளி 
வின்னம் - தடை , 2. பங்கப்பட்டது . வீதி , 7. விசாலம் . 
வின்னாண் - விற்பூட்டுங்கயிறு . 

வீதிக்க - ( வி ) பங்கிட 

வீபணி - கடைவீதி . 
வீ 

விபத்து - சந்திரன் , 
வீ - சாவு, 2. நீக்கம் , 3. பறவை , 4. பூ . வீபற்சு - அருச்சுனன் . 
வீகம் - மோதிரம் , 2. பட்சி , 8. காற்று வீப்பகழி - மன்மதன் கனை 


ணாதண்டு 


வோர் . 


வீற்ற 


430 


வெடியு 


ன்று . 


வீமசேனன் - பஞ்சபாண்டவரி லொரு வீற்றிருத்தல் - ( தொ.பெ ) நிலைபெற் 
வன் , 2. தமயந்தியின் பிதா . 

றிருத்தல் , 
வீமம் - பயங்கரம் . 

வீற்று - வேறுபாடு . 
வீமன் - வீமசேனன் . 

வெ 
வீம்பு - வீண்பெருமை . 
வீரகண்டாமணி வீரத்தாற்கட்டு வெகு - பன்மைக்குறிப்பு . 
மணி , 

வெகுசு - மிகுதி . 
வீரசோழியம் - தமிழிலக்கண நூலுளொ வெகுட்சி - வெகுளி ; இது : கோபம . 
ன்று . 

வெகுதானிய - பன்னிரண்டாவதாண்டு 
வீரச்செல்வி-துர்க்கை , 

வெகுமதி - இனாம் . 
வீரட்டானம் -- கூத்தின் விகற்பத்தினொ வெகுமானம் உபசாரம் , 2. மிகுக் 

னம் . 
வீரதரு- மருதமரம். 

வெதர் - உட்டணத்தால்வரும் பரு . 
வீரதை - வீரம் , 

வெகுள் - ( வி ) கோபிக்க . 
வீரபத்திரன் - சக்கன்யாகமழிக்கத் வெகுளி- சினம்,. 
தோன்றியவன் . 

வெஃக- ( வி ) அவாவு 
வீரபட்டயம் - வெற்றிபெற்ற வீரர் நெற் வெஃகாமை - வெறுப்பு . 
றியிலணியும் பொற்றகடு , 

வெக்காலி - ஒர் மரம் . 
வீரம் - வீரியம் , 2. வலி, 3. மலை , 4. வெக்காளம் -- மழையில்லாக்காலம் 
சிவாகமமிருபத்தெட்டினொன்று , 5. வெக்காளிக்க- (வி ) வானந்தெளிய . 
வீராதனம் . 

வெக்கை - காந்தல் , 2. நிலக்கொதிப்பு . 
வீரர் - பராக்கிரமமுடையவர் . வெங்கண் - பொறாமை , 2. ஒர் மீன் 
வீரன் - திண்ணியன் , 2. அருகன் . வெங்களம் -போர்க்களம் . 
வீராணம் - ஓர்வகைப்பறை , 2. ஒரூர் . வெங்காயம் - ஈருள்ளி. 
வீராணி - வீராணிக்கிழங்கு . 

வெங்காரம் - வெண்காரம் . 
வீராதனம் - எண்வகை ஆதனத்தொ வெங்கிணாத்தி- ஓர் மலைப்பாம்பு 

வெங்கோல்- கொடுங்கோல் . 
வீரி - வீரமுடையவள் , 2. காளி . வெச்சுவெச்சென் - ( வி ) அனல் வீச 
வீரிடுதல் - ( தொ . பெ ) ஒலிக்குறிப்பு. வெச்சென் - ( வி ) வெப்பமாக 
வீரியம் - இந்திரியம் , 2. வீரம் . வெஞ்சமம் - பாலை நிலப்பண் , 2. கடும் 
வீரை - ஓர் மரம் , 2. கடல் , 3. துன்பம் . போர் , 
வீவு சாவு , 2. குற்றம் . 

வெஞ்சமன் - இயமன் . 
வீழ் - மரத்தின் விழுது . 

வெஞ்சம் - பழி . 
வீழ்க்கை - விருப்பம் , 2. சோதி நட்சத் வெஞ்சனம் - கறிபதார்த்தம் .. 
திரம் . 

வெஞ்சிலைச்செல்வன் - வீரபத்திரன் 
வீழ்தல் - ஆசை , 2. ஆசைப்பெருக்கம் . வெஞ்சினம் - கடுங்கோபம் 
வீற( வி ) பெருமையாக , 2. விளங்க, 3. வெடி - துப்பாக்கி பீரங்கி வெடி , 2. இடி , 
வெறுப்பாக , 4. தனித்திருக்க , 5 . 3. நறுமணம் , 4 , அச்சம் , 5. கள் , 6 . 
பிரிய , 6. கீற . 

நறும்புகை , 7. வெளி 
வீறாப்பு - இறுமாப்பு . 

வெடிக்க- ( வி ) படாரென , 2. பிளக்க 
வீறு - பெருமை , 2. தனிமை , 3 நல் வெடிப்பு - கமர் , 2. விள்ளுகை 
வினை , 4. பெருமை , 5. பொலிவு , 6. வெடில்- 

வேட்டு . 
வெற்றி , 7. மருந்துவேகம் . வெடியல் 

- 
• வீற்றம் வேறுபாடு . 

வெடியுப்பு - ஓர் உப்பு . 


ன்று . 


வெண்ணா 


431 


வெய்ய 


வெதுப்பம் வெப்பம், 2 , 


வெடுக்கு - வெடுக்கெனல் , கடுமைக்குறி வெண்ணந்தை - வெள்ளாந்தை . 
ப்பு . 

வெண்ணாரி ஒரு பூடு . 
வெடுவெடுக்க ( வி ) கடுமையாக . வெண்ணிலம் - வெறுந்தரை . 
வெட்க- ( வி ) நாண , 2. அஞ்ச . 

. வெண்ணெய் - உருக்காத நெய் 
வெட்கம் - நாணம் . 

வெண்ணொச்சி - வெள்ளை நொச்சி , 
வெட்சி - வெட்சிச்செடி , 2. பகைவர் ( ஒரு செடி . ) 

நிரை கவர்வார்க்குரிய மாலை . வெண்பலி - சாம்பல் , 
வெட்ட - ( வி ) தோண்ட , 2. முத்திரை வெண்பா- ஓர் பா . 
வெட்ட . 

வெண்பொன் - வெள்ளி, 
வெட்டனவு - கடுமை . 

வெண்மலை- கைலை . 
வெட்டாந்தரை -உலர்ந்த நிலம் . வெண்மை வெள்ளை , 2. இளமை , 3 . 
வெட்டி- வழி , 2. வீண் . 

புல்லறிவு . 
வெட்டிமை - கடுமை, 2. சினம் . வெதிரேகம் - எதிர்மறை . 
வெட்டியான் - சவஞ்சுடுவோன் , 2. ஓர் வெதிர் - மூங்கில் , 2 , செவிடு , 
பூச்சி , 

வெதிர்க்க- ( வி ) அஞ்ச , 2. சினக்க , 3 , 
வெட்டிவேர் - விலாமிச்சம் வேர் . 

நடுங்க , 
வெட்டு - வெட்டுதல் . 

வெதிர்ப்பு - கலக்கம் , 2. சினக்குறிப்பு , 
வெட்டுவாய் - பொருத்து . 

3. நடுக்கம் . 
வெட்டுவாள் - ஒர் வாள் . 

வெதுப்ப - ( வி ) வாட்ட . 
வெட்டெனவு - கடுமைக்குறிப்பு . 

வெப்பம் , 2. ஒா நோய் . 
வெட்டை - உட்டினம் , 2. ஓர் நோய் , வெதுப்பு - 

3. வெளி , 4. வெறுமை , 5. கடினம் , வெதும்ப - ( வி ) வெம்ப , 2. வாட , 3 . 
வெண்கதிரோன் - சந்திரன் . 

சினங்காட்ட . 
வெண்கலம் -- ஒர் உலோகம் . வெதுவெதுப்பு - இளஞ்சூடு . 
வெண்குட்டம் - வெள்ளைக்குட்டம் ; வெந் - முதுகு . 
இது : ஓர் நோய் . 

வெந்தயம் - ஓர் சரக்கு . 
வெண்குமுதம் - வெள்ளாம்பல் . வெந்தை - பிட்டு , 
வெண்குன்றி - அதிமதுரம் . 

வெந்நிட - ( வி ) புறங்காட்ட 
வெண்கூதாளம் - நீர்த்தாளி, ( ஒருபடர் வெந்நீர் - சுடுநீர் . 
கொடி . ) 

வெப்பம் - வெம்மை , 2. ஆசை . 
வெண்கொல்- வெள்ளி 

வெப்பு - வெம்மை , 2. சுரநோய் . 
வெண்சலசமுற்றாள் - சரஸ்வதி . வெம்ப- ( வி ) முதிராதுகனிய , 2. வாட , 
வெண்டலை - தலையோடு . 

3. மிகப்பசிக்க , 4. கோபமுற . 
வெண்டளை - வெண்பாவிற்குரிய பங் வெம்பளிக்கை 
தம் ; இது : இயற்சீர் வெண்டளை, வெ வெம்பிளிக்கை- இறுமாப்பு . 
ண்சீர் வெண்டளையென் விருவகைப் வெம்மை - வெப்பம் , 2. ஆசை . 
படும் . 

வெயில் 

. 
வெண்டாது- வெள்ளி 

வெய்யில் - 
வெண்டுறை வெண்பாவினங்களி னொ வெய்து - வெம்மையுடையது , 2.துக்கம் . 

வெய்துயிர்த்தல் - ( தொ.பெ ) பெரு 
வெண்டேர்- கானல் . 

மூச்சுவிடல் , 
வெண்டைக்காய் - ஒர் காய் , 

வெய்துறல் - அச்சக்குறிப்பு , 2. சினக் 
வெண்டையம் - ஓர் சிறுமணி . 

குறிப்பு , 3. துன்பம் .. 
வெண்ணாங்கு - ஓடைக்கொடி 

வெய்யது கொடியது . 


ன்று . 


வெளிவே 


432 


வெள்ளை 


வெருவு- அச்சம், 


யாக . 


வெய்யவன்- சூரியன் , 2. கொடி வெளிறல் - ( தொ . பெ ) வெண்மையா 
வெய்யோன் யோன் , 3. மிருக தல் . 
எ சீரிடம் , 4. விருப்புற்றோன் . வெளிறு - அறிவின்மை , 2. நறுவிலி 
வெரிந் - முதுகு . 

மரம் , 3. வயிரமின்மை , 4.வெண்மை , 
வெரு 

வெளிற்றுரை- பயனில்லாதவுரை 

வெளுக்க - ( வி ) வெள்ளையாக்க , 2 . 
வெருகம் - விலங்கின் வாலின்கீழிடம் . அடிக்க , 3. விடிய , 4. வெண்மை 
வெருகு - ஆண்பூனை, 2. பூனை . 
வெருட்சி - அச்சம் , 2. மயக்கம் . வெளுப்பு - வெண்மை , 2. வெளுத்தல் . 
வெருட்ட - ( வி ) அச்சுறுத்த 

வெளேரெனல் - வெண்மையாதற்குறி 
வெருவந்தம் - அச்சம் . 

ப்பு . 
வெருவர- ( வி ) பயப்பட , 

வெள்க - ( வி ) அஞ்ச , 2. வெட்க . 
வெருள- ( வி ) மருள , 2. மயங்க , வெள்ளம் - நீர்ப்பெருக்கு , 2. கடல் , 3 . 
வெருள் - அச்சம் , 2. உன்மத்தம் . மிகுதி . 
வெரூஉ- அச்சம் . 

வெள்ளரி -- ஒர் கொடி . 
வெலவெலக்க-( வி ) திகைக்க, 2. கை வெள்ளலரி - ஓர் பூச்செடி . 
காலுதற . 

வெள்ளறிவு - அவிவேகம் . 
வெலிகாரம் - வெண்காரம் . 

வெள்ளறுகு - ஒருவகை யறுகு . 
வெல்ல ( வி ) செயிக்க 

வெள்ளாடு ஒருவகை யாடு ,. 
வெல்லம் - கரும்பின் கட்டி . 

வெள்ளாட்டி- ஏவற்பெண் . 
வெல்லுமா - புலி , 

வெள்ளாண்மை - பயிரிடல் . 
வெவ்விது வெய்து . 

வெள்ளாழன்- 1 
வெவ்வுரை - கடுஞ்சொல் . 

வெள்ளாளன்-பூவைசியன் . 
வெவ்வேறு வேறுவேறு . 

வெள்ளாளர் - பூவைசியர் . 
வெளி புறம் , 2. ஆகாயம் , 3. வெள் வெள்ளாவன - ஐராவதம் . 
ளிடை . 

வெள்ளி - வெண்பொன் , 2. சுககிரன் , 
வெளிக்காட்சி - வெளியான தோற் 

3 வெணமை 
றம் . 

வெள்ளிக்கோல் - ஓா நிறைகோல் . 
வெளிசம் - தூண்டில் . 

வெள்ளிடி 

மழைக்குணமில்லாமல் 
வெளிச்சம் ஒளி . 

விழுமிடி . 
வெளிது-வெண்மையுடையது . 

வெள்ளிடை - வெளி. 
வெளித்தல் - ( தொ . பெ ) வானம் வெ வெள்ளிமலை - கைலாசம் . 

ளிவாங்குதல் , 2. விளங்குதல் . வெள்ளிலை வெற்றிலை . 
வெளித்தோற்றம் - உள்ளொன்று வெள்ளில் - விளாமரம் , 2. பாடை . 
புறம்பொன்றாயிருப்பது . 

வெள்ளீயம் ஒருவகை ஈயம் . 
வெளிப்படல் - ( தொ.பெ ) வெளிவரு வெள்ளுள்ளி- வெள் வெங்காயம் . 
தல் . 

வெள்ளுமத்தை - ஓர்வகை ஊமத்தை . 
வெளிப்படுத்தல் - ( தொ.பெ ) வெளி வெள்ளெருக்கு - ஓரெருக்கு . 
யாக்கல் , 

வெள்ளெலும்பு - தசை கழிந்தவென்பு . 
வெளிப்படை-வெளிப்படுதல் . வெள்ளெழுத்து - பார்வைக்கு வெளி 
வெளிப்பாடு.-- வெளிப்படை . 

தாய் நிற்கு மெழுத்து . 
வெளில் - அணில் , 2. யானை கட்டுக் வெள்ளேடு - எழுதாவேடு . 
தறி , 3. தயிர்கடைமத்து . 

வெள்வள - வெண்மை , 2 , கள் , 8 . 
வெளிவேடம் புறக்கோலம் . * சுண்ணாம்பு , 4. வெட்டைநோய் , ;; 


வென்றோ 


433 


வேட்ட 


க . 


பலபத்திரன் , 6. சங்கு , 7. வெள்ளா 

வே 
டு , 8. வெள்ளி, 9. வெண்பா. 
வெள்ளைக்கவி - புன்சொற்கவி . வே- வேவு , ( ஒற்று .) 
வெள்ளைக்காக்கணம் - ஓர் கொடி . வேக - ( வி ) காய , 2. எரிய , 3. உக்கிரங் 
வெள்ளைக்காரன் - வெள்ளைமனிதன் . 

கொள்ள . 
வெள்ளைப்பூண்டு- ஒருவகைப் பூடு . வேகசரம் - ஒட்டகம் . 
வெள்ளைப்போளம் - ஓர் மருந்து . 

வேகடம் - மணியழுகககற்றல் , 2 . 
வெள்ளைமனிதன் - வெள்ளைக்காரன் . 

வேகடை 

யௌவனம் , 3. ஓர் 
வெள்வளமெய்யாள் - சரஸ்வதி . 

மீன் . 
வெள்ளையடிக்க - ( வி ) சுண்ணாம்படி வேகடைத்தாள் - குருநாப்பட்டை . 

வேகம் - காபம் , 2. நஞ்சு , 3. விரைவு . 
வெள்ளையானை - வெள்ளானை , கீழ்த் வேகவதி - காஞ்சியிலுள்ள ஒர் நதி , 2 . 
திசையானை . 

வையையாறு . 
வெள்ளையானையூர்தி - இந்திரன் , 2. வேகாளம் - அதிவிரைவு , 2. கோபம் . 
ஐயனார் . 

வேகி - வேகமுடையோன் . 
வெள்வளவண்ணத்தி - ஓர் பூச்சி . வேக்காடு - சூடு , 2. வேகுதல் ,, 
வெள்ளைவாரணன் - இந்திரன் . வேக்காளம் - மழையில்லாக்காலம் . 
வெறுமை - இல்லாமை. 

வேங்கடம் - ஓர் மலை , இது தமிழ்நிலத் 
வெறும்பிலுக்கு - வீண்வேடம் 

தின் வடவெல்லையென்பா . 
வெறும் புறங்கூறல் -- ( தொ.பெ ) அலா வேங்கை புலி , 2. ஓர் மரம் , 3. பொன் 
தூற்றல் . 

வேசகம் - யானைவானுனி , 2. வால் . 
வெறும்பேச்சு - வீண்சொல் , 

வேசடை - துக்கம் . 
வெறுவிலி 

ஒன்றுமில்லாத வறிய வேசரம் - தெலுங்குபாஷை , 2. ஒட்ட 
வன் . 

கம் . 
வெற்பன் குறிஞ்சி நிலத்தலைவன் . 

வேசரி - கோவேறு கழுதை , 2 , கழுதை .. 
வெற்பு - மலை . 

வேசனம் - மருதநிலத்தூர் 
வெற்றம் - சமயம் , 2. வெற்றி . வேசாறுதல் - ( தொ.பெ ) இளைப்பாறு 
வெற்றாள் -தனியாள் . 

தல் , 
வெற்றி - 

வேசி - 

விலைமகள் . 
- 

வேசை 
வெற்றிலை - வெள்ளிலை . 

வேடகம் - காதணி . 
வெற்றிலைத்தம்பலம் வெற்றிலை வேடதாரி வேஷந்தரிப்போன் . 
பாக்கு மென்ற சாரம் . 

வேடன் - வேடுவன் . 
வெற்றிலை மடிப்பு- வெற்றிலைச்சுருள் . வேடிக்கை - விநோதம் . 
வெற்றிலைவைத்தல் - கலியாணத்திற் வேடு - மூடுசீலை . வேடுகட்டல என்னும் 
கு வரவழைத்தற் குறிப்பு . 

வழக்கிற்காண்க, 2. வேட்டுவச்சாதி . 
வெற்றுரை- பயனில்சொல் . 

வேடுவர் - வேடர் . 
வெற்றெலும்பு - தசைகழிந்தவென்பு . வேடை - வெட்பம் 
வென்-வெற்றி . 

வேட்கை - ஆசை . 
வென்றி - வெற்றி . 

வேட்கைத் துணைவி - மனைவி , 
வென்றோர் - வெற்றியடைந்தோர், 2. வேட்கோவன் - குயவன். 
புலனடங்கப்பெற்றோர் . 

வேட்டகம் - மாமியார்வீடு .. 
வென்றோன் - அருகன் , 2. வெற்றியும் வேட்டம் - வேட்டை , 2. சாரம் , 3 . 
றேன் . 

பிசின் . 


வேதபா 


434 


வேம்ப 


+ 


வித்தி , 


வேட்டல்( தொ . பெ ) ஓமஞ்செய்தல் , வேதமார்க்கம்- வைதீகம். 
2. விவாகஞ்செய்தல் . 

வேதமுதல்வன் - சிவபிரான் , 
வேட்டல் விருப்பம் . 

வேதமுதல்வி - சரஸ்வதி , 2. உமைய 
வேட்டார் - சிநேகிதர் , 2. விவாகமான வள் . 
வர் . 

வேதம் - ஆதி நூல் . 
வேட்டி 

வேதவல்லி - தக்கன் மனைவி . 
சோமன் . 
வேஷ்டி 

வேதவனம் - திருமறைக்காடு . 
வேட்டு --வெடி , 

வேதவியாசர் - வியாசர் , இவர்காலத் 
வேட்டுவன் - ஓர் குளவி , 2. வேடன் . தில் வேதத்தை விரிவாகச் செய்தன 
வேட்டை - வேட்டம் , கொலை . 

ரென்பர் . 
வேட்டோன் - கணவன் , 2. விரும்பி வேதனம் - சம்பளம் , 2 , பொன் , 3 . 
னோன் , 

வேதனை . 
வேட்பு - விருப்பம் . பு- தொழிற்பெயர் வேதனை - வாதை . 

வேதன் - 

பிரமன் . 
வேணகை - மதில் . 

வேதா 
வேணவா- வேட்கைப்பெருக்கம் . வேதாத்தியயனம் - வேதமோதுதல் . 
வேணி - நதி , 2. ஆகாயம் , 3. மூங்கில் , வேதாந்த சூடாமணி - சிவப்பிரகாசர் 

4. சடை , 5. வசம்பு , ( ஓர் மருந்து . ) செய்த ஓர் நூல் . 
வேணீர் - தாகநீர் . 

வேதாந்தம் உபநிடதம் . 
வேணு - உட்டொளை , 2. மூங்கில் , 3. வேதாளம் - பூதவகைகளினொன்று . 
வேய்ங்குழல் , 4. வில் , 5. வாள் , 6. வேதாளி - மாகாளி . 
கலைஞான மறுபத்துநான்கினொன்று வேதாளியர் - புகழ்வோர் . 
வேணுகம் - யானைத்தோட்டி . 

வேதி - ஓமகுண்டம் , 2. வேதிகை , 3 . 
வேண் - கொடுந்தமிழ்நாட்டினொன்று . மதில் , 4. கேட்டை நட்சத்திரம் . 
வேண்ட - (வி ) மன்றாட , 2 , விரும்ப . வேதிகை கேடகம் , 2. திண்ணை . 
வேண்டல் - ( தொ . பெ ) இரத்தல் , 2. வேதிக்க - ( வி ) வேறாக்க , 2. விகாரப் 
விரும்பல். 

படுத்த , 3. பிளக்க . 
வேண்டாமை - வெறுப்பு . 

வேதிதம் - துளையுடைப்பொருள். 
வேண்டார் - வேண்டாதவர் , பகைவர் . வேதியர் வேதமுணர்ந்தோர் . 
வேண்டுகோள் - பிரார்த்தித்தல் . வேதினம் - ஈர்வாள் . 
வேதகம் - கர்ப்பூரம் , 2. வேறுபடுத்துவ வேது - வெப்பம் , 2. காரமருந்து . 
தாகிய வொரு பொருள் . 

வேதை - துன்பம் , 2. பொன்னாக்கு 
வேதகாரர் - பொருந்தர் ; இவர்கள் 
கூடை முதலியவற்றைப் பின்னுமவர் வேத்திரதரன் - வாயில் காப்போன் . 
கள் . 

வேத்திரம் பிரம்பு , 2. அம்பு , 3. இலந் 
வேதக்கொடியோன் -- துரோணாசாரி தைமரம் . 
யன் . 

வேந்தன் - அரசன் , 2. இந்திரன் , 3 . 
வேதசம் - பிரம்பு . 

சூரியன் , 4. சந்திரன் , 5. வியாழன் . 
வேதண்டம் - யானை, 2. கைலை , 3. மலை . வேந்து - அரசன் . 
வேதநாதன் - சிவபிரான் . 

வேந்தோன்றி கார்த்திகைக்கிழங்கு, 
வேதநாயகி - திருக்கழிப்பாலையிலிருக் வேப்பாலை - ஓர் செடி , 
குந் தேவிபெயர் . 

வேமம் - நெய்வார்கருவியினொன்று . 
வேதபாரகர் - வேதத்தின் கரைகண்ட வேம்பத்தூர் - பாண்டிநாட்டிற் குலசே 
வர் . 

கர பாண்டியனாற் பிராமணர்களுக் 


கை . 


1 


வேழம் 


435 


வைகடி 


யர் . 


குத் தானஞ்செய்து குடியேற்றிவை வேளன் - வேளான் . 
த்த ஓர் ஊர் . 

வேளா - ஒருவகை மீன் ; ஒரு குழூஉக் 
வேம்பன் - பாண்டியன் . 

குறிபோலும் . 
வேம்பு - ஓர்வகை மரம் . 

வேளாண்மை - பூவைசியம் , விவசா 
வேயர் - வேவுகாரர் . 

யஞ்செய்தலென்பர் , 2. ஈகை , 3. உப 
வேயல் மூங்கில் , 2. வேய்தல் . 

காரம் , 4. உண்மை . 
வேயாம் - இலந்தைமரம் . 

வேளாளர் - ஈகையாளர் , 2. பூவைசி 
வேயுள் - மாடம். 
வேய் - உட்டொளைப்பொருள் , 2. மூங் வேளான் - குயவன் . 
கில் , 3. ஒற்று , 4. ஓர் துறை . 

வேளிர் - குறுநிலமன்னர் . 
வேய்ங்குழல் - மூங்கிற்குழல் . வேவள் - காலம் , 2. நாய்வேளைப்பூடு . 
வேய்தல்- ( தொ. பெ ) மூடுதல் , 2. சூடு வேள் - மண் , 2. மன்மதன் , 3. ஆசை, 
தல் , 3. அலங்கரித்தல் .. 

4. உபகாரம் . 
வேரம் - சலஞ்சாதித்தல் , 2. சேம்பு , 3. வேள்புலவரசர் -சாளுவர் . 
மஞ்சள் . 

வேள்வி - யாகம் , 2 . 
யாகம் , 2. ஆராதனை , 

னை , 3 . 
வேரல் - மூங்கில் . 

ஈகை , 4. ஓமகுண்டம், 5. மகாட்சத் 
வேரி - கள் , 2. கந்தம் , 3. வெட்டிவேர் .. 

திரம் . 
வேர் - மரவேர் , 2. திப்பிலி, 3. வேர்வை . வேள்வியாளர் -ாகையாளர் , 2. வேள் 
வேர்க்கடலை - நிலக்கடலை . 

வியையுடையவர். 
வேர்க்குச்சு - ஓர் குச்சுப்புல் . வேள்வு-- அரும்பண்டம் . 
வேர்க்கொம்பு -இஞ்சி , 2 சுக்கு . வேறல்- ( தொ. பெ ) வெற்றிகொள்ளல் 
வேர்ப்பு - வியர்த்தல் , 

வேறாதல்- ( தொ . பெ ) வேறுபடுதல் , 
வேர்வை - வியர்வை . 

வேறு - ஐம்பான்மூவிடங்களுக்குப் பொ 
வேலம் -- ஓர் மரம் , 

துவாய் வரும் வினைக்குறிப்பு , 2. மற் 
வேலனாடல் - அணங்காடல். 

றையது . 
வேலன் - முருகன் , 2. வெறியாட்டா வேறுபடுதல் ( தொ . பெ ) பிரிதல் , 
ளன் . 

வேறுபாடு - வேற்றுமை, 
வேலாவலயம் -- கடல் , 2. பூமி . வேற்றலம் - காற்று . 
வேலி - மதில் , 2. காவல் , 3. நிலத்தள வேற்று நிலைமெய்மயக்கு 
வையினொன்று , 4. ஊர் . 

வொழித்த வீரேழன் கூட்டம். 
வேலிப்பருத்தி - உத்தாமணி . வேற்றுமை - வேறுபாடு , 2. பதங்கள் 
வேலிமூங்கில்ஓர் பூண்டு , 

புணரு மிருவகைச் சந்தியுளொன்று ; 
வேலை - தொழில் , 2. செய்பொருள் , 3 . அஃது , எழுவாய் முதலிய வுருபுகள் 
கடல் , 4. கடற்கரை , 5. பொழுது , 

பெற நிற்பது . 
6. காலம் , 7. எல்லை . 

வேற்றுவர் - அயலார் . 
வேலெயிற்றுயின்றோன் - மகா வேனல் வேனில் , 
விஷ்ணு . 

வேனிலான் - மன்மதன் . 
வேல் சூலம் , 2. ஆயுதப்பொது , 3. ஒர் வேனில் கோடைகாலம் . 

மரம் , 4. மூங்கில் . 
வேவாள் - வேவுகாரன் ; 

வை 
வேவு- வேவுகை. 2. ஒற்று , உளவு . வை வைக்கோல் , 2. கூர்மை 
வேழம் - ய 2. கரும்பு , 3. மூன் - புல். 

கில் , 4 கோறுக்கைப்புல் , 5. இசை வைகடிகன் - இரத்தினங்களை 
வேழம்பர் - கழைக்கூத்தர் . 

செய்வான் 


. 


க ச தப 


வைணவ 


436 


வையாபு 


மை . 


வைகுந்தம்- திருமால்பகம். 


வைகை - வையை . 


வைகரி - வாக்கு நான்கினொன்று , 2. வைணவி - சத்தமாதர்களில் ஒருத்தி . 
அகங்காரமூன்றினொன்று . 

வைணிகன் - வீணை வாசிப்போன் . 2 . 
பவைகல் - விடியற்காலம் , 2. நாள் , 3 . வேய்ங்குழல் ஊதுவோன் . 
நாள் கழிவு . 

வைதரணி - இயமபுரத்திலுள்ள ஆறு . 
வைகல்லியம் - சூனியம் , 2. தகுதியின் வைதருப்பம் - வஞ்சகத்தருக்கம் ; அது 

கௌடத்திற்கெதிர் . 
வைகறை விடியற்காலம் . 

வைதருப்பி - விதர்ப்பதேசத் தரசன் 
வைகற்பிகம் - விகற்பமுடையது . பெண் ; அவள் , தமயந்தி . 
வைகாசம் - வைகாசிமாதம் . 

வைதவ்வியம் - விதவைத்தன்மை . 
வைகாசி - ஓர் மாதம் , 2. விசாகம் . வைதனிகம் - அற்றைக் கூலி 
வைகாநசம் - வைணவ தந்திரத்தினொ வைதனிகன் - அற்றைக் கூலியாள் . 
ன்று . 

வைதாளிகன் - பள்ளியெழுச்சி பாடு 
வைகாநசன் வைணவதந்திரத்தினொ வோன் . 
ழுகுபவன் . 

வைதிகம் - வேதசம்பந்தம் . 
வைகுதல் - ( தொ.பெ ) சங்குதல். வைதிகர் - வேதமார்க்கத்தை யுடை 
வைகுண்டம் - 

யோர் . 

வைதூர்யம் - ஓரிர தினம. 
வைகுண்டன் - திருமால் , 

வைதேகி - விதேகன் பு. திரி வைகே ,, 
வைகுண்ணியம் - குணமினனா , 2 . (சீதை ), 2. திப்பிலி, 
குறை . 

வைத்தியநாதன் -சிவன். 
வைகுல்லியம் - எதிரிடை . 

வைத்தியம் - பரிகாரம். 

வைத்தியன்-பரிகாரி . 
வைகைத் துறைவன் - பாண்டியன் , வைநதேயன்- கருடன் ; இவன் விந்தை 
வைங்கியாரம் - பகை . 

புத்திரன் . 
வைசயந்தம் - இந்திரனுப்பரிகை , வைரும் - பிரிவு 
வைசயந்தி - வாதமடக்கி, 

வைநாசிகன் -- நூலை வினாவியறிந்து வீடு 
வைசாகம் - 

காதலிப்பவன் . 
வைகாசிமாதம் . 
வைசாகி 

வைநீகம் - சாத்திரகேள்வி . 
வைசியர் - மூன்றாவது சாதியார் . வைந்தவம் -- சுத்த மாயை . 
வைசினி- பீசம் . 

வைபவம் - விபவம் , செல்வம் . 
வைசுவதேவம் - தினமுஞ்செய்யும் அக் வைபாடிகன் - ஓர் சமயி . 

கினிகாரியமாகிய ஓர் விதயாகம் . வைபோகம் - சிற்றின்பமகிழ்ச்சி ." 
வைசூரி - ஓர் நோய் . 

வைப்பாட்டி - மனையாளைப்போல் வைத் 
வைசேடிகம் -- ஓர் சமயம் ; இதன் விவ திருக்குமாது . 

ரம் அபிதாக சிந்தாமணியிற் காண்க . வைப்பு - சேமதிரவியம் , 2. இடம் , 3 . 
வைச்சிரவணன் - குபேரன் . 

ஊர் . 
வைஷம்மியம் - பகை ; அது சத்தவிச வைப்புச்சரக்கு -உண்டாக்கின சரக்கு 
னத்தொன்று . 

வைமாத்திரேயன் - சக்களத்திமகன் , 
வைஷ்ணவம் - ஓர் சமயம் , 2. பதி வையகம் - பூமி . 
வைணவம் - னெண் புராணத் வையம் - பூமி , 2. உரோகிணி , 3. சிவி 
தொன்று , 3. மூங்கிலரிசி . 

கை , 4. தேர் , 5. வண்டி , 6. வாகனம் . 
வைடம்மியம் - பகை . 

வையாகரணர் - வியாகரண முணர்ந் 
வைடூரியம் - நவமணியினொன்று . தோர் . 
வைணவர் - நாராயண சமயத்தோர் . வையாபுரி - பழனிமலை . 


வைரோச 


437 


வௌவி 


வௌ 


வையை - குண்டோதரனுக்காகச் சொ வைவச்சுதன் - மனுக்கள் பதினால்வரி 
க்கநாதரால் மதுரையில் வரவழைத்த லொருவன் , 2. யமன் , 
நதி , 

வைனதேயன் - வைநதேயன் . 
வையாளி வீதி - குதிரை நடத்தும் வீதி 
வைரம் - வயிரம் , 2. வீரத்தன்மை . 
வைராகி விராகமுடையவன் , துறவி . வௌவ- ( வி ) பிடிக்க, 2. கொள்ளையிட , 
வைராக்கியம் - வெறுப்பு . 

3. திருட , 4. வார . 

வௌவம் - தாமரை . 
வைரியர் - பாணர் . 

வெளவால் - ஒர் பறவை . 
வைரோசனன் - மாவலிச்சக்கரவர்த்தி , வெள்வி - மான் . 


வைரி சத்துரு . 


APPENDIX I. 


A list of the loan words to be found in the spoken 
as well as the written forms of the Tamil language. 


அனுபந்தம் 1 . 

அட்டவணை . 
1. உருது பாஷைப் பதங்கள் - (411 ). ( இதில் , அராபி , பர்ஷி 

யன் பதங்களும் சேர்ந்தன .) 
2. போர்த்துகேசியச் சொற்கள் -- ( 6 ). 
3. தெலுங்கு பதங்கள் - ( 11) . 
4. க்ராம்யச் சொற்கள் , இழிஜன வழக்கு -- ( 27 ). 
5. வழக்கச் சொற்கள் -- ( 261). 
6. இங்க்லிஷ் பதங்கள் -- ( 486 ). 

உருதுபாஷைப் பதங்கள் . 
அஸல் . 

20 ஆஜர் , ஹாஜர் . 
அந்தஸ்து . 

ஆகர் . ( கடைசி , முடிவு . ) 
அபின் . ( அபினி.) 
அல்வா. ( ஹல்வா .) 

இஸ்த்ரி . ( இஸ்தரி , இஸ்திரி .) 
அம்பாரி . 

இலாகா . 
அமீர் . 

இரிஸால் . இரிஸால் நாமா . 
அங்குஸ்தான் . 

இனாம் . 
அர்க்கார் . ( அர்க்காரா .) 

இஜார் . ( ஹிஜார் , ஸ்வாதீனம் .) 
அர்ஜி , 

இஜாரா . 
10 அத்தர் . 

உமேதவாரி , உமதி , 
அலாதி . ( தனி, வேறு . ) 

30 உடாய்த்தல் . 
அலாக் . ( அலக் , அலக்ஷ்யம் . ) உடான் . 
அமுல் . அமுல்தார் . 

உஷார் . 
அனாமத். 

உறுமால் . 
அமீனா. 

ஐவேஜி . ( ஐவேன் .) 
அகாடி . 

ஐஸாபைலா, 
அஜிமாஷ் . 

களாயி . (கலாய் ) 
அல்கா. 

ககானா. . 
அஸர். ( ஹஸுர், ஹஜர் , கஜான்ஜி . 
ஹொல் ஓர் .) 

கசாலா . (கஷ்டம் , சிரமம் . ) 


ஆஸாமி ,. 


சடா 


439 


ஜாபத் 


40 கபாய் , கபாயி . 

கமாம்ஸு . ( காரியம் , வேலை . ) 
கச்சேரி , 
கம்மி . ( குறைவு .) 
கஸ்பா , 
கபர்தார் . 
கவுல் . ( கௌல் , மோசம் .) 
கச்சா . 
கறார் . 

கறார் நாமா . 
50 கர்ஸ் . ( செலவு . ஜமாகர்ஸ் 

வரவு செலவு . ) 
கலரத். 
கவாத் . 
கார்கானா. 


* 


காடி . 


காடிகானா. 
காலி , 
காய்தா . 
காபரா . 

கிஸ்தி . 
60 கிச்சடி . 

கிதாப் . 
கித்தான் . 
குஸ்தி . 
குடுத்தா . 
குமஸ்தா . ( குமாஸ்தா . ) 


சடாய்த்தல் , 
சாலக் , ஜாலக் . 
சால்வை . 
சிட்டா . 
சிம்டா . 
சிபாரிசு . (சிபார்சு , தகவுரை ) 

சிப்பந்தி , 
90 சிரஸ்ததார் . 

சிப்பாய் . 
சீல் . ( ஸீல் .) 
செக்பந்தி . (சக்பந்தி .) 
சொக்கா . 
சோதா . 
சோக்ரா . ( பையன் .) 
சோடாதடி . 
சோனி , ஸோநி . 

சௌடால் . 
100 சௌல் , 

ஜமீன் . 
ஜமீன்தரா . 
ஜப்தி . 
ஜமகாளம் . ( ஜமக்காளம் . ) 
ஜல்தி . ( ஜடிதி ) 
ஜவாப் . 
ஜவான் . 
ஜரூர் . 

ஜட்கா . 
110 ஜமேதார் . 

ஜல்லி . 
ஜண்டை . 
ஜதை . 
ஜவ்வாது . 
ஜமா . ( வரவு , கூட்டம் ) 
ஜமாபந்தி , 
ஜாகா . (ஜாகை , இடம் . ) 
ஜாப்தா . 

ஜாரி , 
120 ஜாடா . 

ஜாலி , 
ஜாடுமாலி . 
ஜாகீர் . 
ஜாகீர்தார். 
ஜாஸ்தி . 
ஜாபத்ரி , ஜாதிபத்ரி 


குத்தினி. 
குல்லா. 
குஜிவி . 
குஷி . 


. 


70 குல்கந்த் . ( குல் குந்து . ) 

குசால் . ( குசலம் .) 
குலாம் . 
குபார் . ( குபாரா ) . 
கைதி . 
கைபீத் , கைபியத் . ( செய்தி ) 
கொலர் . 
கொத்தவால் . 
கோட்டா . 

கோரி . . 
80 கோலி , 

கோஷா . 


டிகாணா 


440 


நமூனா 


ஜாமீன் . 
ஜாடி .. 

ஜில்பா , சலுபா . 
130 ஜிமிக்கி . 

ஜிம்கானா . 
ஜிலேபி 

. 
ஜில்லா. 
ஜூட் . ( பொய் , மோசம் .) 
ஜல். 
ஜப் . ( C ஜபி .) 


ஜோர் , 

கோடு . (ஜோடி .) 
140 லர்பரா, 

ஸவாரி . 
ஸந்நத் . 
ஸரஹத் . 
ஸதர். 
பைாஸ் . ( ஸபாஷ் .) 
ஸலாம் . 
ஸர்க்கார் . 
ஸவால் . 

ஸர்தார் . 
150 ரைமான் . ( ஸாமக்ரி ) 

ஸாவ்கார் . ( ஸாவகாரி ) 
லாஹெப் . 

மார் . 
ஸுல்தான் . 
ஸுபேதார் . 
ஸொஹு . 
லோம்ப் . 
டக் , 

டக்கர் . 
160 டப்பா . 

டப்பி . 
டங்கா. 
டலாயத் . 
டவாலி . 
டபேதார் . 
டமாரம் . 
டமாயி . 


டேரா. 
டொப்பி . ( டோபி .) 
டோகர் , 
டோபிகானா. (வண்ணான் சாவடி .) 
டோரியா . ( டோலியா. ) 
டோலி , 
தஸ்தாவேஜு . ( தஸ்தவேக் . ) 
தஸ்தா . ( காகிதக்கட்டு .) 

தஸ்தீக் . 
180 தபால் 

தர்காஸ்த் . 
தர்பார் . 
தர்பீத் . 
தர்ஜிமா. 
தகரார் . 
தனியா, 
தம்பிடி . ( பைசா .) 
தண்டா, 

தண்டால் , 
190 தமாஷ் , தமாஷா. 

தரோபஸ்த் . 
தயார் . 
தரப் ( பக்ஷம் , பக்கம் , வாதிதரப் , 

பிரதி வாதிதரப் . ) 
தாகீத் , 
தாவா . 
தாலூகா. 
தாசில்தார் . 


தாகல் . 


த் வி 


தாகலா . 
200 தாமாஷ் . 

திவான் . 
திவாணம் . 
திவால் . 
திவான்பகதூர். 
துப்பட்டர் . ( துப்பட்டி 

படீ . ) 
தோலா . 
நகல் . 
நகாரா , 

நகாஸ் . 
210 நபர் , 

நபாபு . ( நவாபு . ) 
நமூனா. 


டால் . 


170 டிகாண 


பேதா 


441 


மொஹரா 


பைஸா . 


மனு . 


நமோது . ( நமூது .) 

பேடா . 
நாஜர் , 

பேஷ் . 
கா 8 க் . ( நாஸுக்.) 

பேஷ்கார் . 
நாடா . 

பைஸல் . 
ஜோர் 

260 பைமாஷ் . 
பக்கா . 

பைராகி . ( வைராகி .) 
பக்கிரி , 

பைல்வான் . 
220 பங்கா . 
பங்களா 

மஸாலா . ( மஸாலை . ) 
பங்கி , 

மஹால் . 
பச்சகானா. 
பஞ்சா . 

மனுதார் , 
பஞ்சாயத் . 

மஷால் . 
பஸந்து . 

மஷால்ஜி . 
பந்தேகானா. 

270 மசோதா . 
பந்தோபஸ்து . 

மசூதி . ( மஸீத் ) 
பஸ்தி . 

மக்கர் . 
230 பஸலி . ( வருஷம் .) 

மஸ்து . 
பட்டா . 

மஸ்தான் . 
பரவா . ( யில்லை . ) 

மாமூல் , 
பலே . 

மாஸுல். 
பல்டி . 

மால் , 
பர்பி 

மாகாணம் . 
பரமாஷ் . 

மாஜர். ( மாஜர் நாமா , மஹஜர் . ) 
படே . 

280 மாஜி . 
பவுஷ் . 

மாலீஸ் . 
பஜார் . 

மிட்டா. 
240 பாஜா . 

மிட்டாதார் . 

மிட்டாய் . 
பாகா . 

மிராசு . ( மிராஸ் .) 
பாரீகத் . 

மிராசுதார் . ( மிராஸ்தார் .) 
பாதுஷா . 

முகாம் . 
பாத் . ( பகாளபாத் , சர்க்கரபாத் , 
கேலரி பாத் ) 

முகதா . ( முகதாவில் - நேரில் . ) 

290 முச்சலிக்கா. 
பிராது . ( பிரியாது .) 

முண்டாஸ் . 
பீரோ . 

புஸ்தி . 
250 புகார் . புகாரா . 

முனிசீப் . ( முன்ஸிப் ) 
பேரீஜ் . 
பேஜர .. 

மேஸ்திரி , 
பேஜார் . 

மேஜை . 
பேட்டி 

மொஹர் . 
பேதா . 

மொஹரா . 


பாரா . 


முலாம் . 


பிச்சாணா. 


முஸ்தீப் . 
முஸாபரி . 


முன்ஷி , 


அகர 


442 


புல்லா 


300 மொஹரம் . 

அமல் . 
மோஸ் . ( மௌஸ் ) 

அமானி . 
மோஸ்தர் . 

அய்ப்பு . 
ரஜா . 

அயன் . 
ரஸ்தா . 

அலங்கம் . 
ராப்தா . ( வழக்கம் . ) 

அலமாரி . 
ராஜி . 

இசாரு or நிஜார் : 
ராஜிநாமா . 

இஸ்தியார் . 

350 ஊதா . 
ருஜு . 

கபாது . 
ரேகலா . 
B10 ரோகா . 

கஸாயி . 

காஜி . 
லட்டு . ( லாடு , லட்கேம் , இலட்டு 

காயம் . 
வம் . ) 
லகோடா . 

குலாசா . 
லங்கர் . ( நங்கூரம் ) 

கோஷ்பாரா . 

சந்தா . 
லங்கோட் . 

சாகிரி . 
லகாம் . ( கடிவாளம் .) 

சாப்பை . 
லப்பை . 

360 ஜெண்டா . 
லாயக் . 

டீலா . 
லாயம் . 

தகாதா . 
லோடா . 

தணிக்கை. 
320 வக்கீல் . 

தாரகம் . 
வக்காலத் 

துகிடி . 
வஸல். 

தோப்பரா . 
வஜா . 

தபா . 
வஸ்தாத் . 

தரியாப்து . 
வாய்தா . 

தவிடு . (Davudu .) 
றவாணா. 

370 தரோகா . 
ஹத் . 

தினுசு , 
ஹுக்கா. ( உக்கா .) 

திவாலா . 
ஹுண்டி . 

துபாஸ் . 
330 ஹோதா . 

நபா . 
ஷஹர் . ( நகரம் . ) 

பக்கவடாம் . 
ஷரத் . 

பலான . 
ஷரா . 

பல்லாக்கு . 
ஷராய் . ( காற்சட்டை .) 

புஞ்சை . 
ஷர்பத் . 

பூரா . 
ஷஹா . 

380 படா . ( Bada . ) 
ஷிகார் , ஷிகாரி . ( வேட்டை . ) 

பாக்கி . 
ஷோக் . 

பாதாம் . 
அண்டா. 

பாபத்து . 
840 அம்பாரம் . 

பாவட்டா , 
அகரம் . 

புல்லாக்கு . 


. 


முயற் 


44 : 


அவிர் 


பேஜரா . 
Guurd ( Bēbāki.) 
பேஸரி , 

போணி . 
390 மஞ்சூரு 

மச்சம் . 
மராமத்து 
மஹஸா. 
முகமல் . 
முகாசா . (கிராமம் .) 
முகலாயர் . 
யாதாஸ்து . 


லாடம் . 
400 லாவாதேவி 

லுச்சா , 
லேவிடி . 
வஜா . 
வாபீசு . 
சேர் . 
லந்தாயி , 
சரக்கு . 


ஹுஸுர், 


ஹெளதா 

காயிலா, 
411 சலாமணி . 


லஸ்கர் . 


போர்த்துகேசியச் சொற்கள் 


1 அலமாரி . 
2 கிராம்பு . 
3 சாவி . 


4 ஜென்னல் . 
5 பறங்கிக்காய் . 
6 பாதிரி. ( மிஷனரி ) 


| 


தெலுங்கு பதங்கள் . 


1 வேடிக்கை . (வேடுக .) 
2 வாடிக்கை . ( வாடுக .) 
3 கோரிக்கை . ( கோரிக .) கோரு 

கின்றேன் ” முதலியன . 
4 எச்சரிக்கை . ( ஹெச்சரிக . ) 
5 வாடகை . ( பாடிக .) 
6 வ்யாஸம் . ( காம்பொஸிஷன் . எஸ் 

ஸே .) 


7 பித்தலாட்டம் . ( பித்தளை + ஹாட 

கம் . ) 
8 பண்டகை. (பண்டுகை , பண்டி 

கை . ) 
9 பொம்மலாட்டம் . ( பொம்மலு 

ஆட்டம் ) 
10 கெம்பு . 
11 ஸன்னம் . 


க்ராம்யச் சொற்கள் , இழிஜன வழக்கு . 
1 அருகாமையில் ..( அருகில் , சமீ 8 தயாரித்தல் . ( தயார்செய்தல் .) 
பத்தில் .) 

9 தலைகாணி . ( தலையணை .) 
2 நடமாடுதல் . ( நடையாடுதல் , நட 10 சிலது . ( சில . ) 
த்தல் ) 

11 இதுகள் . ( இவை . ) 
8 (விளக்கு ) அணை தல் . ( அவிதல் .) 12 சாயுங்காலம் , ( ஸாயங்காலம் . 
4 காயலா . ( வியாதி . ) 

13 சாயரக்ஷை . (ஸாயங்காலம் .) 
5 பயங்காளி . 

14 சிரோன் மணி . ( சிரோமணி . } 
6 ஜேஷ்டன் . 

15 விரயம் . (வியயம் .) 
முயற்சித்தல் . ( முயலுதல் , முயற் 16 மண்டு . ( மாசு . ) 
சிசெய்தல் .) 

17 அஸிங்கம் . ( அஹ்ையம் . ) 


தளவா 


444 


ஆஸ்தி 


துரைஸானி . 


18 அசிகை. ( அசூயை . ) 

23 நாலாபக்கம் . ( நாலுபக்கம் .) 
19 பொச்சரிப்பு . ( பொறாமை .) 24 தாப்பாள் . 
20 அவ்விடத்திய . 

25 தாழ்மை . ( தாழ்வு .) 
21 மித்ரு . ( மித்ரன் .) 

26 சாயந்தரம் , சாயந்திரம் .. 
22 சீஷர் . ( சிஷ்யர் , சீடர் . ) 

27 ஏகோபித்து . 
வழக்கச் சொற்கள் . 
ஏராளம் . 

ராணுவம் . 
தாராளம் . 

துரை . ( தொரை . தொர - தெலு 
நிருபம் . 
கடிதம் . 
காகிதம் . ( காயிதம் . ) 

ஸந்தடி . 
தீர்வை . 

மித்தை. 
தீர்மானம் . 

மாடி . 
அட்டவணை . 

40 மாதிரி . 
விளம்பரம் . 

விசை. ( தடவை .) 
10 வசூரி . (வைசூரி ) 

கொஞ்சம் . ( கிஞ்சித் ) 
யோசித்து . ( யோஜித்து , ஆலோ 

மைதானம் . 
சித்து . ) 

காயம் . ( விரணம் , தழும்பு .) 
சேகரித்தல் . ( சேர்த்தல் .) சேகரம் . 

மன்னித்தல் , 
அதிகரித்தல் . ( அதிகப்படுதல் . ) அனுப்புதல் , 

ரொக்கம் . 

லாவாதேவி . ( லேவாதேவி .) 
துக்காணி , 

யூகித்தல் . (ஊகித்தல் .) 
அணா . 

50 கட்டடம் , ( கட்டிடம் .) 
ரூபா . 

திகில் , 
ஸவரன் . 

தேதி . 
20 அலுவல் . ( வேலை , உத்யோகம் .) 

ஸாப்பாடு , ( ஸாப்படுதல் . ) 

தப்பித்துக்கொள்ளுதல் . ( தப்பு 
புட்டி , 

தல் . ) 
ராத்தல் . ( றாத்தல் .) 

பிப்பாய் . 
திராணி . ( பலம் , சக்தி , வல்லமை .) கடியாரம் . (கடிகாரம் . ) 
தொந்தரை , தொந்தரவு . 

தயவு . ( தயை . ) 
உத்தரவு . 

ஏற்பாடு . ( ஏற்படுதல் .) 
ஆதரவு . 

வாலிபன் . 
சாக்கடை . 

60 வீதம் . ( விஹிதம் . ) 
பீரங்கி , 

சச்சரவு . (சர்ச்சை ) 
) துப்பாக்கி , 

சாவடி . 
குண்டு . ( பீரங்கி குண்டு , துப் பாலம் . 
பாக்கி குண்டு . ) 

கவனித்தல் . ( கவனம் . ) 
றவை . 

தேவை . 
தளவாடம் . ( தட்டுமுட்டு , லா தேவலை . (தேவையில்லை .) 
மான் .) 

ஆஸ்தி . 


பணம் . 


சீஸா 


சில்ல 


445 


மகம 


70 பளு, 


நயா .. 


. 


ஜாடை . 


இறக்கை . ( இறகு .) 

டாணலி , ( வாணாய் . ) 
பதில் . (ப்ரதி ) 

110 குடித்தனம் . 
. 

குடித்தனக்காரன் . 
தண்டவாளம் . 

தொற்கல் . (திறவுகோல் ) 
சாக்கு (கோணிப்பை ) 

மக்கி . (மட்கி ) 
அட்டவனே 

சொந்தம் . 
ஸாகுபடி . 

சொத்து . 
கிராக்கி 

கிராமாந்தரம் . ( கிராமம் . ) 

சத்தம் . ( கூலி , வண்டிச்சத்தம் .) 
சம்பளம் . 

காத்திருத்தல் . ( எதிர்பார்த்திருத் 
உடன்படிக்கை, (உடன்படுகை ) தல் , காத்துக்கொண்டிருத்தல் .). 
வேண்டாம் . ( வேண்டா ) 

சிட்டிகை , 
P ஆத்திரம் . 

120 பகோடா . 
அவசரம் . 

பட்டாணி . 
போட்டி . 

பகடி . (பரிஹாஸம் ) 
அத்தாட்சி . (திருஷ்டாந்தம் , நிதர் ஜாலர் . 
சநம் . ) 

ஜோலி . 
மோசம் . 

ஜரிகை , ( ஸரிகை .) 
மரியாதை . ( கொரவம் .) 

ஜாட்டி .. ( சாட்டி .) 
உக்கிராணம் . 

ஜாமம் . ( யாமம் .) 
பையன் . ( பையன்கள் .) 

பாச.எம் . ( பாய்ச்சல் . ) 
தகப்பன் . ( தமப்பன். ) 
நாணயம் . 

130 பில்லை , வில்லை 
90 எஃகு . ( இரும்பில் ஒருவகை .) 

ரோஜா . ( ரோஸ் .) 
ராம்பாளம் . 

படுதா . 
வியாபாரம் . ( வர்த்தகம் .) 

பஜஜி . 
இந்துக்கள் . ( ஹிந்துக்கள் .) 

தளுக்கு . 
ரொட்டி . 

பேரம் . 
கோளாறு . 
ஏகர் , ஏகரா . 

பேணி 
பராமரித்தல் . ( பாதுகாத்தல் .) 
( குற்றம் சாட்டுதல் . ( சார்த்துதல் , 

கவளி , 
சாற்றுதல் ) 

140 கௌளி . 
ஏற்கெனவே . ( ஏற்கனவே , ஏற்க ஜாவளி , 
வே .) 

ஜவளி . 
100 கேலி . 

தாவணி . 
செல்வாக்கு . 
சாய்கால் . 

இராட்டினம் , 
இடைஞ்சல் . 

தென்படுதல் , 
தண்டோரா, 

டமாரம் . 
பூரா . 

கட்டாயம் . 
சமுகம் . 
போக்கிரி . ( போக்கிலி .) 

150 தௌல் , டௌல் , 
சில்லறை . (சில்லரை.) 

மகமல் . 


பூரி , 


தாவளி 


குப்பி , 


. 


வகைரா . 


கோப்பை 


446 


போணி 


சீட்டி . 
பொக்கஸம் , பொக்கிஷம் . 
ராந்தல் . ( லான்டெர்ன் .) 
லஞ்சம் . (ரான்ஸம் .) 
சோமன் . ( துணி ) 
பலபம் . 
கைலாக் . ( கைலாகு .) 

லாம்பார் . 
160 சட்ணி . ( தொகையல் . ) 

ரேழி . ( இடைகழி , தேஹளீ .) 
புழக்கடை . ( புறங்கடை . ) 
போகிணி . 
கங்காளம் . 
சருவம் . 
தவலை . 
நிதானம் , நிதானிததல் . 
லொஜ்ஜி . 

உட்கார் . 
170 லஸ்தர் . 

குலோப் 
கொக்கி . 
சாதம் , லாதம் . 
பாக்சி . 
பிசகு . 
சுகவாசி . 
காமரா . 
கலவரம் . 

நிலவரம் . 
180 கலபை . 

கலப்படம் . 
தவண்டை . 
ஜம்பம் . ( டம்பம் .) 
குர்ச்சி . ( நாற்காலி . ) 
உத்தரவாதம் . 
உத்தரவாதி , 
பிடிவாதம் . 
பிடிமானம் . 

காவாவி. 
190 தகவல் . 

முகாந்தரம் . 
மொத்தம் 
மெத்த 


மராமத்து . 
கொதுவை . 
புதுப்பித்தல் . 

தக்கும் . ( தங்கும் . ) 
200 அடாவடி . 

நிலுவை . 
கசாப்புக்கடை , கசாப்புக்கா 

ரன் . 
கஸகஸா . 
சராசரி . 
கொஞ்சநஞ்சம் . 
வாலாயம் . 
தோப்புகரணம் . ( தோற்புக்கர 

ணம் .) 
சப்பளாங்கூட்டுதல் , 

கெடுபிடி, 
210 மத்தாப்பு . 

புறுசு . 
யுத்திமதி . 
போடு . 
சரி . 
தலை . ( தூரம் . ) 
அன்றாடம் . 
கெட்டிக்காரன் . 
கோஸும்பரி . 

கோவா . 
220 மல்கோவா 

பீதர் . 
றுமானி . 
காதர் . 
ஒத்தாசை , 
தலைப்பா, 
தப்பிதம் . 
எசமான் . 


மைனா. 

மைதா . 
280 புளுகு . 


சிலுவை . 
வாராவதி . ( வாரதி ) 
பட்டாளம் . 
சீட்டு . 
தரகரி , 
தினுசு . 
போணி . 


பாபத்து 
கோப்பை . 


டாக்ஸ் 


47 


சான்ஸ 


ஒப்பந்தம் . 

ஏற்றுமதி . 
240 இறக்குமதி . 

ஒப்பிடி . 
போதை . 
சாராயம் . 
தரைா . 
வலதி , 
அறுவடை ( அறுவிடை . ) 
கால்நடை . 
அமரிக்கை , 
தாளிக்கை . 


250 பட்டாஸ் . ( டப்பாஸ் . ) 

பேஸரி . 
புலாக் , 
ஒட்டியாணம் . 
கொறடா . 
பீங்கான் . 
கீல் . 
கமான் . ( வளைவு . ) 
வங்கி . 
கிண்டன் . 

கொலுஸு . 
261 ராக்கிடி , 


இங்க்லிஷ் பதங்கள் .. 


கவர்ன்மென்ட் 
கவர்னர் 
கவர்னர்ஜனரல் . 
வைஸிராய் , 
பார்லிமென்ட் 
கௌன்ஸில் , 
கம்ட்டி , 
கம்யூனிடி , 
கம்பெனி 
10 பப்ளிக் . 

ரிபப்ளிக் . 
ப்ரைவேட் . 
கோர்ட் . 
ஹைகோர்ட் , 
சீப்கோர்ட் , 
லப்கோர்ட் . 
ஜட்ஜ் . 
ஜஸ்டிஸ் . 


30 பரிவிகௌன்ஸில் . 

ப்ரெஸிடென்ட் , 
வைஸ் ப்ரெஸிடென்ட் , 
சேர்மென் , 
காஷியர் . (காஷ்கீபர் ) 
ட்ரெஷரி. 
ட்ரெஷரர் . 
மாஜிஸ்ட்ரேட் , 
போர்ட் . ( ரெவினியு போர்ட் ,, 
டிஸ்ட்ரிக்ட் போர்ட் , காலூக் 
போர்ட் .) 
போலீஸ் , 
40 லோகல்பன்ட் , 

பண்ட் . 
முனிஸிபாலிடி . 
ஸெடில்மென்ட் . 
ரெவினியு . 


ஆபீஸ் . 
ஆபீஸர் , 


20 ஜட்ஜ்மென்ட் . 

டிக்ரி . 
ஆர்டர் . 
அப்பீல் . 
இன்ஜங்ஷன் . 
கலெக்டர் . 
டெப்டிகலெக்ட 
பில்கலெக்டர் . 
பில் . 
டாக்ஸ் . (வரி .) 


. 
கமிஷனர் . 
மிஷன் . 
ஸெஷன் . (ஸெஷன் கோர்ட் ஸெ 

ஷன் ஜட்ஜ் . ) 
50 இனிஸ்பெக்டர் . 

இனிஸ்பெக்ஷன் . 
ஸப்ரென்டென்ட் , 
ஸூபர்விஷன் . 
யூனிவர்ஸிடி . 
சான்ஸலர் 


. 


கௌன் 


448 


ஆப்ஸெ 


. 


வைஸ் சான்ஸலர் . 
ஸின்டிக் ( ஸின்டிகேட் ) 
ஸெனட் . 

ரிஜிஸ்ட்ரார் . 
60 பெல்லோ 

எக்ஸாமினா. 
எக்ஸாமினி . 
பாஸ் . 
பெயில் . 
பர்ஸென்டேஜ் . 
பர்ஸென்ட் . 
ஆவரேஜ் . 
மார்க் 

மாக்ஸிமம் . 
70 மினிமம் . 

எக்ஸாமிநேஷன் . 
எலெக்ஷன் . 
ஓட் . ( வோட் .) 
ஸர்டிபிகேட் . 
மாநேஜர் . 
மாநேஜ்மென்ட் 
மெம்பர் . 
ப்ரொக்ஷடிங்ஸ் . 

ப்ரொஸிஜர் 
80 காண்டிடேட் , 

ப்ராபொஸிஷன் . 
ரெஸல்யூஷன் . 
ரெகுலேஷன் . 
எஜுகேஷன் . 
டிவிஷன் . 
ஸஜ்ஜெஷன் . 
கோர்ஸ் . 
டரம் , 

க்ரூப் . 
90 கம்பல்ஸரி . 

ஆப்ஷனல் . 
லிட்ரிசர் . 
லாங்க்வேஜ் . 
க்ளாஸிகல் லாங்க்வேஜஸ் . 
பாரன் லாங்க்வேஜஸ் . 
வர்ணாக்யுலர்ஸ் . 
ஸெனட்ஹௌஸ் . 
கான்வொகேஷன் , 
களன் . 


100 டிப்ளோமா . 

காலேஜ். 
ஸ்கூல் . 
ஹை ஸ்கூல் . 
மிடில் ஸ்கூல் , 
ப்ரைமரி ஸ்கூல் . 
ஸெகன்டரி ஸ்கூல் . 
லோயர் ஸெகன்டரி ஸ்கூல் . 
அப்பர் ஸெகன்டரி எக்ஸாமிநேஷன் . 

ப்ரின்ஸிபல் . (பரின்ஸிபால் .) 
110 ஹெட் மாஸ்டர் . 

அஸிஸ்டன்ட் மாஸ்டர் , 
ப்ரொபெஸர் . 
லெக்சரர் . 
ரைடர் . 
ஜம்னாஸ்டிக் இன்ஸ்ட்ரக்டர் . 
க்ளார்க் . 
லைப்ரெரி , 
லைப்ரேரியன் , 

ஹிஸ்டரி . 
120 ஜ்யாக்ரபி . 

ஜயாமெட்ரி . 
ஜியாலஜி . 
ஜூவாலழி . 
பிஸியாலஜி . 

பல " ஜி . 
பாடனி . 
பிலாஸபி . 


பைய 


லாஜிக் . 


ஸயன்ஸ். 
130 கெமிஸ்ட்ரி , 

அர்த்மிடிக் . 
மென்டல அர்த்மிடிக் 
ஆல்ஜிப்ரா. 
ட்ரிகணாமெட்ரி . 
அஸ்ட்ரானமி . 


அஸ்ட்ராலஜி . 


ப்ராக்டிகல் , 
தியரிடிகல் , 

ஸ்போர்ட்ஸ் . 
140 டெனிஸ் . 

க்றிகெட் . 
ஜம்னாஷியம் , 
ஆப்ஸென்ட் . 


போஸ்ட் 


449 


ரப்ப 


ப்ரெஸென்ட் 
லீவ் . 
ஹாலிடே . 
ஈஸ்டர் . 
மைகல்மஸ் . 

லிஸ்ட் . 
150 டெக்ஸ்ட் . 

டெக்ஸ்ட் புக்ஸ் . 
நோட் . ( நோட்ஸ் . ) 
நோட்புக் . 
லெக்சர் . 
இம்பொஸிஷன் . 
காம்பொஸிஷன் . 
பொஸிஷன் . 
ஸ்டான்டர்ட் . 

டிஷ்னரி . 
160 கிறிஸ்டியானடி . 

கிறைஸ்ட் . 
கிறிஸ்ட்மஸ். 

. 
கிறிஸ்டியன் . 
சர்ச் . 
கான்வாட் , 
மிஷன் . 
மிஷனரி . 
தியாலஜி . 

தியாஸபி . 
170 காங்க்ரெஸ் . 

ப்ளாக் போய்ட் 
ட்ரஸ்டி . 


வால்யுபேயில் . 

பார்ஸல் . 
190 மணியார்டர். 

ரெஜிஸ்டர் . 
போஸ்ட் ஆபீஸ் . 
போஸ்ட் மாஸ்டர் . 
போஸ்ட் மான் . 
பாங்க் . 
ஸேவிங்ஸ் பாங்க . 
டெவிவெரி . 
மெஜாரிடி, 

மேஜர் . 
200 மைனாரிடி . 

டைனர் . 
டயம் டேபில் . 
ஸால்வேஷன் ஆர்மி 
ப்ராப்ளம் . 
ப்யூன் . 
ரேட் . 
ரோட் 


ஹை ரோட் , 


ஹோடல் . 


ஹோஸ்டல் ( ஹாஸ்டல் .) 
ஸைகல் . 
பைஸகல் . 
மோட்டார் கார் . 
மோட்டார் பைஸகல் . 

ட்ராம்கார் . 
180 எலெக்ட்ரிஸிடி . ( மின்ஸாரம் . ) 

பாண்ட் . 
ஹார்மொனியம் . 
கராம் போன் . 
போடொக்ராப் . 
டெலிக்ராம் . 
டெலிபோன் . 
போஸ்ட் , 


பொலிடிகல் . 
210 பொலிடிகல் எகானமி . 

மாரல் . 
காண்டெக்ட் . 
க்வாலிடி 
கவான்டிடி 
அட்ரெஸ் . 
ரிஸல்ட் , 
டிஸ்ட்ரிக்ட் . 
கான்ப்ரென்ஸ் . 

ப்ளான் . 
220 லிபரல் , 

ஸ்ட்ரிக்ட் . 
ஸ்ட்ரிஞ்ஜி . 
காலெண்டர் . 
ஸ்லேட் , 
ரூல் . 
பாரம் . 
பேபர் . 
ப்ளாடிங் பேபர் . 

பென்ஸில் . 
280 பென் . ( பேனா ) 

ரப்பர் . 


ம்யூஜி 


ரெஹீட் 


திப் . 
பௌன்டன் பென் . 


காபி . 


மெமோரியல் . 
நாஷன் . 
ப்ராஸ்க்யூஷன் . 

ப்ரூப் . 
280 ஸோடா . 


மட்ராஸ் . ( மதராஸ் ; சென்னபட்ட 

ணம் . ) 
சாக் . (சீமைச்சுண்ணாம்பு ) 
ப்ராக்ஷன் . 
ஆப்ஜகட் லெஸன் ( பொருட் பா 
டம் ) 


தாமா . 


காபியிங் பென்ஸில் . 
ஜனரல் 
ஸ்பெஷல் . 
ஆஸ்பெடல் . ( ஆஸ்பத்ரி . ) 

ந்யூஸ்பேபர் . 
240 ஜர்னல் . 

மாகஜீன் , 
ரெகார்ட் . 
ரெகார்ட்கீபர் . 
எக்சேஞ்ஜ். 
ஸிவிலியன் . 
ஸிவிலிஸேஷன் . 
க்றிடிஸஸம் . 
றிமார்க் , 

ரிபாரம் . 
250 ரிபார்மர் . 

ஸ்டேட் . 
ஸ்டேட்மென்ட் 
ரீடிங் . 
ரீடிங் ரூம் . 
எஸ்டேட் . 
எஸ்ஸே . 
ரெவரென்ட் . 
பிஷப் . 

இன்ஸ்ட்ரக்ஷன் . 
260 எஸ்டாப்ளிஷ்மென்ட் . 

தாங்க்ஸ் , 
ப்ரபோஸல் . 
டைடல் . 
டாலர் . 
பவுன் . 
பௌன்ட் 
பவுண்ட் . 
அவுன்ஸ் . 

ஜெயில் , 
30 ஜூபிலி 

களப் . 
காலரா. 
ப்ளேக் , 
ரிபோர்ட் 
ம்யூஜியம் , 


கோலன் . 
ஸெமிகோலன் , 

புல்ஸ்டாப் . 
290 ப்ராக்கெட் 

ஸ்கொயர் ப்ராக்கெட் 
பாரக்ராப் . ( பாரா ) 
மார்பில் . 
கான்டல் . 
இங்க். 
எஞ்ஜின் . 
மெஷின் . 


ஹால் . 


பான்ட் . 
300 அக்ரிமென்ட் , 

ரென்ட் . 
குயிட்ரென்ட் . 
அஸஸ்மென்ட் , 
ஓவர்சீயர், 
எஞ்ஜினீயர் . 
ஸொஸைடி . 


மீடிங் . 


ரப் காபி . 

களீன் காபி , 
310 ஒரிஜனல் . 

காபி . ( காபிக்கொட்டை .) 
காம்பஸ் . ( திசையறி கருவி .) 
ஷிலிங் . 
ஆக்ஸிஜன் . 
நைட்ரோஜன் . 
மைல் . 
ரெஸ்ட் ( சீது .) 


ஸெட் 


451 


டாக்ட 


அபாரகிரி , 


கோட் . 

ஹானரபில் , 
ஷர்ட் . 

க்ளேஸ் . 
320 படன் . ( பொத்தான் .) 

பாக்கிங் .. 
பைண்ட் . 

விஜிஸ்லேடிவ் கௌன்ஸில் . 
ஸ்டீமர் 

ஜார்ஜ் டௌன் . 
பெலூன் . 

லைஸன்ஸ் . 
ரெயில் .. 

நம்பர் . 
ரெயில்வே . 

ஸெகிரிடெரி . 
ரெயில்வே கார்ட் . 

ரயத . 
ரெயில்வே லயன் .. 

370 டெம்பரெரி 
ரெயில் ஸ்டேஷன் . 

ஆக்டிங் . 
ஸ்டேஷன் மாஸ்டர் 

ஸப்ரோடம் 
330 டிக்கட் . 

பர்மனென்ட் , 
சார்ஜ் . 

ஸஸ்பென்ட் . 
கூட்ஸ் , 

டிஸ்மிஸ், 
ப்ரெவி . 

அட்மிஷன் . 
றீம் . 

அரெஸ்ட் 
ஸெகன்ட் , 

ஸவில் . 
மினிட் . 

கறிமினல் . 
க்வயர். 

380 
பேர் காபி . 

பெஞ்ச் 
காலிகோ , 

கெமிஸ்ட் . 
340 ரெயில்வே கைட் . 

ஆயின்ட்மென்ட் , 
பனியன் . 

ட்ருப் . ( துறுப்பு . ) 
ப்ளானல் . 

ஸோல்ஜர் . 
லாங்க்ளாத் 

அப்பெனடிக்ஸ் 

இனடெக்ஸ் . 
மல் . 

ஷெரீப் , 
பீஸ் 

பர்லோ . 
டிக்ரி . 

390 பரிவிலேஜ் 
ஷெட்யூல் . 

காஷியுல் . 
இன்கம் டாக்ஸ் 

டிவிஷனல் ஆபீஸ். 
50 கலம் , காலம் . 

அபிஷல் . 
இன்ஸார்வென்ட் , ( இன்ஸால்வெ டெம்மி அபிஷல் . 
ன்ட் ) 

பர்ஸனல் அஸிஸ்டன்ட் , 
வாரென்ட் . 

கேஸ் . 
பென்ஷன் . 

ஸர்விஸ் . 
இன்ஷ்யூரின்ஸ் . 

ரிஸர்வ் பண்ட் 
டிஸ்கௌன்ட் , 

அல்யுமினம் , 
தரோ 

400 பாக்டரி , 
பிடி 

எனாமல் . 
வென் 

பிஸ்கத் . 
ராங் 

அக்ரிகல்சர் , 
டாக்டர் . 


செக . 


860 


360 இலட் 


கார்பொ 


452 


சைசு 


ரிப்பேர் . 
கான்ஸ்டபில் , 
புக்மஸ்லின் . ( மஸ்லீன் . ) 
ப்ரோக்ராம் . 


| 


மீடர் . 
கரண்ட் , 
கண்ட்ராக்ட் . 

கண்ட்ராக்டர் . 
450 டெபோ. 

அடென்டென்ஸ் . 
அடென்டர் , 
லேட் . 
க்ளாஸ் , 
ப்ராமிஸரிநோட் . 
ஆண்டிமான்ட் . 
கோரம் . 
ரொடீன் . 

பட்ஜட் 
460 ஸாங்ஷன் 

ஸர்ஜன் . 
ஆபரேஷன 
கோ ஆபரேஷன் . 
எரங்கி . 
ரெவினியூபோர்ட் , 
சீப் இன்ஜினியர் . 
மேஸ்திரி . 
டிராயிங் மாஸ்டர் 

டிரங்கு . 
470 வார்னிஸ் . 

பிளாட் பாரம் . 
டிரைவர் . 
மெயில் . 


1 


( 


410 தின் . 

க்ரோஸ் . 
கெஜட் 
ட்ராம் . 
வால்யும் . 
ஹம்பக் 
புனாகர்பி . 
போனக்ராப் . 
டைப் ரைடிங் . 

ஷார்ட் ஹான்ட் . 
420 லாங் ஹான்ட் . 

லெததக்ராப் . 
கோவா பேபா . 
வாட்ச் . 
க்ளாக் . 
பவர்லைட் , 
சிம்ணி . 
லேபில் , 
கார்ட் . 

கவர் . 
430 ஷராப் . 

வஸ் . 
பம்ப் . 
ஒயின் . 
ஸ்டோர் . 
ஸ்டாக் . 
ஏஜன்ட் , 
ஸ்காலர்ஷிப் . 
மெடல் . 

எக்ஸிபிஷன் . 
440 ஒரியன்டல் . 

ஹெட் ஆபீஸ் . 
ப்ராஞ்ச் ஆபீல் 
க்யாடலாக் . 
லப்க . 
கார்பொரேஷன் , 


| 


அர்ஜண்டு . 


கம்மிட்டியார் . 
மார்க்கட்டு . 
பூட்சு . 
சிலிப்பர் . 

டிராமா . 
480 ஸர்கஸ் . 

ஸ்குரூ . 
பீரோ . 
டெப்போ , 
பெனிசல் . 

பர்லாங்கு . 
488 நைசு . 


APPENDIX II . 


A 
List of loan words in respect of the names of such things 
and objects as foreign commerce and intercourse have 
brought to the knowledge of the Tamil people : 


அனுபந்தம் 11 . 
தமிழ் மக்கள் அன்னியரோடு வைத்திருக்கும் வியாபார கூட்டுறவு 
சந்தர்ப்பங்களாலாய பொருள்களின் பெயர்களை வழங்கிவரும் இரவற் 
சொற்களின் சாபிதா: -- 


அணா . 


28 கபாய் , 
29 கம்பி . 
30 கம்பெனி 
31 கலம் . 
32 கவளி . 
33 காடலாக் . 


34 காடி . 
35 காடிகானா 


1 அக்ரிமெண்ட் - 
2 அங்குஸ்தான் . 
3 
4 அண்டிமாண்ட் 
5 அத்தர் , 
6 அபினி. 
7 அலமாரி . 
8 அலூமினியம் . 
9 அல்வா. 
10 அவுன்ஸ் . 
11 ஆர்கன் 
12 இராட்ணம், 
13 இன்ஸால்வன்ட் . 
14 இஸ்குரு . 
13 உக்கா , 
16 உக்கிராணம் . 
17 உண்டி. 
18 உருமால் . 
19 உஸ்கி . 
20 எக்ஸ்சேன்ஜ் . 
21 எனாமல் . 
22 ஏஜண்ட் , 
28 ஒட்டியாணம் , 
24 ஒயின் ., 
25 

சா . 
26 காப்புக்கடை, 
27 மறாப்பூக்காரன் 


36 காபி , 
37 காபியிங்பென ஸல் 
38 காப்பி 
39 காப்பிக்கொட்டை 
40 காமரா . 
41 காம்பஸ் , 
42 கார்டு , 
43 காலன்டா . 
44 காலிகோ, 
45 கிச்சடி . 
46 கிதாப் . 
47 கிராக்கி . 
48 கிலிட் , 
49 கீல் . 
50 குடுத்தா. 
51 குப்பி . 
52 குர்ச்சி , 
- 18 குலாம் . 
54 குல்கந்து , 


55 குல்லா 
56 குளோப் . 
57 கூட்ஸ் 
58 கூட்ஷெட் . 
59 கெடியாரம் . 
60 கெட்டில் . 
61 கொக்கி . 
62 கொசுறு . 
63 கொலுசு . 
64 கோணிப்பை . 
65 கோப்பை 
66 கோவாபேபர். 
67 க்ரோஸ் . 
68 க்ளாஸ் . 
69 க்ளேஸ் . 
70 சராசரி . 
71 சர்கஸ். 
72 சன்னல் , 
73 சாக் . 
74 சாக்கு . 
75 சாமான் . 
76 சால்வை . 
71 சாலி , 
18 சிட்டா , 
79 சிம்கி . 
80 இம்டா, 
81 Aha . 


துவாலை 


454 


ராத்த 


82 சில்லறை . 
83 சீட்டி , 
84 சீட்டு . 
85 சீல் . 
86 சீஷா. 
87 செக் . 
88 சொக்கா . 
89 சோடா . 
90 சோமன் . 
91 டங்கா . 
92 டபாஸ் . 
93 டமாய் . 
94 டமாரம் . 
95 டம்லர் . 
96 டஜன் . 
97 டாலர் . 
98 டால் . 
99 டிக்கட் . 
100 டிம்மி . 
101 டிறைவர் . 
102 டீ . 
103 டீக் . 
104 டெபோ . 
105 டேரா . 
106 டோரியா . 
107 டோலி 
108 ட்ரங்க் . 
109 தண்டவாளம் . 
110 தமுக்கு . 
111 தவலை . 
112 தளவாடம் . 
113 தனியா. 
114 தஸ்தா , 
115 தாம்பாளம் . 
116 தாவணி . 
117 தாவளி, 
118 திக் . 
119 திம்பிலி, 
120 தினுசு . 
121 தக்காணி . 
122 துட்டு , 
123 துப்பட்டா 
134 துப்பாக்கி . 
125 துவாலைகள் 


126 தொப்பி , 
127 தோலா . 
128 நகாரா . 
129 நகாஸ் . 
130 நாடா . 
131 நாணயம் . 
132 நிலுவை . 
133 நோட் . 
134 நோட்புக் . 
135 பகோடா . 
130 பச்சகானா . 
137 படுதா . 
138 பட்டன் . 
139 பட்டாணி . 
140 பட்டாஸ் . 
141 பண்ட் 
142 பரமாஷ் . 
143 பர்பி . 
144 பலபம் . 
145 பவர்லைட் . 
146 பவுண்ட் . 
147 புவுன் . 
148 பவுன்டன்பென் . 
14 ) பனியன் . 
150 பஜஜி . 
151 பாக்கி . 
152 பாக்டரி . 
153 பாங்க் . 
154 பாண்ட் . 
155 பாதம் . 
156 பாபத்து . 
157 பால் . 
158 பால்காப்பி . 
159 பிடில் . 
160 பிப்பா . 
161 பியானோ. 
162 பிராந்தி . 
163 பில்லை . 
164 பிளானல் . 
165 பிஸ்கோத் . 
166 பீரங்கி . 
167 பீரோ , 
168 பீஸ் . 
169. புக்களில் 


170 புட்டி - 
171 புருசு . 
172 புலாக். 
173 புனல் , 
174 பூட்ஸ் . 
175 பூரா . 
176 பூரி .. 
177 பெஞ்ச். 
178 பெட் . 
179 பெல்ட் . 
180 பென் . 
181 பென்ஸல் . 
182 பென்ஸ் . 
183 பேசரி . 
184 பேடா . 
185 பேணி . 
186 பேபர் . 
187 பை . 
188 பைசா . 
189 பைசிகல் . 
190 பைன்ட் 
191 போளி 
192 போனி . 
193 ப்ராக்ஷன் . 
194 ப்ராமிசரிநோட் 
195 ப்லாடிங் . 
196 மக்மல் . 
197 மசாலா . 
198 மத்தாப்பு . 
199 மல் . 
200 மல்கோவா . 
201 மஸ்லின் , 
202 மார்கெட் 
203 மார்பில் . 
204 மிட்டாய் . 
205 மெடல் , 
206 மேஜை . 
207 மொத்தம் , 
208 மோஹர் . 
209 ரசீது . 
210 ரப்பர் , 
311 ரவை . 
212.- ராக்கிடி, 
318 

தாத்தல் .. 


அஸஸ் 


455 


ஐகோர் 


214 ராப்தா , 
215 ரீம் . 
216 ருமானி. 


217 ரூபா . 
218 ரூலர் . 


219 ரேக்ளா . 
220 ரொக்கம் . 
221 ரொட்டி 
222 ரோஜா . 
223 லகாம் 
224 லகான் . 
225 லங்கர் , 
226 லட்டு 
227 லஸ்தர் , 
228 லாங்கிளா . 
229 லாடம் . 
230 லெம்னெட் . 


231 லேபில் . 
232 லேவாதேவி . 
238 லோட்டா . 
234 வகையரா . 
235 வங்கி . 
236 வாச் . 
237 வார்நிஸ் . 
238 வாஸ்கோட் . 
239 வெல்வெட் . 
240 ஜமா . 
241 ஜம்காளம் . 
242 கல்லி . 
243 ஜவளி . 
244 ஜவ்வாது . 
245 ஜாடி . 
246 ஜாட்டி . 
247 ஜாபத்ரி, 


248 ஜாப்தா , 
249 ஜாலர் . 
250 ஜிலேபி , 
251 ஸப்ளை . 
252 ஸல்விஸ் . 
253 ஸவரன் . 
254 ஸுஜி. 
255 ஸைகல் . 
256 ஸ்கேல் . 
257 ஸ்டாக் . 
258 ஸ்டீமர் . 
259 ஸ்டோர் . 
260 ஸ்லிப்பர் . 
261 ஸ்லேட் 
262 ஷர்ட் 
263 ஷாப் . 
264 ஷிலிங் . 


| 


---- 


B 


List of loan words in respect of such political institu 
tions , offices and officers as are non - Indian in origin and are 
due to the influence of an extraneous civilization : 


உத்தியோக ஸ்தானங்களும் உத்தியோகஸ்தர்களும் ஆதியில் இந்தியர் 
களாயிராமல் அந்நியர்களா யிருந்தமையின் அவர்களது நாகரிகத்தின் 
வலிமையால் துரைத்தன விவகாரசங்கங்களின் சம்பந்தமாகத் தமிழில் 
பரவின இரவல் வார்த்தைகளின் சாபிதா: -- 


266 அட்டெண்டா 
266 அத்தாக்ஷி . 
267 அபிஷல் . 
268 அப்பீல் , 
269 அமல் . 
270 அமானி. 
271 அமீர் , 
272 அமீனா . 
273 அரெஸ்ட் . 
274 அர்க்காரா . 
275 .அலுவல் . 
276 அஜ்மாஷ் , 
277 அஸல்மென்ட் 


278 ஆக்டிங் . 
279 ஆக்ட் 

. 
280 ஆசாமி . 
281 ஆபீஸர் . 
282 ஆபீல் . 
283 ஆர்டர். 
284 ஜர் . 
285 இலாகா . 
286 இனாம் . 
287 இன்கம்டாக்ஸ் , 
288 இன்சினியர் . 
289 இன்ஜங்க்ஷன் , 
290 இன்ஸ்பெக்டர் , 


291 இன்ஸ்பெக்ஷன். 
292 இஜாரா . 
293 இஸ்தியார் . 
294 ஈரங்கி . 
295 உத்தரவாதம் . 
296 உத்தரவாதி . 

. 
297 உத்தரவு . 
298 எக்ஸாமினர் 
299 எலெக்ஷன் . 
300 எஸ்டேட் 
801 ஏகரா 
802 ஏற்பாடு . 
808 ஐகோர்ட் 


சம்பி 


456 


பேபாக் 


( 


399 தாவா . 


408 நமூது . 
409 நமூனா . 


304 ஓவர்சியர் . 348 சம்மன் . 

390 தர்ஜமா . 
805 கச்சேரி . 349 சர்கார் . 

391 தஸ்தாவேஜ். 
306 கந்தாயம் . 350 சர்பரா . 

392 தஸ்தீக். 
807 கபாத் . 351 சர்விஸ் . 

393 தாகீது . 
308 கமிட்டி. 352 சர்ஹத் . 

394 தாக்கல் 
809 கமிஷனர் . 353 சலாவனி . 

395 தாசில்தார் . 
310 கமிஷன் . 354 சன்னத் . 

396 தாண்டோரா 
311 கரார்நாமா . 355 சாகுபடி . 

397 தாலூகா . 
812 கலெக்டர் . 356 சாய்பு : 

398 தாலூக்போர்ட் . 
313 கவர்மென்ட் . 357 சான்ஸிலர் . 
314 கவர்னர் . 358 சிப்பந்தி . 

400 திவான் . 
315 கவர்னர்ஜெனரல் . 359 சிப்பாய் . 

401 திவான் பகதூர் . 
316 கவுன் . 

| 360 சிரஸ்ததார் . 402 தீர்மானம் . 
317 கவுன்ஸில் . 361 சிவில் . 

403 தீர்வை . 
318 கஜானா. 362 சீப்கோர்ட் . 

404 துறுப்பு . 
819 கஸ்பா . 363 சீப்ஜட்ஜ் . 

405 தைநாதது . 
320 காங்கிரஸ் . 364 சுல்தான் . 

406 நபர் . 
321 காதர் . 

365 சூப்பரின்டென்டெ 407 நமதா . 
322 காயிதா. 

ன்ட் , 

. 
328 கார்க்கானா. 

366 செஷன் , 
324 கார்பொரேஷன் . 367 சேர்மென் . 

410 நாஜர் . 
325 கான்டிடேட் . 368 டலாயத் . 

411 நியூஸ்பேபர் . 
826 கான்பரென்ஸ் . 369 டவாலி . 

412 பஞ்சாயத் . 
827 கான்வோகேஷன் , 370 டாக்ஸாணி . 

413 பட்டா . 
328 கான்ஸ்டபில் . 371 டாக்ஸ் . 

414 பட்டாளம் . 
829 காஜி . 372 டாணா. 

415 பட்ஜட் 
330 காஷியர் . 373 டிக்ரி . 

416 பந்தீகானா. 
381 காஷ்கீபர் . 

374 டிப்டி மாஜிஸ்ட் 417 பப்ளிக் 
382 கிராமாந்திரம் , 

ரேட் . 

418 பயின் . 
833 கிரிமினல் . 375 டிவிஷன் . 

419 பர்தரப் . 
334 கிஸ்தி . 

876 டிஸ்டிரிக்ட் . 420 பஸலி , 
335 குயிட்ரென்ட் . 377 டிஸ்மிஸ் . 

421 பாதுஷா. 
336 கெஜட் . 

378 டெப்டிகலெக்டர். 422 பாபத்து 
387 கேஸ் . 879 டெம்பரரி 

423 பாரா . 
388 கைதி . 380 ட்ரெஷரர் . 

424 பாரிகத் . 
839 கைபியத். 381 ட்ரெஷரி . 

425 பார்லிமென்ட் , 
340 கொதுவை . 382 தகரார் . 

426 பாவட்டா . 
841 கோரம் . 383 தகரால் . 

427 பிரியாத் . 
842 கோர்ட் . 384 தகவல் . 

428 பில்கலெக்டர் 
343 கோஷ்பாரா . 385 தபால் . 

429 புகார் . 
844 க்ளார்க் . 886 தரியாது . 

430 பெய்லிப் . 
845 சச்சரவு . 887 தரோகா . 

481 பேட்டி , 
846 சப்மாஜிஸ்ட்ரேட் , 888 தர்காஸ்து . 

432 பேதா, 
847 சமபிரதி 880 தர்பார் . 

438 , பேபாக்சி . 


| 


மெம்ப 


. 


517 கரூா. 


434 பேரீஜ் . 
435 பேஷ்கார் . 
436 பைசல் . 
437 பொக்கிஷம் . 
438 பொலிடிகல் . 
439 போர்ட் . 
440 போர்ஜரி . 
441 போலீஸ் . 
442 ப்ராபொஸிஷன் . 
443 ப்ராஸிக்யூஷன் . 
444 ப்ரிவிகவுன்ஸில் . 
445 ப்ரெஸிடென்ட் 
449 ப்ரொஸ்டிங்ஸ் . 
447 ப்ரொஸீஜர் . 
448 மசோதா . 
449 மஞ்சூர் . 
450 மராமத்து . 
451 மனு . 
452 மனுதார் . 
453 மாகஜீன் . 
454 மாகாணம் . 
455 மாமூல் . 
456 மானேஜ்மென்ட் 
457 மாஜி . 
458 மாஜிஸ்ட்ரேட் . 
459 மிட்டாதார். 
460 மியூஜியம் . 
461 மிராசு . 
462 மிராசுதார் . 
463 மீட்டிங் . 
464 முகதா . 
465 முகாசா . 
466 முக்காம் . 
467 முச்சலிக்கா. 
468 முனிசிபாலிடி. 
469 முனிசீப். 
470 முன்ஷி . 
471 மெம்பர் . 


457 

ஹோதா 
472 யாதாஸ்து , 

509 வைஸ்ராய் , 
473 யூனிவர்சிடி . 

510 வோட் . 
474 ரயத் 

511 ஜட்ஜ் . 
475. ரவானா. 

512 ஜட்ஜ்மென்டு 
476 ராணுவம் . 

513 ஜப்தி , 
477 ராஜி . 

514 ஜமாபந்தி , 
478 ராஜினாமா . 

515 ஜமீன் . 
479 ரிஜிஸ்டர் . 

513 ஜமேதார் . 
480 ரிஜிஸ்ட்ரார் . 
481 ருஜு . 

518 ஜானல் . 
482 ரூல் . 

| 519 ஜவான் . 
483 ரெகார்ட் 

520 ஜாகீர் . 
484 ரெகார்ட்கீபர் . 521 ஜாகீர்தார் . 
485 ரெகுலேஷன . 

522 ஜாடா . 
486 ரெவினியூ . 

523 ஜாமீன் . 
487 ரெவினியூபோர்ட் 

524 ஜரரி . 
488 ரெஸல்யூஷன் . 

525 ஜில்லா , 
489 லஞ்சம் . 

526 ஜூபிலி , 
490 லஸ்கர் . 

527 ஜெயில் . 
491 லா . 

528 ஸசர். 
492 லாக்கப் . 

529 ஸர்தார் . 
493 லாயர் . 

530 ஸாங்ஷன் 
494 லிபரல் . 

531 ஸிவிலியன் 
495 லிஜிஸ்லேடிவ் கவுன் 532 ஸின்டிகேட் . 
496 லீவு . 

( சில் , 533 ஸெகரிடெரி . 
497 லைலென்ஸ் . 

534 ஸெடில்மென்ட் . 
498 லோகல் பண்ட் . 535 ஸெனெட் 
49 ) வகாலத்து . 

536 ஸெனெட்ஹவுஸ் . 
500 வக்கீல் . 

537 ஸெஷன் கோர்ட் 
501 வஜா . 

538 ஸெஷன் ஜட்ஜ் . 
502 வாபீஸ் . 

539 ஸொஸைடி . 
503 வாயிதா, 

540 ஸோல்ஜர் . 
504 வாரண்டு , 

541 ஸ்டேட்மென்ட் 
505 விளம்பரம் . 

542 ஷெட்யூல் . 
506 வைசூரி . 

543 ஷெரீப் . 
507 வைஸ்சான்ஸிலர் . 544 ஹெடாபீஸ் . 
508 வைஸ்ப்ரெஸிடெ 

545 ஹோதா , 
ன்ட் 


| 


டெலக் 


458 


ஹார்மோ 


C 


List of loan words in respect of all such special terms as . 
are connected with religions other than Hinduism : 


இந்து சமயமல்லாத மற்றைய மதங்களின் சம்பந்தத்தால் தமிழில் 
வந்து வழங்கும் முக்கியமான சில இரவற்சொற்களின் சீர்பிதா : -- 


546 அல்ல . 
547ாஸ்டர் 
548 கான் வாட் . 
549 கொரான் , 
550 கரிஸ்டிபன் 
551 கரிஸ்டியானி . 
552 கரிஸ்மஸ் . 
553 க்ரைஸ்ட் . 
554 சர்ச் . 
555 சால்வேஷனம் . 


556 சிலுவை . 
557 தசரா . 
558 தியானபி . 
559 தீன் . 
560 பஞ்சா. 
561 பாதிரி . 
562 பாத்தி , 
563 பிஷப் 
564 மசீது 
565 மஸ்தான் . 


566 மாதாகோயில் 
567 மிஷனரி . 
568 மின். 
569 முல்லா. 
570 முஸல்மான் . 
571 மைகல்மஸ். 
572 மோஹரம் . 
573 ரெவரென்ட் . 


D 


List of loan words in respect of all such special terms as 
are related to modern science and modern thought which are 
obviously new to Tamil literature : - 


தமிழரது நூல்களுக்கு முழுதும் நவீனமாய்த் தற்காலத்தில் வழங் 
கும் சாஸ்திர அபிப்பிராயத்திற்கும் சம்பந்தமான விஷயங்களை விவரிக் 
கத் தமிழில் வந்து வழங்கும் சில இரவல் மொழிகளின் சாபிதா : -- 


. 


574 அபாதகிரி . 
575 ஆக்சிகன் . 
576 ஆபரேஷன் . 
577 ஆயின்ட்மென்ட் , 
578 எலக்ட்ரிஸிடி . 
579 என்ஜின் , 
580 கரென்ட் . 
581 கெமிஸ்ட் . 
582 கெமிஸ்ட்ரி , 
583 க்ராமொபோன் , 
584 டாக்டர் . 
585 டெலக்ராம் . 


586 டெலிபோன் . 
587 ட்ராம் . 
588 ட்ராம்கார் . 
589 ட்ரிக்னாமெட்ரி. 
590 நைட்ரோஜன் . 
591 பம்ப் . 
592 பாடனி . 
593 பிஜியாலஜி . 
594 பெலூன் . 
595 பையாலஜி . 
598 புனாக்ரபி . 
597 போடக்ராப் , 


598 போனக்ராப் . 
599 ப்ராப்ளம் . 
600 ப்ளான் . 
601 மிநிட் 
602 மெஷின் . 
603 மோட்டார் . 
604 ஜியாலஜி . 
605 ஜுவாலஜி . 
606 ஸயன்ஸ் . 
607 ஸர்ஜன் . 
608 ஸெகண்ட் , 
609 ஹார்மோனியம் . 


இன்பே 


459 


க்ரிகெ 


E 


Miscellaneous words which have found their way by 
common use into Tamil vocabulary : 


தமிழகராதியில் சாதாரணமாகச் சேர்க்கப்பட்டிருக்கும் நானாவித 
பதங்கள் . 


. 


610 அட்டவனை . 644 இன்ஸ்ட்ரக்ஷன் 

678 கலரத் . 
61.1 அட்டன் டென்ஸ் 

679 கஸாய் . 
645 இன்ஷுரன்ஸ் 
612 அட்டிரஸ் , 646 இஜார் 

680 காகிதம் . 
613 அட்மிஷன் . 647 இஸ்திரி, 

681 காசு . 
614 அண்டா . 648 உடான 

682 காபரா . 
615 அதிகரித்தல் . 649 உட்கார் . 

683 காமா . 
616 அந்தஸ்து . 650 உலார் . 

684 சாயம் . 

685 காயிலா . 
617 அப்பர்ஸகெண்டரி . 651 எக்ஸிபிஷன. 

652 எட்மாஸ்ட . 686 காலி . 
618 அப்பென்டிக்ஸ் . 
619 அம்பக் . 

653 எலிமென்டரி . 687 காலேஜ . 
620 அம்பாரம் , 

654 எஸ்டாபிலிஷ்மெ 688 கால்நடை . 
621 அம்பாரி . 

ன்ட் 

689 காவாலி . 
622 அயன் . 655 எஸ்ஸே . 

690 காய் யூவல் . 
623 அனுப்புதல் . 656 ஏராளம் . 

691 கிமிசி . 
624 அன்றாடம் . 657 ஐசாபைசா 

692 கிண்டர்காட்டன் . 
625 அகாடி . 658 ஐவேஜ். 

693 கிண்டன் . 

694 கிராப் . 
626 அஸிஸ்டென்ட்மாஸ் 659 ஒத்தாசை . 
டர் . 660 ஒரிஜினல் . 

695 குடித்தினி . 
627 ஆக்கர். 661 ஓரியன்டல் . 

696 குபார் . 
628 ஆக்டிங் . 662 ஔட்பேஷென்ட் . 

697 குமாஸ்ரா. 
629 ஆதரவு . 663 கங்காளம் . 

698 குலாசா . 
630 ஆத்திரம் . 664 கசாலா . 

699 குல்லாய் . 
665 கச்சா . 

700 குஜிலி . 
631 ஆப்ஜெக்ட்லெஸன் . 
632 ஆப்ஸென்ட் . 666 கடிதம் . 

701 குஸ்தி , 
633 ஆப்ஷனல் . 667 கடுபிடி , 

702 கைலாக் . 
668 கட்டடம் . 

703 கோ - ஆபரேஷன் . 
634 ஆலிடே . 
685 ஆவரேஜ் . 669 கபர்தார் . 

704 கோடா . 
636 ஆனரபில் . 670 கமான் . 

705 கோரி . 
687 ஆஸ்தி . 671 கமாஸ் . 

706 கோர்ஸ் 
638 ஆஸ்பிடல் , 672 கமிட்டியார் . 

707 கோலன் , 
639 இகானமி , 673 கம்புல்ஸரி . 

708 கோலி . 
640 இடைஞ்சல் , 674 கம்மி . 

709 கோளாரு . 
641 இம்பொஸிஷன் . 675 கரார் .. 

710 கோஷா . 
642 இன்டெக்ஸ் . 376 கலவரம் 

711 கௌனி , 
649 இன்பேஷென்ட் 377 களாய் .. 

712 சரிகெட் . 


. 


துகிடி 


460 


யெசமா 


. 


801 புளுகு . 
802 புஸ்டி . 
S03 பென்ஷன் . 
804 பேஜார் . 
805 பேஷ் , 
806 போகினி, 
807 போக்கிரி , 
* 808 போட்டி , 
809 பாதை . 
810 போஸ்டாபீஸ் . 
811 போஸ்டு . 
812 ப்ராகெட் . 
813 ப்ரூப் . 
814 ப்ரைவேட் . 
815 ப்ரொகராம் . 
816 ப்ளாக்போர்ட் 
817 மதிராஸ் . 
818 மாகஸிமம் . 
819 மாக்ஸிம் . 


730 சாவடி 


820 மாடி . 


713 க்வயர். 

757 துரை . 
714 க்ளப் . 

758 துரைசானி . 
715 க்ளீன் காபி . 

759 தலை . 
716 சடாய்த்தல் . 760 தென்படுதல் . 
717 சட்னி . 

761 தேதி . 
718 சத்தம் . 

762 தேவலை . 
719 சந்தடி . 

763 தேவை . 
720 சந்தா . 

764 தொந்தரவு . 
721 சப்ளாங்கூட்டுதல் . 

765 தொரகல் , 
722 சரக்கு . 

766 தோப்பரா . 
723 சரி . 

767 தோப்புகரணம் . 

768 நபா . 
724 சருவம் . 

769 நமோது . 
725 சாதம் . 
726 சாப்பாடு 

770 நம்பர் 
727 சாம்பார் . 

771 நாஜபக் 
728 சார்ஜ் . 

772 நிரூபம் , 
729 சாலக் . 

773 நிஜாரா . 
774 பக்கா . 

775 பங்களா . 
731 சிபார்சு . 
732 சுமார் . 

776 பங்கா 
733 சொந்தம் . 

777 பங்கி . 
734 சோகரா . 

778 படா . 
735 சோடாதடி 

779 பந்தோபஸ்து . 
736 சௌடால் , 

780 பயில்வான் . 
737 டக் . 

781 பரவாயில்லை . 
738 டம்பம் 

782 பர்லாங் . 
739 டெக்ஸ்ட் 

783 பர்ஸென்டெஜ . 
740 டெலிவரி 

784 பர்ஸென்ட் . 

785 பலான . 
741 டெனிஸ் . 
742 டோக்கர் 

786 பலே 
743 டோபி . 

787 பல்டி . 
* 744 டோபிகானா. 

788 பல்லாக்கு . 
745 தகாதா . 

789 பஸந்து 
746 தண்டா , 

790 பஸ்தி 

791 பாணலி . 
748 தம்பிடி. 

792 பாரம் . 
749. தயார் . 

793 பாராகிராப் . 
150 தரப் . 

794 பார்சல் . 
751 தர்பி . 

795 பாலம் . 
752 தரோபஸ்து . 

796 பாஸ் . 
758 திகில் 

797 பிசானா. 
754 திராணி . 

798 பிளாட்பாரம் . 
55 நிவாலா. 

799. புத்திமதி , 
156 துகிடி 

800 புல்ஸ்டாப் . 


821 மாதிரி , 
822 மாலிஸ் . 
823 மிடில் ஸ்கூல் . 
824 மித்தை . 
825 மிமோரியல் . 
826 மினிமம் . 
827 மினிம் . 
828 மீடர் . 
829 முகலாயர் . 
830 முண்டாஸ் . 
831 முஸாபர் , 
832 முஸ்திப்பு . 
833 மெத்தை . 
834 மெஜாரிடி . 
835 மேஜர் . 
836 மைல் . 
837 மைதா . 
838 மைதானம் . 
939 மைனர் . 
840 மைனா. 
841 மைனாரிடி 
842 * மோஸ்தர் . 
848 மோஹார் : 
SA வெசமான் . 


747 தபா . 


T 


* 


லெக்ச 


845 ரக்கை , 
846 ரட்காபி . 
847 ரயிட்டர், 
848 ரஜா , 
849 ரஸ்தா . 
850 ராப்தா . 
851 ரிக்ஷா, 
852 ரிசர்வ்பணட . 
853 ரிபேர் . 
854 ரிபோர்ட் . 
855 ரிமார்க்கு . 
856 ரிஜல்ட் , 
857 ரிஜிஸ்டர் . 
858 ரீடிங்ரூம் . 
859 ரெயில் . 
860 ரெயில்வேகயிட்ட 
861 ரெயில் ஸ்டேஷன் . 
862 ரேட் . 
863 ரேழி . 
864 ரொடின் . 
865 ரோகா . 
866 ரோட் . 
867 லகோடா . 
868 லாந்தர் . 
869 லாயக் . 
870 விஸ்ட் .. 
871 லீவ் . 
872 லுச்சா . 
873 லெக்சரர் . 


461 

ஹோஸ்ட 
874 லெத்தகராப் . 903 ஜிம்னாஸ்டிக். 
875 லைப்ரெரி . 

904 ஜிம்னாஷியம் . 
876 லோயர்சகெண்டரி . 905 ஜேப்பு . 
877 வஸ்தாத் . 

906 ஸபால் . 
878 வஸ்தி . 

907 ஸர்டிகேட் , 
879 வாராவதி . 

908 ஸலாம் . 
880 வாலாயம் . 

909 ஸவாரி . 
881 வாலிபன் . 

910 ஸஸ்பென்ட் . 
882 வால்யூபேயபில் . 911 ஸாமான் . 
883 வால்யூம் . 

912 ஸாவ்கார் . 
884 விசை . 

913 ஸெகண்டரிஸ்கூல் 
885 விதம் . 

914 ஸெட் . 
886 ஜடிதி . 

915 ஸெமிகோலன் . 
887 ஜண்டா . 

916 ஸொம்பு . 
888 ஜதை . 

917 ஸ்காலர்ஷிப் . 
889 இரூர் . 

918 ஸ்கூல் . 
890 ஜல்தி . 

919 ஸ்டாண்டர்ட் . 
891 ஜல்லி . 

920 ஸ்பெஷல் . 
892 ஜவாப்பு . 

921 ஸ்போர்ட்ஸ் . 
893 ஜனரல் . 

922 ஷார்ட்ஹான்ட் . 
894 ஜாகா . 

923 ஷிகார் . 
895 ஜாடா . 

924 ஹத் . 
896 ஜாடு மாலி 

925 ஹார்னெஸ் . 
897 ஜாடை . 

926 ஹால் , 
898 ஜாமம் . 

927 ஹாஜர் .. 
899 ஜார்ஜ்டவுன் . 928 ஹிந்து . 
900 ஜாவளி. 

923 ஹைஸ்கூல் . 
901 ஜாஸ்தி . 

930 ஹோடல் . 
902 ஜிம்கானா. 

931 ஹோஸ்டல் . 


அந்நியபாஷைச் சொற்களை உச்சரிக்க சென்னை சர்வகலாசாலையார் 
அனுமதியுடன் தமிழில் ஏற்பட்ட புது எழுத்துகள். இரண்டு . ( 1 ) = f ; 
காபீ = Coffee ; வேக்பீல்ட் = Wakefield . ( 2 ) ஸ = z ; கெஸட் = 
Gazette.. 

Wherever clearness requires accurate transliteration in respect of 
the alphabetic sQunds represented by the English letters f and z , 
the symbols u and a which are very slightly modified forms of the 
Tamil u and the Grantha v may be used for the purpose , - Adopted 
by the . Syadicate , Uatversity at Madras . 


| 


. 


7. சீமுக . 


9. யுவ , 


10 . 


APPENDIX III . 
அனுபந்தம் III . 

வர்த்தமான வருஷங்கள் . 
1. கலியுகாதி . 4. விக்கிரமசகாப்தம் . 7. ஹிஜரா. 

. 
2. சாலிவாகன சகாப்தம் 5. இங்கிலீஷ். 

8. பிரபவாதி . 
3. கொல்லமாண்டு . 6. பசலி . 

தமிழ் வருஷங்கள் - 60 . 
1. பிரபவ . 21. சருவசித்து . 

41. பிலவங்க .. 
2. விபவ . 22. சருவதாரி 

42. கீலக 
3. சுக்கில . 23. விரோதி . 

43. சௌமிய . 
4. பிரமோதூத 24. விகிாதி . 

44. சாதாரண . 
5. பிரசோற்பத்தி . 25. கர . 

45. விரோதிகிருது .. 
6. ஆங்கீரச . 26. நந்தன . 

46. பரிதாபி . 
27. விசய . 

47. பிரமாதீச . 
8. பவ . 28. சய . 

48. ஆனந்த , 
29. மன்மத . 

49. இராட்சத . 
30. துன்முகி . 

50. நள . 
தாது . 
11. ஈசுர . 31. ஏவிளம்பி 

51 , பிங்கள . 
12. வெகுதானிய 
. 32. விளம்பி . 

52. காலயுத்தி . 
13. பிரமாதி . 33. விகாரி 

53. சிததார்ததி 
14. விக்கிரம் . 34. சார்வரி 

54. இரௌத்திரி . 
15. விஷ 35. பிலவ . 

55. துன்மதி . 
16. சித்திரபானு . 36. சுபகிருது 

56. துந்துபி . 
37. சோபகிருது . 57. உருத்திரோற்காரி 
சுபானு . 
18. தாரண . 

38. குரோதி .. 

58. இரத்தாட்சி . 
19. பார்த்திப் . 39. விசுவாவசு , 

59. குரோதன . 
20. விய . 40. பராபவ . 

60. அட்சய . 

தமிழ் மாதங்கள் . 
1. சித்திரை . 5. ஆவணி , 

9. மார்கழி . 
2. வைகாசி . 

6. புரட்டாசி . 
3. ஆனி .. 7. அற்பிசி (ஐப்பசி ) 

11. மாசி . 
4 . ஆடி 8. கார்த்திகை . 

12. பங்குனி. 
வழக்கில் உள்ள சில சுருக்கெழத்துகள் . 
ந - வருஷம் . | மீ.- மாதம் .. 

உ - தேதி . 


11 . 


10 தை . 


தமிழ் வாரம் . 


7. சனி . 


1. ஞாயிறு . ஞாயி . 
3. திங்கள் . 
3. செவ்வாய் . செவ் . 


சனி 


தில் , 


4 , புதன் . 
6. வியாழன் 
6. வெள்ளி . 


பத . 
வியா , 


வே . 


483 


இராகு முதலிய காலங்கள் . 


இராகுகாலம் . குளிகைகாலம் 


எமகண்டன் . 


வாரம் . 


மணி 


மணி 


மணி | மணி 
முதல் . வரை . 


மணி மணி 
முமுதல் . வரை . 


முசல் 


வரை . 


ஞாயிறு 


4 ) 


6 


3 


4 ) 


12 


... 


11 


திங்கள் 


77 . 


9 


1 . 


... 


3 


12 


10 , 


| 


செவ்வாய் 


3 


4 ) 


12 


| 


1 ) 


9 


10 , 


• 
. 
. 


புதன் 


12 


.... 


11 


10 ) 


12 


7 . 


9 


வியாழன் 


11 


3 


1 ) 


10 ) 


6 


... 


வெள்ளி 


10 ) 


12 


9 


7 ) 


... 


3 


4 


சனி 


9 


10 , 


8 


71 


1 ) 


3 


சூ 


சனி . 


1. சூரியன் . 
2. சந்திரன் . 
3. செவ்வாய் . 


கிரகங்களின் பெயர் . 
1. புரன் . 

4. - 7. சனி . 
5. வியாழன் . 

குரு . 
6. சுக்கிரன் . 


ச . 


8. இராகு . 
9. கேது . 


ராகு . 


செ . 


சுக . 


கே . 


நக்ஷத்திரங்களின் பெயர் . 
அசு . 


கா . 


உ . 


அஸ் . 


சு . 


1. அசுவனி | 10. மகம் . 

19. மூலம் . 

மூ . 
2. பரணி . 

11. பூரம் 

பூர் . 

20. பூராடம் , பூரா . 
3. கார்த்திகை, 12 உத்திரம் . 

21. உத்திராடம் . உத். 
4. ரோகணி , ரோ 13. அஸ்தம் . 

22. திருவோணம் , திரு . 
5. மிருகசீரிடம் . மி . 

14. சிததிரை . 

சி . 23. அவிட்டம் . அவி . 

24. சதயம் . சத . 
6. திருவாதிரை . திருவா , 15. சுவாதி 
7. புனர்பூசம் , 

வி . 
16. விசாரம் . 
புன . 

25. பூரட்டாதி . பூரட் . 
8. பூசம் , 

பூா . 17. அனுஷம் . 

26. உத்திரட்டாதி . உட் . 
18. கேட்டை . கே . 

27. ரேவதி , 
9. ஆயிலியம் . 

ரே . 
லக்கினங்களின் பெயர் . 
1. மேஷம் . 

மே . 5. சிம்மம் . சிம் . 

9. தனுசு . 
3. ரிஷபம் . ரிஷ . 

6. கன்னி . கன் . 10. மகரம் . 
8. மிதுனம் . மிது . 7. துலாம் . துலா . 11. கும்பம் . கும் . 
8. விருச்சிகம் . 

12. மீனம் . 
4. கடகம் . 

மீன . 


1 


. 


மகர . 


விரு . 


464 


ந . 


திதிகளின் பெயர் . 
1. பிரதமை. 

7. சப்தமி . சப் . 13. திரயோதசி . திர . 
2. துவிதியை , 

8. அஷ்டமி . அஷ் . 14. சதுர்ததசி . 
3. திரிதியை . தி . 9. நவமி . 

15. அமாவாசியை . 
4. சதுர்த்தி . 

10. தசமி . 

த . 

அல்லது 
5. பஞ்சமி . 11. ஏகாதசி 

பௌர்ணமி . O 
6. சஷ்டி. 

சஷ் . 

12. துவாதசி , 
திதி என்பது ஆகாயத்தில் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் உள்ள தூரம் . 


து . | 


யோகங்களின் பெயர் . 


சுப் . 


1. விஷ்கம்பம் . விஷ் | 10. கண்டம் . கண் . 19. பரிகம் . பரி . 
2 பிரீதி , பிர் . 11. விருத்தி விரு 20 சிவம் . 

சிவ . 
3. ஆயுஸ்மான் ஆயு . | 12 , துருவம் துரு 

21. சித்தம் . சித் . 
4. சௌபாக்கியம் , சௌ 13. வியாகாதம் வியா. 22. சாத்தியம் . சாத் . 
5. சோபனம் . சோ . 14. அரிஷணம் அரி . | 23. சுபம் . 
6. அதிகண்டம் . அதி . 15. வச்சிரம் . வச் . 24. சுப்பிரம் . சுப் . 
7. சுகர்மம் . 

| 16 சித்தி . சித் 25. பிரமம் . 

பிர . 
திரு. 17. விதிபாதம . விதி . 26. ஐந்திரம் . ஐந் . 
சூல . 18 , வரியான் . 

. வரி . | 27. வைதிருதி , 
யோகம் என்பது ஆகாயத்தில் ஒரு குறித்த இடத்திலிருந்து சூரியனுஞ் சந்தி 
ரனுஞ் செல்லுகிற மொத்ததூரம் . 


சுக . 


8. திருதி . 
9. சூலம் . 


வை . 


கரணங்களின் பெயர் . 
1. பவம் . பவ . ) 5. கரசை . 

கர . 

9. சதுர்ப்பாதம் . சது . 
2. பாலவம் ,. 

பால 6. வனசை . 

வன . 10. நாகவம் . 
3. கௌலவம் . கௌ . 7 . 

7. பத்திரை. பத் . 11. கிமிஸ்துக்கினம் , கிமி 
4. தைதுலை . தை . | 8. சகுனி 

சகு 
கரணம் என்பது திதியில் பாதி . 


நாக . 


முன்றம் பிறை . 
பங்குனியும் , சித்திரையும் - தென்கோடுயரவேண்டும் ; வைகாசி முதல் மார்கழி 
வரை - வடகோடுயரவேண்டும் ; தையும் , மாசியும் - சமமாக இருக்கவேண்டும் . 

மேற்கண்டபடி மூன்றாம் பிறை இராவிடில் அவ்வருஷம் கலகம் , பஞ்சம் , 
அரசர்கள் மரணம் நேரிடும் . 


9 
. 


1. மேடம் . 
2. இடபம் . 
3. மிதுனம் . 
4. கர்க்கடகம் . 


இராசிகளின் பெயர் . 
மே . 5. சிங்கம் . 

தனுசு , 
இட , 8. கன்னி . கன் . | 10. மகரம் , 
மிது , 17. இலாம் . தலா. 11. கும்பம் . 
கட . ) 9. விருச்சிகம் . விரு, 12 , மீனம் ; 


மக . 
கும் . 
மீன , 


465 


பக்ஷங்களின் பெயர் 
11. அமரபக்ஷம் அல்லது கிருஷ்ணபக்ஷம் . ( தேய்பிறை ) 
2. பூர்வபக்ஷம் அல்லது சுககிலபக்ஷம் . ( வளர்பிறை .) 

பஞ்சபட்சிகளின் பெயர் . பஞ்சபட்சிகளின் தொழில் . 
1. ஆந்தை . 4. மயில் ,. 

1. அரசு . 

| 4. துயில் . 
2. காகம் . 5. , வல்லூறு . 

ஊண் . 

5 . 
3. கோழி . 

3. நடை . 
வாரசூலை , சூலைபரிகாரம் . 


2. ஊ 


சாவு . 


வாரம் . 


வாரசூலை . 


சூலை 
நாழிகை 

பரிகாரம் 


| 


ஞாயிறு 


12 


மேற்கு , வடமேற்கு 


... 


| 


8 


திங்கள் 


கிழக்கு , தென்மேற்கு 


தயிர் 


... 


செவ்வாய் 


வடக்கு , வடமேற்கு 


12 


புதன் 


வடக்கு , வடகிழக்கு , 16 


வெல்லம் மேற்குறித்தநா 

ழிகை வரையும் 

சூலதோஷமாம் . 
பால் அவசியமாய்ப் 

பிரயாணஞ்செய் 
பால் ய வேண்டுமா 

னால் மேற்கண்ட 
தைலம் 

நாழிகை 
வெல்லம் 

மேல் பிரயா 

ணஞ் செய்ய 
தயிர் லாம் . 


வியாழன் 


தெற்கு , தென்கிழக்கு 


20 


வெள்ளி 


மேற்கு , தென்மேற்கு 


12 


சனி 


8 


கிழக்கு , தென்கிழக்கு 


... 


கிரகணங்கள் --- 2 . 
1. சூரியக்கிரகணம் . 

2. சந்திரக்கிரகணம் . 
இந்துக்களின் முக்கிய பண்டிகைகள் . 
வருஷப்பிறப்பு . ஸ்ரீ கிருஷ்ண ஜயந்தி . வைகுண்ட ஏகாதசி . 
ஸ்ரீராமநவமி . 

விநாயக சதுர்த்தி . ஆருத்திர தரிசனம் . 
போதாயன சூத்திர சர்வ மாளய அமாவாசை 

போகி பண்டிகை , 
உபாகர்மம் . ஆயுத பூஜை , 

பொங்கல் . 
ருக்பிரதம உபாகர்மம் விஜயதசமி . 

மாட்டுப்பொங்கல் . 
வாவட்சுமி விரதம் , தீபாவளி , 

ரதசப்தமி . 
ஆவணி அவிட்டம் . கேதாரி விரதம் , தைப்பூசம் . 
காயத்திரி ஜெபம் . கந்தர் சஷ்டி 

மஹா சிவராத்திரி , 
கோகுலாஷ்டமி . கார்த்திகை தீபம் . யுகாதி பண்டிகை 


485 


ஸு . 


மகம்மதியர்களின் பண்டிகை , உருஸுகள் . 
மகம்மது வருஷப்பிறப்பு . 

ஷாவே பராத் . 
யோமே ஆஷரா. 

சயிரக்ஷா மூசாகாதரீ உருஸு . 
ஷஹாதத் ஷோஹோதா . 

சயித்க்ஷா முர்த்துரைபாக்ஷாகாதரி உரு 
பீர்பைல்வான் உருஸ 
தேராதேஜி . 

சயித்ஷா ஷர்புத்தீன் பூஆலி கலந்தர் 
ஆக்ரிஷரர்ஷம்பா. 

| உருஸு . 
பாரா - வபாத் (ஈதுல் மீலாதேஸரீப் ) நததட் அவுலியாபாஷா உருஸு 
யாஸ்தும்ஷெரீப் . 

க்ஷபேகதர் . 
ஹமீத் அவுலியாபாகூர உருல 

ஜும்மதுல் விதா. 
பரீட்உட்டீன்சயித் உருஸு . 

ரமஜரன் குத்பா பண்டிகை . 
புத்துசயீத் உருளு . 

டிப்பு அவுலியபாக்ஷா உரு 
பத்தாக்ஷா உருஸு . 

காஜாபந்தே நவாஸ்கேசூதாஸ் உருஸு 
சயிக்க்ஷா அமிதுத் தின்காதா அவுலியா ( குல்பர்க்கா). 
பாஷா கஞ்ஜேசவாயி . 

அர்ப்பா ( மெக்காவுக்கு யாத்திரைநாள் ) 
பப்பு மஸ்தான் சாயபு உருஸு . 

பகரீத் பண்டிகை . 
சயிக்காஜா மஹம்மத்நயிம் முத்தீன் தாதேஷா உருஸு . 
சிஷ்டிகாதரி 

தமீம் ஏ அன்சாரீபாக்ஷா உருஸ் 
ஷாபேமீராஜ 


கிறிஸ்தவர்களின் முக்கிய பண்டிகைகள் , திருநாட்கள . 


திருநாள் . 


விருத்தசேதனத் திருநாள் . 

கர்த்தர் பரலோகத்துக்கு எழுந்தருளின் 
மூன்று அரசர்கள் திருநாள் . 
தேவமாதாவின் சுத்திகரத்திருநாள் ஸ்பீரித்து சாந்துவின் திருநாள் 
ச் . லூத் மாதாக காட்சி . 

திவ்விய நற்கருணைத் திருநாள் 
விபூதித் திருநாள் . 

சேசுநாதரது இருதயத்தின் திருநாள் . 
அரச் சூசையப்பர் திருநாள் 

அர்ச் தேவமாதா மோக்ஷத்துக்கு எழுத 
அர்ச் மரியாயிக்கு மங்கள வார்த்தைத் தருளின திருநாள் . 
திருநாள் . 

தேவமாதா பிறந்த நாள் . 
குருத்து ஞாயிறு . 

சகல அர்ச்சிய சிஷ்டவர்களின் திரு 
பெரிய வியாழன் . 

நாள் . 
பெரிய வெள்ளி , 

உத்தரிக்கிற ஆத்துமாக்களின் திருநாள் . 
பாஸ்கு ஞாயிறு . 

ஆகமனகாலம் . 
அர்ச் சூசையப்பரின் அடைக்கலத் திரு கர்த்தர் பிறந்த நாள் . 
நாள் 

மாசிலாக் குழந்தைகளின் திருநாள் . 


இந்துதேச நாணயம் . 
12 பைல் ( காஸ் , தம்பிடி ) 1 

அனா 

ரூ . 16. 1 தங்க மொஹரா . ( தற்காலம் 
16 அணா ரூபாய் . 

உபயோகத்தில் இல்லை.) 
8 

ணா அல்லது ரூ .1 


* 


467 


80 தோலா 


1 விரற்கடை . 


1 அடி . 


3 அடி 


1 } அடி 


இங்கிலிஷ் நாணயம் . 
4 பார்திங் 1 பென்னி . 

2 ஷிலிங் 1 பிளாரின் , 
13 பென்ஸ் 1 ஷிலிங் . 

5 ஷிலிங் 1 கிரௌன் , 
20 ஷிலிங் 1 பவுன் அல்லது ஸாவரன் . | 21 ஷிலிங் 1 கினி . 
ஸாவரன் ( பவுண் ) தற்காலம் ரூ . 15 27 ஷிலிங் 1 மாய்டோர் . 
பெறுமானது . 

இந்திய இம்பீரியல் நிறை . 
இது உப்பு நிறுக்கிறதற்காகவும் , இருப்புப்பாதை மார்க்கமாய் அனுப்பப் 
படும் சாமான்கள் நிறுக்கிறதற்காகவும் உபயோகப்படுகிறது . 
ஒரு ரூ . எடை அல்லது 180 க்ரெய்ன் 1 தோலா . 
1 சேர் . | 40 சேர் 

1 மணஙச . 
இந்திய நீட்டலளவை . 
3 வாற்கோதுமையளவு 1 அங்குலம் . 
3 அங்குலம் 
9 அங்குலம் 

1 சாண் . 
12 அங்குலம் 

1 கெஜம் . 

1 முழம் . 
அடி 

1 நடை அல்லது போக்கு . 

சென்னை முகத்தலளவை . 
8 

1 கரிசை . 
1 மரக்கால் . 

12 மரக்கால் 1 கலம் . 
5 மரக்கால் 

21 மரக்கால் 1 கோட்டை . 
ஒரு மரக்கால் 1 குறுணியென்றும் , 2 மரக்காலை பதக்கு என்றும் சொல்லு 
வார்கள் . 1 படி 100 கன அங்குலம் அளவுள்ளது . 

இந்திய கால அளவை . 
1 நாழிகை. 

1 நாழிகை 24 நிமிஷம் . 
71 நாழிகை 1 ஜாமம் . 

21 நாழிகை 1 மணி . 
8 ஜாமம் 1 நாள் . 

இங்கிலிஷ் கால அளவை . 
60 செகன்ட் 1 மினிட் அல்லது நிமி | 24 மணி 1 நாள் . 

ஷம் . 7 நாள் 1 வாரம் . 
60 நிமிஷம் 1 மணி . 

சாதாரணமாக 1 வருஷத்திற்கு 52 வாரம் என்று கணக்கிடுவார்கள் . 365 
நாள் 1 சாதாரண வருஷம் , 366 நாள் 1 லீப் வருஷம் . 

31 நாள் உள்ள மாதங்கள் . 30 நாள் உள்ள மாதங்கள் . 
ஜனுவரி , மார்ச் , மே , 

ஏப்ரல் , ஜூன், செப்டெம்பர் ,, 
ஜலாய் , ஆகஸ்ட் , அக்டோபர், நவம்பர் . 
டிலெம்புர் . 


ஆழாக்கு 


1 படி . 


80 பறை 


8 படி 


1 பறை . 


60 வினாடி 


( 


1 அடி . 


3 அடி 


| 


1 லீக் . 


இது அப்பாத்தாரிகள் மருந்த 

468 
லீப் வருஷத்தை அறிவதற்குக் குறிப்பு : 

ஒரு வருஷத்தைக் குறிக்கும் எண்ணை 4 ஆல் வகுக்கும் போது மிச்சமில்லை 
யென்றால் அது லீப் வருஷமென்று அறிக . உதாரணமாக : 1884 , 1888 , 1892 , 
1896 - ம் வருஷங்கள் லீப் வருஷங்களாம் . 

இங்கிலிஷ் நீட்டலளவை . 
12 அங்குலம் 

| 8 பர்லாங் ( 1,760 கெஜம் ) 

1 மைல் . 
1 கெஜம் . 

5 } கெஜம் 

1 போல் . 
220 கெஜம் 1 பர்லாங் . 

40 போல் 1 பர்லாங் . 
நில அளவையில் 100 லிங்கஸ் 1 சங்கிலி 22 கெஜம் , 
10 சங்கிலி 1 பர்லாங் . 

| 3 மைல் 

இங்கிலிஷ் நிறுத்தலளவை . 
16 ட்ராம் 1 அவுன்ஸ் ( அவு ) 

4 குவாட்டர் 

1 அந்தர் ( அந் ) 
16 அவுன்ஸ் 1 பௌன்ட் ( பௌ ) 20 அந்தர் 1 டன் . 
28 பௌன்ட் 

1 குவாட்டர் ( கு . ) | 
14 பௌன்ட் நிறை கொண்டது 1 ஸ்டோன் . 

இங்கிலிஷ் முகத்தலளவை . 
இது தண்ணீர் , திராட்சரசம் முதலியவை அளக்கிறதற்கு . 
2 பைன்ட் 1 குவாட் : 

36 கலன் 

1 பாரல் . 
4 குவாட் 

1 கலன் . 

தானியதவஸம் அளக்கிறதற்கு . 
1 பெக் . 

8 புஷல் 1 குவாட்டர். 
4 பெக் 1 புஷல் . 

5 குவாட்டர் 1 லோட் . 

எண்வாய்பாடு . 
12 உருப்படி 1 டஜன் . 

24 காகிதத்தாள் 1 குயர் . 
12 டஜன் 1 கரோஸ் . 

1 ரீம் . 
20 உருப்படி 1 ஸ்கோர் . 

10 ரீம் 

1 பேல் அல்லது கட்டு . 
இங்கிலிஷ் நிறுத்தலளவை . 
இது பொன் வெள்ளியை நிறுக்க உபயோகப்படுகிறது . 
4 கிரெய்ன் 1 காரெட் . 

12 அவுன்ஸ் 1 பவுன்ட் . 
24 கிரெய்ன் 1 பென்னி வெயிட் , 5760 கிரெய்ன்ஸ் 1 பவுன்ட் . 
20 பென் . வெயி . 1 அவுன்ஸ் . 
இங்கிலிஷ் நிறுத்தலளவை . 

. 
20 க்ரெயின் 1 ஸ்குரூப் . 

8 டிராம் 

1 அவுன்ஸ் . 
3 ஸ்குரூப்ல் 1 டிராம் . 

12 அவுன்ஸ் 1 பவுண்ட் . 


2 கலன 


20 குயா 


489 


1 ச . 
1 ச . 
| ச . 


10 ச . சா 


இங்கிலிஷ் நீட்டலளவை . 
இது அப்பாத்தகிரிகள் ஒரு பொருளை அளவிடுதற்கு உபயோகமாவது . 
1 பிலுய்ட்மினம் . 0045. கியுபிக் அங் 

8 டிராம் 1 பிலுய்ட் அவுன்ஸ் . 
குலம் . 

20 அவுன்ஸ் 1 பிண்ட் . 
60 - மினிம்ஸ் 1 பிலுய்ட் டிராம் . 

ப்ரிடிஷ் ஸ்கொயர் மெஷர் . 
144 ( 12 ) சதுர அங் கொண்டது 

1 சதுர அடி . 
9 ( 3 ) சது . அடி 

1 சது கெஜம் . 
484 ( 222 ) சுது . கெ . 

1 சது . சங்கிலி , 
10 ச . சங் . 

1 ஏகர் . 
304 ( 53 ) ச . கெ . 

போல் . 
16 ( 4 ) ச . போ . 

சங்கிலி . 
6400 ( 80 ) ச . சங்கிலி 

மைல் 
பின்வருவனவும் வழங்குகின்றன .. 
40 ச . போல் கொண்டது 

1 ருட் . 
4 ரூட் ( 4840 ச . கெ . ) 1 ஏகா . 
1002 (10,000 ச . லிங்க்ஸ் ) 

1 + . சங்கிலி 

. 
சங்கிலி 

1 ஏகர் . 
640 ஏகா ( 1760 ) ? ச . கெ . 

1 சதுர மைல் . 
சென்னை சதுர அளவு . 

மட்ராஸ் ஸ்கொயர் மெஷர் . 
2,400 சதுர அடி 1 மனை. 

160 ஏகர் 121 காணி , 
24 மனை 1 காணி , 

100 ஸென்டு 1 ஏகர் . 
1 காணி 

6,400 சது . கெ . 
வாக்கியங்களும் , கவிகளும் தெளிவாய் அர்த்தமாவதற்கு இடும் 

அடையாளங்கள் . 
கால்புள்ளி ( கமா) 

( ) ) விளக்கக்குறி , இடைப் பிற 
அரைப்புள்ளி (ஸெமிகோலன் ) 

வரற்குறி ( பிராக்கெட் ) 
முக்கால் புள்ளி ( கோலன் ) 

கீறல் ( டாஷ் ) 
முற்றுப்புள்ளி ( புல்ஸ்டாப் ) சிறு கீறல் , இணைமொழிக்குறி 
மேற்கோள் ஆரம்பக்குறி ( கொ ( ஐபன் ) 
டேஷன் ) 

நக்ஷத்திரப்புள்ளி, உடுக்குறி 
மேற்கோள் முடிவுகுறி ( கொ ( ஸ்டார்மார்க் ) 
டேஷன் ரிவெர்ஸ் ) 

சிலுவைக்குறி 
! வியப்பு அல்லது இரக்கக்குறி 
? வினாக்குறி , 


. 


. 


. 


470 


அச்சுப்பிரதியில் தவறனவற்றைத் திருத்துவதற் கேற்பட்ட குறிகள் . 


( 
1 
) 


1[] 


நீக்கிவிடுக . 
சரியாகத் திருப்பி அமைக்க . 
இரண்டு எழுத்துக்களுக்கு , சொற்களுக்கு அல்லது வரிகளுக்கு இடை 

யே போதுமான இடம் விடுக . 
விலகி இருக்கும் எழுத்துக்களை இணைத்து விடுக 
வலமாகவாவது இடமாகவாவது நகர்த்துக . 
எழுத்தை அல்லது சொல்லை மேலே உயர்த்துக . 
எழுத்தை அல்லது சொல்லைக் கீழே தாழ்த்துக . 
ஏதுவின்றித் தோன்றும் இடத்தைப்பற்றிக் கவனிக்க 
x விளக்கமாய்த் தெரியாத எழுத்தைக் கவனிக்க . 
* இக்குறி விடப்பட்டவற்றைத் தெரிவிக்கிறது ; அவ்வாறு விடுபட்ட 

எழுத்தையோ அன்றி சொல்லையோ பிரதியின் ஓரத்தில் எழுதவேண் 

டும் . 
? இது சந்தேகத்திற் கிடமானதைத் தெரிவிக்கிறது . 
- கோணலாயிருப்பதை நேராயமைக்க . 

வேறு பங்கி ( Para = பாரா ) அல்ல ; முன் பக்கியின் தொடர்பு . 
Par . வேறு பங்கியாகப் பிரிக்க . 
Rom . ரோமன் வடிவெழுத்தாக மாற்றுக . 
1.C. சிறிய வடிவில் அமைக்க . 
tr . இடம் மாற்றி வேற்றிடத்தில் அமைக்க . 
w.f. மாறான எழுத்தை நீக்கிப் பொருத்தமானதை அமைக்க 
எதைச் சாய்ந்த வடிவில் அமைக்கவேண்டுமோ அதன்கீழ் இக்கோட் 

டை வரைவதுடன் , பிரதியின் ஓரத்தில் ital . என்று எழுதவேண்டும் . 
எதைப் பெரிய எழுத்தின் வகையில் சிறிய எழுத்தை அமைக்கவேண் 
டுமோ, அதன் கீழ் இக்குறியை வரைந்துப் பிரதியின் ஓரத்திலும் 

Sm . Cap . என்று எழுதவேண்டும் . 
= எதைப் பெரிய எழுத்தின் வகையில் அமைக்கவேண்டுமோ அதன்கீழ் 

இக்குறியை வரைந்து பிரதியின் ஓரத்தில் Cap . என்று எழுத 
வேண்டும் . 
இக்குறி தடித்த எழுத்துக்களில் அமைய வேண்டுமென்பதைக் குறிக் 
கிறது . பிரதியின் ஓரத்தில் Bolder என்று எழுதவேண்டும் . 
விடுபட்ட சொற்களைப் பிரதியின் ஓரத்தில் எழுதிச் சொற்களின் முன் 
னும் பின்னும் இக்குறியை இடவேண்டும் . 
எதை முதலில் வேண்டாமென அடித்துவிட்டுப் பிறகு அதையே 
அவ்விடத்திலோய அமைக்கவேண்டுமென ஏற்பட்டதோ அப்பொ 
முன் தன் கீழ் இக்குறியை இட்டுப் பிரதியின் ஓரத்தில் Stet 
என்று எழுதவேண்டும் . 


.. 


471 


கானகஞ் 


caps/ dy t 

9 / 


5 


வரீர் எ 


Pls / 


A 


7 


10 


அச்சுப்பிரதியில் தவறனவற்றைத் திருத்துவதற் கேற்பட்ட 
முன்பக்கத்திலுள்ள குறிகளை எவ்விதம் உபயோகிப்பதென்பது 

கீழ்க்கண்டமாதிரியில் அறியக்கிடக்கிறது . 
சந்திரமதி : நாயகம் , தேவரீர் 

சென்றால் அடியாள் என் பிரிந்து தனியே இருத் # 
/ தல்வேண்டும். அன்று கன்னமாககரத்தில் " ட 

என்னைத் திருமணஞ்செய்த காலத்தில் தே x 
9 / எனது கரத்தைப்பற்றி , வாழ்விலும் 9 

தாழ்விலும் , இன்பத்திலும் - துன்றத்திலும் பிரி 
우 யேன் என்று வேள்வித்தீயியின் முன்பு , பெரி 

யோர் சாட்சியாகத் வாக்குத்தத்தஞ் செய்திரன 
7 ? அதுபோலவே அடியாளும் தேவீரீருககு 

உறுதியுரை தந்தது என் மனத்தைவிட்டுச் சிறிய 
/ தும் அகலவில்லை எனது மொழிமாறாமல் தேவ 
ரீரை (யான் ) 

எக்காலத்திலும் எவ்விடத்திலும் 
ரு பிரியாதிங்கக உறுதிகொண்டிருப்பதையறிர் 

/ தும் , தேவரீர் மட்டும் அதைத்தட்டி நடக் 
15 

helder . 
/ 

கத்தனப்படுதல் தகுமோ தெயவச்செயலினா ம / 

லாவது நல்லொழுக்கத்தின் காரணமாகவாவது oor 
) ஒருகாக பிரிதலன்றி , வேறுவகையால் எவ 

? நாம் 
வாறு பிரிதல் கூடும் தணணீரினின்றும் தண்மை க 
வி / பிரியுமோ, நீரினின்றும் வெம்மை பிரியு - 

உ இவை தனித்தனி பிரிதலுண்டானால் on m 
O . 
நாமும் பிரிதலாகும். மற்றும்அடியாள் உட 

17 / 
வேரியிலும் உயிர்பிரியின் உடல்மாத்திரம் எவ்வாறு 

ஆதலால் , அடியாளைவிட்டுச் செய் 
னும் எண்ணம் எவ்வாறருவம் வேண்டா. w 


2 


م 


20 


மே 


மாத்த 


குமான சே ) வாழும் , 


25 


472 


சந்திரமதி : - நாயக ! தேவரீர் கானகஞ் 
சென்றால் , அடியாள் ஏன் பிரிந்து தனியே 
இருத்தல் வேண்டும் . அன்று கன்னமாநகரத் 
தில் என்னைத் திருமணஞ் செய்த காலத்தில் 
தேவார் எனது கரத்தைப்பற்றி , வாழ்விலும் - 
தாழ்விலும் , இன்பத்திலும் - துன்பத்திலும் 
பிரியேன் ” என்று வேள்வித் தீயின் முன்பு , பெ 
ரியோர் சாட்சியாக வாக்குத் தத்தஞ் செய்தீ 
ரன்றோ ? அதுபோலவே அடியாளும் தேவரீ 
ருக்கு உறுதியுரை தந்தது : என் மனத்தை விட் 
டுச் சிறிதும் அகலவில்லை . எனது மொழி 
மாறாமல் யான் தேவரீரை எக்காலத்திலும் எவ் 
விடத்திலும் பிரியாதிருக்க உறுதிகொண்டிருப் 
பதையறிந்தும் , தேவரீர் மட்டும் அதைத் தட்டி 
நடக்கத் தலைப்படுதல் தகுமோ ! தெய்வச் 
செயலினாலாவது , நல்லொழக்கத்தின் கார 
ணமாகவாவது ஒருகால் பிரிதலன்றி , வேறு 
வகையால் நாம் எவ்வாறு பிரிதல் கூடும் ; தண் 
ணீரினின்றும் தண்மை பிரியுமோ , தீயினின் 
றும் வெம்மை பிரியுமோ . இவை தனித்தனி 
பிரிதலுண்டானால் நாமும் பிரிதலாகும் . மற் 
றும் அடியாள் உடலும் தேவரீர் உயிருமான 
போது , உயிர் பிரியின் உடல் மாத்திரம் 
வாறு வாழும் . ஆதலால் , 

ஆதலால் , அடியாளை விட்டுச் 
செல்லும் எண்ணம் எவ்வாற்றாலும் வேண்டா . 


எவ் 


473 


471 - ஆம் பக்கத்தில் ஒவ்வொரு வரியிலுமுள்ள 

பிழைகளின் விவரம் . 


வரி - 1 , சந்திரமதில் என்பதைப் பெரிய எழுத்தில் அமைக்க ; நாயக்க என்ப 

தில் ஒரு ககரத்தை நீக்கிவிடுக . நாயக என்ற சொல்லுக்கு முன் 

ஆச்சரியக்குறி அமைக்க 
வரி 2. அடியாள் என்பதிலுள்ள டி எனுமெழுத்தைச் சரியாகத் திருப்பி 

அமைக்க, என் பிரிந்து என ஒன்றுசேர்ந்து இருப்பதை ஏன் 

எனவும் பிரிந்து எனவும் விலகியிருக்கும்படி அமைக்க . 
வரி 3. தல்வேண்டு எனவும் ம் எனவும் விலகியிருக்கும் எழுத்துக்களை 

இனைத்துவிடுக ; அன்று என்பதற்கும் கன்ன மாநகரத்தில் என்ப 
தற்கும் இடையே மிகுந்த இடமில்லாதபடி சற்று இடமாக 

நகர்த்தியமைக்க. 
வரி 4. என்னைத் என்பதற்கும் திருமணஞ்செய்த என்பதற்கும் மத்தியில் 

அதிக இடமில்லாதிருக்கும்படி சற்று இடமாக நகர்த்துக ; காலத் 
தில் என்பதில் விளக்கமாய்த் தெரியாத எனு மெழுத்தைக் 
கவனிக்க . 


வரி 5. ஏ எனவும் னது எனவும் விலகியிருக்கும் எழுத்துக்களை இணைத்து 

விடுக ; வாழ்விலும் என்பதன்பின் மேற்கோள் ஆரம்பகுறியை 

அமைக்க. 
வரி 6. துன்பத்திலும் என்பதில் புரட்டியுள்ள பகரத்தைச் சரியாகத் 

திருப்பி அமைக்க . 
வரி 7. யேன் என்பதற்கு முன் மேற் காள் முடிவுகுறியை அமைக்க ; தீயின் 

என்பதில் இரட்டித்துள்ள கரங்களில் ஒரு கரத்தை நீக்கி 
விடுக. 


வரி 8. சாட்சியாகத் என்பதிலுள்ள ‘ த் எனுமெழுத்தை நீக்குக .. 
வரி 9. றோ என்பதற்குப் பின்னுள்ள வினாக்குறியைச் சற்று மேலே 

உயர்த்துக ; தேவீரிருக்கு என்பதில் தவறாயுள்ள வீ எனுமெ 
ழுத்தை நீக்கி அதற்குப்பதில் வ என்பதை அமைக்க , 471 - ஆம் 
பக்கத்தில் 9 - ஆம் வரியில் திருத்தக்குறி இடாமல் இருப்பதைக் 
கவனிக்க . 
30 


474 


. 


வரி 10 , தந்தது என்பதற்கும் மனத்தைவிட்டுச் என்பதற்கும் இடையிலுள்ள 

என் என்பதைச் சரியான வரியில் அமைக்க. 
வரி 11. அகலவில்லை என்பதன் முன் முற்றுப்புள்ளியை அமைக்க 
வரி 12. தேவரீரை என்பதற்குப் பின்னாக உள்ள பான் எனும் பதத்தை 

இடமாற்றி யான் தேவரீரை எனவரும்படி அமைக்க 
வரி 13. பிரியாதிறுக்க என்பதிலுள்ள றுகரத்திற்குப்பதில் ருகரத்தை அமை 

க்க , 13 , 14 , 15 வரிகள் நேராயிருக்கவேண்டும் . 
வரி 15. கத்தடைப்படுதல் என்றிருப்பதிலுள்ள டை என்னுமெழுத்தை 

நீக்கி லை என்னுமெழுத்தை அமைக்க தகுபோ என்பதில் - 
கரத்தை ஒழித்து அதற்குப்பதில் மகரத்தை அமைக்க ; தெய்வச் 

செயலினா என்பதை தடித்த எழுத்துக்களில் அமைக்க , 
வரி 16. லாவது நல்லொழுக்கத்தின் காரணமாகவாவது என்பதைத் தடித்த 

எழுத்துக்களில் அமைக்க 
வரி 17. ஒருகாள் என்பதில் எகரவொற்றை நீக்கி லகரவொற்றை அமைக்க ; 

வேறுவகையால் என்பதன் முன் நாம் எனும் சொல்லைக் கூட்ட 

வேண்டுமோ வேண்டாமோ என்ற சந்தேகம் , 
வரி 18. தண்மை என்பதைத் தடித்த எழுத்துக்களில் அமைக்க 
வரி 19. தீபினின்றும் என்பதிலுள்ள ‘ பிகரத்தை ஒழித்து ய கரமாக அமை 

க்க ; வெம்மை என்பதைத் தடித்த எழுத்துக்களில் அமைக்க, 
வரி 21. புது பாராவல்ல (பங்கி ) முன்பாராவின் தொடர்பு . 
வரி 22. பிரிதலாகும் என்பதன் முன் முற்றுப்புள்ளியமைக்க, 
வரி 23. லும் என்பதற்குமுன் விடுபட்ட சொற்களான தேவரீர் உயிருமான 

போது என்றவைகளைக் கூட்டியமைக்க . 
வரி 25. எண்ணம் என்பதில் உள்ள ண கரத்தைச் சரியான வடிவில் 


அமைக்க , 


4T5 


HOW TO CORRECT PRINTERS PROOFS 


The frequent use of soap being absolutely indis . 
pensable it is important to obtain it fred from noxious 
ingrediensein Too often, however , the most poisſon 
ous adulterations are found in toilet osaps, causing 
numerous skin Troubles , the origin of which is 
unsuspected It is with the fullest confidence that the 
proprietors of Paras Transparent Soap recommend 
their manufacture to the notice of those not already 
acquanted with its long - established merits . ( This 
soap , 

which has enjoyed the highest reputation 
amongst the aristocracy since its invention in 1789 , is 
prepared solely from the purest materials , and under 
goes a refining process , by which all excess of 
alkaline matter is expelled , and a beautiful transpa 
rencyimparted to its ; whilst its amber colour is 
acquired by age only , without the addition of any 
foreign matter . For its delightful fragiance 
beautiful appearance , it commends itself as the 
greatest luxury of the toilet 

> 
No medicinal properties are cleimed for Pears 
Transparent Soap , but the above - mentioned special 
characteristics, together with its absolute purity , 
have obtained for it testimonials of the highest 
order ( which may be seen at their Depgt ). The 

recommendation of the following eminent 
authorities , amongst numerous others, is sufficient 
guarantee for the excellence of its soap . 

As there are numerous imitations of Pears 
Transparent Soap , it is neces sary to obtain it of a 


" and 


476 


apda 

ca 


Line 1 Capital letters , not lower case . 

2 Alter a to e . 

3 Insert comma . 
Lines 3 , 13 & 15 Delete i and s . 

4 & 7 Transpose o and s and 
Line 5 Change to small ( lower case ) letter. 

6 Full - point , not comma . 
6 Change italics to roman letters . 
7 Change to bolder type . 
8 Let it stand . 
9 Insert i . 
9 Commence new paragraph . 
10 Alter to small capitals . 
12 Change bad letter . 
14 Insert hyphen . 
15 Insert space between words . 
15 Insert the word rich . 
17 Change full point to semi - colon . 
17 Alter capital F to lower case . 
18 Insert quotation marks . 
19 Not new paragraph . 
20 Straighten type . 
20 Turn letter . 
21 Alter roman to italics . 

22 Delete commas ; insert dashes . 
Lines 23 , 24 & 25 Range line at sides. 
Line 24 Change to accented letter . 

25 Equalise spacing between words . 
27 Alter word its to the . 
27 Change wrong - fount letter . 
28 Delete or take out . 
29 Take out space and close up . 


> 


PRINTED AT THE DIOCESAN PRESS , MADRAS - 1925 . B327 . 


